சங்க இலக்கியம் 
எட்டுத் தொகை 


புறநானூறு 
உரையுடன் 


ME 


பகுதி - உ 
( 201-400 ) 


கழக வெளியீடு 


கழக வெளியீடு : 


கூஅ 


புறநானூறு 


உ O க - 100 பாட்டுக்கள் 


இ 


மதுரைத் தியாகராயர் கல்லூரி ஆசிரியர் , 

சித்தாந்த கலாநிதி , உரை வேந்தர் 
ஒளவை சு துரைசாமிப் பிள்ளை அவர்கள் 

விளக்க வுரையுடன் 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
சென்னை -1. 

மதுரை-1. திருநெல்வேலி -6. 
1968 


ஒளவையார்குப்பம் சுந்தரம் பிள்ளை துரைசாமிப் பிள்ளை ( 1908 ) 


1968 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY LTD 


Ed 1 Sep 1951 
Reprints : Mar 1956 ; Sep 1962 ; Dec 1968 


031,138 

K8.2 


PURA - NANOORU 


Appar Achakam , Madras - 1 . ( II - 2 ) 


நின்று 


8 


பதிப்புரை 
உலகில் வாழ் மக்கட்கெல்லாம் உடலும் உளமும் உணர்வும் போல் 
திகழ்வன அறம் பொருள் இன்பம் என்னும் மும்முதற் பொருள்கள் . 
இவற்றையே பண்பட்ட நாகரிகம் வாய்ந்த புலவர் பெருமக்கள் தம் 
பொய்யா நாவால் பாட்டாகவும் நூலாகவும் உலகுக்கு அளித்து உதவி 
யுள்ளார்கள் . 

ஞாலம் அளந்த மேன்மைத் தமிழ் மொழியகத்து வரலாற்றுக் 
காலத்துக்குப் பல்லாயிர ஆண்டுகளின் முன்னமே ஆன்றவிந் தடங்கிய 
கொள்கைச் சால்பு வாய்ந்த வாய்மையே பாடும் தூய்மைப் புலவர் 
களால் எண்ணிறந்த பாடல்கள் யாக்கப்பெற்றுள்ளன - பாடிய புலவர் 
களும் அளவில்லாதவர்களேயாவர் . 

எம்மொழிக்கண்ணும் காணப் பெறாததாய் ஈடும் எடுப்புமின்றித் 
தமிழ் மொழிக்கண் 

நிலவுவது , பொருளதிகாரமென்னும் 
தெருளுறு சிறப்பு வாய்ந்த அருள் நூலாகும் . இது , மாண்புறு மக்கள் 
ஒழுகலாற்றினை வகுத்துக் காட்டுவது . ஒல்காப் பெரும்புகழ்த் தொல் 
காப்பியராம் செந்தமிழ்ச்சான்றோரால் செய்யப்பெற்றது . இவர் காலம் 
ஏறத்தாழ ஐயாயிரத்தறு நூறு யாண்டுகட்கு முன் என்ப . இதன் கண் 
அகத்திணை புறத்திணை என இருபெரும் பிரிவுகள் காணப்படும் . அகத் 
திணைக்கண் உணர்வுநிலையாம் இன்ப ஒழுகலாறு விரித்து விளக்கப் 
பட்டுள்ளது . புறத்திணைக்கண் உடல் உளங்களின் நிலையாம் அறம் 
பொருள்கள் பல்வேறு துறைகளாக வகுத்து விளக்கப்பெறுகின்றன . 

தொல்காப்பியனார்க்கு முன்னும் பின்னும் வாழ்ந்த செந்நாப் 
புலமைச் செல்வர்களால் யாக்கப்பெற்றுக் 

கடல்கோள்களாலும் , 
பேணாப் பெருங்குறையாலும் கிட்டாதொழிந்தன போக எஞ்சியவற் 
றைப் பாட்டெனவும் தொகையெனவும் கூட்டித் தொகுத்தனர் . அவை ,, 
பத்துப்பாட்டெனவும் எட்டுத்தொகை யெனவும் பெயர் பெற்று 
வழங்கி வருகின்றன . எட்டுத்தொகை நற்றிணை , குறுந்தொகை , ஐங் 
குறு நூறு , பதிற்றுப்பத்து , பரிபாடல் , 

கலித்தொகை, அகநானூறு , 
புறநானூறு எனப் பெயர் பெறும் . இத்தொகுப்பின் கண் ஆறு அகமும் 
இரண்டு புறமும் காணப்படுகின்றன . அகத்தை மும்மூன்றாக அமைத்து 
ஒவ்வொன் றன் ஈற்றிலும் ஒவ்வொரு புறம் அமைத்துள்ளார்கள் . இவ் 
வமைப்பு , அகம் , கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை எனவும் , புறம் , 
சிறப்பும் பொதுவும் எனவும் பிரிந்தொருங்கியலும் அருமையைப் புலப் 
படுத்தும் . 
புறநானூற்றின்கண் , அறமும் பொருளு முதலாக 

வாழ்க்கைக்கு 
இன்றியமையாத ‘ மறம் , மானம் , மாண்ட வழிச்செலவு , தேற்றம் 
முதலிய நற்பண்புகளும் , கடமையும் , உற்றுழி யுதவியூக்கும் நற்றிற 
மும் , உயிரொடு கெழுமிய செயிர் தீர் நட்பும் , செங்கோன்மையும் கட 


ry 


பதிப்புரை 


யாவன . 


வுட் பற்றும் , பகைமையொடு பொருது நகைமையை நாடெலாம் 
பெருக்கும் , புகழ் பெருக்கும் புலமும் பிறவும் செறிந்து காணப்படும் . 

இவையே உழவு , வாணிகம் , அரசியல் , பொருளாக்கம் , ஒற்றுமை , 
குழுஉயர்வு , கலைப்பண்பு முதலிய வளர்ந்தோங்குவதற்கு உறுதுணை 

இந்நூலின் கண் நூற்றுக்கணக்கினரான சங்கச்சான்றோர் 
களால் பாடப்பெற்ற நானூறு பாட்டுக்கள் அமைந்துள்ளன . பண்டைய 
உரையாசிரியர் , ஒருவர் இருநூற்று அறுபத்தொன்பது பாடல்களுக்குச் 
செவ்விய உரையொன்று இயற்றியுள்ளனர் . ஒவ்வொரு பாட்டிலும் 
பாடினோர் , பாடப்பட்டோர் , திணை , துறை முதலியவைகளும் சேர்க்கப் 
பட்டுள்ளன . எஞ்சிய பாட்டுக்களுக்கு இதுகாறும் யாரும் உரை யெழுதி 
வெளிப்படுத்தவில்லை . அத்தொண்டினைச் செய்ய , நம் கழகம் முன் 
வந்தது . அதனைச் செய்து முடிக்கச் சித்தாந்த கலாநிதி ஆசிரியர் ஔவை , 
சு . துரைசாமிப் பிள்ளை அவர்கள் வாய்ப்பாக முன்நின்றனர் . 

இவர்கள் உரையில் பண்டையுரையாசிரியர் உரையை அடியொற்றி 
எளிதில் புரிந்து கொள்ளுமாறு கண்ணழித்தும் , ஏனையவற்றிற்குப் 
புத்தம் புதிய செவ்விய உரை கண்டும் , உரை விளக்கமும் , ஆராய்ச்சிக் 
குறிப்பும் , வரலாற்று உண்மையும் , இவ்வுண்மையை வலியுறுத்த 
ஆங்காங்கே கல்வெட்டா ராய்ச்சிக் குறிப்புக்களும் , தக்க அகப்புறச் 
சான்றுகளுடன் நன்கு விளக்கியுள்ளமை காணலாம் . உரையின் திட்ப 
நுட்பச் சிறப்போர்ந்து அண்ணாமலைப் பல்கலைக்கழகத் தமிழ்த் துறைத் 
தலைவரும் தமிழ்ப் பேராசிரியருமாகிய டாக்டர் அ . சிதம்பரநாதச் செட்டியார் 
அவர்கள் அணிந்துரை நல்கியுள்ளார்கள் . 

இந் நூலைத் தனித்தனி இருநூறு பாட்டுக்கள் கொண்ட இருபெரு. 
நூலாகக் கையடக்க வாய்ப்பமைய அச்சிட்டுள்ளோம் . முதற் பகுதி 
1947 இல் வெளிவந்துள்ளது . அதைப்போலவே இதனையும் தமிழுலகம் 
போற்றி யாதரிக்குமென நம்புகின்றோம் . இந்நூல் உண்மையான 
தமிழக வரலாறாகும் ; மேல் தமிழக வரலாற்றை விரித்தெழுதுவோர்க் 
கும், தமிழ்ப் பற்றும் நாட்டுப்பற்றும் கொண்டு இன்பும் அருளும் அற 
மும் ஆண்மையும் , ஒற்றுமையும் நட்பும் வாய்ந்து விழுமிய ஒழுக்கம் 
ஒழுகி வாழவிழையும் யாவர்க்கும் உறுதுணையாக நிற்பது இந்நூலே 
யாகும் . இதன்கண் , ஏட்டுப்படிகள் பல கொண்டு ஒப்புநோக்கித் 
திருந்திய பாடங்கள் அமைக்கப் பெற்றுள்ளன , இதனை மாணவர்கள் , 
ஆசிரியர்கள் , பெருமக்கள் போற்றிக் கற்றுத் தமிழையும் , நாட்டையும் 
பண்டைய நிலைபோல் உலகுக்கு வழிகாட்டியாகச் செய்வார்களாக . 

இச் சிறந்த அரிய பெரிய வுரையை ஆக்கித்தந்த சித்தாந்த கலா 
நீதி ஆசிரியர் , ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளை யவர்களுக்குக் கழகத் 
தார் நன்றி உரியதாகின்றது . 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் 


முன்னுரை 
சங்ககாலச் சான்றோர்கள் அவ்வப்போது பாடிய புறத்திணைக் 
குரிய பாட்டுக்களுள் நானூறு பாட்டுக்களைத் தேர்ந்து , பண்டைநாளைச் 
சான்றோர் ஒருவரால் தொகுக்கப்பெற்றது இப் புறநானூறு என்பது 
உலகறிந்த செய்தி . இதன் முதல் இருநூறு பாட்டுக்கள் ஒரு பகுதியாக 
முன்பு வெளியிடப்பெற்றன ; இப்போது 20 க முதல் 100 பாட்டுக்கள் 
கொண்ட இரண்டாம் பகுதி வெளிவருகின்றது . 

இப்புறநானூற்றின் சிறப்பும் , இதன்பால் தமிழ்மக்கள் கொண் 
டிருக்கும் அன்பும் மதிப்பும் இந்நூற்கண் அடங்கியிருக்கும் வரலாற்றுக் 
குறிப்புக்களின் மாண்பும் முதற்பகுதியின் முன்னுரைக்கண் சிறப்பாக 
எடுத்துரைக்கப் பெற்றுள்ளன . இம் முன்னுரைக்கண் இவ் வெளியீட் 
டுக்கு அடிப்படையாய் நின்ற குறிப்பைத் தெரிவிப்பது முறையென்பது 
பற்றி அதனைச் சுருங்க உரைக்கின்றாம் . 

சுமார் இருபத்தைந்து யாண்டுகட்கு முன் , யான் கரந்தைத் தமிழ்ச் 
சங்கத்தில் இருந்து தமிழ்த் தொண்டாற்றிய போது தஞ்சை சில்லா 
அரித்துவாரமங்கலத்துக்கு அண்மையிலுள்ள பள்ளியூர் என்னும் 
சீறூர்க்கு என் நண்பரொருவருடன் சென்றிருந்தேன் . 

அங்கே 
கிருட்டிணசாம் சேனைநாட்டாரென்ற தமிழாசிரியரொருவர் வாழ்ந்து 
வந்தார் . அவர் பால் தொல்காப்பியத்து எழுத்ததிகாரத்துக்கு இளம் 
பூரணருரை யொன்று இருந்தது . அதனைப் பிரதிபண்ணிக்கொள்ள 
வேண்டுமென்ற விருப்பத்தால் அவ்வூரிலேயே யான் சில நாட்கள் 
தங்கினனாக , எனக்கும் அவருக்கும் நட்பு முதிர , அவர் வாயிலாக 
அரித்துவாரமங்கலத்தில் வாழ்ந்த தமிழ்ச் செல்வரும் அரிய புலவரு 
மாகிய திரு . வா . கோபாலசாமி ரகுநாதராசாளியார் அவர்களையும் அவர்பால் 
நட்புற்றிருந்த பின்னத்தூர் , திரு . அ . நாராயணசாமி ஐயர் , சோழவந்தான் 
அரசஞ்சண்முகனார் முதலிய பல புலவர்களையும் பற்றிப் பல செய்திகளைக் 
கேட்டு மகிழும் வாய்ப்புடையனானேன் . அவ்வாறிருக்கையில் , 
ஒருநாள் யான் திரு . டாக்டர் , உ . வே . சாமிநாதையர் வெளியிட்ட 
புறநானூறு இரண்டாம் பதிப்பு ஒன்றைப் புத்தம்புதிதாக 
வாங்கிச் சென்றேன் . அதனைக் கண்டதும் சேனை நாட்டாரவர்கள் 

ரு செய்தியைத் தெரிவித்தார்கள் . திரு . இராசாளியார் அவர்கள் பால் 
புறநானூற்று ஏடு ஒன்று இருந்ததாகவும் , அதனை ஒருகால் 
தம்மிடம் தந்து திருத்தமாகப் படியெடுக்குமாறு பணித்ததாகவும் , 
அதனைத் தாம் அழகாக எழுதிவைத்திருப்பதாகவும் , என்னிடம் , 
சொல்லிச் சில நாட்களுக்குப் பிறகு அக் கைப்பிரதியையும் காட்டினார் . 
அப் பிரதியையும் அச்சாகியிருந்த புறநானூற்றையும் ஒப்புநோக்கியதில் 
முற்பகுதியில் வேறுபாடுகள் மிகுதியாகக் காணப்படவில்லை ; பின்னர் 
உ 00 பாட்டுக்கட்கு மேலுள்ள பகுதிகளை ஒப்புநோக்கியபோது , சில 


vi 


முன்னுரை 


பாட்டுக்களில் அச்சுப்பிரதியில் விடுபட்டிருந்த சில அடிகளும் சிலவற் 
றில் சில திருத்தங்களும் காணப்பெற்றன . அவற்றை மட்டில் அச்சுப் 
பிரதியில் ஆங்காங்கே குறித்துக்கொண்டோம் . அவ்வாறு ஒப்புநோக் 
கும் பணி 1927 ஆம் ஆண்டு சூன்மீ 27 ஆம் நாள் முடிவுற்றது . ஆயினும் 
இப்பிரதி திரு . டாக்டர் ஐயரவர்கட்குக் கிடைக்காது போனது பற்றி 
என் மனத்தில் ஐயமொன்று ஊசலாடிக்கொண்டிருந்தது , நிற்க . 

பின்பொருகால் , எனக்கு இளமையில் தமிழறிவுறுத்திய ஆசிரி 
யரும் திண்டிவனம் A. A. M. ஹைஸ்கூலில் தமிழாசிரியராய் இருந்த 
வருமான சீகாழி திரு . கோவிந்தசாமி ரெட்டியாரவர்கள் வைத்திருந்த 
ஐங்குறு நூற்றுக் கையெழுத்துப் படியையும் அச்சாகி வெளிப்பட் 
டிருந்த ஐங்குறு நூற்றையும் ஒப்பு நோக்கும் வாய்ப்புப் பெற்றேன் . 
அப்போது அச்சுப் பிரதியில் காணப்படாத சில வேறுபாடுகள் கிடைத் 
தன . அதனால் , டாக்டர் திரு . ஐயரவர்களுடைய முயற்சிக்கும் அகப் 
படாத நிலையில் ஏடுகள் பல தமிழ் நாட்டில் உள்ளன என்று ஐயம் 
தெளிந்தேன் . இத்தெளிவால் பழைய ஏடுகளைத் தேடுவதில் வேட்கை 
யொன்று என் உள்ளத்தே கிளர்ந்தெழுவதாயிற்று . இதன் பயனாகவே , 
சைவசித்தாந்த நூல்களுள் சிறப்புடைய வொன்றாகக் கருதப்படும் 
ஞானாமிர்தத்துக்குரிய ஏடுகள் திருக்கோவலூர்த் தாலூகா சிறுமதுரை 
( ஏனாதிவாடி ) யினின்றும் , திருநெல்வேலிக் கண் மையிலுள்ள இராச 
வல்லிபுரத்துச் செப்பறையினின்றும் பிறவிடங்களினின்றும் கிடைத் 
தன . 

இந்நிலையில் யான் வெளியிட்ட ஐங்குறு நூறு சார்பாக டாக்டர் . 
திரு . ஐயரவர்கட்கும் எனக்கும் நடைபெற்ற கடிதப்போக்குவரவால் 
ஏடு தேடி ஒப்பு நோக்கி இன்புறும் முயற்சியில் 

முயற்சியில் எனக்குண்டான 
வேட்கை திண்ணிதாய் மேன்மேலும் முயலுமாறு செய்தது . என் 
முயற்சியின் திண்மை கண்ட நல்லறிஞர் சிலருடைய துணையால் 
பதிற்றுப்பத்து , நற்றிணை ஆகிய இவற்றின் ஏடுகள் கிடைக்கப்பெற்றுப் 
புதிய பாட வேறுபாடுகளும் திருத்தங்களும் கண்டு இன்புற்றேன் , 

இந்நாளில் இம் முயற்சிகட்குப் பொருளுதவி செய்யும் செல்வர்கள் 
அரியராய் இருப்பது கண்டு யான் மனம் தளர்ந்திருந்த போது தென் 
னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழக அமைச்சராய் இருந்த திரு . 
வ . திருவரங்கம் பிள்ளையவர்கள் , இவ்வாராய்ச்சிகளை முடித்துக் கொண்டு 
உரையில்லாத பகுதிகட்கு உரையும் எழுதினால் இவற்றைக் கழகத்தின் 
வாயிலாகவே வெளியிடலாமெனக் கட்டுரைத்தார்கள் . சின்னாட்குப் 
பின் அவர்கள் , இம் மண்ணுலக வாழ்வை நீத்தேகியது எனக்குப் 
பெருவாட்டத்தை யுண்டுபண்ணிற்று ; ஆயினும் , அவர்களுடைய 
உரிய தம்பியும் என் இனிய நண்பருமாகிய திரு . வ . சுப்பையா பிள்ளை 
யவர்கள் என்னை ஊக்கினார்கள் . யானும் என் 

பணியைச் 
வந்தேன் . 


செய்து 


முன்னுரை 


vii 


இச் சூழ்நிலைக்கிடையில் யசோதர காவியம் ஏடொன்று கிடைக்கப் 
பெற்று அதற்கு உரை கண்டு கழகத்தின் வாயிலாக வெளியிட்டேன் . 
அது முடியும் 
முடியும் நிலையில் 

நிலையில் காலஞ்சென்ற ,, பண்டித நாவலர் . திரு . 
ந.மு. வேங்கடசாமி நாட்டாரவர்கள் மணிமேகலையில் வரும் சமயப் பகுதிக் 
கும் தருக்கப் பகுதிக்கும் உரை காணுமாறு பணித்தார்கள் . அப்போது 
யான் திருப்பதி , ஸ்ரீ வேங்கடேஸ்வரர் ஓரியண்டல் கல்லூரியில் தமிழாசிரியனாக 
இருந்தது அவ் வுரைப்பணிக்குச் சிறந்த ஆதரவாயிற்று ; அங்கேயிருந்த 
வடநூற் பேராசிரியர்களாலும் நூல் நிலையத்து நூல்களாலும் நான் 
பெற்ற நலங்கள் பலவாகும் . ஆயினும் , இடையீடாகத் தோன்றிய இப் 
பணிகளால் பதிற்றுப்பத்து உரைப்பணியும் புறநானூற்று உரைப்பணி 
யும் காலத் தாழ்வு பெற்றன . 

பின்னர் , யான் , அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்து ஆராய்ச்சிப் பகுதித் தமிழ் 
விரிவுரையாளனாய் வந்தேனாக , அந்நாளில் தமிழ்த்துறைத் தலைவராயிருந்த 
திரு . கா . சுப்பிரமணிய பிள்ளை , M.A. , M. L. , அவர்கள் ஞானாமிர்தத்தைச் 
செம்மை செய்து வெளியிடுமாறு பணித்தார்கள் . அது செய்து வருங் 
கால் அண்ணாமலைப் பல்கலைக் கழக ஆராய்ச்சித்துறை விரிவுரையாள 
ரான திரு . T. V. சதாசிவப் பண்டாரத்தாரவர்களுடைய இனிய நட்பைப் 
பெற்றுக் கல்வெட்டுக்களின் வரலாற்று மாண்பும் இன்றியமையாமை 
யும் உணர்ந்து அவற்றைப் படித்தறிதற்கு வேண்டும் பயிற்சியும் அவர் 
துணையால் பெறும் பேறுடையனானேன் . அப்பயிற்சியால் சங்ககாலச் 
சான்றோர் பலருடைய 

ஊர்களையும் பெயர் மரபுகளையும் நாட்டு 
வரலாறுகளையும் அறிந்து கொள்வது இனிது இயலுவதாயிற்று ; சங்க 
நூற் புலவர் பலரைப்பற்றிய அரிய குறிப்புக்களைக் கல்வெட்டுக்களைக் 
கொண்டும் நேரில் சில இடங்கட்குச் சென்று கண்டும் அறிந்து 
கொண்டேன் . 

இச் செயல்கட்கிடையே யசோதரகாவியத்தின் சார்பாக என்னி 
டம் வந்த வீடூர் திரு . பூரணசந்திர நயினர் வாயிலாகச் சூளாமணியேடுகள் 
நான்கு வரப்பெற்று , அப்போது தமிழ்த்துறைத் தலைவராக இருந்த 
பேராசிரியர் திரு . T. P. மீனட்சிசுந்தரம் பிள்ளையவர்கள் பால் சேர்த்தேன் . 
அவர்கள் திரு . வெள்ளைவாரணம் அவர்களையும் என்னையும் ஒருங்குவைத்து 
அதனை ஆராய்ச்சி செய்தார்கள் . 

இவ்வாறு இடையிடையே தோன்றிய தமிழ்ப்பணிகளால் மெல்ல 
நடந்து போந்து சங்க நூல் உரைப்பணியும் முற்றுப்பெற்றது . பெறவும் 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் புறநானூற்றை வெளியிடத் தொடங் 
கினர் . கைக்கடக்கமாக அமைத்தல் வேண்டி க -200 பாட்டுக்களை 
ஒரு பகுதியாகவும் , எஞ்சியவற்றை ஒரு பகுதியாகவும் வெளியிடக் 
கருதி முதற்பகுதியை 1947 இல் வெளியிட்டனர் . பின்னர்ப் பதிற்றுப் 
பத்து உரையினைத் தொடங்கி 1950 இல் முடித்து வெளியிட்டு இப் 
போது புறநானூற்று இரண்டாம் பகுதியை வெளியிடுகின்றனர் . 


viji 


முன்னுரை 


முதற்பகுதியிற் போல இவ் விரண்டாம் பகுதியிலும் ஒவ்வொரு 
பாட்டுக்கும் , பாடினோர் பாடப்பட்டோர் வரலாறு , பாட்டின் கருத்து , 
உரை , உரைவிளக்கம் ஆகியவை தரப்பெற்றுள்ளன . பாட வேறுபாடு 
களும் அவற்றைப்பற்றிய குறிப்புக்களும் அவ்வப்பாட்டின் உரை 
விளக்கம் முதலிய பகுதிகளில் குறிக்கப்பெற்றிருக்கின்றன . சங்கச் 
சான்றோர்களைப்பற்றிக் கிடைத்த வரலாற்றுக் குறிப்புக்கட்கேற்ற 
ஆதரவு நல்கும் கல்வெட்டு முதலிய சான்றுகள் விடாமல் ஆங்காங்கே 
காட்டப்பட்டுள்ளன . பாடப்பட்டோர் பெயர் தெரியாவிடத்துப் 
பாடினோர் பெயரும் , இருவர் பெயரும் புலப்படாதவழிப் புறத்துறைப் 
பெயரும் பாட்டுக்களுக்குத் தலைப்பாக இப்பகுதியில் தரப்பெற்றுள்ளன . 
இன்னும் எத்தனையோ பல கல்வெட்டுக்களும் ( nscriptions ) செப்பேடு 
களும் ( Copper plate grants ) பழந்தமிழ் நூல்களும் வெளிவராமல் , 
தெளிவின்மை , பற்றின்மை பொருளின்மை உள்ளமின்மை முதலிய 
மையிருட்பிழம்பில் புதைந்து மறைந்து கிடத்தலால் , இந்நூற்கண் 
காணப்பட்ட வரலாற்றுக் குறிப்புக்களை முடிந்த முடிபாகக் கோடற்கு 
இடமில்லை ; ஆயினும் , அவை முழுவதும் வெளியாகுங்காறும் இக் 
குறிப்புக்களை மேற்கொள்வது அறிஞர் கட்குத் தவறாகாது . 

பாழான இந்தப்பழந்தமிழ் ஏடுகளைத் தேடித் திரிந்து ஆராய்ந்து 
கழித்த உங்கள் காலத்தை B.0.1 . , M.0.1 . என்ற பட்டங்களைப் பெறு 
வதற்குக் கழித்திருந்தால் உங்களது வாழ்க்கை , பொருள் நிலையில் மிக்க 
சிறப்புற்றிருக்கும் , என்று என் நண்பரொருவர் என் சங்க நூல் 
வெளியீடுகளை நோக்கி என்பால் கொண்ட உண்மையன்பினால் கழறிக் 
கூறினார் . பொருள்நிலை நோக்கி அவர் கூறிய பொருளுரை உண்மை 
யுரையே ; அதனை எண்ணி ஒருகால் உள்ளம் அலையினும் பிற எக்கா 
லத்தும் இந்த இனிய தமிழ்ப்பணியிலே அதனை உறைப்புற்று நிற்பித்து 
இதனை இவ்வளவில் முற்று வித்த தமிழ்த்தாயின் தண்ணிய திருவ 
ருளையே வியந்து பரவுகின்றேன் . 

யான் செய்து போந்த ஆராய்ச்சிகட்கு வேண்டும்போதெல்லாம் 
அறிவுத்துணையும் ஊக்கமும் காட்டி இன்புறுத்திய பேரறிஞர்களும் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்து ஆராய்ச்சித்துறை விரிவுரையாளர் 
களுமான திரு . T. V. சதாசிவ 
திரு . T. V. சதாசிவ பண்டாரத்தார் , 

பண்டாரத்தார் , திரு . வெள்ளைவாரணனும் 
ஆகிய திருவாளர்களுடைய அன்பும் நன்றியும் என் நெஞ்சில் என்றும் 
நின் 

று நிலவுகின்றன . ஞானாமிர்த ஏடு, நற்றிணை யேடு முதலிய ஏடுகளை 
உடனிருந்து ஒப்புநோக்கற் கண்ணும் , புறநானூற்றுப் பாட வேறு 
பாடுகளை ஆராயுமிடத்தும் , கல்வெட்டுக் குறிப்புக்களைத் தெளியுங் 
காலும் என் இனிய நண்பர் திரு . வெள்ளைவாரணம் அவர்கள் செய்த உதவி 
நீ னைத்தொறும் அறிவுக்கு இன்பந்தரும் நீர்மையதாகும் . 

இவ் வுரை நூலுக்கு இனிய முகவுரை எழுதிச் சிறப்பிக்கும் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் தமிழ்த்துறைத் தலைவர் திரு . டாக்டர் 


முன்னுரை 


ix 


அ . சிதம்பரநாத செட்டியார் அவர்களது நுண்மாண்புலமை நலமும் சிறந்த 
ஆராய்ச்சித் திறமும் தமிழுலகு அறிந்து பாராட்டி இன்புறுகின்றது . 
அவர்கள் தங்கட்குள்ள பல அலுவல்கட்கிடையே இவ்வுரையினை 
அன்புகூர்ந்து ஆராய்ந்து அழகிய அணிந்துரை தந்து சிறப்பித்தது 
நினைந்து அவர்கட்கு என் மனம் கெழுமிய நன்றி உரியதாகின்றது . 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்திலிருந்து பணிபுரிக் தொழுகிய 
எனக்குப் பல நல்ல வசதியினைச் செய்து என் தமிழ்ப்பணிக்கு 
வேண்டும் ஆதரவும் அன்பும் நல்கும் மதுரை மீக்ஷி மில்ஸ் உரிமையாளர் 
பெருந்தமிழ்ச் சைவ வள்ளல் உயர்திரு . கரு . முத்து . தியாகராச செட்டியார் 
அவர்களது பெருநலம் புலவர் பாடும் புகழுடையதாகும் . 

எளிது இனிது விரைவில் விலையாகிப் பேரூதியம் தரும் துறையே 
நினைந்து மாணவர் பயிலும் பள்ளிகட்குரிய பாடப்புத்தக வெளியீட் 
டிலே இன்றைய புத்தக வெளியீட்டு வாணிகருலகு பேரூக்கமும் கருத் 
தும் கொண்டு இயங்குதலால் , இவ் வுரை நூல் போலும் பெருநூல்களை 
வெளியிடற்கு இடமில்லாதிருக்கவும் , " இவற்றை வெளியிடுவதற்கும் 
யாம் அஞ்சோம் ” என்ற மனத்திண்மை கொண்டு தளராது தவிராது 
பெரு நூல் வெளியீடுகளால் உயர்ந்து நிற்கும் தென்னிந்திய சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக் கழகத்தார் இதனை அழகுற அச்சிட்டு வெளியிடுவது குறித்துத் 
தமிழுலகம் அவர்கட்கு என்றும் நன்றி பாராட்டும் கடமையுடையது . 

பரந்த புலமையும் சிறந்த செல்வாக்கும் நிறைந்த ஆதரவுமுடைய 
தக்கோர் செய்தற்குரிய இத் தமிழ்ப் பெரும்பணியில் ஒரு தகுதியும் 
இல்லாத என்னையும் ஈடுபடுத்தி ஆட்கொண்டருளும் அங்கயற் கண்ணி 
யொடு ஆலவாய் அமர்ந்த சொக்கப் பெருமான் திருவடிகள் எக்காலும் 
என் நெஞ்சினின்றும் நீங்காது நிலவுக என என் மனமொழி மெய் 
களாற் பரவுகின்றேன் . 

“ ஞாலம் நின்புக ழேமிக வேண்டும்தென் 
ஆல வாயில் உறையும்எம் ஆதியே 


மதுரை 
22-8- 1951 


ஒளவை சு . துரைசாமி . 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத் தமிழ்த்துறைத் தலைவரும் 

தமிழ்ப்பேராசிரியருமாகிய 
டாக்டர் . அ . சிதம்பரநாத செட்டியார் M. A. , P.H D. , அவர்கள் 


பல 


அணிந்துரை 
எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றாகிய புறநானூறு , பண்டைத் 
தமிழகத்தின் அரசியல் நிலைமையையும் 

குடிவாழ்க்கையினையும் 
பொருளாதாரச் செழுமையினையும் புலவர் பெருமக்களின் உள்ளத் 
துணர்வுகளையும் தெரிவிக்கு முகமாக , இக்காலத் தமிழ்மக்கள் நெஞ்சில் 
அரசியற் சீர் திருத்தங்களைத் தோற்றுவிக்கும் நூல்களில் தலையாயது . 
இதனைப் பழையவுரையுடன் 1894 ஆம் ஆண்டு மகாமகோபாத்தியாய 
டாக்டர் உ . வே . சாமிநாத ஐயரவர்கள் முதற்பதிப்பாக வெளியிட்டார் 
கள் . ஐயரவர்களால் பதிப்பிக்கப்பெற்ற நூல்களில் நான்குமுறைக்கு 
மேலாகப் பதிப்புக்களைப் பெற்று இந்நூல் வெளிவந்திருத்த 
லொன்றே தமிழ்மக்கள் உள்ளத்திற்கு எழுச்சி தரும் நூல்களில் 
தலைமையானது இஃதென்பதனை வெளிப்படுத்தும் . 

சங்ககாலத் தமிழ்ப்புலவர்கள் மக்கள் வாழ்வில் அமைந்த நல்லியல் 
புகளையே தம் பாடல்களிற் பாராட்டினார்கள் . தீமை செய்வோர் 
வேந்தராயினும் அஞ்சாது இடித்துரைத்து அவரைத் திருத்தினார்கள் . 
இங்ஙனம் நல்ல தன் நலனும் தீயதன் தீமையும் இவையென உள்ள 
வாறு விளக்கி , மக்களுக்கு நல்லுணர்வு வழங்கிய நல்லிசைப் புலவர்களு 
டைய உள்ளத்துணர்ச்சிகளின் பிழம்பாகவும் , சங்ககாலத் தமிழகத்தின் 
வரலாற்று நூலாகவும் திகழ்வது புறநானூறு . அரும்பெறல் நூலாகிய 
இதனை மாணவர் முதல் முதியோர் வரை அனைவரும் பயிலுதல் 
விரும்பத்தக்கது . 

இந்நூலுக்கு அமைந்த பழையவுரை பாடற்பொருளைத் தொகுத் 
துரைக்கும் பொழிப்புரையாகவும் , சொன்முடிபும் , இலக்கணக் குறிப் 
பும் , பிறநலங்களும் ஆகியவற்றை விளக்குஞ் சிறப்புரையாகவும் 
அமைந்துளது . இப் பழையவுரை 266 ஆம் பாடல் வரையுமே கிடைத் 
துளது . இதனுள்ளும் 242 ஆம் பாடலுக்கு மேலுள்ள உரைப்பகுதிகள் 
சில இடங்களிற் சிதைந்து காணப்படுகின்றன . இந்நிலையில் புறநானூறு 
முழுவதுக்கும் யாவரும் எளிதாக உணரும் வகையில் தெளிவான 
விளக்கவுரை யொன்று வெளிவருதல் தக்கதே , இவ்வுரைத் தொண் 
டினைத் திரு . சித்தாந்த கலாநிதி , ஔவை . சு . துரைசாமிப் பிள்ளையவர்கள் 
தமிழார்வத்துடன் நிறைவேற்ற முன்வந்து இந்நூல் முழுவதுக்கும் 
தெளிவான விளக்கவுரை யொன்றை எழுதி முடித்துள்ளார்கள் . இவர் 
கள் புறநானூற்றின் முதல் இருநூறு பாடல்களுக்கு எழுதிய விளக்க 
வரை சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தாரால் 1947 - ஆம் ஆண்டில் முதற் 


xii 


அணிந்துரை 


பகுதியாக வெளியிடப்பெற்றது . பின் இருநூறு பாடல்களுக்குரிய 
விளக்கவுரை அக் கழகத்தின் சார்பில் ரண்டாம் பகுதியாக 
பொழுது வெளிவருகின்றது . 

இவ்விளக்கவுரையில் , ஒவ்வொரு செய்யுளின் முன்னும் அதனைப் 
பாடிய புலவர்க்கு உரிய ஊரும் , பேரும் , நாடும் பிற செய்திகளும் பற்றிய 
வரலாற்றுக் குறிப்பும் , பாடப்பட்டோரைப் பற்றிய செய்திகளும் 
விரித்துரைக்கப்பெற்றுள்ளன . பழைய வுரையுள்ள பாடல்களுக்கு 
அப்பழைய வுரையின் பொழிப்புரையினையே சிறிதும் மாற்றது கண் 

ழித்து அமைக்கப்பட்ட பதவுரையொடு சிறப்புரையும் தரப்பட்டுள் 
ளது . இம்முறை பழைய வுரையினைப் பயில்வார்க்கு மிகவும் துணை 
செய்யும் என்பது உ.று தி . 

பழையவுரை யில்லாதனவாகிய 269 முதல் 400 வரையுள்ள பாடல் 
களுக்குத் திரு . பிள்ளையவர்கள் தாமே புதியதோர் உரையினை வரைந் 
துள்ளார்கள் . புறநானூற்றின் பிற்பகுதிக்கு இவர்கள் எழுதிய இப் 
புதிய உரை முற்பகுதிக்கு அமைந்த பழையவுரையின் சொன்னடை 
யினை யே பெரிதும் அடியொற்றிச் செல்வது பாராட்டத்தக்கது . இப் 
பதிப்பில் பாடல் தோறும் உரைப்பகுதியின் பின்னே அப்பாடலில் 
அமைந்த சுவைநலங்களை விளக்கு முகமாக உரை விளக்கங்கள் தரப் 
பெற்றுள்ளன ; சங்க நூல்களிலும் பிற நூல்களிலும் காணப்படும் ஒப்பு 
மைப் பகுதிகளும் வரலாற்றுச் செய்திகளும் மேற்கோளாக எடுத்துக் 
காட்டப் பெற்றுள்ளன . டாக்டர் ஐயரவர்கள் பதிப்பில் வெளிவந்த 
பாடற் பகுதிகளிற் சிதைந்து காணப்படும் அடிகளிற் சில பழைய ஏடு 
களுடன் ஒப்புநோக்கப்பட்டு ஓரளவு திருத்தம் பெற்றுள்ளன . புறம் : 
328 , 337 , 355 , 357 , 361 , 362 , 366 , 370 என்னும் எண்ணுள்ள பாடற் 
பகுதிகளைச் சிறப்பாக நோக்குக. அரித்துவார மங்கலத்தில் வாழ்ந்த 
புலமைச் செல்வரும் , தமிழ்ப்புலவர்களைப் போற்றிப் புகழ் பெற்ற செர் 
தமிழ்ப் புரவலரும் ஆகிய வா . கோபாலசாமி ரதநாத ராசாளியார் அவர்கள் 
வைத்திருந்த பழைய புறநானூற்றுச் சுவடியின் துணை கொண்டு 
பிள்ளையவர்கள் இப் பதிப்பில் அமைந்த செய்யுட்களைத் திருந்திய 
வடிவில் வெளியிட்டுள்ளார்கள் என அறிகிறேன் . இவ்வுரைப் பதிப் 
பில் , புலவர் பெருமக்களும் அவர்களாற் பாடப்பெற்ற வள்ளல்களும் 
வாழ்ந்த ஊர்களைப் பற்றிய செய்திகள் கல்வெட்டுக்களின் 

துணை 
கொண்டு உய்த்துணர வைக்கப்பட்டுள்ளன . இத்தொண்டு தமிழ் 
நாட்டின் பழைய வரலாற்றினை ஆராய்ந்து காண விரும்புவார்க்கு 
மேலும் ஊக்கமளிக்குமென நம்புகிறேன் . 


இவ் விளக்கவுரையாசிரியர் சங்கப்புலவர் பெயர்களுட் சிலவற்றை 
உய்த்துணர்ந்தும் பாடவேறுபாடு கண்டும் திருத்தியுள்ளார் . அவற்றுட் 
சில பின்வருவன 


அணிந்துரை 


xiii 


புறம் 224 


கருங்குழலாதனார் 

- கருங்குளவா தனார் 
ஆடு துறைமாசாத்தனார் 

ஆவடுதுறை மாசாத்தனார் 227 
தும்பி சொகினனார் தும்பைச்சொகினனார் 

249 
மாற்பித்தியார் - மாரிப்பித்தியார் 

252 
குளம்பாதாயனார் - குளம்பந்தாயனார் 

253 
வெறிபாடிய காமக்கண்ணியார் - வெறிபாடிய காமக்காணியார் 
அடைநெடுங்கல்வியார் 

அண்டர் நடுங்கல்லினார் 283 
நெடுங்கழுத்துப்பரணர் நெடுங்களத்துப்பரணர் 291 
வெள்ளை மாளர் - வெள்ளை மாறனார் 

296 
ஆலியார் --ஆவியார் 

298 
இவை அறிஞர்கள் ஆராய்தற்கு உரியன . 

செய்யுட் பொருளையுணர்ந்து இன்புறுதற்கு அவ்வச் செய்யுள் 
பாடப்பெற்ற செவ்வியினை அறிந்துகொள்ளுதல் இன்றியமையாதது . 
அதனால் ஒவ்வொரு பாடலின் முன்னுரையிலும் புலவருள்ளத்திலிருந்து 
அப்பாடல் தோன்றுதற்குரிய சூழ்நிலையினையும் , உள்ளத்துணர்ச்சிகளை 
யும் சொல்லோவியமாக இவ்விளக்கவுரையாசிரியர் புனைந்துரைத்துள் 
ளது குறிப்பிடத் தக்கது . இம்முறை படிப்போருள்ளத்திற் பாடற் 
பொருளை நன்கு பதியும்படி செய்யும் . மேலும் , இவ்வாசிரியர் பாடற் 
பொருளைத் துறைக்குறிப்புடன் இயைத்துரைக்கும் முறை பெரிதும் 
சுவை பயப்பது . 

ஓரளவு தமிழ்ப்பயிற்சியுடையாரும் புறநானூற்றின் பொருள் நலங் 
களைத் தெளிவாக உணர்ந்து இன்புறும்படி இனிய எளிய தமிழ் நடை 
யில் இவ்வுரை அமைந்துளது . இக் காலத்து அரசியற் சீர்திருத்தங் 
களிற் கருத்துடைய தமிழ்ச்செல்வர்கள் , தமிழ்மாணவர்கள் , தமிழ் 
நாட்டு வரலாற்றிற் கருத்துடையோர் ஆகிய அனைவர்க்கும் இவ்விளக்க 
வுரை நன்கு பயன்படு மென்னும் துணிபுடையேன் . 

இதனை அழகிய முறையில் வெளியிட்டு தவும் தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தாருடைய தொண்டு போற்றத் தக்கது . 


ஆவியார் 


பாடிய சான்றோர் 

( எண் : பாட்டெண் ) 
அண்டர் நடுங்கல்லினார் 

283,344-5 
அண்டர் மகன் குறுவழுதியார் 

346 
அரிசில் கிழார் 

230,281,285,300,304,342 
அள்ளூர் நன்முல்லையார் 

306,340 
ஆசிரியர் பெயர் தெரியாப் பாட்டுக்கள் 244,256,257,263,297,307 , 

323 , 327 , 328 , 333 , 339 
ஆலங்குடி வங்கனார் 

319 
ஆலத்தூர் கிழார் 

225 , 324 
ஆவடு துறை மாசாத்தனார் 

227 

298 
ஆவூர் கிழார் 

322 
ஆவூர் மூலங்கிழார் 

261 , 301 
உலோச்சனார் 

258 , 274,377 
உறையூர் இளம்பொன் வாணிகனார் 

264 
உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் 

241 , 374-5 
உறையூர் மருத்துவன் தாமோதரனார் 

321 
உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் 

325 
உறையூர் முதுகூத்தனார் 

331 
ஊன்பொதி பசுங்குடையார் 

203 , 370 , 378 
எருக்காட்டூர்த் தாயங்கண்ணனார் 

397 
எருமை வெளியனார் 

278 , 303 
ஐயாதிச் சிறுவெண்டேரையார் 

383 
ஐயூர் முடவனார் 

228 , 314 , 399 
ஒக்கூர் மாசாத்தனார் 

248 
ஒக்கூர் மாசாத்தியார் 

279 
ஒரூஉத்தனார் 

275 
ஓரம்போகியார் 

284 
206 , 231-2 , 235 , 269, 286 
290 , 295 , 311 , 315 , 

365 

B90 , 392 
கண்ணகனார் 

318 
கதையங் கண்ணனார் 

218 
கபிலர் 

201-2 , 236 , 337 , 347 
கயமனார் 

254, 361 
கருங்குள வாதனார் 

224 


ஔவையார் 


பாடிய சான்றோர் 


KV 


364 


கருவூர்க் கதப்பிள்ளை 

880 
கருவூர்ப் பெருஞ் சதுக்கத்துப் பூதநாதனார் 

219 
கல்லாடனார் 

371 , 385 , 391 
கழாத்தலையார் 

270 , 288-9 , 368 
கழைதின் யானையார் 

204 
கள்ளில் ஆத்திரையனார் 

389 
காக்கைபாடினியார் நச்செள்ளையார் 

278 
காவிட்டனார் 

359 
காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக் கண்ணனார் 

353 
கிடைக்காத பாட்டுக்கள் 

237 , 268 
குட்டுவன் கீரனார் 

240 
குடவாயிற் கீரத்தனார் 

242 
குன்றின் கட் பாலியாதனார் 

387 
குன்றூர் கிழார் மகனார் 

338 
குளம்பந் தாயனார் 

253 
கூகைக் கோழியார் 
கூடலூர் கிழார் 

229 
கோடை பாடிய பெரும்பதுமனார் 

259 
கோதமனார் 

366 
கோப்பெருஞ் சோழன் 

214-6 
கோவூர் கிழார் 

308 , 373 , 382 , 386 , 430 
கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக்குமரனார் 

374 
சங்கவருண ரென்னும் நாகரையர் 

360 
சாத்தந்தையார் 

287 
சிறுவெண்டேரையார் 

362 
சேரமான் கோட்டம்பலத்துத் துஞ்சிய மாக்கோதை 

245 
சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ 

282 
சோணாட்டு முகையலூர்ச் சிறுகருந்தும்பியார் 

265 
தங்காற் பொற்கொல்லனார் 

326 
தாயங்கண்ணியார் 

250 
திருத்தாமனார் 

398 
தும்பைச் சொகினனார் 

249 
தொடித்தலை விழுத்தண்டினார் 

243 
நல்விறையார் 

393 
நெடுங்களத்துப் பரணர் 
நொச்சி நியமங் கிழார் 

293 
பரணர் 

336 , 341, 343, 352 , 354 , 369 
பிசிராந்தையார் 

221 
பிரமனார் 

357 
புல்லாற்றூர் எயிற்றியனார் 

218 


291 


xvi 


பாடியசான்றோர் 


னார் 


புறத்திணை நன்னாகனார் 
பூங்கண் உத்திரையார் 
பூதபாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டு 
பெருங்குன்றூர் கிழார் 
பெருஞ்சித்திரனார் 
பெருந்தலைச் சாத்தனார் 
பேரெயின் முறுவலார் 
பொத்தியார் 
பொன்முடியார் 
மதுரை அளக்கர் ஞாழலார் மகனார் மள்ளனார் 
மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் 
மதுரை இளங்கண்ணிக் கோசிகனா 
மதுரை நக்கீரனார் 
மதுரைப் படைமங்க மன்னியார் 
பதுரைப் பூதன் இளநாகனார் 
மதுரைப் பேரால வாயார் 
மதுரை மேலைக் கடைக் கண்ணம்புகுத்தா ராயத்தனார் 
மதுரை வேளாசான் 
மருதன் இளநாகனார் 
மாங்குடி கிழார் 
மார்க்கண்டேயனார் 
மாரிப்பித்தியார் 
மாறோக்கத்து நப்பசலையார் 
மோசி சாத்தனார் 
வடமோதங் கிழார் 
வன்பரணர் 
வான்மீகியார் 
விரிச்சியூர் நன்னாகனார் 
விரியூர் நக்கனார் 
வீரை வெளியனார் 
வெள்ளெருக்கிலையார் 
வெள்ளை மாறனார் 
வெறி பாடிய காமக்காணியார் 
வேம்பற்றூர்க் குமரனார் 


376 , 379 , 381 

277 

246 
210-1 , 318 366 

207-8 , 237-8 
205 , 209 , 294 

239 
217 , 220-3 
299 , 310 , 312 

358 
329 
309 
395 
351 

276 
247 , 202 

350 
305 

349 
335 , 372, 396 

365 

251-2 
228 , 280 , 383 


272 


260 
255 
358 
292 
332 

320 
233-4 

296 
271, 302 

817 


பாட்டுடைத் தலைவர்கள் 
( எண் : பக்க எண்கள் ] 


.. 


--- 


கூச 


கசு 


சக்க 


கசுகூ 






கூகூக 


க . வேந்தர்கள் 
கோச்சேரமான் யானைக்கட்சேய் மாந்தரஞ் சேரலிரும் 

பொறை 
கோப்பெருஞ்சோழன் 
சேரமான் கடலோட்டிய வேல்கெழுகுட்டுவன் 
சேரமான் குடக்கோச் சேரலிரும்பொறை 

உரு 
சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் 
சேரமான் கோட்டம்பலத்துத் துஞ்சிய மாக்கோதை 
சேரமான் சிக்கற்பள்ளித் துஞ்சிய செல்வக் 

கடுங்கோவாழியாதன் 
சேரமான் பாலைபாடிய பெருங்கடுங்கோ 
சேரமான் மாவண்கோ 
சேரமான் வஞ்சன் 

சருஅ 
சோழன் இராயசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி 

கூகூகூ , கூ எரு 
சோழன் உருவப் பஃறேர் இளஞ்சேட்சென்னி 
சோழன் கரிகாற் பெருவளத்தான் 
சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 

ரு அ , கூசு 0 , 

Fo அ , சகூரு , சருகூ 
சோழன் செருப்பாழி யெறிந்த இளஞ்சேட்சென்னி 
சோழன் நலங்கிள்ளி 

ருகா , ங கச , சசு அ 
சோழன் பாமுளூர் எறிந்த நெய்தலங்கானல் 

இளஞ்சேட்சென்னி 
சோழன் வேற்பஃறடக்கைப் பெருவிறற்கிள்ளி 
பாண்டியன் கானப்பேர் தந்த உக்கிரப்பெருவழுதி ... 
பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற 

நெடுஞ்செழியன் 
பூதபாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டு 


: 


கஙசு 


கூசசு 


ங சங 


கூசா 


கருங 


கஅ 


உ . குறுநிலத் தலைவர்கள் 
அதியமான் எழினி 
அதியமான் நெடுமான் அஞ்சி 

.... கரு , உ 0 , எ 0 , எரு , 

உஉரு , சஉ ங 
அதியமான் பொகுட்டெழினி 
அந்துவன் கீரன் 
அம்பர்கிழான் அருவந்தை 


.... 


கசு 


+++ 


சாதி 


xviii 


பாட்டுடைத் தலைவர்கள் 


* 
++ 


- 


* 
. 


உஎக 


--- 


.. 


சகஎ 


சசுகூ 


* 


Fe0 


.. 


அவியன் 

பகன் 
ஆய் அண்டிரன் 
இருங்கோவேள் 
இளவெளிமான் 

கஅ , அ O 
ஒல்லையூர் கிழான்மகன் பெருஞ்சாத்தன் 
ஓய்மான் நல்லியக்கோடன் 
ஓய்மான் வில்லியாதன் 

கூஅச 
கடியநெடுவேட்டுவன் 
கடுமான்கிள்ளி 

ககே 
கரும்பனூர் கிழான் 

கூக 0 , 502 
சிறுகுடிகிழான் பண்ணன் 
சோழநாட்டுப் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் 
சோழிய ஏனாதி திருக்குட்டுவன் 
தந்துமாறன் 
தாமான் தோன்றிக்கோன் 
நம்பி நெடுஞ்செழியன் 

அரு 
நல்லேர் முதியன் 
நாஞ்சில் வள்ளுவன் 

கூஅள 
பொறையாற்றுக்கிழான் 
மூவன் 
வல்விலோரி 
வாட்டாற்றெழினியாதன் 

சசஅ 
வெளிமான் 
வேள் எவ்வி 
வேள் பாரி 

கூ . 

பாடிய சான்றோர் சிலர் 
அண்டர் நடும் கல்லினார் 

கசுடு , உ அ அ 
அண்டர் மகன் குறுவழுதியார் 
அரிசில்கிழார் 

கசுஉ , கசுக 

ககூஅ , உ சே , உ அகூ 
அள்ளூர் நன்முல்லையார் 

உக 0 , உஎக 
ஆலங்குடி வங்கனார் 

உகம் 
ஆலத்தூர் கிழார் 
ஆவியார் 
ஆவூர் கிழார் 
ஆவூர் மூலங்கிழார் 

கஉஎ , 200 
உலோச்சனார் 

ககக , கசஅ 
உறையூர் இளம்பொன்வாணிகனார் 
உறையூர் மருத்துவள் தாமோதரனார் 


க 0 


அக 


: 


* 
. 
+ 


எக 


** 


உக 


.. 


1 
. 


..சக .. 


: 


கடக 


: 


: 


பாட்டுடைத் தலைவர்கள் 


xix 


. 
.. 
.... 
... 


கூஉக 


கசு அ 


நகா 


... 


கசக . கஎசு 


... 
..... 


2 எச 


... 


கடந.க 


உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் 

உ சரு 
உறையூர் முதுகூத்தனார் 

உரு அ 
எருமை வெளியனார் 

கசசு , உசே 
ஐயாதிச் சிறுவெண்டேரையார் 
ஐயூர் முடவனார் 

உஉச 
ஒக்கூர் மாசாத்தனார் 

க 02 
ஒக்கூர் மாசாத்தியார் 

கருஎ 
ஒரூஉத்தனார் 

கருடு 
ஓரம்போகியார் 
ஒளவையார் 

கஙகூ , கள 2 . 

கஅ 0 , ககூ 0 , உககூ , ங ஙக . 
கதையங்கண்ணனார் 
கபிலர் 

உஎக , உகச 
கயமனார் 

ககக , ங.உஉ 
கழாத்தலையார் 
காக்கைபாடினியார் நச்செள்ளையார் 

கரு ச 
காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ணனார் 

கூடிரு 
குளம்பந் தாயனார் 

க 0 கூ 
குன்றூர் கிழார் மகனார் 
கூகைக்கோழியார் 
கோடைபாடிய பெரும்பூதனார் 
கோதமனார் 

கூநசு 
கோவூர்கிழார் 
சாத்தந்தையார் 
சிறுவெண்டேரையார் 

ங உசு 
சோணாட்டு முகையலூர்ச் சிறுகருந்தும்பியார் 

க . ( து 
தங்காற் பொற்கொல்லனார் 

உசஅ 
தாயங்கண்ணியார் 

காரு 
தும்பைச் சொகினனார் 

கஙை 
நெடுங்களத்துப் பரணர் 

கஅஉ 
நொச்சி நியமங்கிழார் 

கஅசு 
பரணர் 

உசுக , உ அ 0 

உ அரு , உகூசு , கூகூ , கூ 0 அ 
பிரமனார் 
பூங்கண் உத்திரையார் 

கருகூ 
பெருங்குன்றூர் கிழார் 

உங O 
பெருந்தலைச்சாத்தனார் 

अभ 
பொன்முடியார் 

ககசு , உகஎ , உ.உ ) 
மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் 
மதுரை இளங்கண்ணிக் கோசிகனார் 


... 


கஉக 


1 
. 


-- 


உகச 


.. 


: 


: 


.. 


கூகஉ 


.... 


... 


XX 


பாட்டுடைத் தலைவர்கள் 


உருசு 


உ.உஎ 


உசுரு 


: 


க.கே 


-- 


கடுக 


: 


க 50 


: 


20) அ 


உஉஉ , உசுஎ 


களே 


மதுரைக் கணக்காயனார் 
மதுரைக் கள்ளிற் கடையத்தன் வெண்ணாகனார் ..... 
மதுரைத் தமிழ்க்கூத்தனார் 
மதுரைப் படைமங்க மன்னியர் 
மதுரைப்பூதன் இளநாகனார் 
மதுரைப் பேராலவாயார் 
மதுரை மருதன் இளநாகனார் 
மதுரை மேலைக்கடைக் கண்ணம் புகுத்தா ராயத்தனார் 
மதுரை வேளாசான் 
மாங்குடிகிழார் 
மாரிப் பித்தியார் 
மார்க்கண்டேயனார் 
மாறோக்கத்து நப்பசலையார் 
மோசிசாத்தனார் 
வடமோதங்கிழார் 
வன்பரணர் 
வான்மீகியார் 
விரிச்சியூர் நன்னாகனார் 
விரியூர் நக்கனார் 
வீரைவெளியனார் 
வெள்ளைமாறனார் 
வெறிபாடிய காமக்காணியார் 
வேம்பற்றூர்க் குமரனார் 


" 
" 


க . hih 


கரடு 


ககரு.. 


: 


• 
. 


: 


கன 


* 


கரு , e0a 


ககசு , ககக . 


புறத்துறைகள் சில 
உண்டாட்டு 
களிற்றுடனிலை 
கையறுநிலை 
தனிமகள் புலம்பிய முதுபாலை 
மகட்பாற் காஞ்சி 
மூதின் முல்லை 
வல்லாண் முல்லை 


.. 


உக 2 
கரு , கஙக 

ககரு 


உஎ 


உருக , உசு உ 


--- 


உரையில் எடுத்தாண்ட நூல்கள் 


. 


13 


அகநானூறு ( அகம் . ) 
ஐங்குறு நூறு... ( ஐங் . ) 
கலித்தொகை ... ( கலி . ) 
குறுந்தொகை ... ( குறுங் . ) 
சிலப்பதிகாரம் ( சிலப் . ) 
செந்தமிழ்ச்செல்வி 
திருக்குறள் ( குறள் . ) 
திருஞானசம்பந்தர் தேவாரம் ( திருஞான . ) 
திருநாவுக்கரசர் தேவாரம் ( திருநா . ) 
தொல்காப்பியம் இடையியல் ( இடை . )) 

இளம்பூரணருரை ( தொல் . இளம் . ) 
உரியியல் ( உரி . ) 
உவமவியல் ( உவம் . ) 
எச்சவியல் ( எச்ச . ) 
எழுத்ததிகாரம் ( தொல் . எழுத்து . ) 
கற்பியல் ( கற்பு . ) 
கிளவியாக்கம் ( கிளவி . ) 
செய்யுளியல் ( செய் . ) 
சேனாவரையருரை ( சேனா . ) 
சொல்லதிகாரம் ( தொல் . சொல் . ) 
தெய்வச்சிலையாருரை ( தெய்வச் . ) 
நச்சினார்க்கினியருரை ( நச்சி . ) 
புள்ளிமயங்கியல் ( புள்ளி . ) 
பேராசிரியருரை ( பேரா . ) 

பொருளதிகாரம் ( தொல் . பொருள் . ) 
நற்றிணை ... ( நற் ) 
பதிற்றுப்பத்து ... ( பதிற் . ) 
பரிபாடல் ... ( பரி . ) 
பழமொழி நானூறு ( பழ . ) 
புறநானூறு ( புறம் . ) 
புறப்பொருள் வெண்பா மாலை ( பு . வெ . மா ) 


> 


27 


. 


Kall 


உரையில் எடுத்தாண்ட நூல்கள் 


பெரும்பாணாற்றுப்படை ( பெரும்பாண் . ) 
பொருநராற்றுப்படை ( பொருந . ) 
மதுரைக்காஞ்சி ( மதுரைக் . ) 
மலைபடுகடாம் ( மலைபடு . ) 
யாப்பருங்கல விருத்தி செய்யுளியல் ( யா , வி . செய் . ) 
வீசுவபுராண சாரம் 
Annual Report on 

1894-1938 
Coorg Inscriptions. Vol . I. 
Epigraphica Carnatica Belur District . ( Ep . Car . BI . ) 

Hassan District. ( Ep . Car. Hn . ) 
Imperial Gazeteer ( Imp . Gazet . ) 
Journal of the Annamalai University, 
Nellore Inscriptions 1-3 Vol . ( Nel. Ins . Sulur . ) Sulurpet 

Division . 
Pudukkottai State Inscriptions . ( P. S. Ins . ) 
South Indin Inscriptions. I - XII Volumes . ( S. I , I. Vol ) 
Travancore Archeological Series Vol . VI . 


உள் ளுறை 


பக்கம் 


1. பதிப்புரை 


iii 


... 


2. முன்னுரை 


V 


--- 


3 . 


அணிந்துரை 


xil 


--- 


4 . 


பாடிய சான்றோர் 


..... 


xiv 


} 


5. 


பாட்டுடைத் தலைவர்கள் 


... 


xvii 


6. 


உரையில் எடுத்தாண்ட நூல்கள் 


xxil 


• 
* 
- 


7 . 


புறநானூறு மூலமும் உரையும் 


க - சஎஉ 


8 . 


அருஞ்சொல்லகராதி 


சன் 


9 . 


அரும்பொருளகரா 


ருகூரு 


10. பாட்டு முதற்குறிப்பகரா 


u 
܀܀ 


புறநானூறு 
மூலமும் உரையும் 


.கே . 


இருங்கோவேள் 


இருங்கோவேள் என்பான் பதினெண்குடி வேளிருள் ஒருவன் . 
தமிழகத்தின் வடபகுதியாகிய எருமை ( மைசூர் ) நாட்டைச் சேர்ந்த 
துவரை யென்னும் நகர்க்கண்ணிருந்து ஆட்சிபுரிந்த வேந்தர் வழி 
யினன் . இத்துவரை துவார சமுத்திரம் எனப்படுகிறது . இருங்கோ 
வேள் அவ்வேளிருள் நாற்பத்தொன்பதாவது தலைமுறையினன் . புலி 
கடிமால் என்பது இவன் குடி முதல்வனுக்குப் பெயர் . இவ்வேளிர் 
வள்ளன்மை சிறந்தவர் ; போர்வன்மை மிக்கவர் . இவர் நாடு புதுக் 
கோட்டைச் சீமையிலுள்ள மலைநாடு . இவற்றிற்கு மேற்கிலுள்ள 
கோடை மலைத்தொடர் பொன்படுமால்வரையென ( Imp gazette , 
Coimbatore ) ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளனர் . பாரிமகளிரைக் 
கொணர்ந்த கபிலர் இவனையடைந்து , " இம் மகளிரை யான் தர 
மணந்து கொள்க 

என வேண்டுகின்றவர் , " இவர்கள் முல்லைக்குத் 
தேரீந்து நல்லிசை நிறுவிய பறம்பிற் கோமானாகிய பாரியின் மகளிர் ; 
யான் இவருடைய தந்தையாகிய வேள் பார்க்குத் தோழன் ; அந்தணன் 
புலவன் " என்று கூறுகின்றார் . 

இவரியார் என்குவை யாயி னிவரே 
ஊருட னிரவலர்க் கருளித் தேருடன் 
முல்லைக் கீத்த செல்லா நல்லிசைப் 

படுமணி யானைப் பறம்பிற் கோமான் 
கு நெடுமாப் பாரி மகளிர் ; யானே 

தந்தை தோழ னிவரென் மகளிர் 
அந்தணன் புலவன் கொண்டுவந் தனனே 
நீயே , வடபான் முனிவன் றடவினுட் டோன்றிச் ஒம் 
செம்புபுனைந் தியற்றிய சேணெடும் புரிசை 
உவரா வீகைத் துவரை யாண்டு 
காற்பத்தொன்பது வழிமுறை வந்த 
வேளிருள் வேளே விறற்போ ரண்ணல் 
தாரணி யானைச் சேட்டிருங் கோவே 

ஆண்கட னுடைமையிற் பாண்கட னாற்றிய 
கரு ஒலியற் கண்ணிப் புலிகடி மா அல் 

யான்றர விவரைக் கொண்மதி வான்கவித்து 


க 0 


புறநானூறு 


இருங்கட லுடுத்தவிவ் வையகத் தருந்திறற் 
பொன்படு மால்வரைக் கிழவ வென்வேல் 
உட லுந ருட்குந் தானைக் 
கெடலருங் குரைய நாடுகிழ வோயே 


திணை - பாடாண்டிணை ; துறை - பரிசிற்றுறை. 
ளுழைக்கொண்டு சென்ற கபிலர் பாடியது . 


பாரிமகளிரை இருங்கோவே 


யான் 


உரை : இவர் யார் என்குவையாயின் - இவர் யாரென்று 
வினவுவாயாயின் ; இவர் - இவர் தாம் ; ஊருடன் 

இரவலர்க்கு 
அருளி - ஊரெல்லாவற்றையும் இரப்போர்க்கு வழங்கி ; தேருடன் 
முல்லைக்கித்த - தேரை ஏறுதற்கேற்பச் சமைத்த அணியோடும் 
புரவியோடும் கூட முல்லைக்கு வழங்கிய ; செல்லா நல்லிசை - 
தொலையாத நல்லபுகழையும் ; படுமணி 

யானை - ஒலிக்கும் 
மணியையுடைய யானைபையுமுடைய ; பறம்பின் கோமான் நெடு 
மாப் பாரிமகளிர் - பறம்பிற்குத் தலைவனாகிய மிக்க பெரிய பாரி 
யுடைய மகளிர் ; யான் தந்தை தோழன் -யான் இவர் பிதாவின் 
தோழனாதலான் ; இவர் என் மகளிர் - இவர் என்னுடைய மகளிர் ; 
அந்தணன் புலவன் கொண்டுவந்தனன் - அந்தணனாகிய புலவன் 
கொண்டுவந்தேன் ; நீயே - நீ தான் ; 

நீதான் ; வடபால் முனிவன் 
தடவினுள் தோன்றி - வடபக்கத்து முனிவனுடைய ஓமகுண் 
டத்தின்கண் தோன்றி ; செம்பு புனைந்தியற்றிய சேண் நெடும் 
புரிசை - செம்பால் புனைந்து செய்தாலொத்த சேய்மையை 
யுடைத்தாகிய நெடிய மதிலையுடைய ; துவரை ஆண்டு - துவரா 
பதி யென்னும் படைவீட்டையாண்டு ; உவரா ஈகை - வெறுப்பில் 

கொடையினையுடையராய் ; நாற்பத்தொன்பது வழிமுறை 
வந்த - நாற்பத்தொன்பது தலைமுறை தொன்றுபட்டு வந்த ; 
வேளிருள் வேள் - வேளிருள்வைத்து வேளாயுள்ளாய் ; விறற் 
போர் அண்ணல் - வென்றிப் போரையுடைய 

வென்றிப் போரையுடைய தலைவ ; தாரணி 
யானைச் 

சேடு இருங்கோவே - தாரணிந்த யானையினையுடைய 
பெரிய இருங்கோவே ; ஆண்கடன உடைமையின் பாண்கடன் 
ஆற்றிய - ஆண்டன்மையைக் 

வுடைமையால் 
பாணர்க்குச் செய்யக்கடவ முறைமையை யுதவிய ; ஒலியல் கண் 
ணிப் புலிகடி மா அல் - தழைத்த கண்ணியையுடைய புலிகடி 
மாலே ; யான் தர இவரைக் கொண்மதி - யான் நினக்குத்தர 
வரைக் கொள்வாயாக , வான் கவித்து வானாற் கவிக்கப்பட்டு ; 
இருங்கடல் உடுத்த இவ்வையகத்து - பெருங்கடல் சூழ தரப் 
பட்ட இவ்வுலகத்தின்கண் ; அருந்திறல் பொன்படு மால வரைக் 
கிழவ - அணுகு தற்கரிய வலியையுடைய பொன்னுண்டாகும் 
பெரிய மலைக்குத் தலைவ ; வென்வேல் உடலுநர் உட்கும் தானை 


த 


கடப்பாடாக 


மூலமும் உரையும் 


வெற்றி வேலையுடைத்தாகிய பகைவரஞ்சும் படையையுடைய ; 
கெடலரும் நாடு கிழவோய் - கேடில்லாத நாட்டுக்குரியவனே ;; 
என்றவாறு . 

உவரா வீகை வேளிர் எனக் கூட்டுக . வடபால் முனிவன் தடவி 
னுள் தோன்றி என்பதற்குக் கதையுரைப்பிற் பெருகும் . அது கேட் 
டுணர்க . புலிகடிமால் என்பது இவனுக் கொரு பெயர் . வேளே , அண் 
ணல் , இருங்கோவே , புலிகடிமா அல் , கிழவ , நாடுகிழவோய் , 
இப்படிப்பட்ட உயர்ந்த குடியிற் பிறந்தவனாதலால் , யான் தர இவரைக் 
கொண்மதி யெனக் கூட்டி வினை முடிவு செய்க . யான் இவருடைய 
தந்தை தோழனாதலானும் அந்தணனாதலானும் யான்தர இவரைக் 
கோடற்குக் குறையில்லை யென்பது கருத்து . 
விளக்கம் : இருங்கோவேளுக்குப் பாரிமகளிரை 

முன்னர்க் 
காட்டிப் பின் அவர்கட்கும் தனக்கும் உண்டாகிய தொடர்புகாட்டி , 
" யான் தர இவரைக் கொள்க என்கின்றாராகலின் , முதலில் பாரிமகளி 
ரைக் கூறினார் . இரவலர்க்கு ஊரும் , முல்லைக்குத் தேரும் தந்தான் 
என்பவர் , " தேருடன் என்பதற்குத் " தேருடனே புரவியும் " முல்லைக் 
கீத்தான் என்று உரைகாரர் கூறுகின்றார் . இவ்வாறு கூறாது , முல்லைக் 
கொடியின் நிலைகண்டு பிறந்த அருளால் முன்பின் நினையாது உடனே , 
தேரை ஈந்தான் என்றிருப்பின் சிறப்பாக இருக்கும் . பறம்பு - பறம்பு 
மலை . இவர் தந்தைக்குத் தோழன் ; அதனால் யானும் இவர் கட்குத் 
தந்தையென்பார் , இவர் என் மகளிர் என்றார் . அந்தணரும் மகட் 
கொடை நேர்தற்குரிய ரென்பது தோன்ற “ அந்தணன் என்றார் . 
விசுவபுராண சாரமென்னும் தமிழ் நூலையும் , இரட்டையர் செய்த 
தெய்விகவுலாவையும் துணையாகக்கொண்டு , வடபால் முனிவன் என் 
றது சம்புமுனிவனாக இருக்கலாமென டாக்டர் . உ . வே . சா . ஐயரவர் 
கள் 

ஊகிக்கின்றார்கள் . துவரையென்றது , வடநாட்டில் நிலங் 
கடந்த நெடுமுடி யண்ணல் இருந்து ஆட்சிபுரிந்த துவரை யென்றும் , 
அவன் பாலிருந்து மலயமாதவனான குறுமுனிவன் கொணர்ந்தவர் 
வேளிர்கள் என்றும் பதினெண் குடியினரென்றும் நச்சினார்க்கினியர் 
குறிக்கின்றார் . துவரைமாநகர் நின்று போந்த தொன்மை பார்த்துக் 
கிள்ளி வேந்தன் , நிகரில் தென்கவிர் நாடு தன்னில் நிகழ்வித்த நிதி 

எனவரும் கல்வெட்டால் , துவரை வரலாறு பன்னிரண்டாம் 
நூற்றாண்டிலே தொன்மையுடைய 

யதாகக் காணப்படுவது நச்சினார்க் 
கினியார் கூற்றை வற்புறுத்துகின்றது . மைசூர் நாட்டுத் துவரை பன் 
னிரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே உண்டாகிய நகரம் . இத் 
துவரையிற் றோன்றி மேம்பட்ட ஹொய்சள வேந்தரோடு புலிகடி 
மாலாகிய இளங்கோவேளை இணைத்துக் கண்டு , புலிகடிமால் என்றது 
ஹொய்சள என்ற தொடரின் தமிழ்ப் பெயராகக் கருதுவதுமுண்டு . 
பன்னிரண்டாம் நூற்றாண்டில் மைசூர் நாட்டில் இருந்து ஆட்சி 
செலுத்திய ஹொய்சள வேந்தருடைய கல்வெட்டுக்களுள் , பண்டை 
நாளில் யதுகுலத்தில் தோன்றிய சளவென்ற பெயரினனான வேந்த 
னொருவன் சஃகிய மலைகளிடையே ( மேலை வரைத்தொடர்- Western 
Ghats ) வேட்டை புரியுங்கால் முயலொன்று புலியொடு பொருவது 
கண்டு வியப்புற்று இந்நிலம் மிக்க வன்மை நல்கும் பெருநிலம்போலும் 
என எண்ணியவனாய் அவற்றைத் தொடர்ந்து சென்றானாக , அங்கே 
தவம் புரிந்துவந்த முனிவனொருவன் புலியைக் கண்டு , " சளனே . 

* Pudukkota state , Ins . 120 . 


யாளர் * 


புறநானூறு 


போய்ப் புலியைக் கொல்க ( அதம்ஹொய்சள ) என வேந்தனைப் 
பணித்தலும் , அவன் உடைவாளையுருவிப் புலியைக் கொன்றான் ; 
முனிவன் அருள்பெற்று மீண்ட சளவேந்தன் அதுமுதல் ஹொய்சளன் 
எனப்பட்டான் ; அவன் வழிவந்தோர் தம்மை ஹொய்சளர் எனக் 
கூறிக்கொள்வாராயினர் என மைசூர் நாட்டுப் பேலூர் மாவட்டத்துப் 
பேலவாடியில் உள்ள நரசிம்ம ஹொய்சள தேவர் கல்வெட்டொன்று 
( Ep . Car . Vol . j . BI : 171 ) கூறுகிறது . அந்நாட்டு ஹொன்னவரத்துக் 
கேசவப் பெருமாள் கோயில் கல்வெட்டு ( Ibi : Hn . 15 ) இவ்வரலாற் 
றிற் கண்ட முயலைப்பற்றிய செய்தியை நீக்கி எஞ்சியவற்றைக் கூறு 

காட்டிலிருந்த முனிவன் மந்திர வலிமையுடையனென்று சளன் 
என்பான் அறிந்து அவன் திருவடியில் வீழ்ந்து வணங்கின னென்றும் , 
அதனால் மகிழ்ச்சியுற்று , அவனுக்குச் சசகபுரத்தைத் தலைமையாகக் 
கொண்ட பேரரசை வழங்க வேண்டுமென விரும்பிய மனிவன் அதற் 
கேற்ற மந்திரச் செயல்களைச் செய்தானென்றும் , அதனை அழித்தல் 
வேண்டிச் சசகபுரநகரத் தெய்வமாகிய வாசந்திகை யென்பாள் ஒரு 
புலியுருக் கொண்டு வந்தாளென்றும் , அதுகண்டு முனிவன் அப்புலியைக் 
கொல்லுமாறு பணிப்பான் “ ஹொய்சள என்றானென்றும் , அவன் அவ் 
வண்ணமே செய்து ஹொய்சள வேந்தனானானென்றும் ( 1bid . Ak . 71 ) 
அரிசிக்கரையில் உள்ள வீரவல்லாள தேவன் கல்வெட்டொன்று கூறு 
கிறது . இப் புறப்பாட்டில் முனிவனென்றும் ,, துவரை யென்றும் 
புலிகடி.மால் என்றும் வருவனவற்றைக்கொண்டு , இந்த ஹொய்சளக் 
கதை ஈண்டு நினைக்கப்படுகிறது . மற்று , மேற்கு மலைத்தொடர்ப்பகுதி 
யினர் , நாற்புறமும் மலைமுடிகள் சூழ்ந்த இடை நிலத்தைத் தடவென் 
றும் கோட்டமென்றும் கூறுதலால் , முனிவன் தடவென்றது , முனிவ 
னொருவன் இருந்த மலைமிசை யிடைநிலமென்றும் , அந்நிலத்து வாழ்ந்த 
வேளிர் தலைவனொருவன் , அப்பகுதிக்குக் கிழக்கில் உள்ள புலிநாடென் 
றும் பன்னாடென்றும் வழங்கிய கன்னடநாட்டு வேந்தனை வென்றது 
பற்றிப் புலிகடிமால் எனப்பட்டான் என்றும் கொள்வது நேரிதாகத் 
தோன்றுகிறது . அந்நாளில் அப்பகுதியை யாண்ட ஆந்திர சாதவாகன 
வேந்தருள் புலிமாய் என்பான் சிறந்து விளங்கினமையின் ஒருகால் 
அவனை வென்றதுபற்றி இருங்கோவேள் புலிகடிமால் எனப்படுவானாயி 
னன் என்றும் கொள்ளலாம் . மேனாட்டு யவனரான தாலமியும் இப் 
புலிமாய் வேந்தனைக் குறித்துரைத்துள்ளார் ; சாதவாகனராட்சி கி . மு . 
மூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே தொடர்ந்திருக்கிறது ; அந்நாளிலேயே 
துவராவதி 

( துவரை ) நகரம் அந்நாட்டில் இருந்திருக்கிறது . 
ஸ்ரீ புலுமாவி , புலிமாயி எனக் காணப்படினும் கன்னட மொழியில் 
அது புலிமெய் என வழங்கும் என்றும் , புலிபோலும் மெய்வலியுடைய 
னென்பது பொருளென்றும் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர் . இவ்வாற் 
றால் ஹொய்சளக் கதையினும் இது பொருத்தமாதல் காணப்படும் . இப் 
புலிகடிமால் வழிவந்த இருங்கோவேளிர்களுட் பலர் புதுக்கோட்டைப் 
பகுதியில் வாழ்ந்திருந்தனரென அப்பகுதியிலுள்ள கல்வெட்டுக்கள் 
காட்டுகின்றன . கொடும்பாளூரிலிருந்து வாழ்ந்த வேளிரும் இருங்கோ 
வேளிரே ; பிற்காலத்தே அவர்கள் இருக்குவேளிர் எனத் தம்மைக் 
கூறிக் கொள்வாராயினர் . இவ்வேளிர்கள் வேளகத்தி ( Balgam ) 
லிருந்து கங்கநாடு கொங்கு நாடுகளின் வழியாகத் தென்னாடடைந்தவர் . 
இனி , வேளிர்கள் முதற்கண் வாழ்ந்த மலைநாடு பொன்வளம் படைத் 
தவையாதலின் " பொன்படுமால்வரைக் கிழவ " 
மாம் . 


என்றா 

ரென்று 


மூலமும் உரையும் 


யான் 


உ 02 . இருங்கோவேள் 
" பாரிமகளிரை யான் தர நீ மணந்து கொள்க என வேண்டிக் 
கொண்ட கபிலர் வேண்டுகோளை இருங்கோவேள் மறுத்துவிட்டான் . 
அம்மறுப்புக் கபிலரது செந்நாப்புலமையை இகழ்ந்த குறிப்புடைத்தாயு 
மிருந்தது . வேள்பாரி எவ்விகுடியிற் பிறந்த செவ்வியன் என்றும் , அப் 
பெரியோனுடைய மகளிர் இவரென்றும் தாம் தெளியக்கூறிய கூற்றை 
அவன் தெளிந்து கொள்ளாமைக்கு பருந்தினார் . தம் சொல்லைப் 
பொய்ப்படுத்திய இருங்கோவேள்பால் கபிலர்க்கு அருவருப்பும் சினமும் 
உண்டாயின ; வேளே , நின்னாட்டில் பொன்வளஞ் சிறந்தோங்கி , சிற்ற 
ரையம் பேரரையமென இருபகுதித்தாய் விளங்கிய அரையமென்னும் 
மூதூர் இன்று அழிந்து கிடத்தற்குக் காரணம் அறியாய் ; கூறுவேன் 
கேள் ; நின் முன்னோருள் நின்னைப்போலும் அறிவுடைய 

ஒருவன் 
செந்நாப்புலவரான கழாஅத்தலையாரை இகழ்ந்தனன் ; அவ்விகழ்ச்சி 
பொறாது அவரும் சினந்தனர் . அதனால் விளைந்த கேடு தான் அரை 
யத்துக் குண்டாகிய கேடு . இவர்கள் எவ்வி குடியிற் பிறந்தவரென்றும் 
பாரிமகளிரென்றும் கூறிய என்சொல் , தெளிவில்லாப் புன்சொல்லென 
எள்ளி இகழ்ந்தனை ; யான் கூறியதனைப் பொறுத்துக்கொள்க . 
விடைபெற்றுச் செல்வேன், நின்வேல் வென்றி யெய்துக்க வென இப் 
பாட்டின் கட் பாடிக் காட்டிவிட்டு நீங்கினார் . இப்பாட்டின்கண் ஆங் 
காங்கு வர் இகழ்ந்து கூறும் பகுதி இலக்கிய இன்பந்தருவனவாம் .. 

வெட்சிக் கானத்து வேட்டுவ ராட்டக் 
கட்சி காணாக் கடமா நல்லேறு 
கடறுமணி கிளரச் சிதறுபொன் மிளிரக் 
கடிய கதழு நெடுவரைப் படப்பை 
வென்றி நிலை இய விழுப்புக ழொன்றி 
இருபாற் பெயரிய வுருகெழு மூதூர்க் 
கோடிபல வடுக்கிய பொருணுமக் குதவிய 
நீடுநிலை யரையத்துக் கேடுங் கேளினி 

நுந்தை தாய நிறைவுற வெய்திய 
50 ஒலியற் கண்ணிப் புலிகடி மா அல் 

நும்போ லறிவி னுமரு ளொருவன் 
புகழ்ந்த செய்யுட் கழா அத் தலையை 
இகழ்ந்ததன் பயனே யீயறே ரண்ணல் 
எவ்வி தொல்குடிப் படீ இயர் மற்றிவர் 
கைவண் பாரி மகளி ரென்றவென் 
தேற்றாப் புன்சொ னோற்றிசிற் பெரும 
விடுத்தனென் வெலீ இயர்நின் வேலே யடுக்கத் 
தரும்பற மலர்ந்த கருங்கால் வேங்கை 
மாத்தகட் டொள்வீ தாய துறுகல் 


புறநானூறு 


உரை : 


20 இரும்புலி வரிப்புறங் கடுக்கும் 

பெருங்கல் வைப்பி னாடுகிழ வோயே , 
திணையுந் துறையுமவை . இருங்கோவேள் பாரிமகளிரைக் கொள்ளாகைக் கபிலர் 
பாடியது . 

வெட்சிக்கானத்து வேட்டுவர் ஆட்ட - வெட்சியை 
யுடைய காட்டின் நடுவண் வேட்டுவர் அலைப்ப ; கட்சி காணாக் 
கடமா நல்லேறு - தனக்குப் புகலிடங்காணாத கடமாவினது நல்ல 

று ; கடறு மணிகிளர - வரைச்சாரல் மணி மேலே கிளம்பவும் ; 
சிதறு பொன்மிளிர - சிதறிய பொன் விளங்கவும் ; கடியக தழும் 
நெடுவரைப்படப்பை விரையவோடும் மலைப்பக்கத்து ; வென்றி 
நிலை இய விழுப்புகழ் ஒன்றி - வெற்றி நிலைபெற்ற சிறந்த புகழ 
பொருந்தி ; இருபால் பெயரிய உருகெழு மூதூர் - சிற்றரையம் 
பேரரையமென இருகூற்றாற் பெயர்பெற்ற உட்குப்பொருந்திய 
பழைய வூரின்கண் ; கோடி பல அடுக்கிய பொருள் நுமக்கு 
உதவிய - பல கோடியாக அடுக்கப்பட்ட பொன்னை நுங்களுக்கு 
உ.தவிய ; நீடுநிலை அரையத்துக் கேடும் - நீடிய நிலையையுடைய 
அரையத்தினது கேட்டையும் ; இனி கேள் -இனிக் கேட்பாயாக , 
அது கெடுதற்குக் காரணம் ; நுந்தை தாயம் நிறைவுற எய்திய 
நினது தாளால் தப்பட்ட பொருளை பன்றி நுந்தையுடைய 
உரிமையை நிறையப்பெற்ற ; ஒலியல் கண்ணி புலிகடி.மா அல் - 
தழைத்த கண்ணியையுடைய புலிகடிமாலே ; நும் போல் அறிவின் 
நுமருள் ஒருவன் - நும்மை யொக்கும் அறிவினையுடைய ரூ , 
குடியுள் ஒருவன் ; புகழ்ந்த செய்யுள கழாஅத் தலையை இகழந்த 
தன் பயன் - புகழ்ந்த செய்யுளையுடைய கழா அத் தலையா ரென் 
னும் புலவரை அவமதித்ததனாலுண்டான பயன ; இயல்தேர் 
அண்ணல் - இயற்றப்பட்ட தேரையுடைய தலைவ ; இவர் எவ்வி 
தொல்குடிப் படீ இயர் - இவர் எவ்வியுடைய பழைய குடியிலே 
படுவார்களாக : மற்று இவர் கைவண் பாரிமகளிர் என்ற - 
பின்னை இவர் கைவண்மையையுடைய 

பாரி 

மகளிரென்று 
சொல்லிய ; என்தேற்றாப் புன்சொல் நோற்றிசி ன்னது தெளி 
யாத புன்சொல்லைப் பொறுப்பாயாக ; பெரும் - பெருமானே : 
விடுத்தனென் - யான் நின்னை விடை கொண்டேன் ; நின்வேல் 
வெலீஇயர் -நின்வேல் வெல்வதாக ; அடுக்கத்து அரும்பு அற 
மலர்ந்த கருங்கால் வேங்கை - அரைமலையில் முகையற மலர்ந்த 
கரிய காலையுடைய வேங்கையினது ; மாத்தகட்டு ஒள்வீ தாய 
துறுகல் - கரிய புறளி தழையுடைய ஒள்ளிய பூப்பரந்த பொற் 
றைக்கல் ; இரும்புலி வரிப்புறம் கடுக்கும் - பெரும்புலியினது 
வரியையுடைய புறத்தை யொக்கும் ; பெருங்கல் வைப்பின் 
நாடுகிழவோய் - பெரிய மலையிடத் தூர்களையுடைய நாட்டை 
யுடையோய் எ - று . 


மூலமும் உரையும் 


எ 


F 


புலிகடிமா அல் , அண்ணல் , நாடுகிழவோய் , அரையத்துக் கேடுங் 
கேள் இனி ; அது கழாத்தலையை இகழ்ந்ததன் பயன் , இப்பொழுது , 
எவ்விதொல்குடிப்படீஇயர் , இவர் பாரிமகளிர் என்ற புன்சொல்லைப் 
பொறுப்பாயாக ; பெருமானே , நின்னை விடுத்தேன் ; நின் வேல் வெல்வ 
தாகவெனக் கூட்டி வினை முடிவு செய்க . ஒலியல் கண்ணி , தளிர் மாலை 
யெனினுமமையும் . நீடுநிலை அரையத்துக் கேடும் கழாத் தலையை 
இகழ்ந்ததன்பயன் என் ) உம்மையான் , இவ்விகழ்ச்சியும் நினக்குக் கேடு 
தரும் என்பதாயிற்று . அது கெடுதற்குக் காரணம் , கழாத்தலையை 
நுமருள் ஒருவன் இகழ்ந்ததனால் , அவன் வாக்குத் தப்பாதாகலின் 
அவன் வசையாகப் பாடினானென்று சொல்லுவர் , அதுவே என்பதாம் . 

வெலீஇயர் நின் வேல் என்றது குறிப்பு மொழி . நுக்தை தாயம் 
நிறைவுற வெய்திய என்பதூஉம் , நும் போலறிவின் என்பதூஉம் 
இகழ்ச்சி தோன்ற நின்றன . வேங்கைவீ தாய துறுகல் இரும்புலி வரிப் 
புறம் கடுக்கும் என்ற கருத்து , ஏதம் செய்யாததும் ஏதம் செய்வது 
போலக் கண்டார்க்கு அச்சம் வரத் தோன்று மென்றமையான் இதுவும் 
இகழ்ச்சி தோன்ற நின்றது . 

விளக்கம் : கட்சி - புகலிடம் . இக்காலத்தே ஒரு சில கருத்துடன் 
பாட்டால் ஒற்றுமைப்பட்டு நிற்கும் மக்கள் குழுவைக் கட்சி யென்பர் . 
இருங்கோவேளுக்குரிய அரையம் பண்டை நாளிலே அழிந்தமையின் 
இப்போது அஃது இருக்குமிடம் தெரிந்திலது . இருங்கோவேள் மர 
பினர் இப்போது பாண்டி நாட்டில் கொற்கையைச் சூழ்ந்த வூர்களில் 
வாழ்கின்றனர் . கழாத்தலை யென்னும் புலவர் கழாத்தலையார் எனப் 
படுவர் . கழாத்தலை என்பது , சீத்தலை , பெருந்தலை முதலிய வூர்களைப் 
போல்வ தோரூர் . அவ்வூரினராதலின் , கழாத்தலையார் எனப்பட்டமை 
யின் , ஈண்டு வாளாது கழாத்தலை யென் றார் . அவர் பாடிய பாட் 
டொன்று இத்தொகை நூற்கண் உளது . ( புறம் . 2 எ 0 ) முகையற 
மலர்ந்த வேங்கை யென்றது , வேங்கை மரத்தில் இனிப் பூத்தற்கு 
அரும்பு ஒன்றும் இல்லை யென்னுமாறு முற்றவும் மலர்ந்து நிற்கும் 
வேங்கை மரம் என்றவாறு . பிறரும் அரும்பற வள்ளித ழவிழ்ந்த 
தாமரை , நள்ளிரும் பொய்கை ( புறம் . உசஎ ) என்று கூறுவது காண்க . 
வேங்கைப்பூப் பரந்த துறுகல் இரும்புலிபோல் தோன்று மென்றது , 
யான் இவர் எவ்வி குடியிற் பிறந்த செவ்வியர் , கைவண் பாரிமகளிர் " 
என்றது நினக்குப் பகை தோற்றுவிப்பது போன்றதோர் அச்சத்தைப் 
பயப்பித்தது போலும் என இகழ்ந்த குறிப்பும் உ.டையதாதல் அறிக . 
" வெலீஇயர் நின் வேல் " என்றது நின்வேல் கெடுக என்ற எதிர் மறைப் 
பொருள் பயந்து நிற்றலின் குறிப்பு மொழியென்றார் . " எழுத்தொடும் 
சொல்லொடும் புணரா தாகிப் , பொருட்புறத்ததுவே குறிப்பு மொழி 
யென்ப ( செய் . கஎஎ ) என்று ஆசிரியர் கூறுவது காண்க . 
தாயம் நிறைவுற எய்திய என்றது , நீயே நின் ஆற்றலாற் கொண்டிலை 
எனவும் , நும்போ லறிவி னுமரு ளொருவ " னென்றது , நின்னைப் 
போலவே நல்லறிவில்லாத நின் முன்னோருள் ஒருவன் எனவும் 
பொருள் இசைத்து நிற்றலின் , " இகழ்ச்சி தோன்ற நின்றன என்று 
உரைத்தார் . 


நுந்தை 


क 


புறநானூறு 


205 . 


சோழன் பாமுளுரெறிந்த நெய்தலங்கானல் 

இளஞ்சேட் சென்னி 
இவ்விளஞ்சேட் சென்னியைச் சேரமான் பாமுளூர் எறிந்த இளஞ் 
சேட் சென்னியென்றும் , நெய்தலங்கானல் இளஞ்சேட் 

சென்னி 
யென்றும் , செருப்பாழி யெறிந்த இளஞ்சேட்சென்னி யென்றும் கூறு 
வர்.. நெய்தலங்கானல் இவன் பிறந்தவூர் என்றும் , இளஞ்சேட்சென்னி 
யென்பது இவற்குப் பெயரென்றும் , செருப்பாழி சோழர்க்குரிய தென் 
றும் பாமுளூர் சேரமான்களுக்குரியதென்றும் முன்பு கூறினாம் ; செருப் 
பாழியைச் சேரர்க்குரியதெனக் கருதுவதும் உண்டு . இச்சென்னி 
தன்னொடு பகைத்துப் பொருத சேரமன்னனை அவற்குரிய பாமுளூ 
ரிடத்தே எதிர்த்துப் பொருது வெற்றி பெற்றிருக்கையில் இவனைச் 
சான்றோராகிய ஊன் பொதி பசுங்குடையார் சென்று கண்டார் . நெய் 
தலங்கானலில் தான் இருக்கும்போதே இவர் தன்பாற் போந்து அறி 
வுரை வழங்கிச் சிறப்பித்ததைப் பாராட்டிப் பெரும் பரிசில் நல்கினானாயி 
னும் , இச்சோழன் , போரில் உழந்த வருத்தத்தால் தான் நல்க இருந்த 
பரிசிலை நீட்டித்துத் தந்தான் . அதனால் பரிசிலர் கூட்டத்துக்கும் சிறிது 
அசைவுண்டாயிற்று . ஊன்பொதி பசுங்குடையார் அவனை நன்கறிவா 
ராயினும் , ஏனைப் பரிசிலரும் பிறரும் அறியாராகலின் அவர் வேறுபட 
நினைப்பதனைச் சோழற்குத் தெரிவிக்க எண்ணினார் . மேலும் , “ முன்னே 
தன்பாற் பரிசில் பெற்றவர்களாதலின் அவர்கள் சிறிது தாழ்த்துப் 
பெற்றுப் போகலாமெனும் கருத்துடையனானான் என்பதையும் ஊன் 
பொதி பசுங்குடையார் அறிந்து கொண்டார் .அக்கருத்து நன் றன்றென் 
பதையும் சோழற்கு அறிவுறுத்த வேண்டிய கடமையுடையரானார் . 
சோழனைக் காண்டற்கு வேண்டும் செவ்வி பெற்றதும் , பரிசிற்றுறை 
யாகத் தாம் பாடிய இப் பாட்டைப் பாடிக் காட்டினார் . இதன்கண் 
முன்னே நல்ல மழையைப் பெய்தேமென நினைந்து மழை இப்போது 
பெய்யா தொழியுமாயின் , விளைநிலங்களும் தாம் முன்னே நிறைய 
விளைந்தேமென்று இப்போது விளையாது போமாயின் எவ்வுயிர்க்கும் 
இவ்வுலகில் உயிர் வாழ்க்கை யில்லையாகும் ; முன்னேயும் நீ நிறையத் 
தந்தனையாதலின் இப்போதும் அவ்வாறே தருக என எம்போலும் 
பரிசிலர் நின்னை இரப்பர் ; இரப்பராயின் , நீர் முன்னர் நிறையக் 
கொண்டீராதலின் இப்போது வறிதே சென்மின் என்று சொல்லி நின் 
போல்வார் மறுப்பாராயின் அதுமிகக் கொடிதாகும் . தங்களை நாடி 
வரும் இரவலர்க்கு வறுமையால் ஒன்றும் கொடுத்தற்கியலாது அவர் 
முகம் காண்பதற்கு அஞ்சி நாணி முகமறைந்து வருந்தும் தன்மையுடை 
யோர் இனத்தைச் சேர்பவன் நீ அல்லை . பகைவரை வென்று கொள்ளா 
முன்பே அவர் அரணை நின தாகக்கொண்டு அதனைப் பரிசிலர்க்கு வழங் 
கும் பேராண்மையுடைய நீ இரவலரைப் புரத்தல் நினக்கு மேற் 
கோடற்குரிய சீரிய கடமையாம் என வற்புறுத்தியுள்ளார் . 

கழிந்தது பொழிந்தென வான்கண் மாறினும் 
தொல்லது விளைந்தென நிலம்வளங் கரப்பினும் 
எல்லா வுயிர்க்கு மில்லால் வாழ்க்கை 
இன்னுந் தம்மென வெம்மனோரிரப்பின் 
முன்னுங் கொண்டிரென நும்மனோர் மறுத்தல் 
இன்னா தம்ம வியறே ரண்ணல் 


மூலமும் உரையும் 


க 0 


இல்லது நிரப்ப லாற்றா தோரினும் 
உள்ளி வருநர் நசையிழப் போரே 
அனையையு மல்லை நீயே யொன்னார் 
ஆரெயி லவர்கட் டாகவு நுமதெனப் 
பாண்கட னிறுக்கும் வள்ளியோய் 
பூண்கட னெந்தை நீ யிரவலர் புரவே . 
திணையுந் துறையு மவை . சேரமான் பாமுளுரெறிந்த சோழன் நெய்தலங்கானல் 
இளஞ்சேட் சென்னியை ஊன்பொதி பசுங்குடையார் பாடியது . 

உரை : கழிந்தது பொழிந்தென - கழிந்த காலம் பெய்தே 
னெனக் கருதி ; வான்கண் மாறினும் - மழை பெய்யாது மாறி 
னும் ; தொல்லது விளைந்தென - முற்காலத்து விளைந்தேனெனக 
கருதி ; நிலம் வளம் காப்பினும் - நிலம் விளைவை யொழியினும் ; 
எல்லா உயிர்க்கும் வாழக்கை இல் - எல்லா வுயிர்கட்கும் உயிர் 
வாழ்க்கையில்லை அது போல ; இன்னும் தம்மென எம்மனோர் 
இரப்பின் - இன்னமும் எனக்குப் பரிசில் தாருமென்று சொல்லி 
எம்போல்வார் இரப்பின் ; முன்னும் கொண்டிர் என நும்மனோர் 
மறுத்தல் இன்னாது - அவர்க்கு முன்னும் பரிசில் கொண்ட 
ரென்று நும்போல்வார் மறுத்தல் இன்னாது ; அம்ம - கேளாய் ; 
இயல்தேர் அண்ணல - இயற்றப்பட்ட 

இயற்றப்பட்ட தேரையுடைய அண் 
ணலே ; இல்லது நிரப்பல் ஆற்றாதோரினும் -இல்லாத பொருளைத் 
தேடி நிரப்பமாட்டாது வறுவியோரினும் ; உள்ளிவருநர் நசை 
இழப்போர் - அவராற் பரிசில் நினைந்து வரப்படுவார் கொடா 
ராயின் அவ்விரப்போரால் நச்சப்படும் இன்பத்தை இழப்பர் ; 
அனையையும் அல்லை நீ - தம் வறுமையாற் கொடுக்கமுடியாமை 
யின் நாணி அவரெதிர் முக நோக்கமாட்டாது இன்பமிழக்கும் 
மாந்தர் தன்மைபையு மல்லை நீ , இறந்துபடுவை ; ஒன்னார் 
ஆரெயில் அவர் 

பகைவரது அரிய அரண் 
அவரிடத்ததாகவும் அதனை அழித்துக் கொள்ளுவதன் முன்னே ; 
நுமது எனப் பாண்கடன் 

பாண்கடன் இறுக்கும் வள்ளியோய் - நும்முடைய 
தெனப் பாணர்க்குக் கடனாகக் கொடுக்கும் வென்றியோடு கூடிய 
வண்மையையுடையோ யாதலான் ; எந்தை - எம் 

இறைவ ; 
நீ இரவலர் புரவு கடன் பூண் - நீ இரப்போரைப் பாதுகாத்தலை 
முறைமையாகப் பரிகரிப்பாயாக ; 

அனையையுமல்லை யென்பதற்கு இரவலர் வேண்டுமளவும் பாணி 
யாது முன்னேயளித்தலின் , நசையிழப்போர் தன்மையையுடையா 
யல்லை யென்றுமாம் . எம்மனோரென்றது பிறரை நோக்கியன்றென 
வுணர்க . " பொழிந்தென , " விளைந்தென என்பனவற்றை வினை 
யெச்சமாக்கி மாறினும் கரப்பினுமென்னும் வினையோடு முடிப்பி 
அமையும் . 


கட்டாகவும் 


- D ] , 


புறநானூறு 


விளக்கம் : வான் கண்மாறுதலாவது மழையாகிய கண்ணோட்ட 
மின்றி யொழிதலாதலின் வான் கண் மாறினும் என்றதற்கு மழை 
பெய்யாது 

மாறினும் என்றார் . நசை , ஈண்டு நச்சப்படும் இன்பங் 
குறித்து நின்றது . அனையையுமல்லை யென்றதற்கு ஏது இதுவென்பார் , 
வறுமையாற் கொடுக்க முடியாமையின் நாணி என்றும் , நாணத்தால் 
" அவரெதிர் முகநோக்கமாட்டாது என்றும் , உள்ள தன்மையைக் 
குறிப்பாராய் , " இறந்துபடுவை யென்றும் உரைகாரர் கூறினார் . 
ஆகவே , நீ பெரிதும் மானமுடையை யென்றாராயிற்று . எம்மனோ 
ரென்றது , தன்னைப் பிறன்போற் கூறும் குறிப்பிற் றாதல் தோன்ற , 
எம்மனோர் என்றது பிறரை நோக்கியன் றென வுணர்க என்றுரைத் 
தார் . ஒன்னார் மதிலைக் கொள்ளு முன்பே பாணர்க்குக் கொடுத்தலின் , 
அவர் அதனைப் பெறுங்காறும் பாணர்க்குக் கடன்பட்டான் போறலின் , 
பாண் கடன் என்றாரென்றுமாம் . பாணர் பொருநர் புலவர் முதலாயி 
னார்க்கு வறுமை யெய்தியபோது அவர் வேண்டுவன தந்து புறந்தருதல் 
பண்டைநாளைச் செல்வர்க்குக் 

கடனாகக் குறிக்கப்பட்டிருந்தது . 
செல்வர் அது செய்யாவழி , வறியோரது வெறுமை செல்வர்பால் பகை 
மையுணர்வை யெழுப்பிச் செல்வரது செல்வ வருவாய் கெடுதற்கேற்ற 
சூழ்ச்சியும் கிளர்ச்சியும் நாட்டில் எழுப்பிச் செல்வர் வாழ்வைச் சீரழிக்கு 
மென்பதைப் பண்டையோ நன்கறிந்தமை இதனால் விளக்க முறு 


2 { f . 


வல்விலோரி 
பெருங்கொடை வள்ளலாகிய வல்வில் ஓரி கொல்லிமலைக் குரி 
யனாய் அருளாட்சி புரிந்து வருகையில் வன்பரணர் முதலிய சான்றோர் 
அவன்பால் பரிசில் பெற்றுச் சிறப்பெய்தினர் . அவருள் கழைதின் 
யானையார் என்ற சான்றோர் ஒருகால் வல்விலோரிபால் சென்றிருந் 
தார் . அக்காலத்தே பரிசிற்றுறைப் பொருளில் இப்பாட்டைப் பாடி 
னார் . இதன்கண் # வோர்க்கும் ஏற்போர்க்கும் உள்ள உயர்வு தாழ்வு 
களை எடுத்தோதி , ஈவோர் ஈயேனென்பதால் ஏற்போரினும் இழி 
தவராவரென்றும் , ஏற்போர் கொள்ளேனென்பதால் ஈவோரினும் 
உயர்ந்தவராவரென்றும் விளக்கி , உண்ணும் நீர் நிலை வற்றிச் சேறுபட்ட 
தாயினும் அதனை நாடிச் செல்வோர் பலராவது போல , வரையா ஈகை 
யுடையோரை நாடிப் பலரும் வருவர் ; வருவோர் ஒருகால் தாம் வேண் 
டியது பெறாவிடின் , அவர் தம்மை நொந்து கொள்வதன்றிக் கொடாத 
வள்ளியோரை நோவார் என்று குறிக்கின்றார் . 
கழைதின்யானையார் என்ற இச்சான்றோரின் இயற்பெயர் தெரிந் 

யானையைக் கழைதின்யானை யெனச் சிறப்பித்த நயங்கண்ட 
சான்றோர் இவரை இச் சிறப்புப்பெயரிட்டு வழங்கினர் . இவர் பாடிய 
பிற பாட்டுக்கள் கிடைக்கவில்லை . 

ஈயென விரத்த லிழிந்தன் றதனெதிர் 
ஈயே னென்ற லதனினு மிழிந்தன்று 
கொள்ளெனக் கொடுத்த லுயர்ந்தன் றதனெதிர் 
கொள்ளே னென்ற லதனினு முயர்ந்தன்று 
தெண்ணீர்ப் பரப்பி னிமிழ்திரைப் பெருங்கடல் 


திலது . 


மூலமும் உரையும் 


ககக 


உண்ணா ராகுப நீர்வேட் டோரே 
ஆவு மாவுஞ் சென்றுணக் கலங்கிச் 
சேறொடு பட்ட சிறுமைத் தாயினும் 
உண்ணீர் மருங்கி னதர்பல வாகும் 
புள்ளும் பொழுதும் பழித்த லல்லதை 
உள்ளிச் சென்றோர்ப் பழியல் ரதனாற் 
புலவேன் வாழிய ரோரி விசும்பிற் 
கருவி வானம் போல 
வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே . 
திணையும் துறையு மவை . வல்வில் ஓரியைக் கழைதின்யானையார் பாடியது . 

உரை : FF என இரத்தல் இழிந்தன்று - இழிந்தோன் கூந் 
றால் ஈ எனச்சொல்லி யிரத்தல் இழிந்தது ; அதன் எதிர் ஈயேன் 
என்றல் - அவ்வீயென்ற தன் எதிர் ஈயேன் என்று சொல்லி 
மறுத்தல் ; அதனினும் இழிந்தன்று - அவ்விரத்தலினும் இழிந் 
தது ; கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று - ஒருவன் இரப 
பதன் முன்னே அவன் குறிப்பை முகத்தான் உணர்ந்து இதனைக் 
கொள்வாயாக என்று சொல்லித தான் இரந்து கொடுத்தல் 
ஒருவற்கு உயர்ந்தது ; அதன் எதிர் கொள்ளேன் என்றல் - 
அதனை அவன் அவ்வாறு கொடுப்ப அதன் எதிர்கொள்ளே 
னென்று சொல்லி மறுத்தல் ; அதனினும் உயர்ந்தன்று - அக் 
கொடையினும் உயர்ந்தது ; தெள்நீர் பரப்பின் இமிழ்திரைப் 
பெருங்கடல் - தெளிந்த நீர்ப்பரப்பான் ஒலிக்கும் திரையை 
யுடைய பெரிய கடல்நீரை , 

நீர்வேட்டோர் 
உண்ணாராவர் தண்ணீரை விரும்பினோர் ; ஆவும் மாவும் சென் 
றுணக்கலங்கி - ஆவும் மாவும் சென்று நீரையுண்ணக் கலங்கி ; 
சேறொடுபட்ட சிறுமைத்தாயினும் சேற்றொடு டி.ய 
மையை யுடைத்தேயாயினும் ; உண்ணீர் மருங்கின் அதர் பல 
வாகும் - உண்ணு நீரையுடைய தாழ்ந் தவிடத்துச் செல்லும் வழி 
பலவாகும் ; புள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லதை - தாம் 
புறப்பட்டுச் செல்லப்பட்ட வழியிடத்து அப்பொழுது செய்யும் 
புள் நிமித்தத்தையும் புறப்பட்ட முழுத்தத்தையும் பழித்த 
லல்லது ; உள்ளிச்சென்றோர்ப் பழியலர் - தாம் பரிசில் பெறக் 
கருதிச் செல்லப்பட்டோரை அவர் ஈத்திலராயினும் பரிசிலர் 
பழியார் ; அதனால் புலவேன் - அதனால் நீ எனக்கு இன்னை 
யாயினும் வெறேன் ; வாழியர் ஓரி- வாழ்வாயாக ஓரி ; விசும்பில் 
கருவி வானம் போல - ஆகாயத்தின்கண் மின் முதலிய தொகு 
தியையுடைய மழைபோல ; வரையாது சுரக்கும் வள்ளியோய் 


உண்ணாகுப் 


சிறு 


- 


புறநானூறு 


என 


என 


நின்னே யாவர்க்கும் எப்பொருளையும் வரையாது வழங்கும் 
வண்மையையுடையோய் நின்னை ; 

ஒரி , வள்ளியோய் , பரிசிலர் புள்ளும் பொழுதும் பழித்தவல்லது 
உள்ளிச் சென்றோர்ப் பழியலர் ; அதனால் யானும் நின்னைப் புலவேன் , 
வாழியர் எனக் கூட்டுக . 

மேற்கூறிய இரத்தல் முதல் நான்கிற்கும் ஈயென இரத்தலால் 
இழிவு பெற்று , கொள்ளேன் என்னும் உயர்வு யான் பெற்றிலேன் என் 
பதூஉம் , அவ்வாறு இரப்பவும் , ஈயேன் என்றாற்போலப் பரிசில் நீட்டித் 
தலால் உள்ள இழிபுபெற்று , கொள்ளெனக் கொடுக்கும் உயர்ச்சி நீ 
பெற்றிலை யென்பதூஉம் கருத்தாகக் கொள்க . இதனால் ஈயேனென் 
னும் இழிபினும் கொள்ளெனக் கொடுக்கும் உயர் பினும் நினக்குத் தக்க 
தறிந்து செய்யென்பது கூறினாராம் . 

" பெருங்கடல் உண்ணாராகும் நீர்வேட்டோர் என்பதனாற் செல் 
வரேயாயினும் வள்ளியோரல்லார்பாற் செல்லேனென்பதூஉம் , “ உன் 
ணீர் மருங்கின் அதர் பல வாகும் என்பதனால் நீ வள்ளியை யாகலின் 
நின்பால் வந்தேன் என்பதூஉம் கொள்ளப்படும் . 

விளக்கம் : ஈயென இரத்தலும் , ஈயேன் என மறுத்தலும் இழி 
வென்றும் , இரப்போர் குறிப்பறிந்து கொள்ளெனக் கொடுத்தலும் , 
கொடுத்த வழிக் கொள்ளேன் என மறுத்தலும் உயர்வு என்றும் எடுத் 
தோதி இவ்விரண்டனுள் நீ விரும்புவதொன் றனைச் செய்க 
ஆசிரியர் கழைதின் யானையார் வல்விலோரிக்குக் கூறுகின்றார் . இரத் 
தலின் இழிவு விளங்க இழிந்தோன் கூற்றால் ஈயெனச் சொல்லி யிரத் 
தல் இழிந்ததென்றார் , ஈயென் கிளவி யிழ்ந்தோன் கூற்றே ( தொல் . 
எச்ச . 49 ) என்பவாகலின் , இழிவு பயக்கும் இன்மைச் சொல்லைச் 
சொல்லி யீரப்பார்க்கு இன்மையுண்மையான் இரத்தலா லுண்டாகும் 
இழிவன்றிப் பிறிதில்லை ; ஈயேனென்ன மறுக்கும் செல்வர்க்குத் 
தாமுடைமையை மறைத்துப் 

பொய்ம்மொழிந்து , 

அவ்வின்மைச் 
சொல்லாற் பிறக்கும் இழிவையும் மேற்கொண்டு அதனைக் கூறி மறுத் 
தலால் , இலன் என்னும் எவ்வமும் , பொய்ம்மொழியால் உளதாகும் 
இழிதகவும் ஆகிய மிக்க இழிவு உண்டாதல் பற்றி , " ஈயேனென்றல் 
அதனினும் இழிந்தன்று என்றார் . ஏற்பார் பால் ஈயென்னும் சொல் 
பிறவாமையின் , கொள்ளெனச் சொல்லிக் கொடுத்து ஏற்பிப்பதால் , 
செல்வர்க்குப் பிறர்பால் உளதாகும் இழிவை மறைத்து ஓம்புதலாற் 
புகழ் உண்டாகி உயர்வு தருதலின் , “ கொள்ளெனக் கொடுத்தல் உயர்ந் 
தன்று என்றார் . தான் இரந்து கொடுத்தலாவது ஏற்பாரைத் தான் 
பணிந்து நின்று தான் கொடுப்பதை ஏற்பித்தல் ; இப்பணிவு செல்வர்க்குப் 
பெருஞ் செல்வமாம் தகைமையினை யுடையதெனத் திருவள்ளுவர் கூறு 
வர் . கொள்ளேன் என்பதாம் பிறக்கும் பெருமிதம் , கொடுக்கப்படும் 
பொருள் பிறர்க்குக் கொடுக்கப்பட்டுப் பயன்படுமாற்றால் பிறக்கும் 
புகழினும் தான் உரிமையெய்தி மேம்படுதலின் , அதனினும் உயர்க் 
தன்று என்றார் . சிறுமை , ஈண்டு நீர் சிறிதாதல் . உண்ணீர் மருங்கு , 
பலரும் நீர் குறித்துச் செல்லுதலால் வழிபல வுடையதாம் . 

தாழ்ந்த 
விடத்தே நீர் நிற்குமாகலின் , மருங்கு தாழ்ந்தவிடமாயிற்று . கொடுப் 
போர் கொடாராதற்கும் கொடை மறுத்தற்கும் காரணம் புள்ளும் 
பொழுதுமேயெனக் கொண்டு பழித்தொழிவ தன்றி , பரிசிலர் செல் 
வரைப் பழிப்பதிலர் என அவரது இயல்பு கூறாமா ற்றால் உயர்த்துக் 


மூலமும் உரையும் 


கரு . 


கூறினார் . இனி , ஆசிரியர் நச்சினார்க்கினியார் , 

ஈயென இரத்த 
லென்னும் புறப்பாட்டினுள் , தெண்ணீர் .... வேட்டோரே யென்றவழி 
நின்செல்வம் கடல்போற் பெரிதேனும் பிறர்க்கு இனிதாய் நுகரப்படா 
தன 

வசையைச் செம்பொருளாகாமற் கூறியவாறு காண்க 
( தொல் , செய் . 126. உரை . ) என்பது ஈண்டு நோக்கத்தக்கது . 


பொறாது 


உ O ரு . கடியநெடுவேட்டுவன் 
வேட்டுவனெனப் பொதுப்பெயராற் கூறப்படினும் , இத்தலைமக 
னது இயற்பெயர் நெடுவேட்டுவன் என்பதாம் . கடியமென்பது நெடு 
வேட்டுவனது ஊர் ; இது கோடைமலைக்கடியிலுள்ளது . இவ்வூர் பிற் 
காலத்தே நன்னியார் என்னும் சான்றோர் பிறந்து விளங்குதற்கு இட 
மாய் விளங்கிற்று . அச்சான்றோர் கடியநன்னியார் எனப்படுவர் . அவர் 
எழுதிய செய்யுளிலக்கணத்தைப் பேராசிரியரும் யாப்பருங்கல விருத்தி 
யுரைகாரரும் மேற்கொள்ளுகின் றனர் . ( தொல் . செய் . 161 ; யாப் . விரு . 
செய் . 2 ) இவன் தன்னைத் துணைவேண்டியவர்க்குப் பெரும்புகலாகி , 
ஆதரவு நல்குபவன் ; பகைத்துப் பொரக்கருதுவாரை அவர் வலியறுத் 
துக் கருத்தழிவிக்கும் கட்டாண்மையுடையவன் . கொடைவண்மையால் 
இவன்பால் பரிசிலர்கட்கு மிக்க தொடர்புண்டு . அதனால் , கடலுக்குச் 
சென்ற முகில் , நீர் பெற்றன்றி வாராதவாறுபோல , இந் நெடுவேட்டு 
வனைக் காணும் பரிசிலர் இவனது கொடைநலத்தைப் பெற்றன்றிப் 
பெயர்ந்து போகாரென்னும் பெருமை இவனுக்குப் பிறங்கியிருந்தது . 
கோடைமலை இவனுக்கு உரியது . இக்காலத்தே மதுரைநாட்டில் 
கோடைக்கானல் என்ற பெயரால் சிறப்புற்று விளங்கும் மலையே இக் 
கோடைமலை . கோடைக்காலத்தில் வேனில்வெம்மை 
செல்லும் செல்வமாக்கட்கு இக் கோடைமலை இன்னும் பெருந்தட்பந் 
தந்து இன்புறுத்தி யிலங்குகிறது . 

இக் கோடைமலைத் தொடராகிய பழனி மலைத் தொடரின் வட 
சார்க் குன்றாகிய முதிர மலைக்குரிய குமணனைப் பாடிச் சிறப்பெய்திய 
பெருந்தலைச் சாத்தனார் . ஒருகால் இவனைக் காணச் சென்றார் . பெருந் 
தலை யென்பது சாத்தனாரது ஊர் , அது கொங்குநாட்டில் உளது . இந் 
நெடுவேட்டுவனுடைய புகழ் சாத்தனார்க்கு இன்பந் தந்தது . இவனைப் 
பாடிவந்த பரிசிலர் களிறும் பொருளும் பெற்றுச் செல்லும் சிறப்பு 
இவர்க்குப் பேருவகையளித்தது . கடிய நெடுவேட்டுவன் எக்காரணத் 
தாலோ இச் சாத்தனார்க்கு வேண்டும் பரிசிலைத் தந்து விடை தராது 
நீட்டிப்பானாயினன் . அவன் கருத்தறியாத சாத்தனார்க்கு வருத்தமுண் 
டாயிற்று . வேட்டுவ , முடிவேந்தர் பாற் சென்றால் அவர்கள் கொடை 
யில் விருப்பின்றி , அது வேண்டிவரும் பரிசிலர்க்கு நீட்டித்து நல்குவது 
இயல்பு . அதனையறிந்தே எம்போலும் பரிசிலர் அவர் விருப்பின்றி 
நல்குவதை விரும்புவதில்லை . நின்பால் வரும் பரிசிலர் , 

, 

கடற்குச் 
சென்ற முகில் நீரின்றிப் பெயர்ந்து செல்லாதது போலப் பரிசிலின்றிப் 
போவது கண்டிலேன் ; இன்று யான் பரிசிலின்றி வறிது செல்லுமாறு 
நீட்டித்தனை ; யான் வருந்தும் மனத்தோடு செல்கின்றேனாயினும் , நீ 
வருத்தமின்றி வாழ்வாயாக என்ற கருத்துப்பட இப்பாட்டைப் 
பாடினார் . 

முற்றிய திருவின் மூவ ராயினும் 
பெட்பின் றீதல் யாம்வேண் டலமே 


புறநானூறு 


உரை : 


விறற்சினந் தணிந்த விரைபரிப் புரவி 
உறுவர் செல்சார் வாகிச் செறுவர் 
தாளுளந் தபுத்த வாண்மிகு தானை 
வெள் வீ வேலிக் கோடைப் பொருக 
சிறியவும் பெரியவும் புழைகெட விலங்கிய 
மான் கணந் தொலைச்சிய கடுவிசைக் கதநாய் 
நோன்சிலை வேட்டுவ கோயிலை யாகுக 
ஆர்கலி யாணர்த் தரீஇய கால் வீழ்த்துக் 
கடல்வயிற் குழீ இய வண்ணலங் கொண்மூ 
நீரின்று பெயரா வாங்குத் தேரொ 
டொளிறுமருப் பேந்திய செம்மற் 

களிறின்று பெயரல பரிசிலர் கடுப்பே . 
திணையும் துறையு மவை . கடியநெடுவேட்டுவன் பரிசில் நீட்டித் தானைப் 
பெருந்தலைச் சாத்தனார் பாடியது . 

முற்றிய திருவின் மூவராயினும் - நிறைந்த செல் 
வத்தையுடைய மூவேந்தராயினும் ; பெட்பு இன்று ஈதல் யாம் 
வேண்டலம் - எம்மைப் பேணு தலின்றி யீ தலை யாங்கள் விரும் 
பேம் ; விறல் சினம் தணிந்த வென்றியான் உளதாகிய சினம் 
தீர்ந்த ; விரை பரிப் புரவி - விரைந்த செலவையுடைத்தாகிய 
குதிரையையுடைய ; உறுவர் செல் 

சார்வாகி - அஞ்சி வந்து 
அடைந்த பகைவர்க்குச் செல்லும் புகலிடமாய் ; செறுவர் தாள் 
உளம் தபுத்த - அவ்வாறன்றிப் போர் செய்யும் பகைவருடைய 
முயற்சியையுடைய கிளர்ந்த உள்ளத்தைக் கெடுத்த ; வாள் மிகு 
தானை - வாட்போரின் மிக்க படையினையுடைய ; வெள்வீ வேலிக் 
கோடைப் பொருந - வெள்ளிய 

பூவையுடைத்தாகிய முல்லை 
வேலியையுடைய கோடை யென்னும் மலைக்குத் தலைவ ; சிறியவும் 
பெரியவும் புழைகெட விலங்கிய - சிறியனவும் பெரியனவுமாகிய 
புழைகளைப் போக்கற விலக்கிய ; மான்கணம் தொலைச்சிய 
மானினது திரட்சியைத் தொலைத்த ; கடுவிசைக் கதநாய் நோன் 
சிலை வேட்டுவ - கடிய 

செலவையுடைய 

சினமிக்க நாயையும் 
வலிய வில்லையுமுடைய வேட்டுவ ; நோயிலையாகுக - நீ நோயின்றி 
யிருப்பாயாக ; ஆர்கலி யாணர்த் தரீஇய - இடியினது மிக்க 
ஓசையையுடைய புதுப்பெயலைத் தரவேண்டி , கால் வீழ்த்துக் 
கடல்வயின் குழீ இய - கால்வீழத்துக் கடலிடத்தே 

திரண்ட ; 
அண்ணலங் கொண்மூ - தலைமையையுடைய முகில் ; நீரின்று 
பெயரா ஆங்கு - நீரின்றி மீளா தவா றுபோல ; பரிசிலர் கடும்பு - 
பரிசிலாது சுற்றம் ; தேரொடு ஒளிறு மருப்பு ஏந்திய செம்மல் 


- 


மூலமும் உரையும் 


கரு 


களிறு 


யான் 


இன்று பெயரல - தேருடன் விளங்கிய கோடுயர்ந்த 
தலைமையையுடைய களிற்றையின்றி மீளா : எ - று . 

புரவியையுடைய விறற்சினம் தணிந்த உறுவரென இயையும் . செல் 
சார் வாகித் தாளுளம் தபுத்த பொருந என இயையும் . புழை கெட 
விலங்கிய நாயென இயையும் . 

வெள்வீ யென்றது அதனையுடைய முல்லையை . மூவராயினும் 
என்ற உம்மை சிறப்பும்மை . கோடைப் பொருந . வேட்டுவ . பெட்பின் 
றீதல் யாம் வேண்டலம் ; பரிசிலர் கடும்பு களிறின்று பெயரல ; நீ 
நோயிலையாகுக வெனக் கூட்டுக . 

களிறின்றிப் பெயரா நின்றேனென்பது கருத்தாகலின் , 
நோயிலையாக வென்பது இகழ்ச்சிக்குறிப்பு . புழை கெட விலங்கி 
யென்பதூஉம் பாடம் . 

விளக்கம் : முற்றுதல் , நிறைதல் . வென்றி யெய்துங்காறும் சினம் 
தணியாது நின்று பொருதவர் அவ்வென்றி யெய்திய பின் தணிதலின் , 
விறல் சினம் தணிந்த உறுவர் என இயையுமென்றார் . இவ்வியல்பி 
னோரும் தமது மாட்டாமையுணர்ந்து புகலடைதற்குரிய பெருமை நெடு 
வேட்டுவற் குண்டென்பார் ; உறுவர் செல் சார்வாகி " யென்றார் . தாள் 
முயற்சி குறித்ததாகலின் , தாள் உளம் என்றதற்கு முயற்சியையுடைய 
கிளர்ந்த உள்ளம் என்று உரைத்தார் . கோடை மலை 

வெள்ளிய 
முல்லைப் பூவாற் புகழ் மிக்கதாகலின் , வெள் வீயென்றது அதனை 
யுடைய முல்லையை யென்றும் , வெள்வீவேலி யென்றதற்கு வெள்ளிய 
பூவையுடைத்தாகிய முல்லைவேலி யென்றும் உரைத்தார் . பரிசிலர் 
கடும்பு களிறின்று பெயரல வென்றது , யான் களிறின்றிப் பெயரா 
நின்றேன் என்பது குறிப்பாய்ப் பெறவைத்து நிற்கிறது . நோன்சிலை 
வேட்டுவ என்றவர் நீ நீடுவாழ்க என வாழ்த்தாது நோயிலையாகுக 
என்றது . பரிசிலர் கடும்பு போலாது யான் களிறின்று பெயருமாறு 
வீடுக்கு மாற்றால் என் நெஞ்சுநோவச் செய்கின்றாய் ; நோயெல்லாம் 
நோய் செய்தார் மேலவாம் " ( குறள் - உ 0 . ) என்பவாகலின் , நீ நோயுறா 
தொழிக என்று இகழ்ந்து கூறியவாறாயிற்று . கலி முழக்கம் ; நிறைந்த 

இடியேறு ஆர்கலி யெனப்பட்டது . 
யாணர் , ஈண்டுப் புதுப்பெயல் மேற்று . செம்மல் , தலைமை . 


20 சு . 

அதியமான் நெடுமானஞ் P 
அதியமான் நெடுமான் அஞ்சி கொங்கு நாட்டில் தருமபுரி யெனப் 
படும் தகடூரிலிருந்து ஆட்சி புரிந்து வருகையில் , அவனது கொடைப் 
புகழ் தமிழகமெங்கும் பரந்திருந்தது . கடல்நோக்கிச் செல்லும் ஆறுகள் 
போலப் புலவரும் பாணரும் பொருநரும் கூத்தருமாகிய பரிசிலர் 
பலரும் அவனை நோக்கி வந்து பரிசில் பெற்றுச் சென்றவண்ணம் இருந் 
தனர் . அக்காலத்தே தமிழகத்தே முடிவேந்தர்களையும் வேள்பாரி 
முதலிய வள்ளல்களையும் பாடிப் புகழ்நிறுவி நிலவிய ஒளவையார்க்கு 
அதியமானது புகழ் செவிப்புலனாகியதும் அவனைக் காணவேண்டு 
மென்ற விருப்பம் எழுந்தது . வழக்கம் போலப் பரிசிலர் உடன்வர 
ஒளவையார் தகடூருக்குச் சென்றார் . புகழ் வள்ளலாகிய அதியமானும் 
ஒளவையாருடைய புலமை நலமும் மன நலமும் கேள்வியுற்றிருந்தான் . 
ஔவையார் தன் பெருமனைக்கு வரப் பெற்றதும் , அவரைச் சின்னாள் 
தன்னோடே இருத்தவேண்டி , உடன் வந்த பரிசிலர் வேண்டும் பரிசிலை 
நல்கி விடுத்தான் . எத்துணைச் சிறந்த புலவராயினும் ஒருவரது உள்ளத் 


புறநானூறு 


காவலரை 


தின் உள்ளே நிகழும் எண்ணங்களை அறிவது அரிதன்றோ? அதியமான் 
கருத்தறியாத ஒளவையார் அவன் பரிசில் நீட்டிப்பது குறித்து மனத்தே 
கவலையுற்றார் . ஒருநாள் அவனைக் கண்டு தமது கருத்தை யறிவித்து 
விட்டு விடைபெற நினைத்தார் . அவனது செவ்விபெறுவது அரிதா 
யிற்று . பெருமனையில் உள்ளார் அனைவரும் ஒளவையார் பால் பெரு 
மதிப்பும் பேரன்பும் கொண்டு 

ஒழுகினர் . 

வாயில் காவலர் முதல் 
அமைச்சர் ஈறாக அனைவரும் ஒளவையாரைப் பேணிச் சிறப்பித்தா 
ராயினும் , அவர்க்கு மட்டில் 

மனக் 

கவலை நீங்கவே இல்லை . அதிய 
மானது செவ்வி பெறவேண்டி ஒளவையார் முயலும் தோறும் வாயில் 
காவலர் அன்பமைந்த சொற்களால் அவர் கருத்து நிறைவுறாதவாறு 
செய்தொழிந்தனர் . உடைந்த மனத்தராகிய ஒளவையார் , வாயில் 

நோக்கினார் : அவர்கட்குத் தலைவன் முகத்தைப் பரக்க 
விழித்து நோக்கினார் . அவனோ அவர் மன நிலையை யறியானாயினன் . 
ஒளவையார் உள்ளத்தில் வெம்மையுண்டாயிற்று . அதனால் சில சொற் 
கள் அவர் வாயிலிருந்தெழுந்தன . அச்சொற் கூட்டம் 

அச்சொற் கூட்டம் ஒரு பாட்டா 
யிற்று . அதுவே இப்பாட்டு . இதன்கண் , " வாயிலோனே , நீ எப் 
போதும் பரிசிலர் பரிசிற்கு வருந்தும் வாழ்க்கையுடைய ரென்பதறிந்து 
அவர்க்கு அவ்வாயிலை அடைப்பதில்லை . ஆயினும் , என்மாட்டு வாயிலை 
யடைக்கின்றாய் . இது நின் செயலன்றென்பதை அறிவேன் . நின் 
தலைமகனான அதியமான் ஒன்று , தன் தகவுடைமையை அறியானாக 
வேண்டும் ; அன்றி என் தரத்தை அறியானாகவேண்டும் , அறிவும் புகழு 
முடைய வேள்பாரி முதலிய நல்லோர் இறந்ததனால் , இவ்வளமிக்க 
உலகம் வறிதாய் விடவில்லை . யாங்கள் எத்திசையேகினும் எங்கட்குச் 
சோறு குறை கிடையாது . சோறொன்றே யான் வேண்டுவது என 
எண்ணி எனக்கு விடைதர நீட்டிப்பது விழுமி தன்று என்று அவர் 
கூறுகின்றார் . இந் நிகழ்ச்சிக்குப் பின்பு தான் அதியமான் , ஔவைக்கு 
நெல்லிக்கனி தந்ததும் , தொண்டைமானுழைத் தூது விடுத்ததும் 
பிறவும் நிகழ்ந்தன . 

வாயி லோயே வாயி லோயே 
வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தித்தாம் 
உள்ளியது முடிக்கு முரனுடை யுள்ளத்து 
வரிசைக்கு வருந்துமிப் பரிசில் வாழ்க்கைப் 
பரிசிலர்க் கடையா வாயி லேயே 
கடுமான் றோன்ற னெடுமா னஞ்சி 
தன்னறி யலன் கொ லென்னறி யலன் கொல் 
அறிவும் புகழு முடையோர் மாய்ந்தென 
வறுந்தலை யுலகமு மன்றே யதனாற் 
காவினெங் கலனே சுருக்கினெங் கலப்பை 
மரங்கொஃறச்சன் கைவல் சிறாஅர் 
மழுவுடைக் காட்டகத் தற்றே 

எத்திசைச் செலினு மத்திசைச் சோறே , 
தீணையும் துறையு மவை . அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் நீட்டித்தானை 
ஒாவையார் பாடியது . 


40 


மூலமும் உரையும் 


க 


உரை : வாயிலோய் வாயிலோய் வாயில் காப்போய் 
வாயில் காப்போய் ; வள்ளியோர் செவிமுதல் வயங்கு மொழி 
வித்தி - வண்மையுடையோரது செவியிடத்தே விளங்கிய சொற் 
களை விதைத்து ; தாம் உள்ளியது முடிக்கும் 

முடிக்கும் - தாம் நினைந்த 
பரிசிலை விளைக்கும் ; உரன் உடை உள்ளத்து - வலியையுடைத் 
தாகிய நெஞ்சினையுடைய ; வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் 
வாழக்கைப் பரிசிலர்க்கு - மேம்பாட்டிற்கு வருந்தும் இப்பரிசி 
லான் வாழும் இல்வாழக்கையையுடைய பரிசிலர்க்கு ; அடையா 
வாயிலோய் 

அடையாத வாயில் காப்போய் ; கடுமான் தோன் 
றல் - விரைந்த குதிரையையுடைய குருசிலாகிய ; நெடுமான் 
அஞ்சி - நெடுமானஞ்சிதான் ; தன் அறியலன் கொல்- தன் தரம் 
அறியான் கொல்லோ ; என் அறியலன் கொல் - அதுகிடக்க என் 
தரம் அறியான் கொல்லோ ; அறிவும் புகழும் உடையோர் மாய்ந் 
தன - அறிவும் புகழுமுடையோர் இறந்தாராக ; வறுந்தலை 
உலகமும் அன்றே - வறிய இடத்தையுடையது உலகமும் 
அன்றே ; அதனால் - ஆகலான் ; காவினெம் கலன் - காவினேம் 
கலங்களை ; சுருக்கினெம் கலப்பை - கட்டினேம் முட்டுக்களை ; 
மரம்கொல் தச்சன் மழுவுடைக் கைவல் சிறாஅர் மரத்தைத் 
துணிக்கும் தச்சன் பயாத மழுவையுடைய கைத்தொழில் வல்ல 
மகார் ; காட்டகத்து அற்று - காட்டிடத்துச் சென்றால் அக 
காட்டகம் பயன்படுமாறு அவர்க்கு எத்தன்மைத்து ; எத்திசைச் 
செலினும் அத்திசைச்சோறு அற்று - எமக்கும் யாதொரு 
திசைக்கட் போகினும் அத்திசைக்கண் சோறு அத்தன்மைத்து 


ଶ 


கலம் யாழுமாம் . உள்ளத்தையுடைய பரிசிலரெனினுமமையும் . 
மழுவென்றது . வாய்ச்சியை , தறிகையுமாம் . காட்டகமென்றாரேனும் 
கருதியது அதன்கண் மரமாகக்கொள்க . பரிசிலர்க்குச் சிறாரும் , 
கல்விக்கு மழுவும் , செல்லுந் திசைக்குக் காடும் , சோற்றிற்குக் காட்டுள் 
மரமும் உவமையாகக் கொள்க . 

விளக்கம் : பரிசிலர் சொல்லேருழவராகலின் , அவர் தம் சொற் 
களாகிய விதையை வள்ளியோர் செவியாகிய புலத்தில் விதைத்துப் 
பரிசிலாகிய நெல்லை விளைவித்துக் கொள்வர் என்பது விளங்க , உள்ளி 
யது முடிக்கும் என்றதற்கு , நினைந்த பரிசிலை விளைக்கும் என வுரைத் 
தார் . உலகம் அறிவும் புகழுமுடையாரையே சார்ந்து நிற்பதாகலின் , 
அவர் மாய்ந்த வழி உலகம் வறுந்தலையாம் என்பது மேற்கோள் 
உலகம் வறுந்தலையன்றெனவே , அறிவும் புகழுமுடையார் இலரல்லர் 
உளர் என்பது குறித்தவாறாம் . நும் போல் வேந்தர்க்கரிதேயன்றி எமக் 
குச் சோறு அரிதன்றென்பார் , “ எத்திசைச் செலினும் அத்திசைச் 
சோறு என்றார் . கைவல் சிறார் மழுவேந்திக் காட்டுட் செல்லின் , 
அவர்க்கு மரக்குறைவு இல்லாதவாறுபோல யாமும் எம் கல்விகொண்டு 
எத்திசைக்குச் சென்றாலும் எங்கட்கு உணவுக் குறைபாடு உண்டாகா 
தென்பதாம் . ஆகவே , யாங்கள் 

ஆகவே , யாங்கள் வெறுஞ்சோறு வேண்டியன்று 
பரிசில் வாழ்க்கை மேற்கொண்டது என்பது குறிப்பு . 

புறம் . 11--2 


கன 


புறநானூறு 


20 எ . 


இளவெளிமான் 


نر 


வெளிமான் என்பவன் ஒரு சிறந்த கொடையாளி . இவன் பெய 
ரால் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் ஊர்கள் பல உள்ளன .. 

வெளி 
மானல்லூர் என்று கல்வெட்டுக்கள் கூறுகின்றன . இவ்வெளிமானுக்குப் 
புலவர் முதலிய பரிசிலர் பால் பெருமதிப்பும் அவர்கட்கு அவன்பால் 
பேரன்பும் உண்டு . ஒருகால் பெருஞ்சித்திர றார் வறுமைத் துயர் போக் 
கும் முயற்சியராய் வெளிமானையடைந்தார் . அவன் துஞ்சும் காலையில் 
இருந்ததனால் தன் தம்பி இளவெளிமானை அழைத்து “ இவர்க்கு வேன் 
டும் பரிசில் நல்குக " எனப் பணித்தான் . பெருஞ்சித்திரனார் அவன் 
துஞ்சியபின் சென்று இளவெளிமானைக் கண்டார் . அவன் ஈத்துவக்கும் 
இன்பமறியாத மடவோன் ; செல்வத்துப் பயன் ஈதல் என்பது அவற் 

தரியாது . புலவர்களால் இயற்றமிழும் பாணரால் இசைத் 
தமிழும் -கூத்தரால் நாடகத் தமிழும் என் ) மூன்றும் வளருவன என் 
னும் தெளிவு அம்மடவோனுக்குக் கிடையாது . அறிவின்மையும் செடுக் 
கும் இளவெளிமான் கண்ணிலும் கருத்த லும் களிக் கூத்தாடின . 
பெருஞ்சித்திரனார் முன்பே தன் பெருமனைக்கு வந்திருந்ததை அறிந்து 
வைத்தும் அறியா தான் போல அவரைப் பார்த்தான் . புலவரைக் காண் 
பார்க்குள ராகிய முகமலர்ச்சி அவன்பால் உண்டாகவில்லை . வருக எனச் 
சொல்லு நற்கும் அவன் வாய் வறுமையுற்றது . இரப்பவர் என் பெறினும் 
கொள்வரெனக் கருதி யீவாரைப்போலப் பொருள் சிறிது கொணர்ந் 
கொடுத்தான் . வெளிானௌனும் பெரியோனுக்குத் தம்பியென்னும் 
தன் தகுதியையோ பெருஞ்சித்திரனாரது வரிசையையோ நோக்கிற் 
றிலன். பெருஞ்சித்திரனார்க்குப் பேதுறவு பெரிதாயிற்று . அறிவிலா 
மடவோ யிரந்தது குற்றம் ; இவனை அறிவு நெறியில் தெருட்டுவதும் 
நம் கடனே ; அதனைப் பின்பு செய்வோம் , எனத் தமக்குள் 3 ள நினைந் 
தார் . இனித் தம்நெஞ்சில் எழுந்த சிவப்பை மாற்றி , நெஞ்சே அருகில் 
இருப்ப இருகண்களால் கண்டு வைத்தும் கானார் போல் முகங் கசந்து 
நல்குவார் நல்கும் பரிசில் பெரிதாயினும் , தாளாளர் விரும்பார் . வரு 
கென வரவேற்று நல்குவது சிறிதாயினும் ஏற்றல் தக்கது ; அதுவே 
நம் வரிசைக்கும் தகுதி . வரிசையுடைய நமக்கு உரிகம் பெரிது ; நம்மை 
விரும்பியேற்றுப் பேணும் பெரியோர் பலர் உளர் , ஆளி போல மீளிமை 
குன்றாத நெஞ்சே , நீ உள்ளம் உடையற்க . கனியாத பழங்கருதி உழல் 
பவர் யாவரும் இரார் ; எழுக , வேறிடஞ் செல்வம் என மொழிந்து 
கொண்டார் . அதனோடமையாது , எடுத்தார் ஏட்டையும் எழுத்தாணி 
யையும் . தாம் தம் நெஞ்சொடு சேர்ந்தவற்றை யெழுதினார் ; அது 
சிறந்த பாட்டாயிற்று . அப்பாட்டு இது . 

எழுவினி கெஞ்சஞ் செல்கம் யாரோ 
பருகு வன்ன வேட்கை யில் வழி 
அருகிற் கண்டு மறியார் போல 
அகனக வாரா முகனழி பரிசில் 
தாளி லாளர் வேளா ரல்லர் 
வருகெனல் வேண்டும் வரிசை யோர்க் கே 
பெரிதே யுலகம் பேணுநர் பலரே 
மீளி முன்பி னாளி போல 


மூலமும் உரையும் 


வாரா 


உள்ள முள்ளவிந் தடங்காது வெள்ளென 
நோவா தோன்வயிற் றிரங்கி 

வா , 
வாயா வன்கனிக் குலமரு வோரே . 
திணையும் துறையுமவை . வெளிமான் துஞ்சியபின் அவன் தம்பி இளவெளி 
மானைப் பரிசில் கொடுவென , அவன் சிறிது கொடுப்பக் கொள்ளாது பெருஞ்சித்திரனர் 
பாடியது . 
உரை : நெஞ்சம் 

நெஞ்சம் எழு இனி செல்கம் - எம்முடைய நெஞ் 
சமே எழுந்திருப்பாயாக , இனி யாம போவேமாக ; பருகு அன்ன 
வேட்கை இல்வழி கண்ணாற பருகுவது போலும் விருப்ப 
மில்லா தவிடத்து ; அருகிற் கண்டும் அறியார்போல - தம்மருகே 
கண்டுவைத்தும் கண்டறியா தார்போல ; அகன் நக 
உள்ளம் மகிழவாராத ; முகனழி பரிசில் - தம் முகமாறித் தரப் 
பட்ட பரிசிலை ; தாளிலாளா - பிறிதோரிடத்துச் செல்ல முயலும் 
முயற்சியில்லாதோர் ; வேளாரல்லர் -விரும்பாரல்லர் ; வருகெனல் 
வேண்டும் இங்ஙனம் வருவீராகவென்று எதிர்கோடல் 
வேண்டும் ; வரிசையோர்க்கு - தரமுடையோர்க்கு ; பெரிதே 
உலகம் - பெரிது உலகம் ; பேணுநர் பலர் - விரும்புவோரும் 
பலர் ; மீளி முன்பின் ஆனிபோல - ஆதலால் மறம் பொருந்திய 
வலியையுடைய யாளியை யொப்ப ; உள்ளம் உள்ளவிந்து அடங் 
காது - உள்ளம் 

மேற்கோளின்றித் தணியாது ; வெள்ளென - 
கண்டோர் யாவர்க்கும் தெரிய ; நோவாதோன்வயின் திரங்கி 
தம்மைக் கண்டு இரங்கா தவனிடத்தே நின்று திரங்கி ; வாயா 
வன்கனிக்கு உலமருவோர் யாரோ உள்ளுறக்கனியாத வலிய 
பழத்தின் பொருட்டுச் சுழல்வோர் யார் தாம் எ - று . 

வன்கனியென்றது நெஞ்சு நெகிழ்ந்து கொடாத பரிசிலை . 
லும் அலமரல் போல்வதோர் உரிச்சொல் . வாயாவன்கனிக்கு உலமரு 
வோர் யாரோ , நெஞ்சமே உள்ளம் உள்ள விந்தடங்காது 

தடங்காது யாளிபோல 
இனி எழுவெனக் கூடி வினை முடிவு செய்க . வரிசையோர்க்கு யாளி 
போல உள்ளம் உள்ள விந்தடங்காது என முற்றாக்கி யுரைப்பாருமுளர் . 

விளக்கம் : -- முகனழி பரிசிலைத் தாளிலாளர் விரும்பியேற்பர் ; 
தாளாளர் அப்பரிசிலை விரும்பாது , வருகென எதிர்கோடலை விரும் 
புவர் ; அவர் வரிசையுடையோர் ; அவர்க்கு உலகம் பெரிது ; அவரைப் 
பேணுவோரும் பலர் ; ஆதலால் , நெஞ்சே நீ , உள்ளம் உள்ளவிந்தடங் 
காமல் , இனி எழு . செல்கம் ; எவரும் வெள்ளென , வன்கனிக்கு உல 
மருவாரல்லர் எனக் கொள்க . இனி வரிசையோர்க்கு உலகம் பெரிது ; 
அவரைப் பேணுவோரும் பலர் ; அவரது உள்ளம் உள்ளவிந்தடங்காது ; 
அதனால் இனி 

எழுக செல்கம் ; வன்கனிக்கு உலமருவோர் யாரும் 
இல்லை என உரை கூறுவதும் பொருந்தும் என்பார் , வரிசையோர்க்கு 

.....உரைப்பாருமுளர் என்றார் . அன்புவழிப்பட்ட ஆர்வ நோக்கம் , 
நோக்கப்படும் பொருளை எடுத்துப் பருகுவதுபோலும் இயல்பிற்றா 
மென்றற்குச் சான்றோர் அதனைப் பருகுவனன நோக்கம் என்ப . 
ஈண்டுப் பருகுவன்ன வேட்கை யென்றாற்போலப் பிறரும் பருகு 


உலமர 


20 


புறநானூறு 


வன்ன காதலுள்ளமொடு ( அகம் . கூகூகூ ) என்பது காண்க . அருகிற் 
கண்டும் அறியார்போல் ஒழுகுவது செருக்கின்பால தாய்ப் பரிசிலரை 
இகழ்ந்து மறுக்கும் குறிப்பிற்றாதலின் , அதனை யெடுத்தோதி வெறுக் 
கின்றார் . திரங்குதல் , ஏக்கத்தால் உள்ளம் வெதும்பி உடல் வாடுதல் 
குறித்து நின்றது . நின்னைத்தவிர வேறே எம்மை ஆதரிப்பார் இல்லெனக் 
கருதற்க என்பார் , " பெரிதே யுலகம் பேணுநர் பலரே என்றார் . 

204 அதியமான் நெடுமான் அஞ்சி 
அதியமான் நெடுமானஞ்சி தகடூரில் இருக்கையில் பெருஞ்சித்திர 
னார் அவனைக் காணச் சென்றார் . பெருஞ்சித்திரனார் தமது வறுமைத் 
துன்பத்தைப் போக்குவ தொன்றே கருதித் தமது புலமை நல ததைச் 
செலவிடுகின்றாரென்று கருதியோ , இளவெளிமான் முதலிய இளை 
யோர் மடமை கருதாது நேர்வைத்து இழித்தமை கருதியோ தன்பால் 
அரசியல் அலுவல் மிகுதியாக இருந்ததினாலோ எதனாலோ அதியமான் 
இவரை நேரிற்கண்டு அளவளாவ இயலாதவனாயினான் . அவன் இறந்த 
பின்னும் பெருஞ்சித்திரனார் இருந்து குமணனைப் பாடிப் பரிசில் பெற் 
றுள்ளாராகலின் , அவனைக் காணச் சென்றபோது அவன் ஒருகால் 
உடல்நலங் குன்றியிருந்தும் இருக்கலாம் . ஆயினும் அக்கொடைவள்ளல் 
பெருஞ்சித்திரனார் வரிசை நோக்காது பரிசிலும் நல்காது விடுத்தா 
னல்லன் . தன் தகுதிக்கும் புலவரது வரிசைக்கும் ஏற்ற பரிசிலை அவன் 
நல்கி , இதனை அவர் கொண்டு செல்க என விடுத்தான் . பெருஞ்சித் 
திரனார் மான முடைய மறக்குடியிற் பிறந்த தமிழ்ப் புலவர் . பரிசில் வரக் 
கண்டதும் அவர்க்கு வருத்தம் பெரிதாயிற்று . அறிவும் அதற்கேற்ற 
கொடையும் அழகுறக்கொண்ட இந்த அதியமான் என்னைக் காணாது 
நல்கும் பரிசிலை யான் ஏலேன் ; குன்றுகளையும் மலைகளையும் கடந்து 
நெடுவழி நடந்து பரிசிலொன்றே கருதி யான் இங்கே வந்துள்ளே 
னென்பது இக்கொடைவள்ளல் எங்ஙனம் அறிந்தான் ? வருகெனல் 
வேண்டும் வரிசையுடையேனாகிய என்னைக் கண்ணாற்காணாமே நல்கும் 
இப்பரிசிலை யேற்றுக்கோடற்கு யானொரு வாணிகப்பரிசிலன் அல்லேன் ; 
என்னை விரும்பி வருகென எதர்கொண்டு , என் புலமையளவும் கண்டு , 
பின் எனக்கு நல்கும் பரிசில் மிகச்சிறிதாயினும் எனக்கு அது மிக்க 
இன்பந் தருவதாம் என்று பாடிவிட்டார் . அதியமான் மனங்கனிந்து 
நேரிற் கண்டு பிழை பொறுக்குமாறு வேண்டிப் பெருஞ்சித்திரனாரது 
புலமை யன்பு பெற்று உடல் பூரித்தான் . பெருஞ்சித்திரனார் பின்பு 
அவன் தந்த பரிசில்பெற்று விடைகொண்டு சென்னார் . 

குன்று மலையும் பலபின் னொழிய 
வந்தனென் பரிசில் கொண்டனென் செலற்கென 
நின்ற வென்னயந் தருளி யீதுகொண் 
டீங்கனஞ் செல்க தானென வென்னை 
யாங்கறித் தனனோ தாங்கருங்காவலன் 
காணா தீத்த விப்பொருட் கியானோர் 
வாணிகப் பரிசிலப னல்லேன் போணித் 
தினையனைத் தாயினு மினிதவர் 
துணையள வறிந்து நல்கினர் விடினே . 


( 5 ) 


மூலமும் உரையும் 


என 


திணையும் துறையு மவை . அதியமான் நெடுமான் அஞ்சியுழைச் சென்ற 
பெருஞ்சித்திரனரைக் காணது இது கொண்டு செல்க என்று அவன் பரிசில் கொடுப்பக் 
கொள்ளாது அவர் சொல்லியது . 

உரை : குன்றும் மலையும பல பின் ஒழிய - குன்றுகளும் 
மலைகளும் பல பின்னே கழிய ; வந்தனென் பரிசில் கொண்ட 
னென் செலற்கு - வந்தேன் யான் பரிசில் கொண்டேனாய்பு 
போதற்கு ; என நின்ற என் நயந்தருளி - எனச் சொல்லிநின்ற 
என்னை அன்புற்றருளி ; ஈதுகொண்டு ஈங்கனம் செல்க தான் 

இப்பொருளைக்கொண்டு இவ்வாறு போக தான் எனச் 
சொல்ல ; என்னை யாங்கறிந்தனனோ என்னை எப்பரிசறிந்தான் ; 
தாங்கருங் காவலன் - பகைவரால் தடுத்தற்கரிய வேந்தன் ; 
காணாது த்த இப்பொருட்கு - என்னை யழைத்துக் காணாதே 
தந்த இப்பொருட்கு ; யான ஓர் வாணிகப் பரிசிலன் அல்லேன் 
யான் ஓர் 

ஊதியமே கருதும் பரிசிலன் அல்லேன் ; பேணி 
விரும்பி ; தினை யனைத்தாயினும் இனிது - தினைத்துணை யளவா 
யினும் நன்று ; அவர் துணையளவறிந்து நல்கினா விடின் - அந்தப் 
பரிசிலாது கல்வி முதலாகிய பொருந்திய எல்லையை யறிந்து 
கொடுத்துவிடின் எ - று . 

ஈங்கனம் செல்க வென்றது காணாதே அவன் சொல்லிவிட்ட வார்த் 
தையை , அவர் துணையளவறிந்து பேணி நல்கினர்விடின் , தினையள 
வாயினும் இனிது எனக்கூட்டி வினை முடிவு செய்க . யான் தரங்கெடப் 
பொருள் கொடு போமவனல்லேன் ; அவனாயின் இதுவும் கொடு 
போவன் ; நீ எனக்குத் தரமறிந்து தரவேண்டுமென்பதாம் . அவர் 
துணையளவெனத் தம்மை உலகில் மேலிட்டுக் கூறினார் . 

விளக்கம் : வழிச்செலவின் அருமை யுணர்த்துவதற்கு “ குன்றும் 
மலையும் பல பின்னொழிய என்பது கூறப்பட்டது . நயந்தருளி , 
யென்றது “ அன்புமிகவுடைமை யென்ற குற்றங்காட்டி நின்றது . 
என்னைக் காணுதல் வேண்டா ; இவற்றைப் பெற்றுக்கொண்டு செல் 
லட்டும் என்பதுபட நின்றவாறு தோன்ற , ஈங்கனம் செல்கதான் 
என்றானாகக் கொள்கின்றார் . தன் வரவறிந்ததுணையே பரிசில் நல்கித் 
தன்னோடு உரையாடாதே செல்க என விடையும் விடுத்ததனால் மதி 
மருண்டமை தோன்ற , யங்கறிந்தனனோ" என்றார் . தாங்கருங் 
காவலன் என்றது , என்னைக் காணுமளவுதானும் இடைபெறாதவன் 
என்பதும் சுட்டி.நின்றதாயினும் , இச்செயலால் பெருஞ்சித்திரனார் தாங் 
கரிய மனக்கவலை கொண்டு வருந்தினமையுணர்த்தி நிற்பது காண்க . 
இப்பொருட்கு - இப்பொருளைப் பெற்றுச் செல்லுதற்கு , பெறக்கருதும் 
ஊதியத்தின்மேலே கருத்துச்செலுத்துவது வணிகர் இயல்பு ; அவ் 
வாறே பயன் பரிசில்மேலே கருத்தைச்செலுத்தும் புலவன் என்று 
கருதினன்போலும் என நினைந்து வருந்துகின்றாராதலால் , " யான் 
ஒரு வாணிகப் பரிசிலனல்லேன் " என்றார் . “ தினையனைத்தாயினும் 
பேணித் துணையளவறிந்து நல்கினர் விடின் என்றது , தமது கோட் 
பாடு இதுவெனப் பெருஞ்சித்திரனார் குறிப்பதாம் . 


புறநானூறு 


உ 0 க . மூவன் 
மூவனென்பது இயற்பெயர் ; மூப்பனென்னும் சொல்போல்வது . 
அம் மூவனாரென்பதும் இப்பெயரடியாக வருவதே . சேரமான் கணைக் 
கால் இரும்பொறை காலத்திலும் மூவனென்பானொரு தலைவன் காணப் 
படுகின்றான் . அவன் சேரனொடு பொரும் வகைசெய்து கொண்டு தீங்கு 
பல செய்தான் . அது பொறாத சேரமான் அவனைப் போரில் வென்று 
கொன்று அவனுடைய பல்லைப்பிடுங்கித் தன் தொண்டிநகர் வாயிற் 
கதவில் வைத்து இழைத்துக் கொண்டான் எனப் பொய்கையார் 
புகன்றுரைக்கின்றார் . இவன் அந்த மூவனோ வேறோ தெரிந்திலது ; 
ஆயினும் இவனை அவன் குடியில் தோன்றியவன் என்று கொள்ளுவது 
இழுக்காகாது . இவன் சேய் என்றும் குறிக்கப்படுகின்றான் . இவனுடைய 
நாடு கடற்கரையைச் சார்ந்த நெய்தற் பகுதியில் மருதவளஞ்சான்ற 
நாடாகும் . பெருஞ்செல்வமும் கொடை நலமுமுடையவன் என நாட் 
டில் இவன் பெயர் பரவியிருந்தது . அதனைக் கேள்வியுற்ற பெருந்தலைச் 
சாத்தனார் ஒருகால் இவனைக் காணச் சென்றார் . இவன் மகளிர் நாப் 
பண் இன்பத்துறையில் எளியனாய் ஒழுகினான் . சான்றோரது சால்பினை 
யறியும் தகைமை இவன்பால் குறைந்து காணப்பட்டது . குமணன்பால் 
பெருந்தலைச் சாத்தனார் செய்த பெரும்புலமையருஞ்செயல் நலத்தையும் 
இவன் அறிந்திலன் . புலவர்க்கு வழங்கற்கெனக் கடமைப்பட்டிருக்கும் 
தன் தகுதியையும் இவன் நோக்காது சாத்தனார் மனம் புண்படத்தக்க 
நிலையில் இவறலை மேற்கொண்டான் . ஒரு காரண முமின்றி இந்த மூவன் 
தம்மை இகழ்ந்தது சாத்தனார் , " எம்மை இகழ்ந்த வினைப் பயத்தால் , 
இவர்க்கு என்ன தீங்கு நேருமோ ? என்று அஞ்சி , நோயிலை யாகுமதி 
பெரும் என்று வாழ்த்துவாராய் , " நன்செய் வளஞ்சான்ற நன்னாட் 
டுக்குத் தலைவ , பெருமலை விடரொன்றில் நின்ற பழுமரம் பழுத்து 
மாறிற்றாயின் , அதனைச் சார்ந்து வாழ்ந்த புள்ளினம் செயலற்று வேறு 
மரம் நாடிச் செல்லும் ; அப் புள்ளினம் போல நின்னை நாடி வந்தேன் , 
யான் வெறுங்கையுடனே செல்லவேண்டிய நிலையினே னாயினேன் ; நீ 
ஈயாயாயின் யான் அது குறித்து வருந்துவேனல்லேன் ; நீ நோயின்றி 
வாழ் தலையே வேண்டுவேன் . மேலும் யான் நின்பால் வந்து வறிது 
செல்லும் செய்தி மகிழ்ந்திருக்கும் நினது திருவோலக்கத்தே நினக்கு 
மிக அண்மியோர் அன்றிப் பிறர் அறியாராக வேண்டும் ; அது நினக்கும் 
எனக்கும் நலம் தரும் என்று கூறினார் . இதுவே இப்பாட்டு , 

பொய்கை நாரை போர்விற் சேக்கும் மேல் உறங்கும் 
நெய்தலங் கழனி கெல்லரி தொழுவர் படிவம் 
கூம்புவிடு மென்பிணி யவிழ்ந்த வாம்பல் 

அகலடை யரியன் மாந்தித் தெண் கடற் மசி) 

ரு படுதிரை யின் சீர்ப் பாணி தூங்கும் 
நதாைடைய மென்புல வைப்பி னன்னாட்டுப் பொருத வேக் ! 

பல்கனி நசைஇ யல்குவீசும் புகந்து 
முறை பெருமலை விடரகஞ் சிலம்ப முன்னிப் 

பழனுடைப் பெருமரந் தீர்ந்தெனக் கையற்றுப் வரும் 
சா பெறாது பெயரும் புள்ளினம் போலகின் 


இலை 


தாளம் 


vigu 


Ls Leist 


மூலமும் உரையும் 


25 


நாரை 


மேய்ந்த 


- 


கசைதர வந்து நின் னிசை நுவல் பரிசிலேன் 
வறுவியேன் பெயர்கோ வாண்மேம் படும் 
ஈயா யாயினு மிரங்குவே னல்லேன் 
நோயிலை யாகுமதி பெரும் நம்முட் 
குறுகணி காண்குவ தாக தா ளும் 
நறும்ப லொலிவருங் கதுப்பிற றேமொழித் 
தெரியிழை மகளிர் பாணி பார்க்கும் 
பெருவரை யன்ன மார்பிற் 
செருவெஞ் சேஎய்தின் மகழிருக்கையே . 
திணை : அது . துறை : பரிசில் கடா நிலை . மூவன் பரிசில் நீட்டித்தானைப் பெருந் 
தலைச் சாத்தனுர் பாடியது . 
உரை : பொய்கை 

பொய்கைக்கண் 
நாரை ; போர்வில் சேக்கும் - போரின்கண்ணே யுறங்கும் ; நெய 
தலங் கழனி நெல்லரி தொழுவர் - நெய் தலையுடைய அழகிய 
சயற்கண் நெல்லை யறுக்கும் உழவர் ; கூம்புவிடு மெனபிணி 
அவிழ்ந்த ஆம்பல் அகல் அடை - முகை யவிழகின்ற மெல்லிய 
இதழகள் நெகிழந்த ஆம்பலினது அகன்ற இலைய தனாலே ; 
அரியல் மாந்தி -மதுவை யுண்டு ; தெண்கடல் படு திரை இன்சீர்ப் 
பாணி தூங்கும் - தெளிந்த கடலினது ஒலிக்கும் திரையின் இனிய 
ரோகிய தாளத்தே யாடும் ; மென்புல வைப்பின் நன்னாட்டுப் 
பொருந -மென்புலத்தூர்களையுடைய நல்ல நாட்டுக்கு வேந்தே ; 
பலகனி நசைஇ - பல பழததையும் நச்சி , அல்கு விசும்பு உகந்து 
தாம் வாழவதற்கிடமாகிய 

காயத்தின் கண்ணே உயரப் 
பறந்து ; பெருமலை விடரகம் சிலம்ப முன்னி. - பெரிய மலையின் 
முழை 

எதிரொலி முழங்கசசென்று ; பழனுடைப் பெருமரம் 
தீர்ந்தெனக் கையற்று - அவ்விடத்துப் பழமுடைய பெரிய மரம் 
பழுத்து மாறிற்றுக வருந்தி ; பெறாது பெயரும் புள்ளினம் 
போல - பழம் பெறாதே மீளும் புளளினத்தை யொப்ப ; நின் 
ந > சதர வந்து - நினது நச்சப்படுந்தன்மை கொடுவர வந்து ; 
நின் இசை நுவல் பரிசிலேன் நின புகழைக கூறும் பரிசிலேன் 
யான் ; வறுவியேன பெயர்கோ - வறியேனாய் மிளக்கடவேனோ ; 
வாள் மேம்படுந வாட்போரின் கண் மேம்படுவோய் ; ஈயாய் 
ஆயினும் இரங்குவேன் அல்லேன் - நீ ஒன்றை ஈத்திலையாயினும் 
யான் அதற்கு வருந்துவே னல்லேன் ; நோயிலை யாகுமதி - அது 
நிறக நோயின்றியிருப்பாயாக ; பெரும நம்முன் குறுநணி காண் 
குவதாக - பெரும் நமமிடத்துள தாகிய அணிய அணுமையைக் 
காண்பதாக ; நாளும நாடோறும் ; நறும்பல் ஒலிவரும் கதுப் 
பின் நறிய 

தழைத்த மயிரையும் ; தேமொழித் 


- 


. 


பலவாகய 


புறநானூறு 


று . 


தெரியிழை மகளிர் - தேன்போலும் சொல்லையும் ஆராய்ந்த 
ஆபாணத்தினையுமுடைய மகளிர் ; 

மகளிர் ; பாணி பார்க்கும் - ஒருவரி 
னொருவர் புணர் தற்குக் காலம் பார்க்கும் ; பெருவரையன்ன 
மார்பின் - பெரிய மலைபோலும் மார்பினையுடைய ; செரு வெளு 
சேஎய் 

போரை விரும்பும் சேயை யொபபாய் ; நின் மகிழி 
ருக்கை - நினது மகிழ்ச்சியையுடைய நாளோலக்கம் ; எ 

பாணி பார்க்கும் மார்பு , பாணி பார்த்தற்கு ஏதுவாகிய மார்பு . 
நம்முட் குறுநணி காண்குவதாக என்றது , நீ என் மாட்டுச் செய்த அன் 
பின்மையை அல்விருக்கையன்றி , பிறர் அறிய தொழிவாராக வென் 
னும் நினைவிற்று . 

பொருந , வாண்மேம்படுத , சேஎய் , நின் இசை நுவல் பரிசிலேன் , 
வறுவியேன் பெயர்கோ , ஈயாயாயினும் இரங்குவேனல்லேன் ; பெரும் , 
நோயிலையாகுமதி ; நம்முட்குறுநணியை நின்னிருக்கை காண்குவதாக ; 
பிறர் காணாதொழிகவெனக் கூட்டுக . 

நோயிலையாகென்பது , நீ செய்த தீங்கால் நோயுனுவை ; அஃதும் 
தொழிகவென்பதாம் . இனி , நின் மகிழிருக்கைக்கண் நம்முள் மிக 
அணித்தாகக் காணும் காட்சி உளதாகவென்றுமாம் . இதனாற் காட்சி 
யுண்டாகாதென்பது குறிப்பு . இனி , 

இனி , “ குறுகணி காண்குவதாக என் 
பதற்கு நம்மிடத்து மிகவும் மனத்தாற் காணும் காட்சி உளதாகவென் 
பது கூடாது நீ செய்த கொடுமையான் என்றுரைப்பினு மமையும் . 

விளக்கம் : பாணி , காலம் ; ஈண்டுப் புணர்தற்குரிய காலத்தின் 
மேல் நின்றது . பார்ப்பவர் மகளிரும் , பார்க்கப்படுவது பாணியுமாகலின் , 
அவற்றோடு மார்பு இயைதற்கு விளக்கங்கூறுவாராய் , பாணி பார்க்கும் 
மார்பு , பாணி பார்த்தற்கேதுவாகிய மார்பு என்றார் . குறுநணி அணிய 
அணுமை ; அஃதாவது மிக்க நெருக்கம் . இது குறிப்பு மொழியாய் 
நெஞ்சத்தால் நெடுந்தொலையில் இயைபின்றி யிருப்பது என்பதுபட 
நின்றது . கொடுக்கும் வள்ளன்மை யில்லாதாரை முன்னறிந்து கொள் 
ளாது சென்று பரிசில் பெறப் பாடி வறுவியராய்ச் சேறல் புலவரது 
புலமைக்கு இழிவு பயக்குமாகலினாலும் , புலவரை யிகழ்ந்த செல்வரை 
ஏனைப் புலவர் பாடாது வரைவார தலாலும் , நம்முட்குறுநணி காண் 
குவதாக என்பதனால் “ நீ என்மாட்டுச் செய்த......பிற ரறியா தொழி 
வாராக " என்று விளக்கினார் . எனவே , காட்சியோடமைந்தொழியல் 
வேண்டுமேயன்றிக் கண்டதனைப் பிறர்க்கு உரைத்தலுமாகாது என்ப 
தாம் . நோயிலையாகுக " என்றதற்குக் கருத்து இதுவென விளக்கு 
வாராய் நோயிலையாகென்பது... என்பதாம் என்றார் . இன்றில்லை 
யாயினும் பிறிதொருகால் “ நின்மகிழிருக்கைக்கண் நம்முள் மிக அணித் 
தாகக் காணும்காட்சியுளதாக என்ற கருத்தால் நோயிலையாகுமதி 
யென்று கூறற்கும் இடமுண்மையின் , உளதாகுக என்றுமாம் என்றும் , 
எனினும் உள்ளக்குறிப்பு , " இதனால் காட்சியுண்டாகாதென்பது " 
என்றும் உரைத்தார் . “ குறுநணிக் காண்குவது ஆக என நிறுத்தி , 
காண்குவது " மனத்தாற் காணுங்காட்சி என்றும் , ஆக , உளதாக என் 
றும் பொருள் கொண்டு , மனத்தாற் காணும் காட்சியுளதாக என்றா 
ரேனும் , குறிப்பு அத்தகையதொரு காட்சியுண்டாதல் கூடாது என் 
றும் , அதற்கு ஏது அவன் செய்த கொடுமைதான் என்றும் விளக்குவார் 
இனி குறுநணி ....... உரைப்பினுமமையும் என்றார் . 


மூலமும் உரையும் 


உக . 


சேரன் குடக்கோச்சேரலிரும்பொறை 
குடநாட்டுக்குத் தலைவனாய்ச் சேரநாடு முற்றும் தனக்குரித்தாகப் 
பெற்றுச் சிறப்புற்றிருந்த சேரமான்களில் இக் குடக்கோச்சேரலிரும் 
பொறை சிறந்தவன் . இவன் பின்னவன் குடக்கோ இளஞ்சேரலிரும் 
பொறை யெனப்படுவன் . இவன் பொறையர் நாட்டினனாதலால் , இரும் 
பொறை யெனப்பட்டான் . இவன் முடியுடை வேந்தனாய்ச் செல்வக் 
குறைபாடிலனாய்ப் புலவரைப் போற்றும் வேந்தர்வழித் தோன்றலாய் 
விளங்குவது கேள்வியுற்ற பெருங்குன்றூர்கிழார் ஒருகால் தம்மனையில் 
நின்று வருத்தும் வறுமைத்துயர் போக்கக்கருதி இவனையடைந்தார் . 
பகைவேந்தர் மருளப் போருடற்றிக் கொற்றமெய்தும் இவனது 
ஆண்மையினையும் , உள்ளியது 

முடிக்கும் உரனுடைமையினையும் 
விதந்தோதித் தமது வறுமைநிலையினையும் விளங்கவுரைத்தார் . சேர 
மானும் அவர் விருப்பத்துக்கேற்பக் கொடுப்போன்போலக் காட்டக் 
கொடை வழங்க நீட்டித்தான் . உள்ளம் உடைந்த பெருங்குன்றூர் 
கிழார் , " உலக மக்களைப் புரக்கும் நினது உயர்வு நினையாது எம்பால் 
அன்பு இலனாயினை ; நின்னைப்போலும் வேந்தர் உலகத்தில் உளராயின் 
என்னைப்போலும் இரவலர் இவ்வுலகிற் பிறக்கவே மாட்டார்கள் . 
வறுமை வருத்தினும் என் மனையவள் தன் கற்புக்கொள்கை தவறுத் 
பொற்புடையவள் . வறுமையால் அவள் ஒருகால் உயிரிழந்திருப்பாள் ; 
இறவாதிருப்பளாயின் , என்னை நினையாதிராள் ; நினைக்கும்போது , 
தன்னைப் பிரிந்துறையும் யான் இறந்தொழிந்தேனோ என 

நினைந்து 
என் உயிரும் ஒழிக என வருந்தியுரைத்துக்கொள்வள் . அவளது 
இடுக்கண் தீர்த்தல் வேண்டி , நின்னைப் பகைத்துத் தோற்றவர் செயலற் 
றொழிவதுபோல் யானும் செய்வதறியாது தனிமைத் துயரை முன் 
னிட்டுக்கொண்டு செல்கின்றேன் என்று சொல்லி நீங்கினார் . அச் 
சொற்கள் இப்பாட்டில் உள்ளன . பின்னர் அவன் அவர் வேண்டுவன 
நல்கி விடுத்தான் . 

மன்பதை காக்குநின் புரைமை நோக்காது 
அன்புகண் மாறிய வரனில் காட்சியொடு 
நும்ம னோருமற் றினைய ராயின் 
எம்மனோரிவட் பிறவலர் மாதோ 
செயிர்தீர் கொள்கை யெம்வெங் காதலி 
உயிர்சிறி துடைய ளாயி னெம்வயின் 
உள்ளா திருத்தலோ வரிதே யதனால் 
அறனில் கூற்றந் திறனின்று துணியப் 
பிறனா யினன்கொ லிறீ இயரென் னுயிரென 
நுவல்வுறு சிறுமையள் பலபுலந் துறையும் 
இடுக்கண் மனையோ டீரிய விந்நிலை 
விடுத்தேன் வாழியர் குருரி லுதுக்காண் 
அவல நெஞ்சமொடு செல்வனிற் கறுத்தோர் 

அருங்கடி முனையரண் போலப் 
கரு பெருங்கை யற்றவென் புலம்புமுத் துறுத்தே. 


கா 


புறநானூறு 


உரை : 


தினையும் துறையு மவை . சேரமான் சூடக்கோச்சேரலிரும்பொறை பரிசீல நீட்டித் 
தானைப் பெருங்குன்றூர்கிழார் பாடியது . 

மன்பதை காக்கும் நின் புரைமை நோக்காது 
உயிர்ப்பன்மையைக் காக்கும் நினது உயர்ச்சியைப் 

உயர்ச்சியைப் பாராது ; 
அன்பு கண்மாறிய அறனில் காட்சியொடு - காதல் கண்மாறிய 
அறமில்லாத பார்வையுடனே கூடி ; நுமமனோரும் மற்று இனைய 
ராயின் - நும்போல்வார் யாவரும் இதற்கொதத அறிவையுடைய 
ராய் அருளமாறுவாராயின் ; எம்மனோர் இவண் பிறவலர் 
எமபோல்வார் இவ்வுலகத்துப் பிறவாதொழியக்கடவர் ; செயிா 
தீர கொள்கை எம் வெங் காதலி - குற்றந் தீர்ந்த கற்பினையுடைய 
ளாய எம்மை விரும்பிய காதலி ; உயிர் சிறிது உடையளாயின் 
இறந்துபடாது உயிர்வாழிவுடையளாக்க மன ; 

எம்வயின் 
உள்ளாதிருத்தலோ அரிது - எம்மிடத்து நினையாதிருத்தல் 
அரிது ; அதனால் - ; அறனில் கூற்றம் திறனின்று துணிய- அறனில் 
லாத கூற்றம் திறப்பாடின்றி உயிர்கொளத் துணிய ; பிறாையினன் 
கொல் - இறந்துபட்டான் கொல்லோ ; இறீ இயர் என் உயிர் 
என - என்னுயிர் கெடுவதாக வென்று ; நுவல்வுறு சிறுமையௗ 
பொலலுதலுற்ற நோயையுடையளாய ; பலபலந்துறையும் - பல 
படவெறுத்துறையும் ; மனையோள் இடுக்கண் தீரிய- மனைவியது 
துன்பம் தீர்க்கவேண்டி ; இந்நிலை விடு தடு தன - இப்பொழுதே 
விடைகொண்டேன ; 

வாழியர் - இறைவ வாழ்வா 
பாக ; உதுக்காண் - இநனைப் பாராய ; அவல நெஞ்சமொடு செல் 

இனனாமைபையுடைய நெஞ்டத்துடனே போவேன் ; நிற 
கறுத்தோர் அருங்க )- முனையாண் போல - நினனை வெகுண்டா 
ரது அணுகுதற்கரிய காவலையுடைய மூனை பீடதது அரணைய 
போல ; பெருஙகையற்ற என் புலம்பு முந்துறுத்து - பெரிய செய 
லற்ற எனது வறுமையை முன்போகவிட்டு ; 

குருசிலே , நும்மனேரும் இனையராயின் , எம்மனோர் இவண்பிற 
வார் ; எங் காதலி உயிர் சிறி துடையளாயின் நினையாதிருத்தல் அரிது ; 
அதனால் அம்மனையோள் இடுக்கண் தீர்க்கவேண்பு. இப்பொழுதே 
விடுத்தேன் ; நிற்கறுத்தோர் முனையரன்போலக் கையற்ற) என் புலம்பு 
முந்துறுத்துச் செல்வேன் , வாழியரெனக் கூட்பு- வினை முடிவு செய்க . 
உ.துக்காண் என்றது அச் செலவை . 

என் வறுமை என்னைவிட்டு நீங்கப் போதலை யொழியப் புலம்டை 
முத்துறுத்துக்கொண்டு போகாநின்றேனென இரங்கிக் கூறியவதனால் 
வாழியர் குருசில் என்பது இகழ்ச்சிக் குறிப்பாயிற்று . உயிர்வெங் 
காதலி யென்று பாடமோதுவாருமுளர் . 

விளக்கம் : பின்னர்த் தாம் செல்கின்ற செலவை உதுக்காண் 
எனச் சுட்டினார் . நும்மனோர் , எம்மனோர் என்புழி அன்னோரென்பது , 
இடைச் சொல் முதனிலையாகப் பிறந்த குறிப்புப் பெயர் என்று 
சேவைரையர் முதலியோர் கூறுவர் . இனையர் , இதற்கொத்த அறி 


குருசில் 


வல - 


எ 


- 


மூலமும் உரையும் 


2 எ 


வுடையராய் அருள்மாறுவர் . எம்மனோர் இவ்வுலகிற் பிறத்தற்கேது . 
அம்மனோர் பால் கிடந்த அன்பும் அறமுமேயாம் ; நும்மனோர்பால் அவை 
இலவாயின் , எம்மைப்போல்வார் பிறவார் என்பார் , " மன்பதை ....... 
மாதோ என்றார் . புரைமை - உயர்வு . " புரையுயர்பாகும் ( தொல் , 
சொல் - ங 00 ) என்பது காண்க . மன்பதை காக்கும் புரைமைக்கு அன் 
பும் அறமும் அடிப்படையென வறிக . பொருளின்மை கருதி என் 
மனைவி என்னை வெறுப்பவளல்லள் ; அவட்கு என் உயிரே பொருள் ; 
பொருளை யுயிராகக் கருதும் புன்மை என் மனைவிபாலும் கிடையா 
தென்பார் , " செயிர் தீர் கொள்கை யெம் வெங் காதலி என்றும் , என் 
பிரிவு அவளைப் பெரிதும் வருத்துமாகலின் , அவ்வருத்தம் இல்லையா 
மாறு யான் செல்கின்றேன் என்பார் , அறனில் கூற்றம்.........விடுத் 
தேன் என்றார் . பெறக் கருதிய பரிசிலின்றி வறிது செல்லுமாறு 
தான்ற , புலம்பு முந்துறுத்து என்றார் . வேறு பிற செல்வர்பாற் 
சென்று பரிசில்பெறவும் கருதிற்றிலேன் என்பார் , பெருங்கையற்ற " 
என்று குறித்தார் . செய்கை . நின்னால் வெகுளப்பட்ட பகைவ 
ருடைய அரண் நின்னால் அலைப்புண்டு தன்னைக் காப்பாராற் கைவிடப் 
பட்டு அழிவதுபோல , யானும் அவல நெஞ்சமொடு பெருங்கையற்ற 
புலம்புமுந் துறுத்து மனமழிந்து செல்கின்றேன் என்பது சேரமான் 
தன்னை வெகுண்டு பரிசில் தாராதொழிவது அறமன்றென்பதனைக் 
குறித்து நிற்கிறது . அரண்போலப் பெருங்கை ( முயற்சி ) அற்றென்க . 
புலம்பு ஈண்டு வறுமைமேல் நின்றது , வறுமையின் பயன் அதுவாக 
லின் . வாழியர் குருசில் என்றது நின் வாழ்வு பயனற்றதென்பது 
குறித்து நின்றது . உயிர்வெங்காத யென்பதற்கு என்னுயிரை 
விரும்பியுறையும் என் மனைவி என்று பொருள் கூறுக . எம்மென்றது 
உயிரையும் தன கண் உளப்படுத்தி நிற்றலின் , அப்பாடம் அத்துணைச் 
சிறப்பின்றென வறிக . 


உகக . சேரமான் குடக்கோச்சேரலிரும்பொறை 
சேரமான் குடக்கோச்செரலிரும்பொறைபால் பரிசில் வேண்டி 
வந்த பெருங்குன் றார்கிழார் சின்னாள் அவன்பால் தங்கிப் பரிசில் எதிர் 
நோக்கியிருந்தார் . அவன் வேண்டும் பரிசில் நல்கிவிடாது நீட்டித் 
தான் . அவர் இருந்த காலத்தும் அதற்கு முன்பும் அவ்விரும்பொறை 
முரசு முழங்கும் தானைகொண்டு பகையரசர்மேற் சென்று அவரொடு 
வஞ்சியாது பொருது வெற்றி மேம்படுதலைக் கண்டிருந்தார் . அவன் 
காற்றத்தையும் அவ்வப்போது நம் பெருங்குன்றூர்கிழார் பாடி 
அவனைச் சிறப்பித்தார் . அவனும் அவரது செய்யுணலத்தை நுகர்ந்து 
வியந்து இன்புற்றான் . அதனால் பெருங்குன்றூர் கிழார் தாம் கருதிய 
வாறு அவன் சிறந்த பரிசில் நல்கி விடுப்பனென எண்ணி யின்புற்றார் . 
அவனும் அவர் எதிர்பார்த்தற்கேற்ற வகையில் பரிசில் நல்குவான் 
போலும் செயல்கள் சில செய்தான் . இவ்வாறு நாட்கள் பல கழிந்தன . 
முடிவில் அவன் செயலெல்லாம் ஏமாற்றமாமாறு அவர் எதிர்பார்த்த 
பரிநிலை அவன் நல்குவனென எண்ணற்கிடமில்லையாயிற்று . பெருங் 
குன்றூர்கிழார்க்கு ஏமாற்றமும் வருத்தமும் பெருகின . அவர் , சேர 
மானை நோக்கி , " தோன்றலே ! நின்னை நினைந்து நீ தரும் பரிசிலை 
விரும்பிவந்த பரிசிலருள் யான் ஒருவன் . நீ என்னைச் சேர்ந்தார்க்கும் 
வீரர்க்கும் செய்யும் வள்ளன்மையையும் அன்பையும் கண்டு இவ்வாறு 
அன்பால் தாழ்ந்து எமக்கும் வண்மை புரிகுவாய் எனக் கருதி , நினக்கு 


உ + 


புறநானூறு 


எம்மை யெதிரேற்றுப் பரிசில் கொடாது மறுத்த பிறரதுகொடுமையை 
விரியக் கூறினேன் . கூறவும் , நீ நின் கருத்திற் கொண்டவாறே செய்து 
முடித்துவிட்டாய் . முன்னாள் நீ செய்த குறிப்பால் பரிசில் என் கைக்கு 
வந்துவிட்டதென்றே நான் கருதச்செய்தாய் ; பின்னாள் அது குறித்து 
ஏமாந்து வருந்துமாறு என்னைச் செய்தாய் ; என் வருத்தங் கண்டு நீ 
சிறிதும் நாணாயாயினை . யானோ நீ நாணுமாறு என் நாவால் நின் 
புகழைப் பன்முறையும் பாடினேன் ; என்பாடுபுகழை நீ ஏற்றுக்கொண் 
டாய் . உண்ண உணவின்மையின் என் மனையில் வாழும் எலிதானும் 
பசித்து மடிந்துகிடக்கும் சுவரைச் சார்ந்து என் மனைவி மெலிந்திருக்க , 
பாலில்லாமையால் மார்பிற் பால் சுவைத்து அது பெறாது பாலுண் 
டலையே மறந்தொழிந்த நிலையிலிருக்கும் பிள்ளையையுடைய அவளை 
நினைந்து கொண்டு செல்கின்றேன் . செல்லும் யான் நின்னைத் தொழுது 
விடைபெற்றுப் போகின்றேன என்ற கருத்தமைந்த இப்பாட்டைப் 
பாடினார் . 

இப்பாட்டைப் பாடிய இரண்டொருநாள் கழிந்தபின்னரும் சேர 
மான் பரிசில் நீட்டித்தானாக , மன்பதை காக்கும் என்று தொடங்கும் 
பாட்டைப்பாடி நீங்கினார் . இப்பாட்டுக்கள் பலவும் வரலாற்று முறை ) 
பற்றித் தொடுக்கப்பட்டனவல்லவென முன்பே கூறினம் , கடைப் 
பிடிக்க . 

அஞ்சுவரு மரபின் வெஞ்சினப் புயலே 
றணங்குடை யரவி னருந் தலை துமிய 
நின்று காண் பன்ன நீண்மலை மிளிரக் 

குன்று தூ வெறியு மரவம் போல 
ந முரசெழுந் திரங்கு தானையொடு தலைச் சென் 

றரைசுபடக் கடக்கு முரைசா றோன்றனின் 
உள்ளி வந்த வோங்குநிலைப் பரிசிலென் 
வள்ளியை யாதலின் வணங்குவ னிவனெனக் 
கொள்ளா மாந்தர் கொடுமை கூறநின் 
உள்ளியது முடித்தோய் மன்ற முன்னாட் 
கையுள் ளதுபோற் காட்டி வழிநாட் 
பொய்யொடு நின்ற புறநிலை வருத்தம் 
நாணா யாயினு நாணக் கூறியென் 
நுணங்கு செந்தா வணங்க வேத்திப் 
பாடப் பாடப் பாடுபுகழ் கொண்டநின் 
ஆடுகொள் வியன் மார்பு தொழுதனென் 
செல்வ லத்தை யானே வைகலும் 
வல்சி யின்மையின் வயின்வயின் மாறி 
இல்லெலி மடிந்த தொல்சுவர் வரைப்பிற் 
பாஅ லின்மையிற் பல்பாடு சுவைத்து 


க 0 


உ O 


மூலமும் உரையும் 


வந்த 


முலைக்கோண் மறந்த புதல்வனொடு 
மனைத்தொலைந் திருந்தவென் வாணுதற் படர்ந்தே . 
திணையும் துறையு மவை . அவனையவர் பாடியது . 

உரை : அஞ்சுவரு மரபின் வெஞ்சினப புயலேறு - அஞ்சத் 
தக்க முறைமையுடைய வெய்ய சினத்தையுடைய மழையின் 
கண் உள்ள இடியேறு ; அணங்குடை யாவின் அருந் தலை துமிய 
அச்சமுடைய பாம்பினது அணுகுதற்கரிய தலை துணிய ; 
நின்று காண்பன்ன நீள்மலை மிளிர - நிலவகலத்தை நின்று 
பார்ப்பதுபோன்ற நீண்ட மலை பிறழ ; குன்று தூவெறியும் 
அரவம் போல - சிறுமலை தூவ எறியும் ஓரைபோல ; 

முரசு 
எழுந்து இரங்கும் தானையொடு தலைச்சென்று -வீரமுரசு கிளர்ந் 
தொலிக்கும் படையுடனே மேற்சென்று ; அரைசுபடக் கடக்கும் 
உரைசால் 

தோன்றல் - வேந்தரபட எதிர்நின்று கொல்லும் 
புகழமைந்த தலைவ ; வள்ளியை யா தலின் - நீ வள்ளியை யாத 
லான் ; வணங்குவன இவன் என - எமக்குத் தாழ்ந்து பரிசில் 
நல்குவன் இவன் என்று ; நின் உள்ளி 

நின்னை 
நினைந்து வந்த ; ஓங்கு நிலைப பரிசிலென் - உயர்ந்த நிலைமையை 
யுடைய பரிசிலேனாகிய யான ; கொள்ளா மாந்தர் கொடுமை கூற 
நினக்கு எம்மை எதிரேற்றுக் கொள்ளாத மாந் 

பாந்தரது கொடுமை 
யைச் சொல்லவும் ; நின் உள்ளியது முடித்தோய் மன்ற - நின் 
னுடைய நினைவே செய்தாய் நிச்சயமாக ; முன்னாள் கையுள்ளது 
போல் காட்டி - முன்னை நாள் பரிசில் கையிலே புகுந்ததுபோலக் 
காட்டி ; வழிநாள் பொயயொடு நின்ற நிலை 

நிலை வருத்தம் 
பிறறைநாள் பொய்யைப் பெற்றுநின்ற நினது புறநிலைமைக்கு 

வருந்திய வருத்தத்திற்கு ; நாணாயாயினும் - நீ தான் 
நாணாய் ஆயினும் ; நாணக்கூறி-நீ நாணச்சொல்லி ; என் நுணங்கு 
செந்நா -எனது நுண்ணிய ஆராய்ச்சியையுடைய செவ்விய நா ; 
அணங்க ஏத்தி - வருந்தப புகழந்து ; பாடப்பாடப் 

பாடுபுகழ 
கொண்ட - நாடோறும் பாடப்பாடப் 

பாடப்பாடப் பின்னரும் பாடவேண்டும் 
புகழை யேற்றுக்கொண்ட ; நின் ஆடு கொள் வியன் மார்பு 
நினது வென்றிபொருந்திய அகன்ற மார்பை ; தொழுதெனென் 
பழிச்சிச் செல்வல் யான் -வணங்கி வாழ்த்திப் போவேன் யான் ; 
வைகலும் வல்சி 

வல்சி இன்மையின் - நாடோறும் உணவில்லாமை 
யான் ; வயின் வயின் மாறி - இடந்தோறும் இடந்தோறும் மாறி 
மாறி அகழ்தலால் ; இல்லெலி மடிந்த தொல் சுவா வரைப்பின் - 
இலலெலி மடிந்த பழைய சுவராகிய எல்லையையுடைய ; பா அல் 
இனமையின் பல்பாடு சுவைத்து - பாலில்லாமையாற் பலபடி 
சுவைத்து ; முலைக்கோள மறந்த புதல்வனொடு - முலையுண்டலை 
வெறுத்த பிள்ளையுடனே ; மனை த்தொலைந்திருந்த - மனையின 


T57 


புறநானூறு 


கண்ணே 

வறுமை யுற்றிருந்த ; என் வாள் நுதல் படர்ந்து - 
என்னுடைய ஒளிபொருந்திய நுதலையுடையாள நினைந்து ; -7 - று . 

தோன் றல் , நின்னுள்ளிவந்த பரிசிலோனாகிய நான் கூற , நின் உள்ளி 
யது செய்தாயாதலான் , வருத்தம் கூறி ஏத்தித்தொழுதெனன் பழிச்சி , 
வரைப்பின் மனக்கண்ணே புதல்வனொடு தொலைந்திருந்த 

எள் 
வாணு தலை நினைந்து செல்வல் யானெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 
நாணக்கூறி யென்றதன் பின்னே ஏத்திப் பழிச்சிச் செல்வல் என்றமை 
யான் அவை குறிப்பு மொழி . வரைப்பின் மன யென இயையும் . 

“ வள்ளிய னாகலின் வணங்குவன் இவனென என்று பாடமாயின் , 
வண்மையை யுடையாடுதலால் இவன் எமக்குத் தாழ்ந்து பரி லெளிப்ப 
னெனக் கருதி யென்க . வள்ளிடை யாதலின் வணங்குவ னிவனெனக் , 
கொள்ளா மாந்தர் கொடுமை கூற என்றதற்கு வள்ளியை காதலின் 
இவனை வணங்குவே னென நினைந்து வணங்க அது பாராது நின்பாற் 
பரிசில் பெறாத மாந்தர் நினது கொடுமை........ 

தூ வவெறியு மென்பது தூவெறியுமென வகரங் கெட முடிதல் 
புறநடையாற் கொள்க . விகாரமெனினு மமையும் . " தூவவெறியும் 
என்பதூஉம் பாடம் . புறநிலை யென்பதற்குப் புறங்கடை நின்றநிலை 
யென்றுமாம் . இல்லெலி மடிந்த தொல்சுவர் என்பதற்கு இல்லெலி 
தான் தொழில் மடிந்த தொல் சுவர் என்று உரைப்பி 

சுவர் என்று உரைப்பினு மமையும் . 
நின்னைக் கொடுமை கூற வென்றுரைப்பினு மமையும் . 

விளக்கம் : புறநிலை வருத்தம் - புறநிலைமைக்கு யான் வருந்திய வருத் 
தம் . புறநிலைமை , அன்புகண் மாறிய நிலைமை ; அகநிலைமை யன்பாக 
லின் , அதற்கு மாரய் மறுக்கும் நிலைமை புறநிலைமையாயிற்று . ஆராய்ச் ) 
யது நுணுக்கம் , அதனை யுரைக்கும் நாவின்மேல் ஏற்றப்பட்டது . இனி , 
ஏத்துதல் வேண்டா வென்னும் நா 3 நாவ ஏத்தனமை குறிப்பார் , 
செந்நா அணங்க ஏத்தி யென்றார் . நாவின் செம்மை ஏத்துதல் ; 
அணங்குதல் தீது என்பது குறிப்பு . நாணுமாறு கூறியவர் பின்பு 
ஏத்துதலும் பழிச்சுதலும் பிறவும் செய்தல் அந் நாணத்தை மிகுதிப் 
படுத்துவதனால் , அவை ஏத்துதல் முதலியன ஆகாது பழிப்பாதல்பற்றிக் 
குறிப்பு மொழி யென்றார் . " வள்ளியை யாகலின் என்ற பாடத்தைக் 
கொள்ளாது “ வள்ளியனாகலின் என்று பாடங்கொள்வது முண்டென் 
றும் , அவ்வாறு கொண்டால் , " வள்ளியையாகலின் ... பெறாத மாந்தர் 
கொடுமைகூற... என்று உரைகூறிக் கொள்க என்றார் . புறநடை , 
எழுத்ததிகாரத்திறு தியிற் கூறிய , " கிளந்தவல்ல செய்யுளுள் திரிநவும் , 
வழங்கியன் மருங்கின் மருவொடு திரிநவும் , விளம்பிய வியற்கையின் 
வேறுபடத் தோன்றின் , வழங்கியன்மருங்கின் உணர்ந்தன ரொழுக்கல் , 
நன்மதி நாட்டத் தென்மனார் புலவர் ( எழுத்து . 483 ) என்ற புறநடை , 
புறநிலை யென்பதற்குப் புறங்கடை நின்றநிலை யென்று பொருள் கூறி 
னும் பொருந்தும் என்றார் ; புறங்கடை நின்றார் ஒன்று ஈத்தல் இல்லை 
யாதல்பற்றி . இல்லெலி தான் மாறிமாறிப் பலவிடங்களை யகழ்ந்தும் 
பயன் இல்லாமையால் மடிகொண்ட தென்றற்கு வேறாக , இல் 
லெலியும் தொழிலின்றி மடிந்த தொல்சுவர் என்று உரைப்பினும் 
பொருந்தும் என்றார் . இல்லெலி பலவிடங்களில் அகழ்ந்தும் பயன் 
பெறாது மடிகொண்டாற்போல , புதல்வனும் தாய் முலையைப் பன் 
முறை வைத்தும் பாலின்மையால் , பாலுண்டலையே வெறுத் தொதுங் 
கினான் . தொலைவு பொருட்குறை வாதலின் , தொலைந்திருந்த என்ற 
தற்கு வறுமையுற்றிருந்த என்று உரை கூறினார் . 


5 


மூலமும் உரையும் 


ஒருகால் 


உக . கோப்பெருஞ் சோழன் 
உறையூரிலிருந்து ஆட்சி புரிந்த சோழ வேந்தருள் கோப்பெருஞ் 
சோழன் அறிவு நலமும் ஆட்சி நலமும் ஒருங்குடையவன் ; மானத்திற் 
கவரிமா வனையன் ; மற மாண்புகளில் சான்றோர் மெய்ம்மறை . சான் 
றோர் சால்பறிந்து அவர் கூட்டுறவு விரும்பியுறைபவன் . பிசிராந்தை 
யார் பால் பேரன்புடையவன் . இவன் நெடுங்காலம் ஆட்சி புரிந்தவன் . 
இவனுடைய மக்கள் 

இவன்பால் பகை தீக் கொளுவப் 
பெற்றுப் போர்க்கெழுந்தனர் . தெருண்டவர் தெருட்டவும் தெருளாது 
முரணிய மக்களை ஒறுத்தற் கெண்ணிக் கோப்பெருஞ் சோழனும் 
போர்க் கெழுந்தான் . 

கழுந் தான் . அதுகண்ட சான்றோரான புல்லாற்றூர் எயிற் 
றியனாரென்பார் கோப்பெருஞ் சோழன் மனங்கொள்ளத் தக்க நல்லு 
ரைகளை எடுத்தோர், அவனைப் போரைக் கைவிடுமாறு செய்தார் . முடி 
வில் அவன் மானம் பொறாது வடக்கிருந்து உயிர் துறந்தான் . அக் 
காலத்தே இவனுடனே உயிர் துறந்த சான்றோர் பலர் . கேள்விமாத் 
திரையே பெருநட்புக் கொண்டிருந்த பிசிராந்தையார் இவன் வடக் 
கிருந்து உயிர் துறந்து நடுகல்லாயின் பின் போந்து தாமும் வடக்கிருந்து 
உயிர் துறந்தார் . இவர் காலத்தே இவன் நட்புச் சுற்றமாயிருந்த சான் 
றோர் கருவூர்ப் பெருஞ்சதுக்கத்துப் பூதநாதனர் , நத்தத்தனார் , புல் 
லாற்றூர் எயிற்றியனார் , பிசிராந்தையார் முதலியோராவர் . 

பிசிராந்தையார் பாண்டி நாட்டுப் பிசிரென்னும் ஊரில் இருந்து 
வருகையில், கோப்பெருஞ் சோழனுடைய அறிவு நலமும் ஆட்சிநலமும் 
கேள்வியுற்று , அவன்பாற் பெருங் காதல் கொண்டொழுகினார் . பாண்டி 
நாட்டிலிருந்தது அவருடல் எனினும் , அவரது உயிர் உறையூரிலிருந்த 
கோப்பெருஞ் சோழனையே சூழ்ந்துகொண்டிருந்தது . பிசிர் இப்போது 
பிசிர் குடியென வழங்குகிறது . அவரது நினைவுமுற்றும் சோழன்பால் 
ஒன்றியிருந்தமையின் , யாவரேனும் நும்முடைய வேந்தன் யாவன் என்று 
கேட்பின் , எம் வேந்தன் கோப்பெருஞ் சோழன் . அவன் உறையூரில் 
பொத்தியாரென்னும் புலவர் பெருந்தகையுடன் இனி திருக்கின்றான் 
என்று கூறுவர் . வ்வாறு பன்முறையும் கூறிப் பயின்ற அக்கூற்று 
இப் பாட்டாய் உருக்கொண்டு நிற்கின்றது . 

நுங்கோ யாரென வினவி னெங்கோக் 
களமர்க் கரித்த விளையல் வெங்கள் 
யாமைப் புழுக்கிற் காமம் வீடவாரா 
ஆரற் கொழுஞ்சூ டங்கவு ளடா அ 
வைகுதொழின் மடியு மடிபா விழவின் 
யாணர் நன்னாட் டுள் ளும் பாணர் 
பைதற் சுற்றத்துப் பசிப்பகை யாகிக் 
கோழி யோனே கோப்பெருஞ் சோழன் 
பொத்தி னண்பிற் பொத்தியொடு கெழீ இ 
வாயார் பெருநகை வைகலு நக்கே . 
திணை : அது . துறை : இயன்மொழி , கோப்பெருஞ்சோழனைப் பிசிராந்தையார் 
பாடியது . 


கா 


52 . 


புறநானூறு 


- 


எ 


உரை : நுங் கோ யார் வினவின் உம்முடைய 
இறைவன் யார் தானென்று கேட்பீராயின் ; எங் கோ - எம் 
முடைய இறைவன் ; களமர்க்கு அரித்த விளையல் வெங்கள் - 
களமர்க்கு அரிக்கப்பட்ட முதிர்ந்த விரும்பத்தக்க மதுவை ; 
யாமைப் புழுக்கின் - ஆமையிறைச்சியுடனே ; காமம் வீட ஆரா 
வேட்கை தீர அக்களமா உண்டு ; ஆரல் கொழுஞ்சூடு அங்கவுள் 
அடா அ - ஆரல் மீனாகிய கொழுவிய சூட்டை அழகிய கதுப் 
பகத்தே அடக்கி ; வைகுதொழில் மடியும் படியா விழவின் - மது 
வுண்ட மயக்கத்தால் வைகு தொழிலொழியும் நீங்காத விழ 
வினையுடைய ; யாணர் நல் நாட்டுள்ளும் - புதுவருவாயுள தாகிய 
நல்ல சோழநாட்டுள்ளும் ; பாணர் பைதற சுற்றத்துப் பசிய 
பகையாகி - பாணருடைய வருத்தமுற்ற சுற்றத்தினது பசிக்குப் 
பகையாய் ; கோழியோன் - உறையூபென்னும் படைவீட்டிடத் 
திருந்தான் ; கோப்பெருஞ் சோழன்-- ; பொத்தில் நண்பின் 
பொத்தியொடு கெழீ இ - புரையில்லாத நட்பினையுடைய பொத்தி 
யென்னும் புலவனொடு கூடி ; 

வாயார் பெருநகை வைகலும் 
நக்கு - மெய்ம்மையார்ந்த மிக்க மகிழ்ச்சியை நாடோறும் 
மகிழ்ந்து ; 

நன்னாட்டுள்ளும் என்ற உம்மை சிறப்பும்மை . கோழி - உறையூர் . 

நுங்கோயாரென வினவின் எங்கோக் கோப்பெருஞ்சோழன் : 
அவன் பசிப்பகையாகிப் பொத்தியொடு வைகலும் நக்குக் கோழியிடத் 
திருந்தா னெனக் கூட்டி வினை முடிவு செய்க . ஆகிக் கெழீஇ நக்கென் 
னும் செய்தெனெச்சங்களைக் கோழியோ னென்னும் வினைக்குறிப் 
போடு முடிக்க . 

விளக்கம் : களமர் பொருட்டு வடித்தெடுக்கப்பட்ட அரியலை அக் 
களமரே யுண்பர் . அரியலாகிய கள்ளை வெறிக்க வுண்பரென்பதற்கு 
“ காமம் வீட ஆரா என்றார் . ஆர்தல் - உண்டல் . கள்ளுண்ட மயக்கத் 
தால் விளைவது தொழிலில் ஈடுபடாது மடிவது . விழவு தோன்றி , 
கள்ளுண்ட களமரைத் தன்பால் ஈடுபடச் செய்வது விளங்க , 
தாழில் மடியும் மடியாவிழவு என்றார் . பரிசில் வாடியிருக்கும் சுற்ற 
மென்பது தோன்றப் " பைதற் சுற்றம் என்பது குறிக்கப்பட்டது . 
உறையூர்க்குக் கோழி யென்றும் பெயருண்டு . கோழியென்றது , ஒரு 
கோழி நிலமுக்கியத்தால் யானையோடு பொருது , அதனைப் போர் 
தாலைத்தல் கண்டு அந்நிலத்திற் செய்த நகர்க்குப் பெயராயிற்று ; 
முறஞ்செவி வாரணமுன்சம முருக்கிய , புறஞ்றை வாரணம் ( சிலப் . 

- 3 ) என்பர் மேலும் என்று அடியார்க்கு நல்லார் கூறுவது 
காண்க . பொத்து , புரைபடுதல் ; " பலர் நின்று போற்றினும் பொத்துப் 
படும் ( குறள் . கூசா அ ) என வருதல் காண்க . ஈண்டுப் புரைபடுவதாவது 
அறைபோகுதல் , புரையில்லாத நல்லமைச்சரோடு கூடியிருக்கும் வேந் 
தனுக்கு மெய்ம்மையின்பம் ஒருதலையாதலின் , வாயார் பெருநகை 

வியந்தோதினார் . கோழியோன் என்பது கோழியின்கண் 
உள்ளான் , 

என்பதுபட நிற்றலின் , " கோழியிடத் திருந்தானெனக் 
கூட்டி வினை முடிவு செய்க என்று உரைத்தார் . பெருநகை யென்ற 
வீடத்துப் பெருமை மிகு குறித்து நின்றது . செய்தெனெச்சங்கள் 


வைகு 


என் 


மூலமும் உரையும் 


கடக 


வினைக்குறிப்போடு முடியலாம் ; " வினையெஞ்சு கிளவிக்கு வினையுங் 
றிப்பும் , நினையத் தோன்றிய , முடிபா கும்மே " ( எச்ச . நசு ) என்பது 
தொல்காப்பியம் . ஆகி , கெழீஇ , நக்கென்னும் செய்தெனெச்சங்கள் 
காரணமாகாமையின் ஆக்கச்சொல் விரிக்கப்படவில்லை . 

உககூ . கோப்பெருஞ் சோழன் 
கோப்பெருஞ் சோழன் உறையூரிலிருந்து ஆட்சிபுரிந்து வருகை 
யில் அவன் மக்கள் சிற்றினச் சேர்க்கையால் அறிவு பேதுற்று அவன் 
பால் பகைகொண்டு போர்க்கெழுந்தனர் . அவர் அறிவு திருந்த 
வேண்டிச் சான்றோர் செய்த முயற்சிகள் பயனிலவாயின . அவர் கட்குத் 
துணை செய்யக்கூடிய புல்லர்களும் உளராயினர் . தந்தையொடு போ 
ருடற்றுவ தொழியப் பிறிதொன்றும் கருதாத பேதைகளான மக்கள் 
செயல் கோப்பெருஞ் சோழன் உள்ளத்திற் கொதிப்பை யுண்டுபண் 
ணிற்று . மறமும் மானமும் பொங்கியெழுந்து கோப்பெருஞ் சோழனைப் 
போர்க் கெழுமாறு தூண்டின . இருதிறத்தாரும் போர்க்குரியவற்றைச் 
செய்யத் தொடங்கினர் . இச் செயல் நாட்டிலிருந்த நல்லிசைச் சான் 
றோருக்குப் பெருங் கலக்கத்தை யுண்டு பண்ணிற்று . நல்லறிவு நிறைந்த 
சொற்களைக் கேட்டற்கு ஒருப்படா உள்ளம் படைத்த மக்களைத் 
தெருட்டுதலைவிடக் கோப்பெருஞ் சோழன் உள்ளத்தை மாற்றுவதே 
மாண்பெனக் கண்டனர் . தந்தையும் மக்களும் போர் செய்தால் விளை 
யும் தீங்குகளையும் பழியையும் எடுத்து இயம்பினர் . தொடக்கத்தில் 
கோப்பெருஞ் சோழனும் அவர் கூற்றுகட்கு இடங்கொடானாயினன் . 
முடிவில் சோழன் தன் மக்கள் மேல் செல்லலுற்றான் . அதனைப் புல் 
லாற்றூர் எயிற்றியனார் என்னும் சான்றோர் கண்டார் . புல்லாற்றூர் 
என்பது காவிரியின் வடகரையில் உள்ள ஊர்களுள் ஒன்று . அவர் 
போர்மேற் செல்லும் சோழனை யடைந்தார் . போர்க்களத் திருப்பினும் 
சான்றோர் அவைக்களத் திருப்பினும் அறிவுடையோர் அறிவுரை 
கேட்கும் அமைதியுடையனாகிய கோப்பெருஞ் சோழன் 
வரவேற்றான் . அவர் அவனது மேற்செலவை விலக்கும் கருத்தின ராய் , 
" வேந்தே ! நின்னொடு பொரவந்திருப்போரையும் நின்னையும் நோக்கின் , 
அவர் தொன்றுதொட்டு வந்த நின் பகைவரல்லர் . பகைவரான சேர 
பாண்டியர் குடியின ரல்லர் ; நீயும் சோழர்க்கு மாறான சேரபாண்டியர் 
குடியினனல்லை ; இவ்வுலகில் இம்மையில் நீ இப் போரையுடற்றி நல்ல 
புகழ் நிறுவி மறுமை யுலகமெய்துவையாயின , நினக்குப் பின் இவ்வர 
சுரிமை நின்னொடுபொர வந்திருக்கும் அவர்க்குத் தானே உரிய தாய்ச் 
சென்று சேரும் ; இது நீ நன்கறிந்த தொன்று . மேலும் இப்போரில் 
நின்னொடு பொரும் , நல்லறிவில்லாத இளையவர்கள் தோற்பரேல் , நின் 
பெருஞ் செல்வத்தை யார்க்குத் தரப்போகின்றாய் ? ஒருகால் நீ இப் 
போரில் தோற்பாயாயின் , பெரும்பழிதானே நிலைநிற்கும் . ஆதலால் , 
போரைக் கைவிடுவதே பொருத்தமாகும் . அன்றியும் , நின் திருவடி 
அஞ்சினோர்க்கு அரணாகும் அழகுடையது . அச் சிறப்புக் குன 
வண்ணம் செய்யத்தக்கது ஒன்றே உளது . இப்போரைத் தவிர்த்து 
வானோருலகத்து மேலோருவப்ப அறம்புரிவதே கடன் , அதனைச் 
செய்க என்ற கருத்தியைந்த இப்பாட்டைப் பாடிக் கோப்பெருஞ் 
சோழன் உள்ளத்தை மாற்றினார் . சோழனும் சான்றோர் உரையின் 
சால்பினைத் தெளிந்தான் . படைவீரர்க்குப் போரைக் கைவிடுமாறு 
பணித்தான் . போர் நிகழ்ச்சி கண்டு வருந்திய சான்றோர் மகிழ்ச்சி 

பறம் . [ [ -3 


அவரை 


கர 


புறநானூறு 


கொண்டனர் . மகிழ்ச்சி கொண்டிருந்த பகைவர் மனந்தடுமாறினர் . 
முடிவில் கோப்பெருஞ் சோழன் மக்கட் செயலால் விளைந்த மானம் 
பொறாது வடக்கிருந்து உயிர் துறந்தான் . 

மண்டம ரட்ட மதனுடை நோன்றாள் 
வெண்குடை விளக்கும் விறல் கெழு வேந்தே 
பொங்குமீ ருடுத்தவிம் மலர் தலை யுலகத்து 
நின் றலை வந்த விருவரை நினைப்பிற் 
றொன் றுறை துப்பினின் பகைஞரு மல்லர் 
அமர்வெங் காட்சியொடு மாறெதிர் பெழுந்தவர் 
நினையுங் காலை நீயு மற்றவர்க் 
கனையை யல்லை யடுமான் றோன்றல் 
பரந்துபடு நல்லிசை யெய்தி மற்று நீ 
உயர்ந்தோ ருலக மெய்திப் பின்னும் 
ஒழித்த தாய மவர்க்குரித் தன்றே 
அதனால் , அன்ன தாதலு மறிவோய் நன்றும் 
இன்னுங் கேண்மதி யிசைவெய் யோயே 

நின்ற துப்பொடு நிற்தறித் தெழுந்த 
கரு எண்ணில் காட்சி யிளையோர் தோற்பின் 

நின்பெருஞ் செல்வம் யார்க்கெஞ் சுவையே 
அமர்வெஞ் செல்வ நீயவர்க் குலையின் 
இகழுக ருவப்பப் பழியெஞ் சுவையே 
அதனால் , ஒழிகதி லத்தைநின் மறனே வல்விரைந் 
தெழுமதி வாழ்கநின் னுள்ள மழிந்தோர்க் 
கேம மாகுநின் றாணிழன் மயங்காது 
செய்தல் வேண்டுமா னன்றே வானோர் 
அரும்பெற லுலகத் தான் றவர் 
விதும்புறு விருப்பொடு விருந்தெதிர் கொளற்கே. 
திணை : வஞ்சி . துறை : துணைவஞ்சி . அவன் மக்கள் மேற் சென்றானைப் புல்லாம் 
நூர் எயிற்றியனுர் பாடியது . 

உரை : மண்டு அமர் அட்ட மதனுடை நோன்றாள்- மடுத் 
தெழுந்த போரின்கண் பகைவரைக் கொன்ற மிகுதி பொருந்திய 
வலிய முயற்சியையுடைய ; 

வெண்குடை விளக்கும் - வெண் 
கொற்றக்குடையான் உலகத்தை நிழல் செய்து புகழால் விளக் 
கும் ; விறல்கெழு 

வேந்தே - வென்றியையுடைய 
பொங்கு நீர் உடுத்த இம் மலர் தலை உலகத்து - கிளர்ந்த நீரை 
யுடைய கடலாற் சூழப்பட்ட இப்பரந்த இடத்தையுடைய உல 


வேந்தே ; 


மூலமும் உரையும் 


கத்தின்கண் ; நின்றலை வந்த இருவரை நினைப்பின் - நின்னிடத் 
துப் போர் செய்ய வந்த இருவரையும் கருதின் ; 

தொன்றுறை 
துப்பின் நின் பகைஞரும் அல்லர் - பழைய தாய்த் தங்கப்பட்ட 
வலியையுடைய நின் பகைவேந்தராகிய சேர பாண்டியருமல்லர் ; 
அமர் வெங் காட்சியொடு - போரின்கண் விரும்பிய காட்சி 
யுடனே ; மாறு எதிர்பு எழுந்தவர் - நின்னொடு பகையாய் வேறு 
பட்டெழுந்த அவ்விருவர் தாம் ; நினையுங்காலை - நினையுங்காலத்து ; 
நீயும் அவர்க்கு அனையை யல்லை - நீயும் அவர்க்கு அத்தன்மையை 
யாகிய பகைவனல்லை ; அடு மான் தோன்றல் - பகையைக் கொல் 
லும் யானையினையுடைய தலைவ ; நீ பரந்துபடு நல்லிசை எய்தி 
நீ பரந்துபட்ட நல்ல புகழை இவ்வுலகத்துப் பொருந்தி ; உயர்ந் 
தோர் உலகமெய்தி - தேவருலகத்தின்கட் போய் ; பின்னும் 
ஒழித்த தாயம் - பின்பு நீ ஒழித்த அரசாட்சியுரிமை ; அவர்க்கு 
உரித்தன்று- அவர்க்கு உரித்து ; அதனால் - ஆதலால் ; அன்னது 
ஆதலும் அறிவோய் - அப்பெற்றித்தா தலும் அறிவோய் ; நன் 
றும் இன்னும் கேண்மதி - பெரிதும் இன்னமும் கேட்பாயாக ; 
இசை வெய்யோய் - புகழை விரும்புவோய் ; நின்ற துப்பொடு 
நிலைபெற்ற வலியொடு ; நிற்குறித்து எழுந்த எண்ணில் காட்சி 
இளையோர் தோற்பின் - நின்னைக் கருதிப் போர்செய்தற்கு 
எழுந்திருந்த சூழ்ச்சியில்லாத அறிவையுடைய நின் புதல்வர் 
தோற்பின் ; நின் பெருஞ்செல்வம் யார்க்கு எஞ்சுவை - நினது 
பெரிய செல்வத்தை அவர்க்கொழிய யாவர்க்குக் கொடுப்பை ; 
அமர் வெஞ் செல்வ - போரை விரும்பிய செல்வ ; நீ அவர்க்கு 
உலையின் - நீ அவர்க்குத் தோற்பின் ; இகழுநர் உவப்ப - நின்னை 
யிகழும் பகைவர் உவப்ப ; பழி எஞ்சுவை - பழியை யுலகத்தே 
நிறுத்துவை ; அதனால் - ஆகலான் ; ஒழிகதில் நின் மறன் -ஒழிவ 
தாக நின்னுடைய மறன் ; வல்விரைந்து எழுமதி - கடிதின் 
விரைந்தெழுந்திருப்பாயாக ; நின் உள்ளம் வாழக 

நின்னுடைய 
உள்ளம் வாழ்வதாக ; அழிந்தோர்க்கு ஏமமாகும் நின் தாள் 
நிழல் - அஞ்சினோர்க்கு அரணாகும் நினது அடிநிழல் ; மயங் 
காது செய்தல் வேண்டுமால் நன்று - மயங்காமற் செய்தல் 
வேண்டும் நல்வினையை ; வானோர் அரும்பெறல் உலகத்து ஆன்ற 
வர் -விண்ணோரது பெறுதற்கரிய உலகத்தின்கண் அமைந்தவர் ; 
விதும்புறு விருப்பொடு - விரைந்த விருப்பத்தோடு ; விருந்து 
எதிர் கொளற்கு - விருந்தாக ஏற்றுக்கொள்ள ; எ 

மற்று : அசை . தில் : விழைவின்கண் வந்தது . வானோருல கென்றது 
ஒட்டன்றி ஒருபெயராய் நின்றது . வேந்தே , நின்மறன் ஒழிக ; ஆன் 
வர் விருந்தெதிர் கொளற்கு நன்று செய்தல் வேண்டும் ; ஆதலால் , 
அதற்கு விரைந்தெழுவாயாக ; நின்னுள்ளம் வாழ்வதாக எனக்கூட்டி 
வினை முடிவு செய்க . 


று . 


கூசு 


புறநானூறு 


வண் 


செல்வமும்பழியும் சினைவினைப்பாற்பட்டு முதல் வினைகொண்டன .. 
எஞ்சுதல் , இவர்க்குப்பின்னும் நிற்றல் . தாணிழல் மயங்காதென்பதற்கு 
நினக்கு ஒரு தீங்கும் வாராமலென்றதாகக் கொள்க . 

இனி , “ அதனால் அன்னதாதலு மறிவோய் என்றதற்கு உயர்ந்த 
தோர் உலகமெய்துவது காரணத்தால் அத்தாயம் அவர்க்கு அப்படியே 
யுரித்து ; அன்ன தாதல் நீ யறிவையென முற்றாகவும் , அழிந்தோர்க்கு 
ஏமமாகும் நின் தாணிழலென முற்றாக்கி மயங்காது தெளிந்துநின் . ) 
நன்று செய்தல் வேண்டுமென வுரைப்பாடுமுளர் . “ மரவெங் காட்சி 
யோடு மாறெதிர்ந் தெழுந்தவர் என்று பாடமோதுவாருமுளர் . 

விளக்கம் : வெண்குடை நீழல் செய்யும் நீர்மைத்தாதலில் 
ஆனுருபை விரித்து , விளக்குதற்குரிய புகழை வருவித்து , 
கொற்றக் குடையான் உலகத்தை நிழல் செய்து புகழால் விளக்கும் 
வேந்தே யென்றார் . ஒரினமாய் ஒரு குடியில் தோன்றித் தெளிந்த 
சூழ்ச்சியில்லாமையால் பகைத்தெழுந்தமையால், புதல்வர்களை மாற 
திர்பு எழுந்தவர் என்று ஆசிரியர் கூறியதனால் , உரைகாரர் , அதற்கு , 
நின்னொடு பகையாய் வேறுபட்டெழுந்த அவ்விருவர் என்றுரைத்தார் . 
புகழ்க்கு இடம் இவ்வுல கமாதலால் , “ நல்லிசையெய் என்றதற்கு , 
“ நல்ல புகழை இவ்வுலகத்துப் பொருத்தி யென்றார் . எண்ணில் காட்சி 
யென்புழி எண் சூழ்ச்சி மேலும் , காட்சி அறிவின் மேலும் நின் 
அறிவுடையராயினும் , சூழுந்திறன் உடையரல்லராதலின் “ எண்ணில் 
காட்சி " யென்றும் , புதல்வரென்னாத இளையரென்றது , அஃதிலராதற 
கேது அவரது இளமை யென்றும் கூறினாராம் . வேந்தனை நோக்கி , 
“ நீ தோற்பின் எனத் தோல்வி கூறு தலின் , அது 3 கட்டு அவன் மனம் 
வேறுபடாமைக்கு அமர்வெஞ்செல்வர் என்றார் . மற்றென்பது வினை 
மாற்றன்றென்பது விளங்க மற்று , அசை என்றார் . சோழனும் அவன் 
புதல்வர்களும் பகைஞராய் மாறெ நிர்பு எழுந்து நிற்றலால் , 
“ நினைப்பின் என்றும் , நினையுங்காலை என்றும் கூறினார் . படானோருல 
கென்புழி , ஓர் என்பதை அசையாக்கி , வானாகிய உலகென ஒட்டாக் 
காது , வானோரென ஒரு பெயராக்கி , வானோரது உலகமென வுரைக்க 
வென்பார் , வானோருலகென்றது ஒட்டன்றி ஒரு பெயராய் நின்ற 
தென்றார் . செல்வமும் பழியும் எஞ்சுவனவாதலால் அவற்றிற் குரிய 
எஞ்சுதலாகிய வினையை , எஞ்சுவை எனச் சோழனுக்குரிய வினை 
யாகக் கூறினமையின் , அதற்கு அமைதி கூறுவார் , செல்வமும் பழியும் 
அவற்றைச் செய்தோர்க்குச் சினையுமுதலும் போல இயைபுறுதலால் , 
“ செல்வமும் பழியும் சினை வினைப்பாற்பட்டு முதல்வினை கொண்டன 
என்றார் . மாவெங் காட்சியொடு மாறெதிர்ந் தெழுந்தவர் என்ற 
பாடத்துக்கு யானைப்படையால் விரும்பத்தக்க காட்சியொடு மாறு 
பட்டுப் போர்க்கு எழுந்தவர்கள் என்று கூறுக . யானையுடைய படை 
காண்டல் முன்னினிதே யென்பவாகலின் , மாவெங்காட்சியொடு 
என்றாரெனக் கொள்க . 


உகச . கோப்பெருஞ் சோழன் 
மக்கள் செயலால் மானம்பொறாத கோப்பெருஞ் சோழன் துறவு 
பூண்டு வடக்கிருந்து உயிர் துறந்து புகழ்நிறுவக் கருதினான் . வடக் 
இருத்தலாவது, ஊர்ப்புறத்தே தனியிடங்கண்டு , அறமுரைக்கும் சான் 
றோர் புடைசூழப் புல்லைப்பரப்பி அதன்மீதிருந்து உண்ணாநோன்பு மேற் 


மூலமும் உரையும் 


கூள 


கொண்டு அறங்கூறும் தவம் செய்தலாகும் . இத் தவம் செய்து உயிர் 
துறப்போர் வானோர் உலகம் புகுந்து இன்புறுவர் ; இதுவே பெருந்தவ 
மாயின் வானுலகிற்கு மேலாகிய வீட்டின்கண் சென்று பிறவாநிலையினை 
யெய்துவர் . கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்கத் தொடங்கியவுடன் , 
அதுபற்றிப் பலரும் பலபடப் பேசலுற்றனர் . வடக்கிருத்தலாகிய நல் 
வினையை நன்றெனக் கருதாதவரும் என்றும் பிறவா நிலையென்பது 
கிடையாதென்பவரும் இருந்தனர் . இதனையறிந்த அறிவு மிக்கவனான 
கோப்பெருஞ்சோழன் " இத்தவத்தைச் செய்வதற்குரிய வாய்ப்புண் 
டானபோது தெளிந்த அறிவில்லாதவர்களே , இதனைச் செய்யலாமோ 
செய்யாதொழியலாமோ என ஐயுற்று அலமருவர் . யானை வேட்டைக் 
குச் செல்வோன் தவறாது வேட்டம் வாய்க்கப்பெறுவதும் , சிறுபறவை 
களை வேட்டையாட விழைந்து செல்வோன் , அவற்றைப் பெறாது தப்பி 
வெறுங்கையுடனே திரும்புவதும் கண்கூடு . இதனால் உயர்ந்தது உள்ளு 
வோர் வெற்றியும் , சிறியது கருதுவோர் தோல்வியும் பெறுவரென்பது 
துணிவாம் . அதனால் , உயர்ந்ததாகிய இத்தவத்தை மேற்கொண்டோர் , 
தொய்யாவுலகாகிய துறக்கவுலக இன்பத்தைப் பெறுவர் ; தவத்தின் 
பெருமைநோக்க அவ்வின்பம் சிறிதாயின் , தொய்யாவுலக நுகர்ச்சி 
வேண்டாது பேரின்ப வீட்டைப் பெறுவர் . அவ்வீடெய் தினோர் மீளப் 
பிறவார் . இனி மறுபிறப்பு இல்லையென்று கருதுவோர்க்கு இது 
தெரிந்த உண்மையாகும் ; என்னெனில் , இத்தவம் செய்வோர் , மாறிப் 
பிறவாராயினும் , தம் புகழை நிறுவிப் புகழுடம்பு கொண்டு நிலைபெறு 
வர் என எடுத்தோதும் கருத்தால் இப் பாட்டைப் பாடினான் . சூழ 
இருந்தோர் இது கேட்டு மனம் தெளிவடைந்தனர் . 

செய்குவங் கொல்லோ நல்வினை யெனவே 
ஐய மறாஅர் கசடீண்டு காட்சி 
நீங்கா நெஞ்சத்துத் துணிவில் லோரே 

யானை வேட்டுவன் யானையும் பெறுமே 
ரு குறும்பூழ் வேட்டுவன் வறுங்கையும் வருமே 

அதனால் , உயர்ந்த வேட்டத் துயர்ந்திசி னோர்க்குச் 
செய்வினை மருங்கி னெய்த லுண்டெனிற் 
றொய்யா வுலகத்து நுகர்ச்சியுங் கூடும் 
தொய்யா வுலகத்து நுகர்ச்சி யில் லெனின் 
மாறிப் பிறப்பி னின்மையுங் கூடும் 
மாறிப் பிறவா ராயினு மிமயத்துக் 
கோடுயர்ந் தன்ன தம்மிசை நட்டுத் 
தீதில் யாக்கையொடு மாய்தறவத் தலையே . 
திணை : பொதுவியல் . துறை : பொருண்மொழிக்காஞ்சி . அவன் வடக்கிருத் 
நான் சொற்றது . 

உரை : நல்வினை செய்குவங்கொல்லோ என - அறவினை 
யைச் செய்வேமோ அல்லேமோ என்று கருதி ; 

ஐயம் 
அறாஅர் - ஐயப்பாடு நீங்கார் ; கசடு ஈண்டு காட்சி நீங்கா நெஞ் 


கா 


ங அ 


புறநானூறு 


உயர்த் 


சத்து - அழுக்குச் செறிந்த காட்சி நீங்காத உள்ளத்தினையுடைய ; 
துணிவில்லோர் - தெளிவில்லாதோர் ; யானை வேட்டுவன் யானை 
யும் பெறும் - யானைவேட்டைக்குப் போவோன் யானையையும் 
எளிதாகப் பெறுவன் ; குறும்பூழ் வேட்டுவன் வறுங்கையும் 
வரும் - குறும்பூழ வேட்டைக்குப் போவோன் அது பெறாது 
வறிய கையினனாயும் வருவன் ; அதனால்- ; உயர்ந்த வேட்டத்து 
உயர்ந்திசினோர்க்கு - உயர்ந்த விருப்பத்தையுடைய 
தோர்க்கு ; செய்வினை மருங்கின் - தாம் செய்யப்பட்ட நல்வினைக் 
கூற்றிலே ; எய் தல் உண்டெனில் - அதனை அனுபவித்த லுண்டா 
மாயின் ; தொய்யாவுலகத்து நுகர்ச்சியும் கூடும் - அவர்க்கு 
இருவினையும் செய்யப்படாத உம்பருலகத்தின்கண் இன்ப மனு 
பவித்தலும் கூடும் ; தொய்யாவுலகத்து நுகர்ச்சி இல்லெனின் - 
அவ்வுலகத்தின்கண் நுகர்ச்சியில்லையாயின் ; மாறிப் பிறப்பில் 
இன்மையும் கூடும் - மாறிப் பிறத்தலிலே கூடும் பிறப்பின்கண் 
இன்மை எய்தவும் கூடும் ; மாறிப் பிறவாராயினும் - மாறிய 
பிறவாரென்று சொல்லுவா ருளராயின் ; இமயத்துக் கோடு 
உயர்ந் தன்ன - இமயமலையின் சிகரம் ஓங்கினாற்போன்ற ; தம 
இசை நட்டு - தமது புகழை நிலைபெறுத்தி ; தீதில் யாக்கை, 
யொடு மாய் தல் தவத்தலை - வசையில்லாத வுடம்போடு கூடி 
நின்று இறத்தல் மிகத் தலையாயது , அதனால் எவ்வாற்றானும் 
நல்வினை செய்தல் அழகிது ; எ 

உயர்ந்திசினோர்க்கென்னும் நான்காவ தன்றியும் உயர்ந்திசினோர் 
செய்வினை மருங்கின் எய்தலுண்டெனின் , இவர்க்கு நுகர்ச்சியுங் கூடு 
மென்றுரைப்பினு மமையும் . பிறவா ராயினும் என்னும் உம்மை அசை 
நிலை ; உம்மையின்றி யோ துவாருமுளர் . 

காட்சியொடு நீங்கா நெஞ்சத்து என்பதூஉம் பாடம் . 

விளக்கம் : அல்லேமோ என்பது எஞ்சிநின்றது . கசடு , அழுக்கு 
தெளிந்த நீரைத் துணி நீரென்றாற்போலத் தெளிவில்லாதாரைத் துணி 
வில்லா ரென்றார் ; துணி நீர் மெல்லவல் ( மதுரை , 2 « in ) என்றும் , 
" துணி நீரருவி ( ஐங்.உஉச ) என்றும் சான்றோர் வழங்குதல் காண்க . 
வேட்டம் - விருப்பம் . உயர்ந்தது விரும்பி முயல்வார் உயர்ந்து சிறப்பு 
ரென்பதுபற்றி , " உயர்ந்த வேட்டத் துயர்ந்திசினோர்க்கு என்றார் . நல் 
வினைக் கூற்றின்பயன் இன்பமாதலின் , அவ்வின்பத்தை , அதனை 
யென்று குறித்தார் . தொய்தல் , வினைக்கண் ஈடுபடுதல் . தொழிலாகிய 
வினைக்குரியது இவ்வுலகமென்றும் , வினையீடுபாடின்றி இன்ப நுகர்ச்சி 
யொன்றிற்கே யுரியது உம்பருல கென்றும் சான்றோர் கூறுவர் . இது 
பற்றியே வடநூலார் இம்பருலகைக் கனமபூமியென்றும் , உம்பருலகைப் 
போகபூமியென்றும் வழங்குவர் , மாறிப் பிறப்பு - உம்பருலக நுகர்ச்சி 
கழிந்தவழி மண்ணுலகில் மீளப்பிறக்கும் பிறப்பு . பிறப்பு ; தொழிற் 
பெயர் . பிறப்பின் இன்மை - பிறத்தற்கண் பிறத்தலுக்குரிய நுகர்ச்சி 

ல்லாமையால் பிறப்பில்லையாதல் : அஃதாவது வீடுபேறு 
உண்டாம் . தொய்யாவுலகத்தில் நுகர்ச்சியில்லையாயின் , அதற்கப்பாற் 


று . 


க.க 


மூலமும் உரையும் 


பட்டதாகிய வீடுபேறுண்டாம் ; அதனைப் பண்டையோர் வானோர்க் 
குயர்ந்த வுலகம் என்றும் , ஈண்டு வாராநெறி யென்றும் கூறுப . 
மாறிப் பிறவாராயின் என்பதனை “ இமயத்துக் கோடுயர்ந்தன்ன 
தம்மிசை நட்டுத் தீதில் யாக்கையொடு மாய்தல் என்பது தொடர்ந்து 
சிறப்பிப்பது கொண்டு , " மாறிப்பிறவாரென்று சொல்லுவாருளரா 
யின் ...... தலையாயது 

தலையாயது என்று உரைத்தார் . " அதனால் எவ்வாற்றானும் 
நல்வினையே செய்தல் அழகிது என்றது குறிப்பெச்சம் . ஆகவே , 
நல்வினை செய்தார் இம்மையிற் புகழும் மறுமையில் இன்பமும் வீடு 
பேறும் பெறுவர் என்பதாம் . 


உகரு . கோப்பெருஞ் சோழன் 
கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்கையில் சான்றோர் பலர் 
அவனைச் சூழ இருந்தனர் . வேறு பலரும் அவ்வப்போது வந்து பார்த்த 
வண்ணமிருந்தனர் . இவ்வாறு நண்பர்களாகிய சான்றோர் பலரும் 
இருந்தாராயினும் , சோழனது எண்ணம் பிசிராந்தையார்பால் ஒன்றி 
யிருந்தது . அவ்வப்போது அவன் அவரை நினைந்து சான்றோர் பால் 
உரையாடினான் . சோழன் வடக்கிருக்கும் செய்தி ஒருகால் பிசிராந்தை 
யார்க்குத் தெரியாது போலும் ; பிசிரென்னும் ஊர் பாண்டி நாட்டில் 
நெடுந்தொலைவில் உளது ; அவர்க்கு இச்செய்தி சென்று சேர்தலும் 
எளிதன்று . செய்தி தெரிந்தாலும் அவர் தவறாது வருவார் என்பதும் 
ஐயப்படற்குரியது . சோழன் அவரை நினைந்து காட்சியார்வத்தால் 
கருத்தழிதல் நன்றன்று என்று சான்றோர் தம்முட் பேசிக்கொண்ட 
னர் . 

இது கோப்பெருஞ்சோழன் செவிக்கெட்டியது . ஆந்தையா 
ருடைய ஆன்றவிந்தடங்கிய அருமையும் அன்பும் அவர்க்குரைப்பானாய் , 
ஆந்தையார் பாண்டிநாட்டுப் பிசிர் என்னும் ஊரினரே ; ஆயினும் , 
அவர் என் உயிரை விரும்பும் உண்மை நண்பர் . செல்வக் காலத்தே 
அவர் போந்து என்னைக் கண்டதிலர் . காணாராயினும் அல்லற்காலமா 
கிய இப்போது போந்து என்னைக் காணாதொழியார் ; காண்டற்கு 
விரைய வருவார் என்ற கருத்தமைய இப்பாட்டைப் பாடினான் . 

கவைக்கதிர் வரகி னவைப்புறு வாக்கல் 
தாதெரு மறுகிற் போதொடு பொதுளிய 
வேளை வெண்பூ வெண்டயிர்க் கொளி இ 
ஆய்மக ளட்ட வம்புளி மிதவை 
அவரை கொய்யுக ரார மாந்தும் 
தென்னம் பொருப்ப னன்னாட் டுள்ளும் 
பிசிரோ னென்பவென் னுயிரோம் புநனே 
செல்வக் காலை நிற்பினும் 
அல்லற் காலை நில்லலன் மன்னே . 
தினை : பாடாண்டிணை . துறை : 

இயன்மொழி . கோப்பெருஞ்சோழன் 
பிசிராந்தையார் வாரார் என்ற சான்றோர்க்கு அவர் வருவாரென்று சொல்லியது . 

கவைக்கதிர் வரகின் அவைப்புறு ஆக்கல் - 
கவர்ந்த கதிரினையுடைய வரகினது குற்றுதலுற்ற வடிக்கப்பட்ட 


உரை : 


// றநானூறு 


சோற்றையும் ; தாதெரு மறுகில் போதொடு பொதுளிய வேளை 
வெண்பூ - தாதாக உதிர்ந்த எருவையுடைய தெருவின்கண் 
போதொடு தழைத்த வேளையினது வெள்ளிய பூவை ; வெண் 
தயிர்க் கொளீஇ - வெள்ளிய தயிரின்கட் பெய்து ; ஆய்மகள் 
அட்ட அம்புளி மிதவை - இடைமகள் அடப்பட்ட அழகிய 
புளிங்கூழையும் ; அவரை 

அவரை கொய்யுநர் ஆரமாந்தும் - அவரை 
கொய்வார் நிறையவுண்ணும் , தென்னம் பொருப்பன் நன்னாட் 
டுள்ளும் தென்றிசைக்கண் பொதியின் மலையையுடைய பாண்டி 
யனது நல்ல நாட்டினுள்ளும் ; பிசிரோன் என்ப - சேய்த்தாகிய 
பிசிரென்னும் ஊரிடத்தானென்று சொல் ஓவர் ; 

என்உயி 
ரோம்பு நன் - என்னுயிரைப் பாதுகாபபோனை ; செல்வக்காலை 
நிற்பினும் - அவன் எமக்குச் செல்வமுடைய காலத்து நிற்பி 
னும் ; அல்லற்காலை நில்லலன் - யாம் இன்னாடையுறு ந காலத்து 
ஆண்டு நில்லான ; எ 

மன் : அசைநிலை . 

விளக்கம் : அவைப்பு , குற்றுதல் , " இதைப்புன வரகின் அவைப்பு 
மாண் அரிசி ( அகம் ..... கச ) என்று பிறரும் கூறுதலால் , வரகரிசிக்கு 
நன்கு குற்றுதல் மாண்பாதல் காண்க. மறுகென்றது ஆகுபெயரால் 
அதனையடுத்துள்ள சிறையிடத்தின் மேற்று . சிறையைச் " சிறகம் என 
வும் வழங்குவர் . வேளைப்பூவை உப்பிட்டு வேகவைத்து வெள்ளிய தயிர் 
கலந்து நன்கு பிசைந்து மிளகுத் தூளிட்டுத்தாளிதம் செய்யப்பட்ட 
புவிங்கூழ் ஈண்டு " அம்புளி மிதவை யெனப்பட்டது . மிக்கவுடலுழைப் 
பில்லாரும் நிறைய வுண்பரென்றற்கு அவரை கொய்யுநர் ஆர மாத் 
தும் என்றார் . தென்னம் பொருப்பு - பொதியின்பலை . பிசிர் மதுரை 
நகரினின்றும் தொலைவில் இருப்பது தொன்ற நாட்டினுள்ளும் சேய்த் 
தாகிய என்று உரைத்தார் . " என்னுயிர் ஓம்பு நன் என்று பிசிராந்தை 
யாரைக் கூறினான் , சோழன் இறந்தபின்பு தானும் அவன் பின்னே 
உயிர் துறக்கும் அவரது துணிவு நினைந்து ; இதனையுட்கொண்டே 
உரைகாரரும் உயிர் ஓம்பு நன் என்றதற்கு " உயிரைப் பாதுகாப் , 
போன் என்று உரைத்தார் . மன்னைச்சொற்குரிய ஏனைப்பொருள் 
களைக் கொள்ளாது அசைநிலைப் பொருளே கொள்க என்பாராய் , " மன் 
அசைநிலை " யென்றார் . உயிரோம்புதற்குச் செல்வக் காலையினும் அல் 
லற்காலமே ஏற்ற காலமாதலின் , அக்காலமே நோக்கியிருக்கும் அவர் 
வாராதொழியாரென்பான் , அல்லற்காலை நில்லலன் என்றான் . 


உகசு . கோப்பெருஞ் சோழன் 
வேந்தே ! பிசிராந்தையார் நின்னைக் கேள்விப்பட்டிருக்கின்றாரே 
யன்றி நேரில் கண்டதிலர் ; யாண்டுகளாகப் பழகிய நண்ப 
ராயினும் , நேரில் வருவது அரிது ; நட்பு நெறியில் திரியாது ஒழுகுவதும் 
அரிது ; என்று சான்றோர் , சோழன் ஆந்தையாரை நினைந்து மனங் 
கவலாவாறு கூறினர் . அதுகேட்ட சோழன் , “ அறிஞர்களே ! நீவிர் 
இவ்வாறு ஐயங்கொள்ளல் வேண்டா ; நட்புத் திரிந்து என்னை இகழும் 


மூலமும் உரையும் 


கம் 


சிறுமை அவர்பால் கிடையாது ; இனிமை நிறைந்த குணங்களையுடையர் ; 
உயிரின் நீங்காது பிணிப்புற்ற நண்புடையார் ; பொய்யாமை புகழ் தருவ 
தாகையால் , புகழைக் கெடுக்கும் பொய்ம்மையை விரும்புவது இலர் ; 
தனது பெயரைச் சொல்லவேண்டுமிடத்து , என்னின் வேறன்மை 
விளங்க என் பெயரைத் தன் பெயராக " என் பெயர் கோப்பெருஞ் 
சோழன் என்று சொல்லுவர் ; க்காலத்தே இப்பொழுது வாரா 
தொழியார் ; அவர்க்கு ஓர் இடம் ஒழித்து வைப்பீராக என்று கூறி 
னான் . அக்கூற்று இப்பாட்டேயாகும் . 

கேட்டன் மாத்திரை யல்ல தியாவதும் 
காண்ட லில்லா தியாண்டுபல கழிய 
வழுவின்று பழகிய கிழமைய ராகினும் 
அரிதே தோன்ற லதற்பட வொழுகலென் 
றையங் கொள்ளன்மி னாரறி வாளீர் 
இகழ்வில னினிய னியாத்த நண்பினன் 
புகழ்கெட வரூஉம் பொய்வேண் டலனே 
தன் பெயர் கிளக்குங் காலை யென்பெயர் 
பேதைச் சோழ னென்னுஞ் சிறந்த 
காதற் கிழமையு முடைய ன தன் றலை 
இன்னதோர் காலை நில்லலன் 

இன்னே வருகுவ னொழிக்கவவற் கிடமே . 
தினையும் துறையு மவை . அவன் வடக்கிருந்தான் பிசிராந்தையார்க்கு இட 
னெழிக்க வென்றது . 

உரை : கேட்டல் மாத்திரையல்லது - நின்னையவன் கேட் 
டிருக்கும் அளவல்லது : யாவதும் காண்டல் இல்லாது - சிறிது 
பொழுதும் காண்டல் கூடாது ; யாண்டு பல கழிய - பல யாண்டு 
செல்ல ; வழுவின்று பழகிய கிழமையராகினும் - தவறின்றாக 
மருவிப்போந்த உரிமையையுடையோ ராயினும் ; 

அரிது 
அரிதே ; தோன்றல் - தலைவ ; அதற்பட ஒழுகல் - அவ்வழுவாத 
கூற்றிலேபட ஒழுகுதல் ; என்று ஐயங்கொள்ளன்மின் - என்று 
கருதி ஐயப்படா தொழிமின் ; ஆர் அறிவாளீர் - நிறைந்த அறி 
வினையுடையீர் ; இகழ்விலன் - அவன் என்னை என்றும் இகழ்ச்சி 
யிலனாய ; இனியன் - இனிய குணங்களையுடையன் ; யாத்த நண் 
பினன் - பிணித்த நட்பினையுடையவன் ; புகழ்கெடவரூஉம் பொய் 
வேண்டலன் 

புகழ அழிய வரூஉம் பொய்ம்மையை விரும் 
பான் ; தன் பெயர் கிளக்குங்காலை - தனது பெயரைப் பிறர்க்குச் 
சொல்லும்பொழுது ; என்பெயர் பேதைச் சோழன் என்னும் - 
என்னுடைய 

பெயர் 

பேடை 

தமையையுடைய சோழனென்று 
எனது பெயரைத் தனக்குப் பெயராகச் சொல்லும் ; சிறந்த 


ச ? 


புறநானூறு 


. 


று . 


வ 


காதற்கிழமையும் உடையன் - மிக்க அன்புபட்ட உரிமையையு 
முடையன் ; அதன்றலை - அதற்குமேலே ; இன்னதோர் காலை 
நில்லலன் - இப்படி யான் துயரமுறுங்காலத்து ஆண்டு நில்லான் ; 
இன்னே வருகுவன் - இப்பொழுதே வருவன் ; அவற்கு இடம் 
ஒழிக்க - அவனுக்கு இடமொழிக்க ; எ 

" அதற்பட என்பதற்கு அவ் விறந்து பாட்டிலே பட என்றும் , 
இகழ்விலன் " என்பதற்கு இகழப்படுவன குணமிலனென்று முரைப் 
பி 

னுமமையும் . பேதைச் சோழனென்றது தான் தன்னை இழித்துக் 
கூறியது . 

விளக்கம் : கேட்டல் மாத்திரை யல்லது யாவதும் , காண்டல் 
இல்லாது யாண்டு பல கழிய , வழுவின்று பழகிய கிழமைய ராகினும் , 
அரிதே தோன்றல் , அதற்பட வொழுகல் என்பது சான்றோர் கூற்று . 
அவர் கூற்றுக்கு மாறாகப் பிசிராந்தையார் தவறாது வருவரென்னும் 
துணிவுபற்றி அவர் கூற்றைக் கொண்டெடுத்து மொழிந்தான் . 
வின்று பழகிய கிழமை ஈண்டு அது என்பதனால் சுட்டப்படுகின்றமை 
யின் , அதற்கு , " அவ்வழுவாத கூற்று என விளக்கினார் . துணிவின் 
கண் நின்ற தன் அறிவை அச் சான்றோரது ஐயம் பேதுறுவித்து நோய் 
செய்யுமாகலின் ஐயங் கொள்ளன்மின் என்றும் , ஆர்ந்த அறிவின் 
பயன் பிறரறிவைப் பேதுறு வித்தல் கூடாதென்பது தோன்ற , ஆரறி 
வாளீர் என்றும் கூறினான் . இகழ்விலன் என்ற வினைக்குறிப்பு எக் 
காலும் என்ற காலத்தைக் குறிப்பாய்க் கொண்டிருத்தலின் , அதற்கு 
" என்றும் இகழ்ச்சியிலனாய் என்று உரைத்தார் . பொய்யாமை புகழா 
தலின் , " புகழ் கெட வரூஉம் பொய் என்றான் , " பொய்யாமை யன்ன 
புகழில்லை ( குறள் - உககா ) என்பர் திருவள்ளுவர் . தன் பெயரை 
ஆந்தையென்னாது சோழன் என்பவன் , நெஞ்சாலும் தான் வேறு 
சோழன் என்ற பெயர் வேறு என வேறுபாட்டுணர்வின்றி உயிரொன் 
றிய உணர்வினனென்பதுபடப் " பேதைச் சோழன் என்னும் என் 
றான் . இஃது உயிரொன்றிய அன்புடைமையின் பயனாக உண்டாகும் 
செயலாதல் தோன்ற , " சிறந்த காதற் கிழமையும் உடையன் என்றான் . 
இகழ்விலனென்றதற்கு இகழப்படுவனவாகிய குணமிலன் என்பது 
பொருளாயின் , சான்றோரை ஐயுற வேண்டா என்றதற்கு ஏதுக் கூறிய 
வாறாம் . 


உக . 


பிசிராந்தையார் 
கோப்பெருஞ்சோழன்பால் பெரு நட்புக்கொண்டு சூழ இருந்த 
சான்றோர்களுள் பொத்தியார் என்பவர் ஒருவர் . சோழனுக்கும் 
பிசிராந்தையாருக்கும் உண்டாகியிருந்த நட்பின் திறமும் , அச் சோழ 
னது ஆட்சி நலமும் மனப்பண்பும் , அவன் வடக்கிருக்க நேர்ந்ததிறமும் 
பிறவும் நேரில் அறிந்து அவன்பால் பிரியா அன்பு கொண்டிருந்தார் . 
கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்கச் சென்றபோது பொத்தியா 
ருடைய மனைவியார் கருப்பமுற்றிருந்தார் . ஆயினும் , பொத்தியாரும் 
அவனுடன் சென்று ஏனைச் சான்றோர் போல வடக்கிருக்க விரும் 
பினார் . சோழனோ அதனையறிந்து " நின் மனைவி கருவுயிர்த்த பின்பு 
வடக்கிருக்கலாம் என்று அவரைத் தடுத்து விட்டான் . பொத்தியார் 
அதனை யுடன்பட்டு வடக்கிருத்தலை அப்போது மேற்கொண்டிலர் . ஆயி 


மூலமும் உரையும் 


சங 


னும் , வடக்கிருந்த அவன் உயிரோடிருக்குங்காறும் அடிக்கடி சென்று 
கண்டுகொண்டு வந்தார் . சின்னாட்களில் கோப்பெருஞ்சோழன் உண்ணா 
நோன்பால் உயிர் துறந்தான் . அவன் பிரிவால் பெரிதும் கையற்று 
மனங்கவன்ற சான்றோர் ஒருவாறு தேறி அவற்கு நடுகல் நிறுவிச் 
சிறப்புச் செய்தனர் . அவன் நடுகல்லான சில நாட்களில் 

பிசிராந்தை 
யார் வந்து சேர்ந்தார் . அவர் அவனது 

அவர் அவனது நடுகல்லையும் சூழ இருந்த 
சான்றோரையும் கண்டு பெரு வருத்தமுற்றார் . கோப்பெருஞ்சோழன் 
சொன்ன குண நலமுற்றும் பிசிராந்தையார்பால் இருக்கக்கண்ட சான் 
றோர்க்கு மிக்க வியப்பும் விம்மிதமும் உண்டாயின . பொத்தியாருக்கு 
உண்டான வியப்பு அவருள்ளத்தைக் கவர்ந்து ஒரு பாட்டாய் வெளிப் 
பட்டது . அப் பாட்டு இது . 

நினைக்குங் காலை மருட்கை யுடைத்தே 
எனைப் பெருஞ் சிறப்பினோ டீங்கிது துணிதல் 
அதனினு மருட்கை யுடைத்தே பிறனாட்டுத் 
தோற்றஞ் சான்ற சான்றோன் போற்றி 
இசைமர பாக நட்புக் கந்தாக 

னையதோர் காலை யீங்கு வருதல் 
வருவ னென்ற கோனது பெருமையும் 
அதுபழு தின்றி வந்தவ னறிவும் 
வியத்தொறும் வியத் தொறும் வியப்பிறந் தன்றே 
அதனால் , தன்கோ லியங்காத் தேயத் துறையும் 
சான்றோ னெஞ்சுறப் பெற்ற தொன்றிசை 
அன்னோனை யிழந்தவிவ் வுலகம் 

என்னா வது கொ லளியது தானே . 
திணை : பொதுவியல் . துறை : கையறு நிலை . அவன் வடக்கிருத் தானுழைச் 
சென்ற பிசிராந்தையாரைக் கண்டு பொத்தியார் பாடியது . 

நினைங்குங்காலை மருட்கையுடைத்து கருதுங் 
காலத்து வியக்குந் தன்மையையுடைத்து ; எனைப்பெருஞ் சிறப் 
பினோடு ஈங்கு இது துணிதல் - எத்துணையும் பெரிய தலைமை 
யுடனே கூடியும் இவன் சிறப்புக்களைக் கைவிட்டுவரத் துணிதல் ; 
அதனினும் மருட்கையுடைத்து - இவன் இவ்வாறு துணிந்த 
அதனினும் வியக்குந் தன்மையையுடைத்து ; பிறன் நாட்டுத் 
தோற்றம் சான்ற சான்றோன் - வேற்று வேந் தனது நாட்டின் 
கண் விளக்கம் அமைந்த சான்றோன் ; போற்றி - பாதுகாத்து ; 
இசை 

புகழ்மேம்பாடாக ; நட்புக் கந்தாக நட்பே 
பற்றுக் கோடாக ; இனையதோர் காலை - இத்தன்மைத்தாகிய ஓர் 
இன்னாக்காலத்து ; ஈங்கு வருதல் - இவ்விடத்து வருதல் ; 
வருவன் என்ற கோனது பெருமையும் - இவவாறு வருவா 
னென்று துணிந்து சொல்லிய வேந் தனது மிகுதியும் ; அது 


50 


உரை : 


மரபாக 


- 


வரும் 
கோப் 
புறநானூறு 
பழுதின்றி வந்தவன் அறிவும் - அவன் சொல்லிய சொற்பழு 
தின்றாக வந்தவனது அறிவும் ; வியத்தொறும் வியத்தொறும் 
வியப்பிறந்தன்று - வியக்குந்தோறும் வியக்குந்தோறும் வியப்புக 
கை மிக்கது ; அதனால்-ஆதலால் ; தன் கோல் இயங்காத்தேயத்து 

றையும் - தன் செங்கோல் செல்லாத தேயத்துறையும் ; சான் 
றோன் நெஞ்சுறப்பெற்ற - அமைந்தோனது நெஞ்சைத் தன் 
னிடத்தே யுரித்தாகப் பெற்ற ; தொன்றிசை அன்னோனை இழந்த 
இவ்வுலகம் - பழைய புகழையுடைய அப்பெற்றிப்பட்ட பெரி 
யோனை யிழந்த இத் தேயம் ; என்னாவது கொல் - என்ன இடும்பை 
யுறுங் கொல்லோ ; அளியது - இது தான் இரங்கத்தக்கது ; எ - று . 
து வென்பது அரசினைக் 

அரசினைக் கைவிட்டு இறந்துபடத் துணிக 
லென்றுமாம் . 

விளக்கம் : " புணர்ச்சி பழகுதல் வேண்டா வுணர்ச்சிதான் நட் 
பாம் கிழமை தரும் ( குறள் . எ அரு ) என்பதன் உரையில் 

உணர்ச் 
தான் நட்பாங் கிழமை தரும் என்றதை விளக்கத் தொடங்கிய பரிமே 
லழகர் , கோப்பொருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் போல் 
உணர்ச்சி யொப்பின் , அதுவே உடனுயிர் நீங்கும் உரிமைத்தாய நட் 
பினைப் பயக்கும் என்று வியந்து கூறியுள்ளார் . இனி , நச்சினார்க்கினி 
யர் தோழி தாயே பார்ப்பான் ( தற்பு . ருஉ ) என்ற சூத்திரம் “ யாத்த 
சிறப்பின் என்றதனால் துறவு நோக்குகிறது என்று கூறி , இதற்குக் 
கோப்பெருஞ்சோழன் துறந்துழிப் பிசிராந்தையாரும் பொத்தியாரும் 
போல்வார் துறந்தாரென்று 

துறந்தாரென்று கூறும் புறச்செய்யுட்கள் உதாரணம் 
என்றவா றென்று கூறுகின்றார் . வியத்தொறும் வியத்தொறும் 
வியப்பிறந்தன்று " 

பெருமையும் என்ப 
னோடும் , கந்தவன தறிவும் ” என்பதனோடும் தனித் தனியே சென்று 
இயையும் . மரபு - மேம்பாடு . கந்து - பற்றுக் கோடு . இன்றியென் 
பது இன்றாகவெனத் திரிக்கப்பட்டது . தன்கோல் இயங்காத் தேயத் 
துறையும் இரவலர் புரவலர் ஆகியோர் நெஞ்சுறப் பெறுதலினும் 
சான்றோர் நெஞ்சுறப்பெறுதல் அரிதாகலின் , அதனைப் பாராட்டினார் . 

உக - வு . பிசிராந்தையார் 
கோப்பெருஞ் சோழனும் பிராந்தையாரும் தம்மில் ஒருவரை 
யொருவர் கண்ணிற் கண்டு பழகாதே , கேள்வி மாத்திரையே உணர்ச்சி 
யொத்த நண்பினராய் ஒழுகிய திறமும் , கோப்பெருஞ்சோழன் கூறிய 
சொல்பொய்யாகாதவாறு பிசிராந்தையார் போந்த திறமும் கண்டு 

. 
பெருஞ் சோழனைச் சூழ இருந்த சான்றோர் . பிசிராந்தையார் வந்த 
போது அவரை வரவேற்றுச் சொல்லாடி யின்புற்றவர் . இக் கண்ணக 
னார் உள்ளது உள்ளவாறு பாடும் உயர்ந்த புலமைநலம் உடையவர் . 
தலைமக்களிருவர் ஒருவனும் ஒருத்தியுமாய் மனைவாழ்க்கை நடத்து 
மிடத்து , தலைமகன் வினைவயிற் பிரிந்திருந்து மீண்டுவந்து தன் மனைக் 
கண் தலைவியொடு கூடி இன்புற்றிருக்கையில் மறுவலும் பிரியவேண் 
டிய கடமையுடையனானான் . தலைமகட்கு அவனைப் பிரிந்திருக்கும் 
துயர் மிகுந்து வருத்திற்று . வேறு செய்வகை அவட்குத் தெரிய 


என்றது , 


கோனது 


மூலமும் உரையும் 


கின்றது . 


வில்லை . தனது காதற்காம மிகுதியை எடுத்துரைப்பது ஆண்மகற் 
கமையுமே யன்றிப் பெண்மகட்குப் பெண்மை தடுக்குமாதலின் கூடாது . 
எனினும் , அவ்வரம்பு கடந்து எடுத்துரைப்பது தக்கதென எண்ணு 
கின்றாள் ; உரையாவிடின் , அவன் பிரிந்தால் தனது உயிரும் தன் 
னுடம்பினின்றும் நீங்கிவிடும் என உணர்கின்றாள் . அலமரல் பெரிததா 

தன் தோழியுடன் இதனை யுசாவுகின்றாள் . இதனைக் 
கண்ணகனார் , " பிரிந்தோர் வந்துநப் புணரப் புணர்ந்தோர் , பிரிதல் 
சூழ்தலின் அரியதும் உண்டோ , என்று நாம் கூறிக் காமம் செப்புதும் , 
செப்பாது விடினே உயிரொடும் வந்தன்று , அம்ம வாழி தோழி , 
யாதெனில் தவிர்க்குவம் காதலர் செலவே ( நற் . எக ) என்று பாடி 
பள்ளார் . இவ்வாறு பட்டாங்குப் பாடும் பாவன்மை படைத்த கண்ணக 
னார் , பிசிராந்தையார் போந்து கோப்பெருஞ்சோழனைக் காணப்பெறாது 
அவன் வடக்கிருந்து நடுகல்லானது கண்டு , தாமும் வடக்கிருந்து உயிர் 
துறந்தது கண்டார் ; வியப்பு கைம்மிகுந்தது . கோப்பெருஞ்சோழனும் 
பிசிராந்தையாரும் வேறுவேறு நாட்டிற்றோன்றிச் சிறந்த சான்றோர் 
களாயினும் , உலகிற்குச் சான்றாண்மையை நிலைபெறக் காட்டுதற்கு 
ஒருவழிப்படுவரென்ற சிறப்பை எடுத்தோத விரும்பினார் . அவ் 
விருப்பம் இப் பாட்டினைப் பயந்தது . 

பொன்னுந் துகிரு முத்து மன்னிய 
மாமலை பயந்த காமரு மணியும் 
இடைபடச் சேய வாயினுந் தொடைபுணர்ந் 
தருவிலை நன்கல மமைக்குங் காலை 
ஒருவழித் தோன்றியாங் கென்றுஞ் சான்றோர் 
சான்றோர் பால ராப 
சாலார் சாலார் பாலரா குபவே . 
திணையும் துறையு மவை . பிசிராந்தையார் வடக்கிருந்தாரைக் கண்ட கண்ண 
கனம் பாடியது . 
பொன்னும் துகிரும் முத்தும் 

பொன்னும் 
பவளமும் முத்தும் ; மனனிய மாமலை பயந்த காமரு மணியும் - 
நிலைபெற்ற பெரிய மலை தரப்பட்ட விரும்பத்தக்க மணியும் ; 
இடைபடச் சேய ஆயினும் - ஒன்றற்கொன்று இடை நிலம்படச் 
சேய்நிலத்தின வாயினும் ; தொடை புணர்ந்து அருவிலை நன 
கலம் அமைக்குங்காலே - கோவை பொருந்தி அரிய விலையினை 
யுடைய நல்ல அணிகலன்களைச் செய்யுங்காலத்து ; ஒருவழித் 
தோன்றி யாங்கு - ஓரிடத்துத் தோன்றினாற்போல ; எனறும் 
எந்நாளும் ; சான்றோர் சான்றோர் பாலராட - அமைந்தோர் 
அமைந்தோர் பக்கத்தராவர் ; சாலார் சாலார் 

பாலராகும் 
அமைதியில்லார் அமைதியில்லார் பக்கத்தராவார் ; எ - று . 

சான்றோர் குழுவினைப் புகழுங் கருத்தாகலின் , அவர்க்கேற்ற 
உவமம் கூறினார் ; சாலாதார்க்கும் ஏற்ற உவமம் வருவித்துக் கொள்க . 
கொடை புணர்ந்து தோன்றி யாங்கென இயையும் . 


உரை : 


புறநானூறு 


விளக்கம் : மணியை மாமலை பயந்த மணியென்றமையின் , ஆறு 
பயந்த பொன்னும் எனவும் கடல் பயந்த துகிரும் முத்து மெனவும் 
கூறிக் கொள்ளல் வேண்டும் . கோவையும் தொடுக்கப்படுவது பற்றித் 
தாடை யெனப்பட்டது . புணர்ந்தென்னும் வினையெச்சம் தோன்றி 
யாங் கென்னும் வினை கொண்டது . சான்றோர் சான்றோர் பால ராப " 
எனவே , சாலார் எப்பாலராகுப வென்னும் ஐயமறுத்தற்குச் " சாலார் 
சாலார் பால ராகுப் வென்றார் . 


உககூ . 


கோப்பெருஞ் சோழன் 
பண்டைநாளில் பேரூர்களிலுள்ள பெருஞ் சதுக்கங்களின் பூதங் 
கட்குக் கோயில் எடுத்து அதற்கு வழிபாடு செய்தல் மரபு . காவிரிப்பூம் 
பட்டினம் , மதுரை , உறையூர் முதலிய நகரங்களில் சதுக்கப் பூதங் 
கட்குக் கோயில் இருந்ததாகப் பண்டை நூல்கள் கூறுகின்றன . கரு 
வூரும் பண்டை நாளைப் பெருநகரமாதலின அந் நகர்க்கண் இருந்த 
பெருஞ்சதுக்கத்துப் பூதத்தின் பெயர் கொண்ட சான்றோர் ஒருவர் 
உண்டு . அவரைக் கருவூர்ப் பெருஞ் சதுக்கத்துப் பூதநாதனார் என்பர் . 
இப்பெயர் நானூறாண்டுகட்கு முன்பும் மக்களிடையே வழங்கியிருக்கிற 
தன்பது கல்வெட்டுக்களால் தெரிகிறது . அவர் உறையூரிலிருந்து 
ட்சிபுரிந்த கோப்பெருஞ் சோழன்பால் பேரன்புடையவர் . சோழன் 
வடக்கிருந்து உண்ணா நோன்பு கொண்டு உயிர் துறக்கக் கருதி அதனை 
மேற்கொண்ட திறத்தைக் கேள்வியுற்றார் . உண்ணா நோன்பால் உடம்பு 
வாடிப் பேசும் ஆற்றல் இன்றி உயிரிழக்கும் நிலையில் கோப்பெருஞ் 
சோழன் இருக்குங்கால் பூதநாதனார் அவண் போந்தார் ; அங்கே சோழ 
னுடன் சான்றோர் பலர் வடக்கிருத்தலையுங் கண்டார் . தாமும் முற்படப் 
போந்து அவனோடு வடக்கிருக்க இயலாது போனது குறித்துப் பூத 
நாதனார்க்கு வருத்தமண்டாயிற்று . சோழன் பேச்சு மூச்சின்றி இருக் 
கும் நிலை அவருள்ளத்தைப் பெரிதும் வாட்டிற்று . கையறவு மிகுந்தது . 
ஆற்று நடுவேயுள்ள தீவில் மர நிழலில் இருந்து உண்ணா நோன்பால் 
உடம்பை வாட்டி வடக்கிருத்தலை மேற்கொண்டிருக்கும் வேந்தே ! நின் 
கருத்துப்படியே சான்றோர் பலர் வடக்கிருப்ப அவருள் ஒருவனாய் 
யானும் முற்பட வாராமையால் என்னோடு புலந்து வாய்பேசாது இருக் 
கின் றனை போலும் எனக் கல்லுங் கனியும் கருத்தமைந்த இப் 
பாட்டைப் பாடினார் . 

உள்ளாற்றுக் கவலைப் புள்ளி நீழல் 
முழூஉ வள்ளுர முணக்கு மள்ள 
புலவுதி மாதோ நீயே 

பலரா லத்தைநின் குறியிருந் தோரே . 
திணையும் துறையு மவை . அவன் வடக்கிருந்தானைக் கருவூர்ப் பெருஞ் சதுக்கத்துப் 
பூதநாதனுர் பாடியது . 
உள்ளாற்றுக் கவலை - யாற்றிடைக் 

குறையுள் 
புள்ளி நீழல் - புள்ளிப்பட்ட மரநிழற்கண் இருந்து ; முழூஉ 
வள்ளுரம் உணக்கும் 

மள்ள உடம்பாகிய 

முழுத் தசையை 


உரை ; 


மூலமும் உரையும் 


வாட்டும் வீர ; நின் குறியிருந்தோர் - நின் கருத்திற்கேற்ப நின் 
னோடு வடக்கிருந்தார் ; பலரால் - பலரா தலால் ; புலவுதி நீ - அவ 
ரோடு சொல்லி வெறுத்தி நீ ; எ 


யான் பிற்பட வந்ததற்கு என்னைப் புலந்து என்னோடு சொல்லாடா 
திருந்தாய் நீ என்றும் , இவனுடனே வடக்கிருந்தோர்களும் எதிரேற்றுக் 
கொள்ளாமை நோக்கி நின் குறிப்பிற்கேற்பப் புலந்தார் பலரென்றும் 
உரைப்பினு மமையும் . “ உள்ளாற்றுக் கவலை யென்பதற்கு வழிக்குள் 
ளாகிய நாற்றிசையுங் கூடிய இடமென்றுமாம் ; கவர்த்த வழிக்குள் 
என்று உரைப்பாரு முளர் . அரசு துறந்து வடக்கிருந்து உயிர் நீத்த 
உள்ள மிகு தியான் " மள்ள என்றார் . 


விளக்கம் : கோப்பெருஞ் சோழனுக்குரிய உறையூர் காவிரிக் 
கரைக் கண்ணதாகையால் , ஆற்றிடைக் குறை 

குறை யென்றது , காவிரி 
யாற்றின் இடைப்பட்ட நிலப்பகுதியாயிற்று . கோப்பெருஞ்சோழன் 
வடக்கிருந்த இடம் திருவரங்கத்துக்கு மேற்கிலாதல் கிழக்கிலாதல் 
உளதாகும் . யாற்றிடைக் குறை , துருத்தியெனவும்படும் ; ஆற்றின் 
நடுவேயுள்ள நிலத்தை உள்ளாற்றுக் கவலை யென்றார் ; பிறரும் " செல் 
லாற்றுக் கவலை ( குறுந் . உ. அரு ) என்பர் . கவலை , கவர்த்தவழி . வள் 
ஞரம் , முழுத்தசை . குறி , குறிப்பு ; ஈண்டுக் கருத்துணர்த்தி நின்றது . 
மள்ளன் , உள்ள மிகுதியுடையவன் . வள்ளுரத்தை வாட்டுதலாவது 
உண்ணாநோன்பு மேற்கொண்டு மழை வெயில் பனி காற்று முதலியவற் 
றிற்குச் சிறிதும் நெஞ்சுடையாது நிலைபெயரா திருந்து உயிர் நீப்பது . 
உயிர் நீங்கிய உடம்பு கண்டு கூறியது இப்பாட்டு . 


220 . 


கோப்பெருஞ் சோழன் 


கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்த காலையில் சான்றோராகிய 
பொத்தியார் தாமும் வடக்கிருக்கச் சென்றார் . பொத்தியார் கோப் 
பெருஞ்சோழனுக்குச் சிறந்த நண்பராவார் . கோப்பெருஞ்சோழன் 
பெயரோடு பொத்தியார் பெயரும் இணைந்தே நாடு முழுதும் பரவி 
யிருந்தது . 

பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனை நினைக்கும் 
போதெல்லாம் பொத்தியாரையும் உடன்நினைந்து பொத்தில் நண்பிற் 
பொத்தி " ( புறம் : உக உ ) என்று பாராட்டுவர் . சோழன் பிரிவாற்றாது 
பொத்தியாரும் வடக்கிருக்கக் கருதியது கண்ட கோப்பெருஞ்சோழன் 

கருவுற்றிருக்கும் நின் மனைவி கருவுயிர் த்தபின்பு வருக என அன்பாற் 
பணிக்கவே , அவர் திரும்பி உறையூர்க்கு வந்தார் . கோப்பெருஞ்சோழ 
னில்லாத உறையூர் அவர்க்குப் பாழ்பட்டுத் தோன்றிற்று . அவன் 
இருந்த அரண்மனை பொலிவிழந்து அவருக்கு அழுகையை யுண்டு 
பண்ணிற்று . “ பலயாண்டுகளாகப் பெருஞ் சோறளித்துப் பேணிப் 
பாதுகாத்து வந்த யானை இறந்ததாக , அஃது இருந்த இடத்தைக் 
காணும் அன்புடைய பாகன் அழுது புலம்புவதுபோல , கோப்பெருஞ் 
சோழன் இல்லாத இந்த உறையூர் மன்றத்தைக்கண்டு யான் கலங்கிக் 
கையற்றுப் புலம்புகின்றேன் என்ற கருத்தமைந்த இப்பாட்டைப் 
பாடி வருந்தினார் . 


புறநானூறு 


-- 


உரை : 


பெருஞ்சோறு பயந்து பல்யாண்டு புரந்த 
பெருங்களி றிழந்த பைதற் பாகன் 
அதுசேர்ந் தல்கிய வழுங்க லாலை 
வெளில்பா ழாகக் கண்டுகலுழ்ந் தாங்குக் 
கலங்கினே னல்லனோ யானே பொலந்தார்த் 
தேர்வண் கிள்ளி போகிய 
பேரிசை மூதூர் மன்றங் கண்டே . 
திணையும் துறையு மவை . அவன் வடக்கிருந்தானுழைர் சென்று மீண்டுவந்து 
உறையூர் கண்ட பொத்தியார் அழுது பாடியது . 

பெருஞ்சோறு பயந்து - பெரிய சோற்றையுண் 
டாக்கி ; பல் யாண்டு புரந்த - பல்யாண்டு பாதுகாத்த ; பெருங் 
களிறு இழந்த பைதல் பாகன பெரிய களிற்றை யிழந்த வருத் 
தத்தினையுடைய பாகன் ; அது சேர்ந்து அல்கிய அழுங்கல் ஆலை 
அவ்வியானை சேர்ந்து தங்கிய இரக்கத்தையுடைய கூடத்தின 
கண் ; வெளில் பாழாகக் கண்டு கலுழந் தாங்கு - கம்பம் வறிதே 
நிற்கப் பார்த்துக் கலங்கின தன்மைபோல ; யான் கலங்கினேன 
அல்லேனோ - யான் இறந்துபடுதலின்றிக் கலங்கினேனல்லனே ; 
பொலம் தார்த் தேர் வண்கிள்ளி போகிய - பொன்னான் இயனற 
மாலையையுடைய தேர் வண்மையைச் செய்யும் கிள்ளி போகப் 
பட்ட ; பேரிசை மூதூர் மன்றங் கண்டு - பெரிய புகழினையுடைய 
பழைய உறையூரின மன்றத்தைப் பார்த்து : எ 

மூதூர் மன்றங்கண்டு கலங்கினேனல்லனோ எனக் கூட்டுக . 
மன்றம் -ஈண்டுச் செண்டுவெளி. அழுங்கல் , முன்புள்ள ஆரவாரமுமாம் . 
இறந்தவென்று சொல்லுதல் இன்னாமையால் போகிய என்றார் . 

விளக்கம் : பண்டைநாளில் களிறு கட்கென வேந்தரும் செல் 
வரும் நெல்விளை வயல்களை விட்டு , அவற்றில் நெல் விளைவித்து அந் 
நெல்லைக் களிறுகளின் உணவுக்குப் பயன்படுத்துவது மரபு . அவ்வயல் 
கட்கு யானை மானியம் என்று பெயர் கூறுவர் . இவ்வாறு பல ஆண்டு 
களாக நெல்லை விளைத்துக் களிற்றைப் பேணி வந்த பாகன் என்பது 
விளங்க , " பெருஞ்சோறு பயந்து பல்யாண்டு புரந்த பாகன் என்றார் . 
காய் நெல்லறுத்துக் கவளங் கொளினே , மாநிறை வில்லதும் பன்னாட் 
காகும் , நூறு செறு வாயினுந் தமித்துப்புக் குணினே , வாய்புகு 
வதனினும் கால் பெரிது கெடுக்கும் ( புறம் . கஅச ) என வருதல் 
காண்க . பைதல் , துன்பம் . பெருங்களிறு தங்கிய ஆலையைக் காணுந் 
தோறும் பாகற்கு வருத்தம் மிகுதலின் , “ அழுங்கல் ஆலை யென்றார் . 
அழுங்கல் என்பதற்கு ஆரவாரமென்பதும் பொருளாதலின் , அழுங்கல் 
ஆலை யென்றது , பெருங்களிறு இறப்பதற்கு முன்பெல்லாம் ஆரவாரத் 
தோடு கூடியிருந்த ஆலையென்று உரைத்தலும் பொருந்தும் என்று 
உரைக்கின்றார் . கிள்ளி சோழர் கட்குரிய பெயர்களுள் ஒன்று . கோப் 
பெருஞ்சோழனுடைய இயற்பெயருமாம் . இறந்தானெனல் சீரிதன்மை 
யின் , போகிய என்றார் . இன்னாமை : ஈண்டு அமங்கலம் . 


று . 


மூலமும் உரையும் 


உஉச . 


கோப்பெருஞ்சோழன் 


வடக்கிருந்த கோப்பெருஞ்சோழன் உயிர் துறந்ததும் சான்றோர் , 
அவன் தன் குடிச்சிறப்பும் மானமும் நல்லிசையும் கெடாமை குறித்து 
வடக்கிருந்த பெருமையும் பீடும் கருதி அவற்கு நடுகல் நிறுவிச் சிறப்புச் 
செய்தனர் . அந்நடுகல்லில் அவன் பெயரும் பீடும் எழுதி மயிற்பீலி 
சூட்டி விழாவயர்ந்தனர் . அவன் உயிர் நண்பரான பொத்தியார் அவன் 
பிரிவாற்றாது அவன் நடுகல்லைக் கண்டு பரவினார் . அவர் நெஞ்சில் 
அவனுடைய புகழும் அன்பும் செங்கோன்மையும் பேரறிவும் பிறவும் 
தோன்றி அவன் புகழுடம்பின் முழுவடிவம் புலப்படச் செய்தன . 
அவர்க்கு ஆற்றாமை மீ தூரக் கண்ணீர் பெருகிற்று. அவனுயிரைக் 
கொண்ட கூற்றுவனை நினைந்தார் . நெஞ்சில் வெகுளியும் பிறந்தது.சூழ 
நின்ற சான்றோரை நோக்கினர் . தமிழ் கூறும் நல்லுலகம் பெருந்துயர் 
கொள்ளச் சோழவேந்தன் புகழ்மாலை சூடி நடுகல்லாய் விளங்குகின் 
வான் . அவனை இவ்வுலகினின்றும் மறைவித்த கூற்றுவனை நாம் ஒருங்கு , 
கூடி வையலாம் வம்மின் என்று அறைகூவியழைத்தார் . அந்த அழைப்பு 
அவர் நாவினின்றும் இந்த இனிய அழகிய பாட்டாய் வெளிவந்தது . 

பாடுநர்க் கீத்த பல்புக முன்னே 
ஆடுகர்க் கீத்த பேரன் பினனே 
அறவோர் புகழ்ந்த வாய்கோ லன்னே 

திறவோர் புகழ்ந்த திண்ணன் பினனே 
ந . மகளிர் சாயன் ; மைந்தர்க்கு மைந்து 

துகளறு கேள்வி யுயர்ந்தோர் புக்கில் 
அனைய னென்னா தத்தக் கோனை 
நினையாக் கூற்ற மின்னுயி ருய்த்தன்று 
பைத லொக்கற் றழீ இயதனை 
வைகம் வம்மோ வாய்மொழிப் புலவீர் 
நனந்தலை யுலக மரந்தை தூங்கக் 
கெடுவீ னல்லிசை சூடி 
நடுக லாயினன் புரவல னெனவே . 
திணையும் துறையு மவை . அவன் நடுகற்கண்டு அவர் பாடியது . 
உரை : பாடுநர்க்கு ஈத்த பல் 

புகழன் பாடுநர்க்குக் 
கொடுத்த பல புகழினையுமுடையன ; ஆடுநர்க்கு ஈத்த பேரன் 
பினன் - கூத்தர்க்குக் கொடுக்கப்பட்ட மிக்க அன்பினையு 
முடையன் ; அறவோர் புகழந்த ஆய் கோலன் - அறத்திறமுடை 
யோர் புகழப்பட்ட நீதி நூற்குத் தக ஆராய்ந்து நடத்திய செங் 
கோலினையுடையன் ; திறவோர் புகழ்ந்த திண் ணன்பினன் 
சான்றோர் புகழப்பட்ட திண்ணிய நட்பினையுடையன் ; மகளிர் 
சாயல் - மகளிரிடத்து மென்மையுடையன் ; மைந்தர்க்கு மைந்து - 

புறம் . 1-4 . 


50 


புறநானூறு 


வலியோரிடத்து மிக்க வலியை யுடையன் ; துகளறு கேட் 
உயர்ந்தோர் புக்கில் - குற்றமற்ற கேள்வியையுடைய அந்தணாக 
குப் புகலிடம் ; அனையன என்னாது - அத்தன்மையையுடையோ 
னென்று கருதாது ; அத் தக்கோனை நினையாக் கூற்றம் - அத் 
தகுதிபையுடையோனை அவ்வாறு கருதாத கூற்றம் ; இன்னுயிர் 
உயத்தன்று - இனிய உயிரகொடு போயிற்று ; பைதல் ஒக்கல் 
தழீ இ - அதனால் பையாப்புற்ற நம்முடைய சுற்றத்தை அணைத் 
துக்கொண்டு ; அதனை 

வைகம் வம்மோ - அக்கூற்றத்தை 
வைவேமாக வாரீர் ; வாயமொழிப் புலவீர் - மெய்யுரையை 
யுடைய புலவீர் ; நனந்தலை யுலகம் அரந்தை தூங்க- நல்ல இடத் 

னையுடைய உலகம துன்பமாக ; கெடுவில் நல்லிசை சூடி 
கேடில்லாத நல்ல புழசசிமாலையைச் சூடி ; நடுகல் ஆயினன 
புரவலன் எனவே டப்பட்ட கல்லாயினான் எம்மைப் பாது 
காப்போன் எனச் சொல்லி ; எ 

ஈத்த புகழ் , ஈதலால் உளதாகிய புகழ் எனவும் , ஈத்த அன்பு 
ஈத்தற்கு ஏதுவாகிய அன்பெனவும் கொள்க . வாய்மொழிப்புலவீர் , 
அத்தக்கோனைக் கூற்றம் இன்னுயிருய்த்தது ; அதனால் புரவலன் கல்லா 
யினானென ஒக்கல் தழீ இ அதனை வைகம் வம்மோ எனக்கூட்டி வினை 


டே 


று . 


முடிவு செய்க . 


சாயல் , மைந்து , புக்கில் என்பன ஆகு பெயர் , புக்கில் : வினைத் 
தொகை . 

கேடென்பது கெடுவெனக் குறைந்து நின்றது . 
விளகசம் : அறவோர் புகழ்தற்கமைந்தது அற நூன்முறை யாத 
லின் , ஆராய்ந்து நடத்தும் முறைமைக்குக் கருவியாகிய நீதி நூல் அவாய் 
நிலையால் வருவித்து நீதி நூற்குத் தக என்பது கூறப்பட்டது . கோல் , 
உவமை யாகுபெயராய் அரசுமுறை குறித்து நினறது . முறையாவது , 
* ஓர்ந்துகண் ணோடா திறைபுரிந் தியார் மாட்டும் , தேர்ந்து செய் வஃதே 
முறை ( குறள் . நிசக ) எனபது காண்க . சானறோரென்றது 

னறது மறவர் 
களுட் சிறந்தவர் களை . சான்றோர் மெய்ம்மறை ( பதிற் . கச ) என்று 
பிறரும் கூறுவர் . மகளிர் மெல்லிய இயல்பினராதலின் அவர்பால் 
மென்மையும் , வலியுடைய மைந்தர்க்கு வலிமையும் கொண்டொழுகினா 
னென்பார் , " மகளிர் சாயல் மைந்தர்க்கு மைந்து என்றார் ." வணங்கிய 
சாயல் வணங்கா வாண்மை ( பதிற் . சஅ ) என்று பிறரும் கூறுதல் 
காண்க . புக்கில் என்பது புகும் இல் என விரிவது பற்றி , அதனை வினைத் 
தொகை யென்றார் . தக்காரது தகுதி பற்றியே உலகம் உளதாகின்ற 
தாகலின் , கூற்றம் அதனை நினைப்பது கடனாகவும் , அக்கடனை நினையா 
தொழிந்ததென்பார் , “ நினையாக் கூற்றம் " என்றும் , பொய்கூறி 
வைதார்க்கு வசை பயன் தாராமையின் , வாய்மொழிப் புலவீர் " என் 
றும் கூறினர் . கூற்றின் நினையாச்செயல் நனந்தலையுலகிற்குத் துன்பம் 
தருவதாயிற்றென்றற்கு , உலகம் அரந்தை தூங்க என்றார் . கெடு 
வென்பதனை முதனிலைத் தொழிற்பெயர் என்பர் . 


நக 


மூலமும் உரையும் 


கானம் 


உ உஉ . கோப்பெருஞ்சோழன் 
கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்கச் சென்றபோது உயிர்த்தோழ 
ரான பொத்தியாரும் வடக்கிருக்க ஒருப்பட்டனர் . அப்போது அவர் 
மனை வியார் கருவுற்றிருந்ததை யறிந்திருந்த சோழன் , " நினக்கு மகன் 
பிறந்தபின் வருக என்று பணித்தான் . பொத்தியாரும் , சான்றாண்மை 
மிக்க சான்றோராகலின் , அதற்கு உடன்பட்டு மனைவாழ்வில் இருந்து 
வந்தார் . ஆயினும் , கோப்பெருஞ்சோழன் இறந்த போதும் நடுகல் 
நிறுவிச் சிறப்புச் செய்தபோதும் உடனிருந்து எல்லாப் பணிகளையும் 
சிறப்பு றச் செய்தவரும் பொத்தியாரேயாவர் . சின்னாட்களுக்குப்பின் 
பொத்தியார்க்கு மகனொருவன் பிறந்தான் . “ எப்பொழுது தன் மனைவி 
கருவுயிர்ப்பது ? எப்பொழுது தாம் கோப்பெருஞ் சோழனுடன் வடக் 
கிருப்பது? என்று எண்ணமிட்டுக்கொண்டிருந்த பொத்தியார்க்கு 
மனக்கவலை நீங்குவதாயிற்று . வடக்கிருக்கச் செல்வோர் செய்யும் ஏற் 
பாடுகளைச் செவ்வையாகச் செய்துவிட்டு ஒரு நன்னாளில் பொத்தியார் 
கோப்பெருஞ்சோழன் நடுகல்லாயிருக்கும் இடத்திற்குச் சென்றார் , 
அவன்பால் அவர்க்கிருந்த அன்பும் நட்பும் பெருக்கெடுத்தன . அந்நடு 
கல் சோழனது மெய்யுருவை அவர் மனக்கண்ணிற்குக் காட்டிற்று . 
அவர் மனங்குழைந்து " வேந்தே ! யான் வடக்கிருக்க வேண்டும் ; அதற்கு 
ஏற்ற இடம் யாது ? கூறுக என்று வேண்டினார் . அவ்வேண்டுகோளே 
இப்பாட்டு . 

அழலவிர் வயங்கிழைப் பொலிந்த மேனி 
- நிழலினும் போகாநின் வெய்யோள் பயந்த 
புகழ்சால் புதல்வன் பிறந்தபின் வாவென 
என்னிவ ணொழித்த வன்பி லாள 
எண்ணா திருக்குவை யல்லை 

என்னிடம் யாதுமற் றிசைவெய் யோயே . 
திணையும் துறையுமவை . அவனைத் தன்மகன் பிறந்தபின் பெயர்த்துச் சென்று 
பொத்தியார் எனக்கு இடந்தாவென்று சொற்றது . 

அழல் அவிர் வயங்கிழைப் பொலிந்த மேனி 
தீயால் விளங்கிய ஒளியையுடைய ஆபரணத்தாற் சிறந்த வடி 
வினை யுடையளாய் ; நிழலினும் போகா நின்வெய்யோள் பயந்த 
தின் நிழலினும் ஒருபொழுதும் நீங்காத நீ விரும்பத்தக்க மனைவி 
பெறப்பட்ட ; புகழ்சால் புதல்வன் பிறந்தபின் வாவென - புக 
முமைந்த பிள்ளையானவன் பிறந்தபின் வா எனச் சொல்லி ; என் 
இவண் ஒழித்த அன்பிலாள - என்னை இவ்விடத்தினின்றும் 
போக்கிய என்னோடு உறவில்லா தவனே ; எண்ணாது இருக்குவை 
யல்லை - உன்னோடு என்னிடை நட்பைக் கருதாது இருப்பை 
யல்லை ; இசை வெய்யோய் - புகழை விரும்புவோய் ; என்னிடம் 
யாது - நீ எனக்குக் குறித்த இடம் யாது சொல்வாயாக ; எ 

மற்று : அசை . அழல்போலப் பாடஞ்செய்யும் மேனியெனினு 
மமையும் , 


உரை : 


புறநானூறு 


விளக்கம் : தீயாற் சுடச்சுடப் பொன் விளக்கமுறுதலின் , பொன் 
னாற் செய்யப்பட்டஇழைகள் ," அழலவிர் வயங்கிழை யெனப்பட்டன - 
அழலை மேனிக்கு இயைபுபடுத்து , அழலவிர்மேனி யென்பதற்கு “ அழல் 
போலப் பாடஞ்செய்யும் மேனி எனினுமமையும் என்று உரைகாரர் 
கூறினர் . பாடஞ்செய்தல் , ஒக்குமாறு மஞ்சள் முதலியனவணிந்து 
செம்மையுறுத்தல் , நீக்கமின்றியுறைதற்கு நிழல் உவமை ; “ செல்வுழிச் 
செல்வுழி மெய்ந்நிழல்போல , ஆடுவழி யாடுவழியகலேன் மன்னே 
( அகம் . சக ) என்று பிறரும் கூறுதல் காண்க . அறிவறிந்த மகனைப் 
பெற்றோர் இம்மையில் நற்புகழ் பெறுதலின் “ புகழ்சால் புதல்வன் 
என்றார் ; " இம்மை யுலகத் திசையொடும் விளங்கி மறுமை யுலகமும் 
மறுவின் றெய்துப ...சிறுவர்ப் பயந்த செம்மலோர் ( அகம்.சுசு ) என்று 
சான்றோர் கூறுவது காண்க . ஒழித்ததுபற்றி அன்பிலாள என்றார் . 
அன்புமிகவுடையனென்பது கருத்தாதலின் , “ என்னிடம் 
என்றார் . 


உஉங . 


கோப்பெருஞ்சோழன் 
மேற்கூறியவாறு வடக்கிருக்க விரும்பித் தனக்குரிய இடம் குறிக்கு 
மாறு வேண்டிய பொத்தியார் மனக்கண்ணில் கோப்பெருஞ் சோழன் 
தோன்றித் தான் 
தான் வடக்கிருந்த இடத்தருகே 

க இடம் காட்டினான் .. 
அதனைத் தெளிந்துணர்ந்த பொத்தியார்க்கு வியப்புப் பெரிதாயிற்று ; 
சோழன்பால் உண்டாகிய பேரன்பும் மேன்மேலும் மிகுந்தது ; அவனது 
நட்பின் பெருமாண்பு விளங்கித் தோன்றிற்று . ஆகவே அவர்க்கு வடக் 
கிருப்பதில் உள்ளம் உறைத்து நின்றது . குறித்த இடத்தில் இருந்து 
வடக்கிருக்கும் நற்றவத்தை மேற்கொண்டார் . சோழன் நட்புரிமை 
யால் இடங்குறித்த பேரன்பு நெஞ்சின் கண் மிக்கிருந்தமையின் , அதனை 
இப்பாட்டால் வெளிப்படுத்துகின்றார் . 

பலர்க்குநீழ லாகி யுலகமீக் கூறித் 
தலைப்போ கன்மையிற் சிறுவழி மடங்கி 
நிலைபெறு நடுக லாகியக் கண்ணும் 

இடங்கொடுத் தளிப்ப மன்ற வுடம்போ 
கு டின்னுயிர் விரும்புங் கிழமைத் 

தொன்னட் புடையார் தம்முழைச் செலினே . 
திணையும் துறையுமவை . கல்லாகியும் இடங்கொடுத்த கோப்பெருஞ்சோழக்க 
வடக்கிருந்த பொத்தியார் பாடியது . 
பலர்க்கு நிழலாகி - பலர்க்கும் 

அருளுடைமை 
யான் நிழலையொத்து ; உலகம் மீக்கூறி - உலகத்தார் மிகுத்துச் 
சொல்ல ; தலைப்போகன்மையின் 

உலகத்தையாளுந் 
முடியச் செலுத்து தற்கு மறுமையை நினைத்தால் முடிவுபோகா 
மையின் ; சிறுவழி மடங்கி - வடக்கிருத்தற்கு வரைந்த சிறிய 
இடத்தின்கண் இருந்து ; நிலைபெறு நடுக லாகியக் கண்ணும் 
உயிர் நீத்தலின் நிலைபெற நடப்பட்ட கல்லான விடத்தும் ; இடம் 


உரை : 


தனமை 


தன் 


மூலமும் உரையும் 


ருகூ 


உயிர் 


கொடுத் தளிப்ப மன்ற - இடங்கொடுத்தளிப்பர் நிச்சயமாக ; 
உடம்போடு இன்னுயிர்விரும்பும் கிழமை - உடம்போடு இனிய 
விரும்புமாறுபோல விரும்பும் 

உரிமையையுடைய ; 
தொன்னட்புடையார் தம்முழைச்செலின் - பழைய தாகிய 
நட்பையுடையோர் தம்மிடத்தே செல்லின் ; எ - று . 

மீக்கூறி யென்பது மீக்கூற வெனத் திரிக்கப்பட்டது ; ஆணைகூறி 
யென்றுமாம் . தொன்னட்புடையோர் தம்முழைச்செலின் 
கொடுத்தளிப்ப வெனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

அவன் நட்பினை வியந்து கூறியது . 

விளககம் : மீக்கூறியென்பது செய்தெனெச்சமாய் இயைபுறாமை 
யான் , " மீக்கூறவெனத் திரிக்கப்பட்ட " தென்றார் . உலகாளுந் தன் 
மையை முடிவுபோகச் செலுத்தமாட்டாமைக்கு இடையில் தோன்றும் 
மறுமை யுணர்வு ஏதுவா மென்றதற்கு அதனை வருவித்தார் . ஆகவே , 
கோப்பெருஞ் சோழன் , துறவுமேற்கோடற்கேற்ற செவ்வி யெய்து 
முன்பே அதனை மேற்கொண்டான் என்பதாம் . தனது ஒளி , பரந்த 
உலகெங்கும் விளங்க இருந்த வேந்தன் " உள்ளாற்றுக் கவலைப்புள்ளி 
நீழற்கண் ஒடுங்கியிருந்தமைபற்றி , "சிறுவழி மடங்கி யென்றார் . உயிர் 
காடுத்துப் புகழ் கொண்ட சான்றோரது புகழ் உலகில் என்றும் நிலை 
பெறும் பொருட்டே அவர் பெயரும் பீடு மெழுதிய கற்கள் பண்டை 
நாளில் நடப்பட்டன என்பது இனிது விளங்க , " நிலைபெறு நடுகல் 
என்றார் . தமிழ் நாட்டில் இவ்வழக்கம் இரண்டு மூன்று நூற்றாண்டு 
கட்கு முன் வரையில் இருந்துள தென்பதைக் கல்வெட்டுக்கள் கூறு 
கின்றன . சிறந்த நட்புக்கு உடம்பும் உயிரும் இயைந்து நிற்கும் இயைபு 
உவமமாதல் இயல்பு . யாக்கைக் குயிரியைந் தன்ன நட்பு ( அகம் . 

கூ ) என்றும் , " உடம்போடுயிரிடையெனன மற்றன்ன , மடந்தையொ 
டெம்மிடை நட்பு " ( குறள் . ககஉஉ ) என்றும் வருதல் காண்க. இடங் 
கொடுத்தளிப்பமன்ற , என்றது , " செத்துங் கொடுத்தான் சீதக்காதி 
என்ற பிற்கால வழக்கை நினைவு கூர்விப்பது காண்க . 


உஉச . 


சோழன் கரிகாற்பெருவளத்தான் 
சோழவேந்தருள் கரிகாற் பெருவளத்தான் மிக்க சிறப்புடையவன் . 
அவன் காலத்தே உறையூரும் காவிரிப்பூம்பட்டினமும் சோழநாட்டின் 
அரசியல் சிறப்புடைய நகரங்களாக விளங்கின . சோழ நாட்டின் புகழ் 
அக்காலத்தே மிக்க உயர்ந்த நிலையை யெய்தியிருந்தது . இடைக்கால 
தெலுங்கச் சோழர்களும் தங்கள் குடிவரவு கூறுமிடத்துத் தங்களைக் 
கரிகாலன் வழி வந்தோர் என்றே கூறிக்கொள்கின்றனர் . கரிகாலன் 
வாழ்க்கையைப்பற்றிய குறிப்புக்கள் பல பண்டைத் தமிழ் நூல்களிற் 
காணப்படுகின்றன . போர் பல வுடற்றிய பேராண்மையும் , இரப்பார்க் 
கீத்துப் பெற்ற இறவாப் புகழும் , வேதியர்கள் விருப்பத்திற் கியைந்து 
வேள்விபல முடித்த வீறுடைமையும் , பிறவும் கரிகாலனுடைய புகழ்க் 
கூறுகள் பலவற்றுட் சிறப்புடையவாகும் . இவன் நெடுங்காலம் அரசு 
புரிந்து உயிர் நீத்தகாலை இவன் பிரிவாற்றாது வருந்திய சான்றோர் 
களுள் கருங்குளவா தனார் ஒருவர் . அவர் கரிகாலன் பெரும்பிறி துற்றது 
கண்டு ஆற்றாது கையற்றுப் பாடிய பாட்டு இப்பாட்டு . இப் பாட்டின் 
கண் அவர் கரிகாலன் புகழ்க்கூறுகள் சிலவற்றை யெடுத்தோதி , “ இத் 


புறநானூறு 


தகைய அறிவுடைய 

அறிவுடைய வேந்தனை இழந்த உலகம் இரங்கத்தக்கது , 
பெருவ றங் கூர்ந்த காலத்தில் இடையர்கள் ,தம் நிரைகட்கு இரையாதல் 
வேண்டிப் பூத்துத் தழைத்துச் செறிந்திருந்த வேங்கை மரத்தைக் 
கூரிய வாள் கொண்டு கழித்தவழி , அம்மரம் பொலிவிழந்து நிற்பது 
போலக் கரிகாலன் இறந்தபின் அவனுடைய உரிமை மகளிர் தம் இழை 
களைக் களைந்து பொலிவிழந்து வருந்தா நின் றனர் என இரங்கிக் கூறு 
வது மிக்க உருக்கமாக இருப்பது நினைவு கூரத்தக்கது . 

அருப்பம் பேணா தமர் கடம் ததூஉம 
துணைபுண ராயமொடு தசும்புடன் றொலைச்சி மது 
இருப்பா ணொக்கற் கடுப்பு புரந்ததூஉம் 
அறமறக் கண்ட நெறிமா ணவையத்து 
முறைகற் கறியுநர் முன்னுறப் புகழ்ந்த 
தூவியற் கொள்கைத் துகளறு மகளிரொடு 
பருதி யுருவிற் பல்படைப் புரிசை 
எருவை நுகர்ச்சி யூப நெடுந்தூண் 
வேத வேள்வித் தொழின் முடித் ததூஉம் 
அறிந்தோன் மன்ற வறிவுடை யாளன் 
இறந்தோன் றானே ; யளித்திவ் வுலகம் 
அருவி மாறி யஞ்சுவரக் கடுகிப் 
பெருவறங் கூர்ந்த வேனிற் காலைப் 

பசித்த வாயத்துப் பயனிரை தருமார் 
கரு பூவாட் கோவலர் பூவுட னுதிரக் 

கொய்துகட் டழித்த வேங்கையின் 
மெல்லியன் மகளிரு மிழைகளைத் தனரே . 
திணையும் துறையுமவை . சோழன் கரிகாற்பெருவளத்தானக் கருங்குளவாதலும் 


தொலைச்சி 


உரை : அருப்பம் பேணாது அமர் கடந்ததாஉம் - அரிய 
அரண்களைப் பாதுகாவாது போரைச் செய்தழித்ததுவும் ; துணை 
புணராயமொடு - துணையாயக் கூடிய இனத்துடனேயுங் கூட ; 
தசும்புடன் மதுக்குடங்களைச் 

நுகர்ந்து 
தொலைத்து ; இரும்பாண் ஒக்கல் கடும்பு புரந்ததூஉம் - பெரிய 
பாண் சுற்றமாகிய சுற்ற ததைப் பாதுகாத்ததுவும் ; அறம் அறச் 
கண்ட நெறிமாண் அவையத்து - அறத்தைத்தெளியவுணர்ந்த 
ஒழுக்கம் மாட்சிமைப்பட்ட அந்தணரது அவைக்களத்தின் கண் ; 
முறை நற்கு அறியுநர் முனனுற - வேள்விக்குரிய முறைமையை 
நன்றாக அறியும் சடங்கவிகள் அம் முறைமையை முன்னின்று 
காட்ட ; புகழந்த பலரானும் புகழப்பட்ட ; தூ இயல் கொள் 
கைத் 

துகளறு மகளிரொடு - தூய இயல்பை யுடைத்தாகிய 


மூலமும் உரையும் 


நக 


12 


கொய்து 


கற்பொழுக்கமாகிய கொள்கையையுடைய குற்றம் தீர்ந்த குல 
மகளிரொடு ; பருதியுருவின் பல்படைப் புரிசை - வட்டமாகிய 
வடிவினை யுடைத்தாகிய பல படையாகச் செய்யப்பட்ட மதிலாற் 
சூழப்பட்ட வேள்விச் சாலையுள் ; எருவை நுகர்ச்சி யூபநெடுந் 
தூண் - பருந்து விழுங்குவதாகச் செயயப்பட்ட விடத்து நாட் 
டி.ய யூபமாகிய நெடிய கம்பத்து ; வேத வேள்வித்தொழில் 
முடித்ததூஉம் - வேதத்தாற் சொல்லப்பட்ட வேள்வியினைச் 
செய்து முடித்ததுவுமாகிய ; மன்ற அறிந்தோன - இவற்றானாய 
பயனை நிச்சயமாக அறிந்த அறிவினையுடையோன் ; அறிவுடை 
யாளன் தான் இறந்தோன் - அவன் தான் துஞ்சினன ; இவ்வுலகம 
அளித்து - ஆதலால் இனி இவ்வுலகம் இரங்கத்தக்கது ; அருவி 
மாறி அஞ்சுவரக் கடுகி - அருவிநீர் மறுதது உலகத்தா ரஞ்சும 
பரிசு வெம்மையுற்று ; பெருவறங் கூர்ந்த வேனிற் காலை - பெரிய 
வறகடமிக்க வேனிறகாலத்து ; பசித்த ஆயத்துப் பயன் நிரை 
தருமார் - பசித்த ஆயமாகிய பயன்படும் ஆனிரையைப் பாது 
காத்தலைச் செய்வாராக ; பூவாள் கோவலா பூவுடன் உ திரக் 

கூர்மை பொருந்திய கொடுவாளாற் கோவலரானவா 
பள் பூக்களுடனே யுதிரக் கொம்புகளைக் கழித்து ; கட்டழிதத 
வேங்கையின 

அதன தழைச் செறிவையழித்த வேங்கையினை 
யொப்ப ; மெல்லியல் மகளிரும் இழை களைந் தனர் - மெல்லிய 
இயல்பினையுடைய உரிமை மகளிரும் அருங்கலவணி முதலாகிய 
அணிகளை யொழித்தார் ; எ - 

முறை நற்கு அறியுநர் முன்னுறவேள்வித் தொழில் முடித்ததூ உ . 
மென இயையும் . எருவை யென்றது , பருந்தாகச் செய்யப்பட்ட வடி 
வினை . 

அறிவுடையாளன் இறந்தான் ; மகளிரும் இழை களைந்தனர் ; 
இவனை இழந்த உலகம் அளித்தெனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

எருவை நுவற்சி யென்று பாடமோதுவாருமுளர் . ஆயத்துப் பய 
னிரை என்பதற்கு ஆயத்திற்குப் பயனாகிய இரை யெனினு மமையும் .. 

விளகாம் : கருங்குளவாதனார் பெயர் கருங்குழலாதனார் என்று 
அச்சுப்படியிற் காணப்படுகிறது . அது பொருந்தாது . கருங்குளம் 
என்னும் ஊரினரான ஆதனார் என்பது கருங்குளவாதனா ரென்பதன் 
பொருள் . இக்கருங்குளம் பாண்டிநாட்டில் இப்போது கோட்டைக் 
கருங்குளமென வழங்குகிறது . இடைக்காலத்தே , இது " கருங்குள 
வடநாட்டுக் கரிகாலசோழ நல்லாரான கருங்குளம் ( Annual Report 
on | pigrathy , Madras No. 20of 1928 ) எனப்பட்டது . இதனால் 
இவ்வூர் , கரிகாற் சோழனால் ஆதனார்க்குத் தன் பெயரால் தரப்பட்ட 
தென்பதும் தெளிவாம் . இவ்வூரில் பாண்டியன் இராசசிங்கன் காலத் 
தில் இராசசிம்மேச்சுரம் என்னும் சிவன் கோவில் கட்டப்பட்டுளது . 
இவ்வூர் பின்பு சீகண்ட நல்லூ ரெனவும் பெயர் பெற்றது . ( 1. R.NO. 
217 of 1928 ) இவ்வூர்க் கோவிலுக்குத் திருவாங்கூர் வேந்தரும் திருப் 
பணி ( A. R. No. 137 of 1928 , செய்துள்ளனர் . இதனால் சேரர்குடி-4 


நசு 


புறநானூறு 


கும் இவ்வூர்க்கும் தொடர்புண்மை துணியப்படும் . சடங்கவிகள் - ஆறங் 
கங்களையும் உணர்ந்தவர்கள் . இவருள் நேர் நின்று செய்வோ ரொழியச் 
செயல் முறையைக் காட்டுவோரை உபதிருட்டாக்கள் எனவும் பருந்து 
விழுங்குவதாகச் செய்யப்படுவதைக் கருடசயனமெனவும் கூறுவர் . 
சடங்கவிக் குறிச்சி யென்றோர் ஊரும் பாண்டியநாட்டில் 2.ண்டு 
( A R. 453 01 1930 ) அமர் கடத்தல் , கடும்பு புரத்தல் , வேள்வித் 
ெதாழின் முடித்தல் என்ற இவற்றால் ஆகும் இம்மை மறுமைப் பயன் 
களை நன்கறிந்தவன் கரிகாலன் என்பர் . " அறிந்தோன் மன்ற அறிவுடை 
யாளன் என்றார் . வேங்கைப்பூ மகளிரணியும் பொற்றாலிபோல் இருத் 
தலின் , அப்பூவுதிர்ந்த வேங்கை இழை துறந்த மகளிர்க்கு ஏற்ற உவம் 
மாயிற்று . " முறைநற்கறியுநர் முன்னுறப் புகழ்ந்த என்றதற்கு உரை 
காரர் கூறும் உரையினும் , " முறைவழங்கும் சான்றோர் தன்முன் வீற் 
றிருக்கவும் தன் ளமை தோன்றாவாறு நரை முடித்து முதியோன் 
கோலம் பூண்டு முறை வழங்கிய கரிகாலன் புகழப் பட்ட திறத்தை 
ஏற்றி யுரைகூறுவது சீரிது . 


2.உரு , சோழன் நலங்கிள்ளி 
சோழன் நலங்கிள்ளி உறையூரில் இருந்து ஆட்சி புரிந்து வருகை 
யில் , உறுபகை ஒடுக்கி உலகோம்புந் துறையில் மேம்பட்டு விளங்கினான் . 
ஏனைவேந்தர் பலரும் இவனுக்கு அஞ்சியே வாழ்ந்தனர் . ஒவ்வொரு 
வேந்தரிடத்தும் வெற்றிகுறித் தூதும் வலம்புரிச் சங்கு இருந்ததெனி 
னும் , அதனை முழக்கின் சோழன் நலங்கிள்ளி செவிக்கெட்டும் ; அது 
கேட்பின் அவன் பொறாது போந்து நம்வலியை யழிப்பனென அஞ்சி 
அதனைத் தம் மனையின் ஒருபுடையே கட்டி வைத்திருந்தனர் . வேந்தர் 
மனைகளில் பள்ளி யெழுச்சிக் காலத்தில் அவ்வலம்புரி முழக்கப்படின் , 
அது கேட்டு , நலங்கிள்ளியை நினைத்து என்நெஞ்சு வருந்துவது 
வழக்கம் . மேலும் , நலங்கிள்ளியின் படை மிக்க பெருமையுடையது . 
அவனது படை புறப்படுங்கால் முன்னே செல்லும் தூசிப்படையி 
லுள்ளார் பனையின் நுங்கினைத் தின்னுங் காலமாயின , இடைப்படையி 
லுள்ளார் அப்பனையிருக்கும் டம் சேரும்போது பனை நுங்கு முற்றிக் 
காய்த்துக் கனிந்து விடும் ; அவர்கள் அதனைத் தின்னக்கூடிய கால 
மாகும் ;படையின் கடையிற் செல்வோர் அவ்விடத்தையடையும்போது 
பனங்கனியும் போய்ப் பிசிரொடு கூடிய பனங்கிழங்கு பெற்றுச்சுட்டுத் 
தின்னும் காலமாகும் : இத்துணைப் பெரும் படையை வைத்தாளும் 
பேராற்றல் படைத்தவன் சோழன் நலங்கிள்ளி : இவன் வலிமுற்றும் 
இப்போது புறங்காட்டிடத்ததாயிற்றே என அவன் இறந்துபட்ட 
போது , சோழநாட்டு ஊர்களுள் காவிரிக்கரைக் கண்ணதாகிய ஆலத் 
தூரில் வாழ்ந்த சான்றோர் , பிரிவாற்றாது இப் பாட்டைப்பாடி இதன் 
கண் மேற்கூறிய கருத்தெல்லாம் தொகுத்துரைத்துக் கையற்று இரங்கி 
னார் ; இச் சான்றோர் ஆலத்தூர்கிழார் எனப்படுவர் . இவர் சோழன் குளி 
முற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனைப் பல பாட்டுக்களாற்பாடிச் சிறப் 
பித்துள்ளனர் . 

தலையோர் நுங்கின் றீஞ்சேறு மிசைய 
இடையோர் பழத்தின் பைங்கனி மாந்தக் 
கடையோர் , வீடுவாய்ப் பிசிரொடு சுடுகிழங்கு நுகர 
நிலமலர் வையத்து வலமுறை வளை இ 


மூலமும் உரையும் 


ருன் 


வந்தய 


பா 


ரு வேந்துட் டழித்த வேந்துவேற் றானையொ 
டாற்ற லென்பதன் றோற்றங் கேளினிக் 
கள்ளி போகிய களரியம் பறந்தலை 
முள்ளுடை வியன்காட் டதுவே ;நன்றும் 
சேட்சென்னி நலங்கிள்ளி கேட்குவன் கொல்லென 
இன்னிசைப் பறையொடு வென்றி நுவலத் 
தூக்கணங் குரீஇத் தூங்குகூ டேய்ப்ப 
ஒருசிறைக் கொளீ இய திரிவாய் வலம்புரி 
ஞாலங் காவலர் கடைத்தலைக் 
காலைத் தோன்றினு நோகோ யானே . 


க 0 


திணையும் துறையு மவை . சோழன் நலங்கிள்ளியை ஆலத்தூர் கிழார் பாடியது 


உரை : 


தலையோர் - முன் செல்லும் தூசிப்படையோர் ; 
நுங்கின் தீஞ்சேறு மிசைய - பனையின்கண் உளதாகிய நுங்கினது 
இனிய செறிவை அயில ; இடையோர் - இடைச் செல்வோர் ; 
பழத்தின் பைங்கனி 

மாந்த - பழத்தினது செவ்விக்கனியை 
நுகர ; கடையோர் - பின் செல்வோர் ; விடுவாய் பிசிரொடு சுடு 
கிழங்கு நுகர ங்கிய வாயையுடைய பிசிருடனே சுடப்பட்ட 
கிழங்கினை நுகர , நிலம் மலர் வையத்து வலமுறை வளை இ - இப் 
படி யொழுங்குடைத்தாகி இடமகன்ற உலகத்து வலமுறை 
யாகச் சூழ்ந்து ; வேந்து பீடழித்த ஏந்து வேல் தானையோடு 
மன்னரை வலி கெடுத்த மேம்பட்ட வேலையுடைய சேனையுடனே 
கூடிய ; ஆற்றல் என்பதன் தோற்றம் - வலியென்று சொல்லப் 
பட்டதன் விளைவை ; இனி கேள் - இனிக் கேட்பாயாக ; கள்ளி 
போகிய களரியம் பறந்தலை - கள்ளி யோங்கிய களர் நிலமாகிய 
பாழ்பட்டவிடத்து ; முள்ளுடை வியன் காட்டது - முள்ளுடைத் 
தாகிய பெரிய புறங்காட்டின் கண்ண தாயிற்று ; நன்று 

நன்று - பெரி 
தும் ; சேட்சென்னி நலங்கிள்ளி- ; கேட்குவன் கொல்லென 
கேட்பான் கொல்லோ என அஞ்சி ; இன்னிசைப் பறையொடு 
வென்றி நுவல - இனிய ஓசையையுடைய முரசுடனே வெற்றி 
யைச் சொல்லாநிற்க ; தூக்கணங் குரீஇ தூங்கு கூடு ஏய்ப்ப - 
முன்பு தூக்கணங் குருவி பினது தூங்கப்பட்ட கூட்டையொப்ப 
; 
ஒரு சிறைக் கொளீ இய - ஒரு பக்க ததே தூங்கப்பட்ட ; வலம்புரி 
திரிவாய் - வலத்திலேபுரிந்த திரிந்த வாயையுடைய சங்கம் ; ஞாலக் 
காவலர் கடைத்தலை - இப்பொழுது உலகங்காக்கும் அரசரது 
வாயிலிடத்தே ; காலைத் ேதான்றினும் - பள்ளியெழுச்சிக்காலத்தே 
தோன்றினும் ; யான் நோகு - யான் அதனைக்கேட்டு இறந்து 
படாது நோமளவினே னாயினேன் ; எ - 


( ரு அ 


தேரத்தின் 
விளைவு வியன்காட்டதாயிற்று என்க. வெற்றி நுவல் அத் 

புறநானூறு 
முன்பு நலங்கிள்ளி சேட்சென்னி கேட்குவன் கொல்லென ஒரு 
சிறைக் கொளீஇய வலம்புரி இன்று வென்றி நுவலா நிற்க , பறையொடு 
காலைத் தோன்றினும் யான் நோவேன் எனக் கூட்டி வினை முடிவு 
செய்க . கேள் இனி யென்றது நெஞ்சினை . 

வென்றி நுவலா " வென்றும் , காலை " தோன்றின என்றும் பாட 
மோதுவாரு முளர் . 

விளக்கம் : ஆலத்தூர்கிழாருடைய ஆலத்தூர் சோழநாட்டுக் 
காவிரித் தென்கரையிலுள்ளதோரூர் . இதனை இடைக்காலக் கல் 
வெட்டுக்கள் “ ஆவூர்க் கூற்றத்து விக்கிரம சோழன் பேராலத்தூர் 
( A. R. No. 481 01 1922 ) என்றும் , " தென்கரை நித்த விநோத வள 
நாட்டு ஆலத்தூர் " ( A. R. N - 300 of 1929 ) என்றும் , கூறுகின்றன . 
திருச்சிவபுரத்துக் கல்வெட்டொன்றில் , “ நித்தவிநோத வளநாட்டு 
ஆவூர்க்கூற்றத்து ஆலத்தூர்கிழான் ( A. R. N > , 273 of 1927 ) ஒரு 
வன் காணப்படுகின்றான் . இக் குறிப்புக்களால் , இப்பாட்டைப் பாடிய 
ஆலத்தூர்கிழாரும் இவ்வூரினரேயெனத்துணியலாம் . நிலமலர்வையம் 
இடமகன்ற உலகம் . 

உலகம் . தோற்றம் , ஈண்டு விளைவு குறித்து நின்றது . 
திரிவாய் வலம்புரி என இயைத்து , வெற்றியைப் பலரும் அறியத் தெரி 
விப்பதாகிய அத் திரிவாய் வலம்புரி யென வுரைப்பது சீரிது . பள்ளி 
யெழுச்சிக் காலத்தே வேந்தர் மனை முன்றிலில் வலம்புரி முழக்குவது 
மரபு . இரங்குகுரல் முரசமொடு வலம்புரி யார்ப்ப ( புறம் . கூகஎ ) 
என்று பிறரும் கூறுதல் காண்க . தேதாற்றத்தைச் சிறப்பித்து அதன் 
கண் ஈடுபட்டு நின்ற நெஞ்சைமாற்றி நலங்கிள்ளி இறந்த நிகழ்ச்சிக்கட் 
செலுத்துதலின் , " கேள் இனி என்றார் . " இனி " யென்றதனால் , இப் 
பாட்டிற் கூறப்பட்ட சிறப்புக்கள் பலவும் முன்பு நிகழ்ந்தவையென்பது 
பெறப்பட்டன . கொளீ இய என இறந்த காலத்தாற் கூறினமை 
பின் , “ முன்பு " என்பதும் , “ தோனறினும் " என்றதனால் , இப் 
பொழு தென்பதும் வருவிக்கப்பட்டன . வெற்றி நுவலா என்ற 
பாடத்துக்கு " வெற்றியைச் சொல்லாமல் என்றும் , " காலைத் தோன் 
றின என்ற பாடத்துக்குக் காலையில் முழங்கின என்றும் உரைக்க . 


- 


. 


உடன் . சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கின்விளைவன் 
சோழன் கிள்ளிவளவன் பேராண்மையும் பெருவண்மையும் 
படைத்தவன் . ஆசிரியர் ஆலத்தூர்கிழார் , " மன்னர் அடுகளிறு உயவும் 
கொடிகொள் பாசறைக் , குருதிப் பரப்பின் கோட்டுமா தொலைச்சிப் , 
புலா அக்களஞ் செய்த கலா அத் தானையன் என்றும் , " பொருநர்க்கு 
ஒக்கிய வேலன் என்றும் ( புறம் . சுகூ ) இவனது ஆண்மை நலத்தைச் 
சிறப்பிப்பர் . வெள்ளைக்குடி நாகனாரென்பார் , மண்டிணி கிடக்கைத் 
தண்டமிழ்க் கிழவர் , முரசு முழங்குதானை மூவருள்ளும் , அரசெனப் 
படுவது நினதே பெரும் " ( புறம்.கூரு ) என்று எடுத்தோதிப் பாராட்டு 
வர் ; " செஞ்ஞாயிற்று நிலவு வேண்டினும் , வெண்டிங்களுள் வெயில் 
வேண்டினும் , வேண்டியது விளைக்கும் ஆற்றலை என இவனுடைய 
ஆண்மை மிகுதியை ஆவூர் மூலங்கிழார் மிகுத்துரைப்பர் ; கோவூர்கிழார் 
என்பார் , “ காலனும் காலம் பார்க்கும் பாராது , வேலீண்டு தானை 
விழுமியோர் தொலைய , வேண்டிடத் தடுஉம் வெல்போர் வேந் தென 
விளம்புகின்றார் . இங்ஙனம் சான்றோர் பலராலும் பல்வேறு வகையிற் 


அதுவே இப்பாட்டு 
வகை 

மூலமும் உரையும் 
பாராட்டப்பெற்ற இவ் வளவன் குளமுற்றம் என்னும் இடத்துள்ள 
அரண்மனையில் இறந்தான் . அக்காலத்தே மாறோக்கத்து நப்பசலை 
யார் என்னும் பெருமாட்டியார் அச்செய்தியைக் கேள்வியுற்று ஆறாத் 
துயருற்றார் . கிள்ளிவளவனுடைய ஆண்மையும் வன்மையும் கொடை 
வண்மையும் அவர் நினைவுக்கு வந்தன . அவனது பேராண்மையை 
நினைந்தவர்க்கு அவனது இறப்பு அமைதி தரவில்லை. வளவன் உயிர் 
கொண்ட கூற்றம் , அவன் நேர் நின்று மெய் தீண்டியோ , வெகுண்டோ , 
மனதிற் பகைமைகொண்டோ அவனுயிரைக் கொண்டிருக்கமுடியாது ; 
இம் மூன்றனுள் எது செய்யினும் கூற்றமே தோற்றோடிப்போம் ; அக் 
கூற்றம் உயிர் கொண்டொழிந்த திறம் வேறொன்றாக வேண்டும் . அஃது 
இரவலர் உருவில் வந்து அவன் எதிர் நின்று கைதொழுது பாடி அவ 
னுயிரை இரந்து அவன் ஈயப்பெற்றுச் சென்றதாகல் வேண்டும் 
என்று நினைத்து நினைக்குந்தோறும் நெஞ்சுருகப் பாடிப் புலம்பினார் . 

. 
செற்றன் றாயினுஞ் செயிர்த்தன் றாயினும் 
உற்றன் றாயினு முய்வின்று மாதோ 
பாடுநர் போலக் கைதொழு தேத்தி 
இரந்தன் முகல் வேண்டும் பொலந்தார் 
மண்டமர் கடக்குந் தானைத் 
திண்டேர் வளவற் கொண்ட கூற்றே . 
திணையும் துறையு மவை . சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி வளவனை 
மாறோக்கத்து நப்பசலையார் பாடியது . 

உரை : செற்றன்றாயினும் - தன் மனத்துள்ளே கறுவு 
கொண்டதாயினும் ; செயிர்த்தன் றாயினும் - வெளிப்பட நின் 
வெகுண்டதாயினும் ; உற்றன் குயினும் ; உற்று நின்று 
கையோடு மெய் தீண்டி வருத்திற் றாயினும் ; உய்வின்று - அதற் 
குப் பிழைத்தலுண்டாகாது ; பாடுநர் போலக் கைதொழுது 
ஏத்தி இரந்தன்றாகல் வேண்டும் - பாடுவாரைப் போலத் தோன்றி 
நின்று கையால் தொழுது வாழ்த்தி இரந்து உயிர் கொண்ட 
தாகல் வேண்டும் ; பொலந்தார் - பொன்னானியன்ற மாலையினை 
யும் ; மண்டமர் கடக்கும் தானை - மண்டிய போரின்கண் எதிர 
நின்று வெல்லும் படையினையும் ; திண்டேர் வளவன் கொண்ட 
கூற்று - திண்ணிய தேரினையுமுடைய 

வளவனைக் 

கொண்ட 
கூற்று ; எ 

பொலந்தார் வளவனென இயையும் . கூற்றம் இரந்ததாகல்வேண் 
டும் ; இம் மூன்றனுள் ஒன்று செய்யினும் பிழைப்பின்று எனக் கூட்டுக . 

இஃது அவன் ஆண்மை மிகுதியினையும் வண்மையினையும் வியந்து 
இரங்கிக் கூறியவாறு . 

விளக்கம் : செற்றம்- கறுவு . செற்றம் மனத்துள்ளே வெகுளு 
வது ; செயிர்த்தல் , வெளிப்படையாக வெகுளுதல் . உறுதல் , மெய் 


p . 


சாப் 


புறநானூறு 


பொருவது ; 


தீண்டுதல் . இரந்தன்று - இரந்து கொண்டது . கடத்தல் , வஞ்சியாது 

அஃதாவது நேர் நின்று பொருதுவெல்வது . காஞ்சித் 
திணையில் கூறப்படும் துறைவகைகளுள் , “ கழிந்தோர் தேளத்துக் கழீ 
படர் உறீஇ , ஒழிந்தோர் புலம்பிய கையறு நிலை ( புறத் . கசு ) என்ற 
துறைக்கு இளம்பூரணர் இதனை எடுத்துக் காட்டுகின்றார் . இனி , 
நச்சினார்க்கினியர் , இதனை மன் அடாது வந்த மன்னைக் காஞ்சி 
( புறத் . உச ) என்று கூறுகின்றார் . செற்றும் செயிர்த்தும் உற்றும் உயிர் 
கோடல் ஆகாதென்றது ஆண்மை மிகுதி ; பாடுநர் போலக் கைதொழு 
தேத்தி இரந்தன்றாகல் வேண்டும் என்றது வண்மை மிகுதி . 


2.உ.எ. 


உ உ சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 
குளமுற்றத்தில் கிள்ளிவளவன் துஞ்சியது அறிந்த சான்றோர் 
களில் மாசாத்தனார் என்பவர் ஒருவர் . அவர் சோழநாட்டு ஆவடு துறை 
யென்னும் ஊரினர் . திருவாவடு துறைக்குச் சாத்தனூர் என்பது பழம் 
பெயரென அவ்வூர்க் கல்வெட்டுக்களும் ( A. R. No. 124 of 1925 ) 
திருத்தொண்டர் புராணமும் கூறுகின்றன . சாத்தனூர் என்பது ஊர்ப் 
பெயர் ; திருவாவடுதுறை யென்பது திருக்கோயிலுக்குப் பெயர் . நாள 
டைவில் சாத்தனூர் என்பது மறைந்துபோகவே , திருவாவடுதுறை) 
யென்ற பெயரே ஊர்க்கும் பெயராய் விட்டது. 

ஊர்க்கும் பெயராய் விட்டது . ஆவடுதுறை யென 
இருத்தற்குரியது ஆடுதுறையெனப் பிழைக்கப்பட்டது . இச் சாத்த 
னூர் என்னும் பெயர் மாசாத்தனார் பெயரால் பண்டைச் சோழமன்ன 
ரான கிள்ளிவளவன் முதலிய சோழமன்னரால் வழங்கப்பட்டதாகல் 
வேண்டும் . அதனால் அவர் ஆவடுதுறை மாசாத்தனார் என ஏடுகளில் 
வழங்கப்படுகின்றனர் . அவர்க்குக் கிள்ளியின் பேராண்மையும் பெரு 
வன்மையும் நன்கு தெரிந்திருந்தமையின் அவன் உயிரைக் கவர்ந்து 
கொண்ட கூற்றுவன்பால் மிக்க சினமுண்டாயிற்று . வளவனது உயி 
ருண்ட கூற்றினது கொடுமை ஒருபுறமிருக்க , மன்னுயிரை யுண் 
பதையே நோக்கியிருக்கும் இயல்பு பற்றிக் கூற்றம் தன் செயலுக்கே 
கேடு செய்து கொண்டதை நினைந்து அதன் பேதைமைக்கு இரங்குவார் 
போல அதை வையலுற்றார் . வளவன் இறந்ததனால் பிறந்த ஆற்றாமை 
காரணமாக இவ் வைவினைச் செய்கின்றாராயினும் இதன்கண் , அவரு 
டைய - வருத்தமும் இரக்கமும் தோன்றிப் படிப்போர் உள்ளத்தை 
ருக்குகின்றன . அதனை இப்பாட்டின்கட் காண்க . இதன் கண் , 
கூற்றுவனை நோக்கி , இரக்கமில்லாத கூற்றமே ! விதையைக் குற்றி 
யுண்டு மேல் விளைவுக்கு ஏங்கிநிற்கும் பேதை யுழவனைப் போல நீ நின் 
பசிக்கு வேண்டும் உயிர்களை நாடோறும் தன் போர்ச் செயலால் 
கொன்று தரும் கிள்ளிவளவ னுயிரையே இப்போது உண்டொழிந் 
தாய் ; அவன் இருக்குமளவும் பசிவாட்ட முண்டாகாவாறு வேண்டும் 
உயிர்களை அவன் நல்க உண்டு வாழ்ந்தாய் ; இத்தீச்செயலால் இனி நின் 
பசி தணிப்போரைப் பெறாது வருந்தப் போகின்றாய் , காண் என்ற 
கருத்தமையக் குறித்துள்ளார் . 

நனிபே தையே நயனில் கூற்றம் 
விரதின் மையின் வித்தட் டுண்டனை 
இன்னுங் காண்குவை நன்வா யாகுதல் 
ஒளிறு வாண் மறவருங் களிறு மாவும் 


மூலமும் உரையும் 


சாக 


50 


உரை : 


குருதியங் குரூஉப்புனற் பொருகளத் தொழிய 
நாளு மானான் கடந்தட் டென்று நின் 
வாடுபசி யருத்திய பழிதீ ராற்றல் 
நின்னோ ரன்ன பொன்னியற் பெரும் பூண் 
வளவ னென்னும் வண்டு மூசு கண்ணி 
இனையோற் கொண்டனை யாயின் 
இனியார் மற்றுநின் பசிதீர்ப் போரே . 
தினையும் துறையுமவை . அவனை ஆவடுதுறை மாசாத்தனர் பாடியது . 

நயனில் கூற்றம் - ஈரமில்லாத கூற்றமே ; கனி 
பேதை - மிகவும் அறிவுடையையல்லை ; விரகு இன்மையின் 
நினக்குப் போவதொரு விரகில்லாமையினால் ; வித்து அட்டு 
உண்டனை - மேல்விளைந்து பயன்படும் விதையைக் குற்றியுண் 
டாய் ; நன்வாயாகுதல் இன்னும் காண்குவை - ஆயின் நினக்கு 
இவ்வாறு சொல்லிய வார்த்தை நல்ல மெய்யா தல் இன்னமும் 
காண்பை ; ஒளிறுவாள் மறவரும் களிறும் மாவும் - ஒளிவிளங் 
கிய வாட்போரைவல்ல வீரரும் யானையும் குதிரையும் ; குருதியும் 
குரூஉப் புனல் 

பொருகளத் தொழிய - உதிரமாகிய நிற 
முடைய அழகிய நீர் மிக்க போர்க்களத்தின்கண் மாய ; நாளும் 
ஆனான் கடந்து அட்டு - நாடோறும் அமையானாய் எதிர் நின்று 
கொன்று ; என்றும் நின் வாடுபசி அருத்திய பழிதீர் ஆற்றல் - 
நாடோறும் நினது மெய் வாடுதற் கேதுவாகிய பசி தீர் தற்கு 
ஊட்டிய வசையற்ற வலியையுடைய கொலைத் தொழிலுக்கு; 
நின்னோ ரன்ன - நின்னையொத்த; பொன் இயல் பெரும்பூண் 
வளவனென்னும் பொன்னானியன்ற பேரணிகலத்தையுடைய 
வளவனென்று சொல்லப்படும் ; வண்டு மூசு கண்ணி இனை 
யோன் கொண்டனை யாயின் - வண்டுகள் மொய்க்கப்படுங் கண் 
ணியையுடைய இத்தன்மையினை யுடையோனை நீ கொண்டா 
யாயின் , இனி நின்பசி தீர்ப்போர் யார் - இனி நின் பசியைக் 
கெடுப்போர் யார் , சொல்லுவாயாக ; எ 

கூற்றமே , இத்தன்மையோனைக் கொண்டாயாயின் , நின் பசியைத் 
தீர்ப்போர் இனி யார் ? விரகின்மையின் வித்தட்டுண்டனை ; நன்வாயா 
குதல் இன்னும் காண்குவை எனக் கூட்டி வினை முடிவு செய்க . நயன் - 
நியாயமுமாம் . 

விளக்கம் : நனிபேதையே என்ற துணிவை வற்புறுத்தற்கு 
" வித்தட்டுண்டனை என்றார் . வேறே செய்தற்குரியவற்றை யெண் 
ணும் அறிவில்லையாயினை யென்பார் , " விரகின்மையின் என்று காட்டி 
னார் . வித்து , மேல் விளைந்து பயன்படுவதாகலின் , “ மேல் விளைந்து 
பயன்படும் விதை யெனவே உரைகூறப்பட்டது . வித்தென்றமையின் , 
அட்டுண்டனை யென்றதற்குக் குற்றியுண்டாய் என்றார் . நல்லமெய் 


- 


- 


று . 


புறநானூறு 


யாதலாவது சொல்லும் சொல் ஒவ்வொன்றும் மெய்யாவது . என்றும் - 
நாடோறும் . வாடுபசி- வாடுதற்குரியது மெய்யாதலின் , மெய் வாடுதற் 
கேதுவாகிய பசி . அருந்து தற்கேற்ற காரணம் இதுவென்பார் “ வளவ 
னது ஆற்றல் என்றும் , நின்னுடைய ஆற்றல் எம்மனோரால் பழிக்கப் 
படும் குற்றமுடைய தென்பார் , வளவனது ஆற்றலை , " பழி தீராற்றல் 
என்றும் , மின்னோடு வளவனுக்குள்ள ஒப்புமை கொலைத்தொழில் 
ஒன்றே யென்றதற்கு " நின்னோரன்ன என்றும் கூறினார் . ஆயின் 
என்பதற்கு , இனி நினக்கு வளவன்போல் உதவுவோர் யாவருளரென 
ஆராயுமிடத்து என்று உரைப்பினும் அமையும் . நயன் , என்றதற்கு 
நியாயம் என்பது பொருளாயின் , தனக்கு வேண்டும் உணவு நல்கித் 
தான் செய்யும் தொழிலை எளிதாக்கி உதவுவோரைக் கொல்வது ஒரு 
வருக்கு முறைமையன்று என்பதுபற்றி நயனில் 

நயனில் கூற்றம் என்றார் 
என்று கோடல் வேண்டும் . 


உஉ வு . சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 

கிள்ளிவளவன் குளமுற்றத்தில் துஞ்சியதறிந்து வருந்திய சான்பே 
ருள் ஐயூர் முடவனாரும் ஒருவர் . அவர் பெயரை ஐயூர் மூவனாரென்றும் 
சில ஏடுகள் கூறுகின்றன . பாண்டிநாட்டிற் காணப்படும் சிற்றையூர் 
பேரையூர் என்பனவற்றுள் இவரது ஐயூர் இன்னதெனத் தெரிந்திலது . 
இச்சான்றோர் பாண்டியன் கூடகாரத்துத் துஞ்சிய மாறன் வழுதியைப் 
பாடிச் சிறப்புப் பெற்றவர் . இவர் ஒருகால் கிள்ளிவளவனைக் காண 
வந்தார் . இடைவழியில் இவர்க்கு மாட்டாமை உண்டாக , தோன்றிக் 
கோன் என்பவன் ஊர்தி தந்து இவரை ஊக்கினான் . பின்னர் , 

பின்னர் , கிள்ளி 
வளவனைக்கண்டு பாடி அவனால் சிறப்புச் செய்யப்பெற்றார் . இவர்க்குக் 
கிள்ளிவளவனது பிரிவு பெருவருத்தத்தைச் செய்தது. அக்காலத்தே 
இறந்த மக்களை நிலத்திற் புதைக்குமிடத்து அவர் மேல் பெரிய தாழி 
யைக் கவித்துப் புதைப்பது மரபு .கிள்ளிவளவனையும் தாழியிற் கவித்து 
வைத்தனர் . அவர் மனக்கண்ணில் கிள்ளிவளவனுடைய பூதவுடம்பு 
புலனாகாது புகழுடம்பு புலனாயிற்று . தாழியாற் கவிப்பதாயின் அப் 
புகழுடம்பைத்தான் கவிக்க வேண்டுமென எண்ணினார் . அவ்வுடம்பு 
நிலவுலகு முழுதும் பரந்து வானளாவ உயர்ந்து தோன்றிற்று . 
கேற்ற தாழி வேண்டின் , நிலவுலகைக் குயவன் ஆழியாகவும் மேரு 
மலையை மண் திரளாகவும் கொண்டு பெரியதொரு தாழி செய்ய 
வேண்டும் , என எண்ணினார் . குயவனை நோக்கி இவ்வாறு ஒரு தாழி 
செய்ய இயலுமோ என்பார் போல இந்தப் பாட்டைப் பாடியுள்ளார் . 

கலஞ்செய் கோவே கலஞ்செய் கோவே 
இருடிணிந் தன்ன குரூஉத்திரட் பரூஉப்புகை 
அகலிரு விசும்பினூன்றுஞ் சூளை 

நனந்தலை மூதூர்க் கலஞ்செய் கோவே 
ரு அளியை நீயே யாங்கா குவைகொல் 

நிலவரை சூட்டிய நீணெடுந் தானைப் 
புலவர் புகழ்ந்த பொய்யா நல்லிசை 
விரிகதிர் ஞாயிறு விசும்பிவர்ந் தன்ன 


மூலமும் உரையும் 


. 


ஓறப்னைய 


கம் 


உரை : 


சேண்விளங்கு சிறப்பிற் செம்பியர் மருகன் 
கொடி நுடங்கு யானை நெடுமா வளவன் 
தேவ ருலகமெய்தின னாதலின் 
அன்னோற் கவிக்குங் கண்ணகன் 
வனை தல் வேட்டனை யாயி னெனைய தூஉம் 
இருகிலந் திகிரியாப் பெருமலை 
மண்ணா வனைத லொல்லுமோ நினக்கே . 
திணை : அது . துறை : ஆனந்தப்பையுள் . அவனை ஐயூர் முடவனுர் பாடியது . 

கலம் செய் கோவே - அடுகலம் வனையும் வேட் 
கோவே ; கலம் செய் கோவே அடுகலம் வனையும் வேட்கோவே ; 
இருள் திணிந்தன்ன குரூஉ - இருள் நீங்கி ஓரிடத்தே செறிந்து 
நின்றாற் போன்ற நிறமுடைத்தாய் ! திரள் பரூஉப் புகை - 
திரண்ட மிக்க புகை ; அகல் இரு ; விசும்பின் ஊன்றும் - அகலிய 
பெரிய ஆகாயத்தின்கண் சென்று தங்கும் ; சூளை நனந்தலை 
மூதூர்க்கலம் செய் கோவே - சூளயையுடைய அகலிய இடத் 
தினையுடைய பழைய வூரின் கண் கலம் வனையும் வேட்கோவே ; 
அளியை நீ - இரங்கத்தகுவை நீ ; யாங்காகுவை கொல் என்ன 
வருத்த முறுவைதான் ; நிலவரை சூட்டிய நீணெடுந்தானை - நில 
வெல்லையின்கண் பரப்பிய மிக்க பெரிய சேனையினையுடைய ; 
புலவர் புகழந்த பொய்யா நல்லிசை - அறிவுடையோர் புகழ்ந்த 
பொய்யாத நல்ல புகழினையும் ; விரிகதிர் ஞாயிறு விசும்பு இவர்ந் 
தன்ன - பரந்த சுடரினையுமுடைய ஆதித்தன் வானத்தின்கண் 
பரந்தாலொத்த ; சேண் விளங்கு சிறப்பின் - சேய்மைக்கண்ணே 
விளங்கும் தலைமையையுடைய ; செம்பியர் மருகன் - செம்பியர் 
மரபிலுள்ளான் ; கொடி நுடங்கு யானை நெடுமாவளவன் - கொடி 
கள் நுடங்காநின்ற யானையினையுடைய மிகப்பெரிய வளவன் ; 
தேவருலக மெய்தினன் - அவன் தேவருடைய விண்ணுலகத்தை 
யடைந்தானாகலான் ; அன்னோற் கவிக்கும் கண்ணகன் தாழி - 
அப்பெற்றிப்பட்டோனைக் கவிக்கும் இடமகன்ற தாழியை; 
வனைதல் 

வேட்டனையாயின் - வனை தலை நீ விரும்பினாயாயின் ; 
எனைய தூஉம் - எப்படியும் ; இருநிலம் திகிரியா - பெரிய நில 
வட்டம் உருளியாக; 
உருளியாக ; பெருமலை 

பெருமலை மண்ணா பெரிய மேருமலை 
மண்ணாக ; வனை தல் ஒல்லுமோ நினக்கு - வனைய இயலுமோ ? 
இயலா தன்றே நினக்கு; எ 

அடுக்கு விரைவின்கண் வந்தது . கலஞ்செய் கோவே , வளவன் 
தேவருலக மெய்தினனாதலான் , அன்னோற் கவிக்கும் தாழி வனைதல் 
வேட்டனையாயின் இருநிலம் திகிரியாக , மாமேரு மண்ணாக வனைதல் 
ஒல்லுமோ ? ஒல்லாமையின் யாங்காகுவை ; நீ இரங்கத்தக்காய் எனக் 


புறநானூறு 


கூட்டி வினை முடிவு செய்க . து சுற்றத்தார் இரங்கிக் கூறுதலின் , 
ஆனந்தப்பையுளாயிற்று . 

விளக்கம் : சூளையினின்றெழுந்து கருத்துத் திரண்டு சென்று 
வானத்தில் ஒடுங்கும் புகையை நீங்கி இருள் ஓரிடத்தே நின்றாற்போன்ற 
நிறத்தையுடைத்தாய் வானத்திற் சென்று தங்கும் என்றார் . குரு , நிறம் ; 
அது குரூஉவென நீண்டது . வானத்தின்கட்சென்று ஒடுங்கிவிடுதலின் , 
புகையை “ ஊன்றும் ” என்றார் . செய்தற்குரிய தொழிலைச் செய்ய 
மாட்டாமையும் ஒருவற்கு மிக்க வருத்தத்தை நல்குமாகலின் , 

யாங் 
காகுவை என இரங்கினார் . நல்லிசையும் விரிகதிரையும் உடைய 
ஞாயிறு என இயையும் . ஞாயிறு பலராலும் புகழப்படுமென்பது , 
" உலகமுவப்ப வலனேர்பு திரிதரு , பலர் புகழ் ஞாயிறு ( முருகு.க - உ ) 
என்று சான்றோர் கூறுதலாலும் தெளியப்படும் . ஞாயிறு வானத்தின் 
கண் தோன்றிப் பொழுதை வரையறுத்து அவரவரும் தத்தம் தொழில் 
செய்து பயன் எய்துமாறு உதவுதல்பற்றி ஞாயிறு , புலவராற் புகழப் 
படுவதாயிற்று ; “ பயங்கெழு திருவிற் பல்கதிர் ஞாயிறு வயங்கு தொழில் 
தரீஇயர் வலனேர்பு விளங்கி " ( அகம் . உகஅ ) எனப் புலவர் புகழுமாறு 
காண்க . செம்பியர் சோழர்க்கொரு 

பெயர் ; 

தூங்கெயி லெறிந்த 
தொடித்தோட் செம்பியன் என்றாற் போல . வளவனது புகழுடம்பு 
நிலவுலகமுற்றும் பரந்து வானளவும் உயர்ந்து விளங்குதலின் , அதனை 
முற்றும் மூடிக் கவிக்கவல்ல தாழியன்றோ செயற்பாலது ; அதனைச் 
செய்வதாயின் நிலவட்டம் திகிரியாகவும் மேருவென்னும் பெருமலை 
மண் திரளாகவும் கொண்டு தாழி வனைதல் வேண்டுமே ! அதனைச் 
செய்யவல் லுவையோ ? நினக்கு அஃது இயலாதன்றோ என்பாராய் 
" இருநிலந் திகிரியாப் பெருமலை மண்ணா வனைதல் ஒல்லுமோ நினக்கு 
என்று கூறுகின்றார் . ஆனந்தப் பையுளாவது இன்னதென்பார் , 
மங்கூர வேய்த்தோளரிவை , கொழுநன் வீயக் குழைந்துயங்கின்று 
( பு . வெ . மா . சிறப் . பொது . கங ) என்பதை எடுத்துக்காட்டி , இதனைப் 
பாடுபவர் ஐயூர் முடவனாராதல் கண்டு , “ இது சுற்றத்தார் இரங்கிக்கூறு 
தலின் ஆனந்தப் பையுளாயிற்று என்றார் . ஐயூர் முடவனார் பெயர் 
ஐயூர் மூவனார் என்றும் ஏட்டில் காணப்படுகிறது . உறையூர் முடவ 
னார் என்றும் பாடமுண்டெனத் திரு . சாமிநாதையரவர்கள் குறிக்கின் 


விழு 


றார்கள் . 


. 


கோச்சேரமான் யானைக்கட்சேய் மாந்தரஞ் சேரலிரும்பொறை 
கோச்சேரமான் யானைக் கண்சேய் மாந்தரஞ் சேரல் இரும்பொறை 
யின் இறுதிநாளில் , அவன் இறத்தற்கு ஏழு நாட்களுக்கு முன் நாட்டில் 
புதுமையான நிகழ்ச்சி யொன்றுண்டாயிற்று . தீ நிமித்தங்கள் பல உண் 
டாயின . அவற்றைக் கண்ட சான்றோருள் கூடலூர் கிழார் என்பார் 
ஒருவர் . அவர் வான நூல் வல்லவர் ; விண்ணிடத்தே ஒருவிண்மீன் தீப் 
பரக்கக் காற்றாற் பிதிர்ந்து கிளர்ந்து வீழ்ந்தது கண்டார் . கார்த்திகை 
அனுடம் , உத்திரம் , மிருகசீரிடம் முதலிய விண்மீன்களின் நிலையினைக் 
கண்டார் ; இந் நிகழ்ச்சிக்கு ஏழாம் நாளில் உலகாளும் வேந்தன் உயிர் 
நீப்பன் என்று உணர்ந்தார் . வேந்தன் யானைக்கண்சேய் மாந்தரஞ் 
சேரலிரும்பொறையாகலின் அவற்கு என்ன தீங்கு நேருமோ எனக் 
கலக்க முற்றார் . அவர் கலங்கியவாறே ஏழாம் நாளில் சேரமான் உயிர் 
துறந்தான் . யானைகள் கையை நிலத்தே நீட்டிவைத்துஉறங்கின ; முரசம் 


மூலமும் உரையும் 


சுது 


தானே கண் கிழிந்து போயிற்று ; வெண்குடை கால் துணிந்துவீழ்ந்தது ; 
குதிரைகள் செல்லும் கதியின்றிக் கிடந்தன . இத் தீநிமித்தங்கள் வேந் 
தன் முடிவை வலியுறுத்தின . இவற்றால் மனம் அழுங்கிய ஆசிரியர் கூட 
லூர்கிழார் இப்பாட்டின்கண் இந் நிகழ்ச்சிகளை எடுத்தோதி வருந்து 
கின்றார் . 

கூடலூர் கிழாரது கூடலூர் பொறைநாட்டுப் பாலைக்காட்டுவட் 
டத்து ( Palghat Tq ) நடுவட்டம் என்ற நாட்டிலுள்ள தோரூர் . இவர் 
இனிய பாட்டுக்கள் பாடவல்லவர் . இவராற் பண்டை மரந்தை நகரம் 
சிறப்புறக் குறிக்கப்படுகிறது . கணவனொடு கூடிக் கடிமனைக்கண் 
வாழும் தலைமகள் , கணவற்குப் புளிப்பாகர் சமைத்து உண்பிக்கும் 
திறத்தை , நினைக்குந்தோறும் இன்பம் ஊறுமாறு இவர் பாடிய பாட்டுக் 
குறுந்தொகைக்கண் காணப்படுகிறது . சேரமான் யானைக் கட்சேஎய் 
மாந்தரஞ்சேரல் இரும்பொறை விரும்பியது கொண்டு இவர் எட்டுத் 
தொகையுள் ஒன்றாகிய ஐங்குறு நூற்றைத் தொகுத்தார் . இவரைப் 
" புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என ஐங்குறு நூற்றின் ஈற்றுக் 
குறிப்புக் கூறுவது இவரது சிறப்பை இனிதெடுத்துக் காட்டுகிறது . 

ஆடிய லழற்குட்டத் 
தாரிரு ளரையிரவின் 
முடப்பனையத்து வேர் முதலாக் 
கடைக்குளத்துக் கயங்காயப் 
பங்குனியுய ரழுவத்துத் 
தலைநாண்மீ னிலை திரிய 
நிலைநாண்மீ ன தனெதி ரேர்தரத் 
தொன்னாண்மீன் றுறைபடியப் 
பாசிச் செல்லா தூசி முன்னா 
தளக்கர்த்திணை விளக்காகக் 
கனையெரி பரப்பக் காலெதிர்பு பொங்கி 
ஒருமீன் விழுந்தன்றால் விசும்பினானே 
அது கண் , டியாமும் பிறரும் பல்வே றிரவலர் 

பறையிசை யருவி நன்னாட்டுப் பொருநன் 
கரு நோயில னாயி னன்றுமற்றில் லென 

அழிந்த நெஞ்ச மடியுளம் பரப்ப 
அஞ்சின , மெழுநாள் வந்தன் றின்றே 
மைந்துடை யானை கைவைத் துறங்கவும் 
திண்பிணி முரசங் கண்கிழிந் துருளவும் 

காவல் வெண்குடை கால் பரிந் துலறவும் 
20 காலியற் கலிமாக் கதியின்றி வைகவும் 

மேலோ ருலக மெய்தின னாகலின் 
புறம் . 1-5 . 


சாக 


புறநானூறு 


போலும் 


உசசமாகய 


ஒண்டொடி மகளிர்க் குறு துணை யாகித் 

தன் றுணை யாய மறந்தனன் கொல்லோ 
உரு பகைவர்ப் பிணிக்கு மாற்ற னசைவர்க் 

கலந்து கொடை யறியா வீகை 

மணிவரை யன்ன மாஅ யோனே . 
திணையுந் துறையுமவை . கோச்சேரமான் யானைக்கட்சேஎய் மாந்தரஞ் சேரலரும் 
பொறை இன்னநாளிற்றுஞ்சுமென அஞ்சி , அவன் துஞ்சிய விடத்துக் கூடலூர் 
கிழார் பாடியது . 

உரை : ஆடு இயல் அழற்குட்டத்து - மேடவிராசி பொருக் 
கார்த்திகை 

நாளில் 

முதற்காலின கண்; ஆரிருள் அரை 
இரவின் - நிறைந்த இருளையுடைய பாதியிரவின்கண் ; முடப் 
பனையத்து 

வேர் முதலா - முடப்பனை 

வடிவை 
யுடைய அனுட நாளில் அடியின் வெள்ளி 

முதலாக ; கயம் 
குளத்துக் கடை காய கயமாகிய குள வடிவுபோலும் வடிவை 
யுடைய புனாபூசத்துக் கடையில் வௌளி எல்லையாக விளங்க 
பங்குனி 

அழுவத்து - பங்குனி மாதத்தினது முதற் 
பதினைந்தின்கண் ; தலை நாண் மீன் நிலை திரிய 
உத்தரம் அவ்வுச்சியினின்றும் சாய ; நிலைநாண் மீன் அதன் எதிர் 
ஏர் தர - அதற்கு எட்டாம் மீனாகிய மூலம் அதற்கெதிரே எ 

எழா 
நிற்க ; தொல் நாண் மீன் துறை படிய அந்த உத்தரத்திற்கு 
முன் செல்லப்பட்ட எட்டா மீனாகிய மிருகசீரிடமாகிய 

நாண் 
மீன் துறையிடத்தே தாழ ; பாசிச் செல்லாது - கீழ்த் திசையிற் 

ஊசி முன்னாது வடதிசையிற் போகாது ; அளக் 
கர்த் திணை விளக்கா கடலாற் சூழப்பட்டது பூமிக்கு விளக் 
காக ; கனை எரி பரப்ப முழங்காநினற தீப்பரக்க ; கால் எதிர்பு 
பொங்கி - காற்றாற் பிதிர்ந்து கிளர்ந்து ; ஒரு மீன் வீழ்ந்தன்றால் 
விசும்பினான் - ஒரு மீன் வீழந்தது வானத்தினின்றும் ; அது 
கண்டு - அதனைப் பார்த்து ; யாமும் பிறரும் பல்வேறு இரவலர் - 
யாமும் பிறருமாகிய பல்வேறு வகைப்பட்ட இரவலர் ; பறை 
யிசை அருவி நன்னாட்டுப் பொருநன் - பறையொலி போலும் 
ஒலியையுடைய அருவியையுடைய நல்ல மலைநாட்டுக்கு வேந்த 
னாகியவன் , நோயிலனாயின் நன்று என நோயை யுடையனல்லா 
னாகப் பெறின் அழகிதென ; அழிந்த நெஞ்சம் மடிஉளம பரப்ப - 
இரங்கிய நெஞ்சத்துடனே மடிந்த உள்ளம் பரப்ப ; அஞ்சினம் 
யாம் அஞ்சினேம் ; 
அஞ்சினேம் ; எழுநாள் 

அஞ்சினபடியே 
ஏழாம் நாள் வந்ததாகலின் ; இன்று மைந்துடை யானை கை 
வைத்து உறங்கவும் 

உறங்கவும் - இன்று வலியையுடைய யானை கையை 
நிலத்தேயிட்டு வைத்துத துஞ்சவும் ; திண் பிணி முரசம் கண் 
கிழிந் துருளவும் - திண்ணிய வாராற் பிணிக்கப்பட்ட முரசம் 


போகாது ; 


வந்தன்று 


- 


மூலமும் உரையும் 


சாவி 


ஈகை 


யன்ன 


கண் கிழிந்து உருளவும் ; காவல் வெண்குடை கால் பரிந் 
உலறவும் - உலகிறகுக் காவலாகிய வெண்கொற்றக்குடை கால் 
துணிந்து உலறவும் ; காலியல் கலிமா கதியின்றி வைகவும் - 
காற்றுப்போலும் இயலையுடைய மனஞ்செருக்கிய குதிரைகள் 
கதியின்றிக் கிடக்கவும் ; மேலோருலகம் எய்தினன் - இப்படிக் 
கிடக்கத் தேவருலகத்தை யடைந்தான் ; ஆகலின் - ஆகையாலே ; 
ஒண்டொடி மகளிர்க்கு உறுதுணையாகி - ஒள்ளிய வளையையுடைய 
மகளிர்க்கு மேவப்பட்ட துணையாகி ; தன் துணை ஆயம் மறந்த 
னன் கொல்லோ - தனக்குத் துணையாகிய மகளிரையும் மறந்தான் 
கொல்லோ ; பகைவர்ப் பிணிக்கும் ஆற்றல் - பகைவரைப் பிணித் 
துக் கொல்லும் வலியையும் ; நசைவர்க்கு அளந்து கொடை 
அறியா 

நச்சியோர்க்கு அளந்து கொடுத்தலறியாத 
வண்மையையுமுடைய ; 

மணிவரை 

மாஅயோன் - நீல 
மலைபோலும் மாயோன் ; எ - 

று . 
மன்னும் தில்லும் அசை . கயத்துக் குளக்கடை யென்க . நற்றிசை 
யாகிய கிழக்கும் வடக்கும் செல்லாது தீத்திசையாகிய தெற்கும் மேற்கு 
மாகிய இரண்டனுள் ஒரு திசைக்கண் வீழ்ந்ததென்று ஆம் ; அன்றி , 
வடக்கும் கிழக்கும் செல்லாதெனவே , வடகிழக்கே வீழ்ந்த தென்று 
மாம் . படவென்றல் , இன்னாமையிற் கைவைத் துறங்கவும் , கண் கிழிந் 
துருளவும் , கால் பரிந்துலறவும் , கதியின்றி வைகவும் எனத் தகுதி 
பற்றிக் கூறப்பட்டன . 

மாயோன் , மகளிர்க்குத் துணையாகி , தன் றுணையாயம் மறந்தனனோ 
இல்லையோ ; யாம்மறவா நிலைமையமாயினம் என இரங்கிக் கூறியவாறு . 
அஞ்சினம் எழுநாள் வந்தன்றின்றென என்றும் பாடம் . 

. 
விளக்கம் : அழல்சேர் குட்டம் என்பது கார்த்திகை நாள் . அக் 
கினியை அதிதேவதையாக வுடைமையின் , கார்த்திகைக்கு அழலென் 
பது பெயராயிற்று என்ப . ஆட்டினை , வடநூலார் மேடராசியென்பர் . 
ஆடுமுதல் மீன் ஈறாகவுள்ள இராசி பன்னிரண்டுக்கும் அசுவனி முதல் 
இரேவதி ஈறாகவுள்ள நாள் இருபத்தேழினையும் வகுத்தளிக்கின் , முதல் 
இரண்டேகால் நாள் ஆடாகிய மேடத்துக்குரியவாதலின் , கார்த்திகை 
யின் முதற்காலை “ ஆடியல் அழற் குட்டம் என்றார் . அனுடமென்பது 
ஆறு மீன்களின் தொகுதி ; அது வளைந்த பனை மரம்போ லமைதலின் , 
“ முடப் பனையம் எனப்பட்டது . வேர் முதலா - அடியின் வெள்ளி ; 
அஃதாவது முதல் நாண்மீன் . உயரழுவம் - முதற் பதினைந்து நாள் . 
தலைநாண்மீன் -உத்தரநாள் . நிலைநாண்மீன் - எட்டாம்மீன் ; உச்சி 
மீனுக்கு முன் எட்டாவது மீன் அத்தமித்தலும் பின் எட்டாவது மீன் 
உதித்தலும் இயல்பு ; “ உச்சி மீனுக் கெட்டாம் மீன் உதயமீன் என்ப . 
தொன்னாண் மீன் - எட்டாம் மீனாகிய மிருகசீரிடம் . பாசி - கிழக்கு த 
திசை . ஊசி - வடக்குத்திசை . பங்குனித் திங்களில் நட்சத்திரம் 
வீழின் , இராச பீடை யென்பர் ; “ ஆடுகயல் தேள் தனுச்சிங்கத் தெழு 
மீன்விழுமேல் அரசழிவாம் என்பர் ; கயமாகிய குளம் என்றது கயக் 
குளம் என்றார் ; அஃதாவது புனர் பூசம் ; இது குளம் போலும் வடிவுடை 
யது . இதுபற்றியே , பிங்கலந்தையும் , “ அதிதி நாள் கழையா வண மேரி 


ॐ 


புறநானூறு 


புனர்தங் கரும்பிவை புனர் பூச மாகும் என்று கூறுவதாயிற்று . தகுதி. 
யாவது , செத்தாரைத் துஞ்சினாரென வழங்குவது போல்வது . 

மணி 
வரை , நீலமணிபோலும் மலை ; அஃதாவது நீலமலை . இப்பகுதி தேவி 
குளம் என்னும் இடத்தைச் சார்ந்தது . 


உங O அதியமான் எழினி 
தகடூரைத் தலைநகராகக் கொண்டு ஆட்சி புரிந்துவந்த அதியமான் 
களுள் எழினி யென்பான் ஒருவன் . இவன் காலத்தே சேரநாட்டைச் 
சேரமான் பெருஞ்சேர லிரும்பொறை ஆண்டு வந்தான் . சேரமானுக் 
கும் அதியமானுக்கும் எவ்வகையாலோ பகைமையுண்டாயிற்று . அது 
வாயிலாக இருவர்க்கும் போருண்டாயிற்று . சேரமான் பெரும்படை 
புடன் வந்து தகடூரைச் சூழ்ந்துகொண்டான் . தகடூர்ப் போரில் எழினி 
பேராற்றலுடன் பொருது வீழ்ந்தான் . பெருஞ்சேரல் இரும்பொறை 
யைப் பாடிச் சிறப்பித்த சான்றோராகிய அரிசில்கிழார் எழினியின் 
குணமாண்பையும் போர் வன்மையையும் நன்கறிந்திருந்தார் . இப்போர் 
நிகழாவாறு அவர் செய்த முயற்சி வெற்றி தரவில்லை . ஆயினும் , இரு 
திறத்தார்பாலும் அவருக்கு மன வேறுபாடு தோன்றவில்லை ; இருவர் 
நலங்களையும் எடுத்தோதிப்பாடிச்சிறப்பிப்பதில் அரிசில் கிழார் தவறின 
தில்லை . தகடூரில் பொருது வீழ்ந்த எழினியின் இறப்பு அவர்க்கு மிக்க 
வருத்தத்தை உண்டாக்கியது . எழினியை இழந்த தகடூர் நாடு தாயை 
யிழந்த குழவி போல நெஞ்சு தடுமாறி வருந்துவது கண்டு அரிசில் கிழார் 
அவலமுற்று இப்பாட்டின்கண் வருந்திப் பாடுகின்றார் . எழினியது 
வீழ்ச்சிக்கு ஏதுவாகிய சேரமானை நோவாது , அவனுயிரையுண்ட கூற்று 
வனையே இப்பாட்டில் நொந்து , கூற்றமே ! வீழ்குடி.யு மவன் வித்தினை 
யட்டுண்டது போல , பலவுயிர்களை உணவாகத் தரக்கூடிய போர் 
மறவனாக எழினி இருப்ப , அவனுயிரை யுண்டு நினக்கே கேடு சூழ்ந்து 
ெகாண்டாய் என இரங்கிக் கூறியுள்ளார் . தகடூர் நாட்டில் அதியமான் 
களின் கோட்டையிருந்தவூர் இந்நாளில் அதமன் கோட்டை யென 
வழங்குகிறது . தகடூரும் இந்நாளில் தருமபுரி யென வழங்குகிறது . 

இந்த எழினியின் வழி வந்தோர் கி.பி. எட்டாம் நூற்றாண்டிலும் 
தகடூர்ப்பகுதியில் இருந்தனரென்று தகடூர்க்கருகிலுள்ள ஒட்டப்பட்டிக் 
கல்வெட்டுக்கள் ( A. R. No 211 of 1910 ) தெரிவிக்கின்றன . 

கன்றம் ராயங் கானத் தல்கவும் 
வெங்கால் வம்பலர் வேண்டுபுலத் துறையவும் 
கலமலி குட்பை காப்பில வைகவும் 
விலங்குபகை கடிந்த கலங்காச் செங்கோல் 
வையகம் புகழ்ந்த வயங்குவினை யொள்வாட் 
பொய்யா வெழினி பொருது களஞ் சேர 
ஈன்றோ ணீத்த குழவி போலத் 
தன்னமர் சுற்றந் தலைத்தலை யினையக் 
கடும்பசி கலக்கிய விடும்பைகூர் நெஞ்சமொடு 
நோயுழந்து வைகிய வுலகினு மிககனி 


மூலமும் உரையும் 


உரை : 


நீயிழந் தனையே யறனில் கூற்றம் 
வாழ்தலின் வரூஉம் வயல்வள னறியான் 
வீழ்குடி , யுழவன் வித்துண் டா அங் 

கொருவ னாருயி ருண்ணா யாயின் 
கு நேரார் பல்லுயிர் பருகி 

ஆர்குவை மன்னோவவ னமரடு களத்தே . 
திணை : அது . துறை : கையறுநிலை . அதியமான் தகடூர்ப்பொருது வீழ்ந்த 
எழினியை அரிசில்கிழார் பாடியது . 

: கன்றமராயம் கானத்து அல்கவும் - கன்றை மேவிய 
-ஆனிரை மேய்ந்த காட்டிடத்தே பிறிதொன்றால் ஏ தமின்றிக் 
கிடப்பவும் ; வெங்கால் வம்பலர் வேண்டு புலத்து உறையவும் - 
சுரத்தில் நடத்தலால் வெம்மையுற்ற காலினையுடைய வழி 
போவார் தாம் வேண்டியவிடத்தே தங்கவும் ; களமலி குப்பை 
காப்பில் வைகவும் - களத்தின்கண் நிறைந்த நெற்பொலி காவ 
லின்றியே கிடப்பவும் ; விலங்கு பகை கடிந்த கலங்காச் செங் 
கோல் - எதிரில் நின்று தடுக்கும் பகையைத் துரந்த நிலங்கலங் 
காத செவ்விய ஆட்சியினையும் ; வையகம் புகழந்த வயங்கு வினை 
உலகத்தார் புகழந்த விளங்கிய போரைச் செயயும் ; ஒள்வாள் 
பொய்யா எழினி பொருது களம் சேர - ஒள்ளிய வாளினையும் 
தப்பாத மொழியினையுமுடைய எழினி பொருது போர்க்களத் 
தின் கண்ணே வீழ ; ஈன்றோள் நீத்த குழவி போல - பெற்ற 
தாயாற் கைவிடப்பட்ட உண்ணாத குழவியை யொப்ப ; தன் 
அமர் சுற்றம் தலைத் தலை இனைய - தன்னை மேவிய கிளை இடக் 
தோறும் இடந்தோறும் வருந்த ; கடும்பசி கலக்கிய இடும்பை 

நெஞ்சமொடு - மிக்க பசி வருத்திய கலக்கமுற்ற துன்ப 
மிக்க நெஞ்சமோடு ; நோய உழந்து வைகிய உலகினும் - அவனை 
யிழந்து வருத்தமுற்றுக்கிடந்த உலகத்து வி தனத்தினும் ; மிக 
நனி நீ இழந்தனை - மிகப் பெரிதாக நீ இழந்தாய் ; அறன் இல் 
கூற்றம் - அறமில்லாத கூற்றமே ; வாழ்தலின் வரூஉம் - வாழ்தல் 
ஏதுவாக வரும் ; வயல் வளன் அறியான் - வயலிடத்து விளையும 
வருவாயை யறியானாய் ; வீழ்குடி யுழவன் - தளர்ந்த குடியை 
யுடைய உழவன் ; வித்து உண்டாங்கு - விதையை யுண்டாற் 
போல ; ஒருவன் ஆருயிர் உண்ணாயாயின் - இந்த ஒருவனது 
பெறுதற்கரிய உயிரை யுண்டிலையாயின் ; நேரார் பல்லுயிர் பருகி 
ஆர்குவை - பகைவருடைய பல உயிரையும் பருகி நிறைவை ; 
அவன் அமர் அடுகளத்து - அவன் போரில் பகைவரைக் கொல் 
லும் களத்தின்கண் ; 

மன் : கழிவின்கண் வந்தது . உயிர் உண்ணவும் பருகவும் படுவதன் 
றாயினும் அவ்வாறு கூறுதல் , அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகிப் , பகல் 


கூர் 


57 


புறநானூறு 


கான்றெழுதரு பல்கதிர்ப் பருதி ( பெரும்பாண் . க -- உ ) என்றாற் 
போல ஓர் அணிகுறித்து நின்றது . 
எழினி , , 

களஞ்சேர , ஒருவன் ஆருயிர் உண்ணாயாயின் , அவன் 
அமரடு களத்துப் பல்லுயிரும் பருகியார்குவை ; அது கழிந்ததேயெனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . 

“ கடும்பசி துளங்கிய என்றும் பாடம் . 

விளக்கம் : " வம்பலர் வேண்டுபுலத் துறையவும் எனவும் , " கள 
மலி குப்பை காப்பில வைகவும் எனவும் கூறிய தனால் , அல்கவும் என்ற 
தற்குப் " பிறிதொன்றான் ஏதமின்றிக் கிடப்பவும் என்று உரை கூறப் 
பட்டது . பகைவராற் கலக்கமுண்டாகிய வழிச் செங்கோன்மையால் 
நிலத்து வாழும் வாழ்வு கலங்கிச் சீர்குலையு மென்பதுபற்றி , கலங்காச் 
செங்கோல் என்றதற்கு நிலங்கலங்காத செவ்விய ஆட்சியென வுரை 
கூறினார் . செங்கோன்மை ஒன்றே கொண்டு பகைகடியுந் திறன் இல் 
செழி , வேந்தனது நிலம் கலக்கமுறும் என்பதுபற்றி , விலங்குபறை 
இடிந்த கலங்காச் செங்கோல் என்றார் . உட்பகை , புறப்பகையென்ற 
இரண்டு மடங்க , " விலங்கு பகை யெனல் வேண்டிற்று . ஒருவன் , 
தனக்குக் கூட்டாக வேறு எவரையும் வேண்டாதவன் . ஒருவன், 
ஆருயிரை யுண்டொழிந்ததனால் , “ நேரார் பல்லுயிர் பருகும் நற்றிறம் 
நினக்கு இல்லாது கழிந்தது என்பதுபட 

ஆர்குவைமன் 

என்றார் . 
அணியாவது சமாதி யெனப்படுவது ; சிவஞான முனிவர் இதனை விட் 
டும் விடாத லக்கணை யென்பர் . ஆர்தல் , நிறைதலாதலின் , பருகி ஆர் 
குவை யென்றதற்கு , பருகி நிறைவை என்று உரைத்தார் . ஆருயிர் , 
காள்ளுதற்கரிய வுயிர் எனப் பொருள் கொள்ளப்படும் . 


சி 


உஙக 


அதியமான் நெடுமானஞ்சி 
தகடூரில் இருந்து நல்லாட்சி புரிந்த அதியமான்களில் நெடுமான் 
அஞ்சி மிக்க புகழ் படைத்தவன் . தன்னையுண்டாரை நெடிது வாழப் 
பண்ணும் நெல்லிக்கனியை ஒளவையார்க் களித்துப் பெருநலம் செய்த 
வன் . இவன் முடிவில் சேரமானோடு போருடற்றி உயிர் துறந்தாள் . 
இவன் இறந்த காலத்தில் இவனுக்காக நெஞ்சு கலங்கிப் புலம்பிய சான் 
றோர்களுள் ஔவையார் தலைசிறந்தவர் . அதியமான் இறந்தபின் 
அவனை ஈமத்திற்குக்கொண்டு எரிவாய்ப்பெய்து இறுதிக் கடன்களை 
உரியவர் செய்து முடித்தனர் . அங்கிருந்த சான்றோர் " இதுகாறும் 
புகழ் மேம்பட்டு விளங்கிய அதியமான் மறைந்தான் என வருந்தினர் . 
அவரோடு உடனிருந்த ஒளவையார் , " அதியமான் உடம்பு எரியிற்பட்டு 
வெந்து கரியினும் , வேகாது நேரே விண்ணுலகு புகினும் , அவன் 
பெற்ற புகழ்கள் ஒருகாலும் அழியா எனக் கையற்றுப் பாடினர் . அட் 
பாட்டு இது . 

எறிபுனக் குறவன் குறைய லன்ன 
கரிபுற விறகி னீம வொள்ளழற் 
குறுகினுங் குறுகுக குறுளது சென்று 
விசும்புற நீளினு நீள்க பசங்கதிர்த் 


மூலமும் உரையும் 


சுடச 


திங்க என்ன வெண்குடை - 
ஒண்ஞாயி றன்னோன் புகழ்மா யலவே . 
தினேயும் துறையு மவை . அதியமா னெடுமானஞ்சியை ஒளவையார் 
பாடியது . 

உரை : எறிபுனக் குறவன் குறையல் அன்ன - வெட்டிச் 
சுட்ட கொல்லை நிலத்துக் குறவனால் தறிக்கப்பட்ட துண்டம் 
போன்ற ; கரிபுற விறகின் ஈம வொள்ளழல் - கரிந்த புறத்தை 
யுடைய விறகால் அடுக்கப்பட்ட ஈமத்தின்கண் எரிகின்ற 
ஒள்ளிய அழலின்கண் ; குறுகினும் குறுகுக - உடல் 
சென்று அணுகினும் அணுகுக , குறுகாது சென்று - அவ்வாறு 
அணுகாது போய ; விசும்புற நீளினும் நீள்க - வறிதே ஆகா 
யத்தை உற ஓங்கினும் ஓங்குக ; பசுககதிர்த் திங்களனன 
வெண்குடை - குளிர்ந்த சுடரையுடைய ; மதிபோலும் வெண் 
கொற்றக் குடையையுடைய ; ஒண் ஞாயிறன்னோன் - ஒள்ளிய 
ஞாயிற்றை யொப்போனது ; புகழ் மாயல - புகழ் மாயா ; எ - று . 

ஈமமென்பது பிணஞ்சுடுதற்கு அடுக்கும் விறகடுக்கு . இனி, ஈம 
வொள்ள ழல் இவனுடல் சிதையாமல் சிறுகினும் சிறுகுக : அன்றிச் சிதை 
யும்படி சென்று நீளினும்நீளுக ; இவன் புகழ் மாயாவெனினும் அமையும் . 

" எரிபுனக் குறவன் என்று பாடமோதுவாரு முளர் . 

விளக்கம் : எறி புனம் - எறிந்த புனம் : இறந்தகாலந்தொக்க 
வினைத்தொகை . குறைபட வெட்டிய கட்டைத்துண்டு “ குறையல் 
எனப்பட்டது . கரிபுற விறகின் ஈமம் என்றதனால் , எரிந்து குறை 
பட்ட கட்டைகளையே பண்டை நாளில் ஈமத்தில் எரிமூட்ட அடுக்குவ 
ரென்பது தெரிகிறது . அதியமான் உடல் ஈமத்தீயில் எரிவது கண்டு 
ஆற்றாது கூறுகின்றாராகலின் " குறுகினுங் குறுகுக என்றும் , சில 
கட்டைகள் தீக்கொழுந்து விட்டெரியினும் தங்கண் இட்ட பொருள் 
நன்கு வேகச் செய்யாது போவதுண்மையின் , " குறுகாது சென்று 
விசும்புற நீளினும் நீளுக என்றும் கூறினார் . " ஒண் ஞாயிறன்னோன் 
என்றார் , ஞாயிற்றின் ஒளியை மறைக்க முடியாதவாறுபோல அதிய 
மான் புகழ்களும் மாயாவென்று கட்டுரைக்கின்றாராகலான் ; " புதைத்த 
லொல்லுமோ ஞாயிற்ற தொளியே ( ஐங் . எக ) என்று பிறரும் கூறு 
தல் காண்க . குறுமை , சிறுமையு முணர்த்துமாதலால், குறுகினுங் குறு 
குக என்றதற்கு , " இவனுடற் சிதையாமற் சிறுகினும் சிறுகுக என்றும் , 
நீளினும் நீளுக என்றதற்கு , சிதையும்படி சென்று நீளுக , இவன் புகழ் 
மாயாவெனினு மமையும் என்றும் உரைத்தார் . 


எஉ 


புறநானூறு 


உரை : 


உ.உ. அதியமான் நெடுமான் அஞ்சி 
அதியமான் நெடுமான் அஞ்சி இறந்தபின் , அவன் உடலை அடக்கம் 
செய்த சான்றோர் நன்னாளில் அவனுக்கு நடுகல் நாட்டினர் . அதன்கண் 
அவன் பீடும் பெயரும் எழுதி மயிற்பீலி சூட்டி நடுகல் விழா அயர் 
தனர் . அவ்விடத்தே சான்றோர் பலரும் கூடியிருந்தனர் . அவருடன் 
ஒளவையாரும் இருந்தார் . நடுகல்லாகிய அதியமானுக்குச் சிறு கலங் 
களில் நாரால் வடிக்கப்பட்ட தேறலை வைத்துப் படைத்து வழிபட்ட 
னர் . அதுகண்ட ஒளவையாருக்கு நெஞ்சில் எழுந்த துயரத்துக்கு அள 
வில்லை ; அவர் கண்களில் நீர் ஆறாய் ஒழுகிற்று . பகைவர் தமது நாடு 
முழுதும் கொடுப்பினும் கொள்ளாத மற மாண்புடைய இந்த அதியமான் 
இந்தச் சிறுகலங்களில் பெய்து தரப்படும் தேறலைக் கொள்வானோ? 
என்ற இந்தப் பாட்டைப் பாடினார் . 

இல்லா கியரோ காலை மாலை 
அல்லா கியர்யான் வாழு நாளே 
நடுகற் பீலி சூட்டி நாரரி 
சிறுகலத் துகுப்பவுங் கொள்வன் கொல்லோ 
கோடுயர் பிறங்குமலை செமீ இய 
நாடுடன் கொடுப்பவுங் கொள்ளா தோனே . 
தினையும் துறையு மவை . அவளை யவர் பாடியது . 
காலை DIT 30 

இல்லாகியர் - அவனையின்றிக் கழி 
கின்ற காலையும் மாலையும் இனி இல்லையாகுக ; யான் வாழும் நாள 
அல்லாகியர் - பான உயிர் வாழும் நாளும் எனக்கு ஒருபயன் 
படாமையின் அவை யல்லவாக ; நடுகற் பீலி சூட்டி 

நடப்பட்ட 
கல்லின்கண் பீலியைச் சூட்டி : நாரரி சிறுகலத்து உகுப்பவும் 
நாரால் அரிக்கப்பட்ட தேறலைச் சிறிய கலத்தான் உகுப்பவும் ; 
கொள் வன் கொல்லோ அதனைக் கொளவனோ கொள்ளானோ ; 
கோடு உயர் பிறங்குமலை கெழி இய - சிகரமோங்கிய 

சிகாமோங்கிய உயர்ந்த 
மலை பொருந்திய ; நாடு உடன் கொடுப்பவும் கொள்ளாதோன் 
நாடு முழுவதும் கொடுப்பவும் கொள்ளாதவன் ; எ - று . 

நாடுடன் கொடுப்பவும் கொள்ளாதோன் நாரரி சிறுகலத் துகுப்ப 
வும் கொள்வன் கொல்லோ எனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : காலை பகற்போதின் தொடக்கமாய்ப் பகலையும் , மாலை 
இரவுப்போதின் தொடக்கமாய் இரவையும் குறித்து நின்றன . பயன் 
படாதநாள் வீணாள் எனப்படுதலின் , " அல்லாகியர் என்றார் .நடுகல்லில் 
இறந்த தலைவனுடைய பெயரையும் பீடுகளையும் எழுதி மயிற்பீலீ 
சூட்டி நடுவது மரபாதலின் நடுகற் பீலி சூட்டியென்றார் . நல்லமர்க் 
கடந்த நாணுடை மறவர் , பெயரும் பீடு மெழுதி யதர் தொறும் , பீலி 
சூட்டிய பிறங்குநிலை நடுகல் ( அகம் : சுஎ ) என வருதல் காண்க . 
கல்லாயினானைத் தெய்வமாக்கி , அவன் விரும்பும் உணவைப் படைத்துப் 
பரவுவது பண்டையோர் வழக்கு . அதனால் சிறுகலங்களில் தேறலைப் 
பெய்து படைத்தனரென அறிக. " ஒலிமென் கூந்த லொண்ணுத 
லரிவை , நடுகற் கைதொழுது பரவும் ( புறம் : ஈ .0 • )என நடுகல் தெய் 
வமாகப் பரவப்படுவது காண்க . 


- 


ந 


மூலமும் உரையும் 


காக 


எனப் 


உஙங . வேள் எவ்வி 
வேளிர்குலத் தோன்றலாகிய எவ்வி பறம்புமலைத் தலைவனாகிய 
வேள் பாரி பிறந்த குடிக்கு முதல்வன் . இவனது ஊர் நீடூர் என்பது . 
இது மிழலைக் கூற்றத்தில் உள்ளது . இஃது அறந்தாங்கி வட்டத்துத் 
தென்பகுதியும் இராமநாதபுர மாவட்டத்தின் கீழ்ப்பகுதியும் தன்கண் 
கொண்டது. அதனால் இவன் " நீடூர் கிழவன் எனப் படுவன் . இவன் 
பெருங்கொடை புரியும் வள்ளல் . இவன்பால் பாணர்கட்குப் பேரன் 
புண்டு . வாட்படையும் வேற்படையும் சிறக்க உடைய இவன் புலவர் 
பாடும் புகழ் மிகப் படைத்தவன் . ஒருகால் இவன் தன் ஏவலைக் கொள் 
ளாது பகைத்த பசும்பூண் பொருந்திலர் என்பாரை வென்று அவர்க் 
குரிய அரிமணம் , என்னும் ஊர்க்குப் புறத்ததாகிய உறத்தூரின்கண் 
பெருஞ்சோற்றுவிழா அயர்ந்தானென ஆசிரியர் பரணர் குறிக்கின்றார் . 
இந்த அரிமணம் , உறத்தூர் என்பன புதுக்கோட்டை வட்டத்தில் 
உள்ளன . அரிமணம் இப்போது அரிமளம் என வழங்குவதுபோலும் . 
வேள் எவ்வி பகைவரொடு போர் செய்து இறந்தான் . அவனால் பெரி 
தும் பேணப்பட்ட பாணர் தம் இசைக்கருவியாகிய யாழை முறித்திட்டு 
அவனைப் பரவி வருந்தினர் . அவர்கள் பின்பு எய் திய வறுமை புலவர் 
பரிந்து எடுத்தோதும் அத்துணை மிகுதி பெற்றிருந்தது . இந்த எவ்வி 
யின் பிரிவாற்றாது வருந்திய சான்றோர்களுள் வெள்ளெருக்கிலையார் 
என்பவரும் ஒருவர் . “ போர்க்குச் சென்று பெரும் போருடற்றி 
வீழ்ந்த எவ்வியின் முகத்தினும் மார்பினும் பட்ட புண்கள் பலவாகும் 

போரிடையிருந்து வந்த செய்தி வெள்ளெருக்கிலையார்க்கு 
விடியற்காலத்தே வந்தது . வேள் எவ்வியின் வாள்வன்மையும் பேராண் 
மையும் நன்கறிந்தவராதலின் , அச் செய்தியை அவர் உண்மையென 
ஏற்கவில்லை . ஆயினும் , அவர் மனம் அமைதி பெறவில்லை . “ இச்செய்தி 
பொய்யுரையாகுக என அவர் தமக்குள்ளே விழைந்தார் . அவ்விழை 
வின் வெளியீடே இப்பாட்டு . வெள்ளெருக்கின் இலையைச் சிறப்பித் 
துப் பாடியதனால் இவர்க்கு இப்பெயர் எய்திற்றாகல் வேண்டும் . 

பொய்யா கியரோ பொய்யா கியரோ 
பாவடி யானை பரிசிலர்க் கருகாச் 
சீர்கெழு நோன்றா ளகுதைகட் டோன்றிய 
பொன்புனை திகிரியிற் பொய்யா கியரோ 
இரும்பா ணொக்கற் றலைவன் பெரும்பூட் 
போரடு தானை யெவ்வி மார்பின் 
எஃகுறு விழுப்புண் பலவென 

வைகுறு விடிய லியம்பிய குரலே . 
திணையும் துறையும் 

வேள் எவ்வியை வெள்ளெருக்கிலையார் 
பாடியது . 

பொய்யாகியரோ பொய்யாகியரோ - பொய்யாகுக 
பொய்யாகுக ; பாவடி யானை பரிசிலர்க்கு அருகா - பரந்த அடி 
யினையுடைய 

யானையைப் பரிசிலர்க்குக் குறைவறக் கொடுக் 
கும் ; சீர் கெழு நோன்றாள் - சீர்மை பொருந்திய வலிய முயற் 


க 


அவை . 


உரை : 


புறநானூறு 


என 


று . 


சியையுடைய ; அகுதைகண் தோன்றிய - அகுதையிடத்து உள 
தாகிய ; பொன்புனை திகிரியின் பொய்யாகியர் - பொன்னாற் செய் 
யப்பட்ட ஆழிபோலப் பொய்யாகுக ; இரும்பாண் ஒக்கல் தலை 
வன் - பெரிய பாண் சுற்றத்திற்கு முதல்வன் ; பெரும்பூண் போர் 
அடு தானை எவ்வி மார்பின் - பேரணிகலத்தினையுடைய போரின் 
கட் கொல்லும் படையினையுடைய எவ்வியது மார்பின்கண் ; 
எஃகுறு விழுப்புண் பல 

வேல் தைத்த சிறந்த புண் 
பலவென ; வைகுறு விடியல் இயம்பிய குரல் - வைகுதலுற்ற 
விடியற்காலத்துச் சொல்லிய வார்த்தை ; எ 
பெரும்பூண் மார்பென இயையும் . 

இயையும் . திகிரியென்றது திகிரி தைத்த 
தென்று பிறந்த வார்த்தை ; பொன் ஈண்டு இரும்பு . அடுக்கு விரை 
வின்கண் வந்தது . இயம்பிய குரல் பொய்யாகியர் எனக் கூட்டுக . 
விளக்கம் : 

அகுதை யென்பவன் பண்டை நாளில் கடல் சார்ந்த 
ஊராகிய கூடல் என்ற ஊர்க்குத் தலைவன் . மறப்போர் புரியும் சான் 
றாண்மையும் பரிசிலர்க்குக் களிறு வழங்கும் கைவண்மையும் உடைய 
வன் . இவன் பெரிய தா னயையு முடையன என்ப . இவன்பால் பொற் 
றிகிரி யுண்டு ; ஆதலின் , இவனை வெல்வது எவர்க்கும் ஆகாதென்றொரு 
பெருமொழி நாடெங்கணும் பரவியிருந்தது . அதனால் பலரும் அவனை 
யஞ்சி யிருந்தனர் ; முடிவில் ஒருகால் போருண்டாகிய போது அகுதை 
கொல்லப்பட்டான் . பொற்றிகிரி யுண்டென்பது பொய்யாயிற்று . அச் 
செய்தி போல எவ்வி மார்பிற் புண்ணுற்றிறந்தானென்ற சொல்லும் 
பொய்யாகுக வென்பார் , அகுதைகண் தோன்றிய பொன்புனை திகிரி 
போலப் பொய்யாகியர் என்றார் . 


உஙச . 


வேள் எவ்வி 


வெள்ளெருக்கிலையார் விடியலிற் கேட்ட செய்தி உண்மையே 
யாயிற்று . அவர்க்குண்டாகிய வருத்தத்துக்கு அளவில்லை . யாவர்க் 
கும் வரையாது அளித்துப் பலரோடு இருந்துண்டலையே 

பெரிதும் 
விரும்பி வாழ்த்த வேள் எவ்வியின் பிரிவு வெள்ளெருக்கிலையார் 
நெஞ்சில் நிலைபெற நின்று வருத்திற்று . நாட்கள் பல கழிந்தன . ஒரு 
நாள் அவர் எவ்வியின் மனைக்கு வந்தார் . கைம்மை நோன்பு நோற்கும் 
அவன் மனைவியர் எவ்வி கிடந்து உயிர் நீத்த இடத்தை மெழுகிப் புல் 
லைப் பரப்பி அதன்மேல் இனிய சிறு உணவை வைத்துப் படைத்துவழி 
படுவதைக் கண்டார் . உலகமுழுதும் வரினும் வருவார்க்குத் தடை 
யாதுமின்றித் திறந்த வாயிலையுடையனாய்ப் பலரோடும் இருந்துண்ணும் 
வள்ளலாகிய வேள் எவ்வி புல்மேல்வைக்கப்பட்ட இச்சிறு பிண்டத்தை 
விரும்பியேற்பனோ என எண்ணிப் புண்ணுற்ற நெஞ்சினராய்க் கத 
றிப் புலம்பினார் . அப் புலம்புரை இப் பாட்டாகும் . 

நோகோ யானே தேய்கமா காலை 
பிடியடி யன்ன சிறுவழி மெழுகித் 
தன்னமர் காதலி புன்மேல் வைத்த 


மூலமும் உரையும் 


எ 


இன்சிறு பிண்டம் யாங்குண் டனன்கொல் 
உலகுபுகத் திறந்த வாயிற் 
பலரோ டுண்டன் மரீ இ யோனே . 
தினையும் துறையும் அவை . அவனை யவர் பாடியது . 
உரை : 

நோகோயான் - நோவக்கடவேனோ யான் ; மாகாலை 
தேய்க 

எனது வாழக்கடவ மிக்க நாள் மாய்வதாக ; பிடியடி 
யன்ன சிறுவழி மெழுகி - பிடியினது அடிபோன்ற சிறிய இடத் 
தினை மெழுகி ; தன் அமர் காதலி - தன்னை மேவப்பட்ட காதலி ; 
புல்மேல் வைத்த இன் சிறு பிண்டம் - புல்மேல் வைக்கப்பட்ட 
இனிய சிறிய பிண்டத்தை; யாங்கு உண்டனன் கொல் - எவ்வி 
உண்டான கொல்லோ ; உலகு புகத் திறந்த வாயில் உலகத்தார் 
யாவரும் புகும் பரிசு திறந்த வாயிலையுடைய ; பலரோடு உண் 
டல் மரீ இயோன் - பலரோடுங் கூடி யுண்டலை மருவியோன் 


று . 


இன் சிறு பிண்டமென்றது கழ்ச்சிக் குறிப்பு . பலரோடு உண் 
டலை மரீ இயோன் பிண்டம் யாங்கு உண்டனன்கொல் எனக் கூட்டுக . 

விளக்கம் : எவ்வி கிடந்து உயிர் நீத்த இடத்தை வட்டமாக மெழு 
கினமை தோன்றப் பிடியடி யன்ன சிறு வழி யென்றார் . இலையிட்டு 
அதன்மேல் தருப்பைப்புல்லை வைத்து அதன்மேல் இனிய சுவையில் 
லாத உணவைப் பெய்து படைத்துக் கைம்பெண்கள் உண்பது இயல் 
பாதலால் , அதனை , “ புன்மேல் வைத்த இன்சிறு பிண்டம் என்றார் . 
இனிய சுவையின் ரு பொழுதைய உணவாதலால் , அதனை 

“ இன் 
சிறு பிண்டம் என்றது குறிப்பாய் இகழ்ந்தவாறாயிற்று . எவ்வியின் 
வள்ளன்மையை நினைந்து வியந்து கூறலின் , யாங்குண்டனன் கொல் 
என்றார் . இவ்வாறே அதியமானைப் பாடிய ஔவையார் , " நாரரி சிறு 
கலத் துகுப்பவும் கொள்வன் கொல்லோ ( புறம் : உ உ ) என்பது 
காண்க . 


உஙரு . அதியமான் நெடுமான் அஞ்சி 
அதியமான் இறந்தபின் ஒளவையாரை யுள்ளிட்ட சான்றோர் கூட் 
டத்தில் அஞ்சியின் கொடை நலமும் , புலவர் முதலியோரை அவன் 
பேணுந் திறமும் பொருளாகப் பேசப்பட்டன . ஔவையார் அவனோடு 
இருந்து அவனது வள்ளன்மையைத் தெளிய அறிந்திருந்தாராதலின் , 
அதனை இப்பாட்டின் கண் விரியக் கூறியுள்ளார் . அஞ்சியின் மார்பில் 
தைத்து அவன் உயிருண்ட வேல் , பாணர் புலவர் முதலியோர் வாழ்த் 
கையையே சீரழித்து விட்டதென்றும் , எனவே நாட்டில் பாடுவோரும் 
பாடுவோர்க்கு ஈவோரும் இலராயினர் என்றும் , ஈயாது வைத்து உயிர் 
துறந்து கெடும் கீழ்மக்களே மிகப் பலராக இவ்வுலகில் உள்ளனர் என் 
றும் படிப்போர் நெஞ்சுருகிக் கண்கலுழுமாறு பாடியுள்ளார் . 


சர் 


புறநானூறு 


சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே 
பெரியகட் பெறினே 
யாம்பாடத் தான் மகிழ்ந் துண்ணு மன்னே 

சிறுசோற்றானு நனிபல கலத்தன் மன்னே 
ரு பெருஞ்சோற்றானு நனிபல கலத்தன் மன்னே 

என்பொடு தடிபடு வழியெல்லா மெமக்கீயு மன்னே 
அப்பொடு வேனுழை வழியெல்லாந் தானிற்கு 
நரந்த நாறுந் தன்கையாற் 

( மன்னே 
புலவு நாறு யென் றலை தைவரு மன்னே ; 
அருந்தலை யிரும்பாண ரகன் மண்டைத் துவையுரீ 
இரப்போர் கையுளும் போகிப் 
புரப்போர் புன்கண் பாவை சோர 
அஞ்சொ னுண் டேர்ச்சிப் புலவர் நாவிற் 

சென்று வீழ்ந் தன்றவன் 
சடு அருநிறத் தியங்கிய வேலே - 

ஆசா கெந்தை யாண்டுளன் கொல்லோ ( மில்லைப் 
இனிப் , பாடுநரு மில்லைப் பாடுநர்க்கொன் றீகுநரு 
பனித்துறைப் பகன்றை நறைக் கொண் மாமலர் 

சூடாது வைகியாங்குப் பிறர்க்கொன் உன் 
21. றீயாது வீயு முயிர் தவப் பலவே.. 

. 
திணையும் துறையு மவை . அதியமான் நெடுமான் அஞ்சியை ஒளவையார் 
பாடியது . 

சிறிய கள் பெறினே - சிறிய அளவினையுடைய 
மதுவைப் பெறின் , எமக்கு ஈயும் மன் எங்களுக்கே தருவன் , 
அது கழிந்தது ; பெரிய கள் பெறின் - பெரிய அளவினையுடைய 
மதுவைப் பெற்றானாயின் ; யாம் பாட - அதனை யாம் உண்டு 
பாட ; தான் மகிழ்ந்துண்ணும் மன் எஞ்சிய மதுவைத் தான் 
விரும்பி நுகர்வான் , அது கழிந்தது ; சிறு சோற்றானும் நனி 
கலத்தன் மன் 

சோறு எல்லார்க்கும் பொதுவா தலால் 
சிற்றளவினையுடைய சோற்றின்கண்ணும் மிகப்பல 

கலத் 
தோடுங்கூட வுண்பன் , அது கழிந்தது ; பெருஞ் சோற்றானும் 
நனிபல கலத்தன்மன் - மிக்க அளவினையுடைய சோற்றின் கண் 
ணும் மிகப்பல கலத்தோடுங்கூட உண்பன் , அது கழிந்தது ; 
என்பொடு தடிபடு வழியெல்லாம் - என்போடு கூடிய ஊன்றடி 
யுள தாகிய இடமுழுதும் ; எமக்கு ஈயும் மன் எங்களுக்கு 
அளிப்பன் , அது கழிந்தது ; அம்பொடு வேல் நுழைவழி யெல் 


உரை : 


பல 


மூலமும் உரையும் 


லாம் - அம்போடு வேல் தைத்து உருவுமிடமாகிய போர்க்கள 
முழுதும் ; தான் நிற்கும் மன் - தானே சென்று நிற்பன் ; அது 
கழிந்தது ; நரந்தம் நாறும் தன் கையால் - தான் காதலிப்பார்க்கு 
மாலை சூட்டு தலான் , நரந்தப்பூ நாறும் தன்னுடைய கையால் ; 
புலவு நாறும் என் தலை தை வரும் மன் - தான் அருளுடைமையின் 
புலால் நாறும் எம்முடைய தலையைத் தடவுவன் , அது கழிந்தது ; 
அருந்தலை இரும் பாணர் அகல் மண்டைத் துளை உரீஇ - அரிய 
தலைமையையுடைய பெரிய பாணரது அகலிய மண்டையின்கண் 
துளையை யுருவி ; இரப்போர் கையுளும் போகி - இரப்பவர் கை 
யுள்ளும் தைத் துருவி ; புரப்போர் புன் கண் பாவை சோர - தன் 
னாற் புரக்கப்படும் சுற்றத்தாரது புல்லிய கண்ணிற் பாவை ஒளி 
மழுங்க ; அம் சொல் நுண் தேர்ச்சிப் புலவர் நாவில் சென்று 
வீழந்தன்று - அழகிய சொல்லை யாராயும் நுண்ணிய ஆராயச்சியை 
யுடைய அறிவினையுடையோர் நாவின்கண்ணே போய் வீழந்தது ; 
அவன் அருநிறத்து இயங்கிய வேல் - அவனது அரிய மார்பத் 
தின் கண் தைத்த வேல் ; ஆசாகு எந்தை - எமக்குப் பற்றாகிய 
எம மிறைவன் ; யாண்டு உளன் கொல்லோ - எவ்விடத்துள்ளான் 
கொல்லோ ; இனிப் பாடுநரும் இல்லை பாடுநர்க்கொன்று ஈகுநரும் 
இல்லை - பாடுவாரும் இல்லை பாடுவார்க்கு ஒன்று ஈவாரும் இல்லை ; 
பனித்துறைப் பகன்றை நறைக்கொள் மாமலர் - குளிர்ச்சியை 
யுடைய நீரையுடைய துறையின் கண் பகன்றையினது தேனைப் 
பொருந்திய பெரிய மலர் ; சூடாது வைகி யாங்கு - பிறராற் 
சூடப்படாது கழிந்தாற் போல ; பிறர்க்கு ஒன்று ஈபாது வீயும் 
உயிர் தவப்பல - பிறர்க்கு ஒரு பொருளைக் கொடுக்காது மாய்ந்து 
போம் உயிர் மிகப்பல ; எ 
அவன் நிறத்து உருவிய வேல் 

வேல் அவனுக்கு இறந்துபாட்டைச் 
செய்தலோடே பாணர் முதலாயினார்க்கும் இறந்து பாட்டினைச் செய்த 
லான் , ஒரு காலத்தே யாவரிடத்தும் தைத்தது என்றாராகக் கொள்க . 
மன் : கழிவின்கண் வந்தது . 

விளக்கம் : சிறியகட் பெறினே எமக்கீயு மன்னே என்புழி மன் 
னைச் சொல் இனி அது கழிந்தது காண் என்னும் பொருள் குறித்து 
நின்றது ; காண் என்றால் , பொருளுண ராதானை , அரிதாகப்பெற்ற கள்ளை 
எக்காலமும் எமக்குத் தருகின்றவன் துறக்கத்துச் சேறலின் எமக்குக் 
கள்ளுண்டல் போயிற்றென்றல் இதன் பொருள் எனத்தொடர்மொழி 
கூறிப் பொருளுணர்த்துக என்பர் . ( சொல் . உரி . கச ) நச்சினார்க் 
கினியர் . அஞ்சொல் நுண் தேர்ச்சிப் புலவர் என்றதற்குச் சொல் 
லழகும் பொருளழகு மென்ற அழகமையச் சொல்லுதலும் , பிறர் 
சொல்வனவற்றின்கண்ணும் நூலின் கண்ணும் 

ஆழ்ந்து 
நுண் பொருளைத் தேர்தலுமுடைய புலவர் என்று உரைத்தாலும் 
பொருள் நலம் குறையாதெனவுணர்க . ஆசு , பற்றுக்கோடு . பற்றாசு என் 
முற்போல , அவன் இறந்தது குறித்து கையற்றுப்பாடுதலால் , " யாண் 
டுளன் கொல்லோ என்றார் . பகன்றை பலரும் சென்று , படியும் நீர்த் 


N 


று , 


கிடக்கு 


புறநானூறு 


துறைக்கட் பூத்திருப்பினும் , பெரிதாயும் தேன் நிறைந்ததாயும் இருப் 
பினும் அதன் பூ எவர்க்கும் பயன்படா தென்றற்குப் பனித்துறைப் 
பகன்றை யென்றும் , நறைக்கொண் மாமல் ரென்றும் மிகுத்துக் 
கூறினார் . காஞ்சித் திணைக்குரிய துறைகளுள் , " இன்னனென் றிரங்கிய 
மன்னை " யென்ற துறைக்கு இப்பாட்டு முழுதையும் எடுத்துக் காட்டுவர் 
( தொல் . புறத் . கக ) இளம்பூரணர் . ஈயாது வீயும் உயிர் என்றவழி , 
உயிரென்பது உடம்பொடு கூடி நிற்கும் மக்களையேயாயினும் , உடம்பின் 
தொடர்பாலுண்டாகும் ஈத்துவக்கும் இன்பமும் , ஈகையாலுள தாகும் 
புகழும் அறியாமையின் 

உயிர் என்றார் . தோன் றலின் 
தோன்றாமை நன்று ( குறள் . உஙசு ) என்றதற்குப் பரிமேலழகர் கூறும் 
உரை ஈண்டு நினைவு கூரத்தக்கது . 


வாளா 


உங்க . 


வேள்பாரி 


வேள்பாரி இறந்தபின் அவன் மகளிர் இருவரையும் அந்தணராகிய 
கபிலர் வேந்தர் சிலரிடம் கொண்டு சென்று மணம் புரிவிக்க முயன் 
றனர் . அவர் முயற்சி பயன்படவில்லை . முடிவில் மலையமான் நாட்டுத் 
தலைநகராகிய திருக்கோவலூரை யடைந்து அம் மகளிரை அவ்வூர்ப் 
பார்ப்பாரிடத்தே அடைக்கலமாகத் தந்தனர் . பார்ப்பனரிடையுள்ள 
பொருட்கும் உயிர்கட்கும் பிறர் எவரும் தீங்கு செய்தலாகாது எனபது 
அந்நாளைய முறை . பிறர் பால் மகட்கொடை வேண்டிச் செல்வதும் , 
மகள் மறுத்தால் அது குறித்துப் போர் தொடுத்து உடற்றுவதும் 
பண்டையோர் மரபு ; ஆயினும் , பார்ப்பாரிடம் மகட்கொடை விழை 
வதும் அதுவே வாயிலாகப் போர் மேற்கொள்வதும் இல்லை . இதனை 
ஆசிரியர் கபிலர் நன்கறிந்தவராதலாற்றான் , பாரி மகளிரைப் பார்ப்பா 
ரிடத்தே அடைக்கலப்படுத்தார் . அவர் கட்கு ஒரு தீங்கும் உண்டாகா 
தென வுணர்ந்த கபிலருக்குப் பெருஞ்சுமை நீங்குவதாயிற்று . வேள் 
பாரியின் உயிர்த் துணைவராதலின் , அவனையில்லாத இங்கிலவுலகு 
அவர்க்கு உயிரிலாத உடல் போலப் பொலிவிழந்து தோன்றிற்று . 
பாரியை நினைந்து நினைந்து அவர் தம் தூய நெஞ்சு துயரத்தால் புண் 
பட்டது . இனி வடக்கிருத்தலை மேற்கொண்டு உண்ணா நோன்பால் 
உயிர் துறந்து மறுமையுலகில் அவனைக் கண்டு கூடிப் பண்டேபோல் 
நட்புக்கிழமையால் நல்வாழ்வு வாழ்தல் வேண்டுமென அவர் எண்ணி 
னார் . தென்பெண்ணையின் நட்டாற்றுத் துருத்தியில் ஒரிடங்கண்டு 
வடக்கிருக்கலானார் . இன்றும் கோவலூர்க்கருகில் தென் பெண்ணை 
யாற்றில் கபிலக்கல்லென 

கல்லிருந்து 

கபிலர் வடக்கிருந்த 
செய்தியை நினைவுறுத்துக் கொண்டு நிற்கிறது . அக்காலை அவர் , வேள் 

மனக்கண்ணிற்கண்டு ; மாவண் பாரி , என்னை நீ 
யாண்டுகள் பேணிப் பாதுகாத்தாய் ; அக்காலமெல்லாம் நீ என்னோடு 
உயிர் கலந்தொன்றிய கேண்மையுடையனாய் ஒழுகினாய் ; ஆயினும் , நீ 
இவ்வுலகினின்றும் பிரியுங்கால் , என்னையும்உன்னோடும்உடன் வரவிடாது 
இருந்துவருக எனக் கூறிப்பிரிந்தாய் ; இதனால் நீ என்பால் வேறு 
பட்டாய் போலும் ; யான் நினக்குப் பொருந்தா தவன் போலும் ; எவ் 
வாறாயினும் ஆகுக ; இனி , இப் பிறப்பில் நம்மிருவரையும் கூட்டி 
ஒன்றியநட்பால் உயர் வாழ்வு வாழச்செய்த நல்லூழ் , மறுமையிலும் 
மின்னோடு உடனுறையும் வாழ்வை நல்குவதாக என்று மொழிந்தார் . 
அம் மொழியே இப்பாட்டு . 


பாரியை 


t 


மூலமும் உரையும் 


கலையுணக் கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் 
சிலைகெழு குறவர்க் கல்குமிசை வாகும் 
மலை கெழு நாட மாவண் பாரி 

கலந்த கேண்மைக் கொவ்வாய் நீயெற் 
நே புலந்தனை யாகுவை , புரந்த யாண்டே 

பெருந்தகு சிறப்பி னட்பிற் கொல்லா 
தொருங்குவரல் வீடா அ தொழிகெனக் கூறி 
இனையை யாதலி னினக்கு மற்றியான் 
மேயினே னன்மையானே யாயினும் 
இம்மை போலக் காட்டி யுர்மை 
இடையில் காட்சி நின்னோ 
டுடனுறை வாக்குக வுயர்ந்த பாலே . 
திணை : அது . துறை : கையறு நிலை . 

வேள்பாரி துஞ்சியவர் , அவன் 
மகளிரைப் பார்ப்பார்ப்படுத்து வடக்கிருந்த கபி.பர் பாடியது . 

உரை : கலையுணக் - கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் - 
முசுக்கலை கிழித்துண்டலாற் பீறிய முழவுபோலும் பெரிய 
பலாப்பழம் ; சிலைகெழு குறவர்க்கு அல்கு மிசைவாகும் - வில்லை 
யுடைய குறவர்க்கு அதன் பெருமையால் சில நாளைக்கு இட்டு 
வைத்துண்ணும் உணவாம் ; மலைகெழு 

மலையையுடைய 
நாட்டையுடையோய் ; மாவண் 

பாரி - பெரிய வண்மையுடைய 
பாரி ; கலந்த கேண்மைக்கு ஒவ்வாய் - நீயும் யானும் கலந்த நட் 
பிற்குப் பொருந்த ஒழுகாயாய் ; நீ என் புலந்தனையாகுவை - நீ 
யென்னை வெறுத்தாயாகக் கடவை ; புரந்த யாண்டு - நீ எனக்கு 
உதவி செய்த யாண்டுகளும் ; பெருந்தகு சிறப்பின் நட்பிற்கு 
ஒல்லாது - பெருமை தக்க தலைமையினையுடைய நட்பிற்குப் 
பொருந்தாமல் ; ஒருங்கு வரல் விடாது - யானும் நின்னோடுகூடப் 
போது தற்கு இயையாது ; ஒழிக எனக் கூறி - நீ ஈண்டுத் தவிர்க 
எனச்சொல்லி ; இனையை யா தலின் - இப்படி வேறுபட்ட தன் 
மையை யுடையை யாதலின் ; நினக்கு யான் மேயினே அன் 
மையான் - நினக்கு யான் பொருந்தினே னல்லாமையான் ; ஆயீ 
னும் - இங்ஙனம் பொருந்திற்றிலேனாயினும் ; இம்மை போலக் 
காட்டி - இப்பிறப்பின்கண் நீயும் யானும் கூடி இன்புற்றிருந்த 
வாறு போலக் காட்டி ; உம்மை மறுபிறப்பினும் ; இடையில் 
காட்சி நின்னோடு - இடைவிடாத காட்சியினையுடைய நின்னோடு ; 
உடனுறைவு உயர்ந்த பால் ஆக்குக - கூடி வாழ் தலை உயர்ந்த 
விதி கூட்டுவதாக ; 

உலந்த யாண்டு என்று பாடமாயின் , கழிந்த யாண்டு என்க . மற்று ; 
அசைநிலை . 


நாட 


எ 


m . 


அ ) 


புறநானூறு 


விளக்கம் : கலந்த கேண்மையை விளக்கற்கு , நீயும் யானும் கலந்த 
நட்பு என்றார் . இம்மையில் தன்னோடு கூடியிருந்து கலந்த கேண்மை 
யால் இடைவிடாத காட்சி நல்கி இன்புறுத்தினா னாதலின் , உம்மைப் 
பிறப்பில் உடனுறை வாக்குக பால் என்றார் . பால் , விதி . உயர்ந்த 
பால் என்றார் , இம்மையிற்போல மறுமையிலும் உடனிருந்து பயன் 
தரும் உயர்வுடைமைபற்றி . பிறரும் ‘ வாழச்செய்த நல்வினை யல்லது , 
ஆழுங் காலை புணைபிறி தில்லை ( புறம் : ஙசு எ . ) என்று விதியின் 
உயர்வை எடுத்தோதுவது காண்க . 


உங எ . 


இளவெளிமான் 


வெளிமானாகிய வள்ளலைக் காண்டற்குப் பெருஞ்சித்திரனார் அவ 

ஊர்க்குச் சென்றதும் , அக்காலை அவன் துஞ்சும் நிலையில் 
இருந்ததும் , தன் தம்பி இளவெனிமானை நோக்கிப் பெருஞ்சித்திரனாரை 
நன்கு மதித்துப் பேணுமாறு அவன் பணித்ததும் , பின்னர் அவன் 
இறந்ததும் , இளவெளிமான் தனக்கு மூத்தோன் உரைத்ததை மதி 
யாது பெருஞ்சித்திரனார்க்குச் சிறிதளவே தந்து இகழ்ந்ததும் முன்பே 
நாம் கண்டுள்ளோம் . அப்போது அவர் அவன் கொடுத்த சிறு பரிசிலைப் 
பொருளாக மதியாது தமது நெஞ்சொடு நொந்து உலகம் பெரிது ; 
நம்மைப் பேணுவோர் பலர் ; செல்வோம் வருக என எழுந்து சென்ற 
தும் நாம் அறிந்த செய்தியே . வெளிமானைக் கண்டு பரிசில் பெற 
விழைந்தவர் , வெளிமான் இறந்ததனால் உள்ளம் உடைந்தார் ; அதனால் 
உண்டாகிய கவலை , இளவெளிமான் சிறிது கொடுத்து இகழ்ந்ததனால் 
மிகவும் பெரிதாய்க் கையறவினைப் பயந்தது . சோறாக்குதற்கேற்றிய 
உலைப்பானையில் சோறு வாராது நெருப்பு வந்தது போல , நாம் நாடிப் 
போந்த நல்லோன் நம்நசை பழுதாக மாய்ந்தான் ; தான் கொல்லக் 
கருதிய களிறாகிய இரை தவறுமாயின் , வயப்புலி , வேறோர் எலியை 
வேட்டம் புரிந்து கொன்று பசிதீர நினையாது ; அதுபோல் நாமும் இச் 
சிற்றளவாகிய பரிசிலை விரும்பி யேற்றல் முறையன்று ; வேற்றிடம் 
சென்று பெரும் பரிசிலைப் பெறலாம் எனத் தமது நெஞ்சோடு 
இனைந்து வருந்தித் தேறினார் . அத் தேற்றம் இப் பாட்டுருவில் வெளி 
வந்தது . 

நீடுவாழ் கென்றியா னெடுங்கடை குறுகிப் 
UIT , 

நின்ற பசி நாட் கண்ணே 
கோடைக் காலத்துக் கொழுநிழ லாகிப் 

பொய்த்த லறியா வுரவோன் செவி முதல் 
ந வித்திய பனுவல் விளைந்தன்று என்றென 

நச்சி யிருந்த நசைபழு தாக 
அட்ட குழிசி யழற்பயந் தாஅங்கு 
அளியர் தாமே ; யார்க வென்னா 
அறனில் கூற்றந் திறனின்று துணிய 
ஊழி னுருப்ப வெருக்கிய மகளிர் 
வாழைப் பூவின் வளைமுறி சிதற 


மூலமும் உரையும் 


முதுவா யொக்கற் பரிசில ரிரங்கக் 
கள்ளி போகிய களரியம் பறந்தலை 
வெள்வேல் விடலை சென்றுமாய்ந் தனனே 
ஆங்கது கோயின் றாக வோங்குவரைப் 
புலிபார்த் தொற்றிய களிற்றிரை பிழைப்பின் 
எலிபார்த் தொற்றா தாகு மலிதிரைக 
கடன் மண்டு புனலி னிழுமெனச் சென்று 
நளியுடைப் பரிசிற் றருகம் 
எழுமதி நெஞ்சே துணிபுமுந் துறுத்தே . 
நீணையும் துறையு மவை . 

மவை . வெளிமானுழைச் சென்றார்க்கு அவன் துஞ்ச இன 
வெளிமான் சிறிது கொடுப்பக் கொள்ளாது பெருஞ்சித்திரனுர் பாடியது . 


2 ) 


. 


என 


நன்றாக 


உரை : நீடு வாழக என்று - நெடுங்காலம் வாழவாயாக 
என்று ; 

யான் நெடுங்கடை குறுகி - யான் நெடிய வாயிலை 
பணுகி ; பாடிநினற பசி நாட்கண் - பாடி நின்ற பசியையுடைய 
காலத்தின்கண்ணே ; கோடைக் காலத்துக் கொழு நிழலாகி 
கோடையான் வெம்மையுற்ற பொழுதின்கண் அடைந்தார்க்குக் 
கொழுவிய நிழலையொத்து ; பொயத்தல் அறியா உரவோன் 
யார் கண்ணும் பொய் கூறு தலறியாத அறிவையுடையோனது ; 
செவிமுதல் வித்திய பனுவல் - செவியிடத்து நல்லோர் விதைத்த 
கேள்வியாகிய பயிர் நன்று விளைந் தன்று 
விளைந்ததென நினைத்து ; நச்சியிருந்த நசை பழுதாக பரிசிலை 
விரும்பியிருந்த அவ் விருப்பம பயனில்லையாக ; அட்ட குழிசி 
அழல் பயந்தாங்கு - அடப்பட்ட பானையினின்றும் சோறின்றி 
எரிபுறப்பட்டாற்போல ; அளியர் - அளிக்கத்தக்கார் ; ஆர்க 
என்னா அறனில் கூற்றம - உண்பாராகவென்று கருதாத அற 
மில்லாத கூற்றம் ; திறனின்று துணிய - கூறுபாடின்றாகி அவன் 
உயிரைக் கொள்ளத் துணிய ; ஊழின் உருப்ப எருக்கிய மகளிர் 

மார்பின்கண் அறைந்து கொண்ட 
மகளிர் ; வளை முறி வாழைப் பூவின் சிதற - கையிலணிந்த வளை 
களின் முறிகள் வாழைப் பூப்போலச் சிதற ; முதுவாய் ஒக்கல் 
பரிசிலர் இரங்க - முதிய வாக்கினையுடைய சுற்றத்தோடு கூடிய 
பரிசிலர் ரங்க ; கள்ளி போகிய களரியம் பறந்தலை - கள்ளி 
யோங்கிய 

நிலமாகிய பாழ்பட்ட புறங்காட்டின்கண் ; 
வெள்வேல் விடலை சென்று மாய்ந்தனன் - வெளிய வேலையுடைய 
வீரன் போய் இறந்துபட்டான் ; அது நோய் இன்றாக - கூற்றம் 
நோயின்றியிருப்பதாக ; ஓங்கு வரை - உயர்ந்த மலையிடத்து ; புலி 
பார்த்து ஒற்றிய - புலி பார்த்து வீழ்த்த ; களிற்றிரை" பிழைப் 

புறம் . ! -6 


முறையான் 


வெய் தாக 


களர் 


அ e 


புறநானூறு 


என்ற 


பின் - களிருகிய இரை தப்பின் ; எலி பார்த்து ஒற்றதாகும் - 
தனக்கு இரையா தற்குப் போதாத எலியைப் பார்த்து வீழ்த்தா 
தாகும் ; மலி திரைக் கடல் மண்டு புனலின் - மிக்க திரையை 
யுடைய கடலின்கண் மண்டிய ஆற்று நீர்போல ; இழுமெனச் 
சென்று - விரையப்போய் ; நனியுடைப் பரிசில் 

தருகம் 
மிகுதியை யுடைத்தாகிய பரிசிலைக் கொடு வருவேமாக ; எழுமதி 
நெஞ்சே- எழுந்திராய் நெஞ்சே ; துணிபு முந்துறுத்து -தெளிவை 
முன்னிட்டுக் கொண்டு ; எ 

நசை பழுதாக அழற் பயந்தாங்குக் கூற்றம் துணிய விடலை மாய்க் 
தன னெனவும் மகளிர் வளைமுறி வாழைப்பூவிற் சிதறவெனவும் துணிபு 
முந்துறுத்து நெஞ்சமே எழுவெனவும் கூட்டுக . நோயின்றாக வென்றது 
குறிப்பிற் றோன்றல் ( தொல் . பெய . கூ ) . ஆங்கது நோயின்றாக 
வென்றது இளவெளிமான் சிறிது கொடுப்ப அதனை இகழ்ந்து கூறிய 
தென்பாருமுளர் . புலி பார்த்தொற்றிய களிற்றிரை பிழைப்பின் , எலி 
பார்த் தொற்றாதாகும் என்பதூ உம் இவன்பின் கொடுத்த பரிசிலின் 
சிறுமை நோக்கி நின்றது , 

ஊழை யுருப்ப எருக்கிய மகளிர் என்று பாடமோதி விதியை 
வெறுப்ப எருக்கிய மகளிர் என்றுரைப்பினு மமையும் . 

விளக்கம் : கோடைக் காலத்துக் கொழு நிழலாகி " 
விடத்து ஆகுதல் ஒப்புப் பொருள் உணர்த்திநின்றது . பொய்த்த 
லறியா வுரவோ னென்றதனால் பொய்யாமையாகிய நல்லறம் மிக்க 
திண்மையுடையார் பாலே காணப்படும் என்பதும் தெரிகிறது . பனுவல் , 
நல்லோர் உரைத்த நல்லுரை . நன்று விளைந்தன்று என இயைத்து 
கன்றாக விளைந்ததெனப் பொருள் கூறப்பட்டது . பழுது-பயனின்மை .. 
அட்ட குழிசி யழற் பயந்தாங்கு என்பது பழமொழி . திறன் 
கொள்ளத்தக்கார் , தகாதார் எனக் கூறுபடுத்தறியும் அறிவு . அறிவின் 
மையான் , உயிர் கொள்ளத்தகாத வெளிமான் உயிரைக் கொன்றதென 
வருந்திக் கூறுகின்றாராதலால் , திறனின்று 

என்றார் . 
எருக்கு தல் - மார் பிலறைந்து கொள்ளுதல் ; இஃது அருக்குதல் எனவும் 
வழங்கும் ; மகளிர் குரூஉப் பைந்தார் அருக்கிய பூசல் ( அகம் . 20 அ ) 
என வருதல் காண்க . களர் நிலமே புறங்காடாக வகுக்கப்படுவது 
பற்றி , " கள்ளி போகிய களரியம் பறந்தலை யென்றார் . " பாறிறை 
கொண்ட பறந்தலை மாறு தகக் , கள்ளி போகிய களரி மருங்கு (புறம் . 
கூ.சு (0 ) என்று பின்னரும் கூறுதல் காண்க . 

வெளிமான் முதுமை 
யெய்து முன்பே இறந்தமை தே 

றந்தமை தோன்ற , வெள்வேல் விடலை சென்று 
மாய்ந்தனன் என்றார் . அது , அக் கூற்றம் ; சுட்டினைக் கூற்றுக் 
கேற்றது இளவெளிமான் சிறிது கொடுத்ததற்கேற்றுதலும் உண் 
டென்பது தோன்ற ஆங்கது ... என்பாருமுளர் " என்று உரைத்தார் . 
களிறாகிய இரையைத் தின்னும் புலிக்கு எலி சிறிதும் ஆற்றாதாகலின் , 
தனக்கு இரையாதற்குப் போதாத எலியென்று உரைத்தார் . இள 
வெளிமான் சிறிது கொடுப்ப மனத்தே கலக்கமும் சினமும் கொண்டா 
ராதலால் , துணிபுமுந்துறுத்து எழுமதி என நெஞ்சை ஒருப்படுத்தி 
னார் . பெருவேந்த னல்லனாதலின் 

னல்லனாதலின் இவ்வண்ணம் கூறினார் . 
வேந்தன் மறுத்தவழிப் புலம்புமுந் துறுத்துச் ( புறம் . 2 க 0 ) செல் 
ப என அறிக . 


துணிய 


பெரு 


மூலமும் உரையும் 


உங - வு . வெளிமான் 
வெளிமானது நல்லூர்க்குப் போந்து அவன்பால் பரிசில் பெற்றுத் 
தமது வறுமைத் துன்பத்தைப் போக்கிக்கொள்வது கருத்தாக வந்த 
வர் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் . அவர் வந்தபோது வெளிமான் துஞ் 
சும் நிலையில் இருந்தான் . ஆயினும் , பெருஞ்சித்திரனாரது பெருமையும் 
புலமையும் நன்கறிந்திருந்தமையின் முகத்தால் அன்புற நோக்கி இன் 
புற இருத்தி அவரை வரவேற்றான் . தன் தம்பி இளவெளிமானை 
நோக்கிப் பெருஞ்சித்திரனாருக்கு வேண்டும் பரிசில் நல்கிச் சிறப்பிக்கு 
மாறு பணித்தான் . பின்பு சிறிது போதில் வெளிமான் துஞ்சினான் . 
அது கண்டு ஆற்றாது பெருஞ்சித்திரனார் பெரிதும் மனம் வருந்தி , 
அவனது மறைவால் பாடுவார் கூட்டம் பரிவுற்று வருந்து மென்றும் , 
போர் முரசும் போர்க்களிறும் பிறவும் கையற்று மெலியு மென்றும் 
நினைந்து , மாரிக்காலத்திரவில் கலமொன்றிற் போந்த கண்ணில்லாத 
ஊழன் , கலம் சிதைதலால் கடலில் வீழ்ந்து கலங்குவதுபோல யானும் 
கலங்குகின்றேன் ; என் சுற்றம் என்னாகு மோ , அறியேன் ; இறந்துபடு 
தலே தக்கது போலும் என்ற கருத்தமைந்த இப் பாட்டைப் பாடி 
வருந்தினார் . 

கவிசெந் தாழிக் குவிபுறத் திருந்த 
செவிசெஞ் சேவலும் பொகுவலும் வெருவா 
வாய் வன் காக்கையுங் கூகையுங் கூடிப் 

போ யாயமொடு பெட்டாங்கு வழங்கும் 
– காடுமுன் னினனே கட்கா முறுநன் 

தொடிகழி மகளிரிற் றொல் கவின் வாடிப் 
பாடுநர் கடும்பும் பையென் றனவே 
தோடு கொண் முரசுங் கிழிந்தன கண்ணே 
ஆளில் , வரைபோல் யானையு மருப்பிழந் தனவே 
வெந்திறற் கூற்றம் பெரும்பே துறுப்ப 
எந்தை யாகுத லதற்பட லறியேன் 
அந்தோ வளியேன் வந்தனென் மன்ற 
என்னா குவர் கொலெற் றுன்னி யோரே 

மாரி யிரவின் மரங்கவிழ் பொழுதின் 
ககு ஆரஞ ருற்ற நெஞ்சமொ டொராங்குக் 

கண்ணி லூமன் கடற்பட் டாங்கு 
வரையளந் தறியாத் திரையரு நீத்தத் 
தவல மறுசுழி மறுகலின் 

தவலே நன்றுமற் றகுதியு மதுவே 
திணையும் துறையு மறிவ . வெளிமான் துஞ்சியபின் அவர் பாடியது . 

உரை : கவி செந்தாழிக் குவி புறத்து இருந்த -பிணமிட் 
டுப் புதைக்கப்பட்ட கவிக்கப்பட்ட செய்ய தாழியினது குவிந்த 


அச 


புறநானூறு 


புறத்தே யிருந்த ; செவி செஞ்சேவலும் பொகுவலும் வெருவா 
செவி சிவந்த கழுகின் சேவலும் பொகுவலென்னும புள்ளும் 
அஞ்சாவாய ; வாய்வன் காக்கையும் கூகையும் கூடி - வாய் வலிய 
காக்கையும் கோட்டானும் கூடி ; பேஎய் ஆயமொடு 

பெட் 
டாங்கு வழங்கும் - பேயினத்துடனே தாம் விரும்பிய வழியே 
யியங்கும் ; காடு முன்னினன் கள் காமுறுநன் - சுடுகாட்டைத் 
தலைப்பட்டான் வீர பானத்தைக் காமுறுவான் ; தொடி கழி 
மகளிரின் - அவனுடைய வளை கழிக்கப்பட்ட உரிமை மகளிரைப் 
போல , தொல் கவின் வாடி - பழைய அழகு தொலைந்து ; பாடு 
நர் கடும்பும் பையென்றன - பாடுவாரது சுற்றமும் ஒளி மழுங் 
கின ; தோடு கொள் முரசும் கண் கிழிந்தன - தொகுதி கொண்ட 
முரசங்களும் கண் கிழிந்தன ; ஆளில் வரை போல யானையும் 
பருப்பு இழந்தன - பாகர் முதலாயின ஆளில்லாத மலைபோன் , 
யானைகளும மருப்பிழந்துவிட்டன . வெந்திறல் கூற்றம் பெரும் 
பேது உறுப்பு - இவ்வாறு வெவ்விய திறலையுடைய கூற்றம் 
பெரிய இறந்துபாடடை எயதுவிப்ப ; எந்தை ஆகுதல் - என் 
னிறைவன் பேதுறவெய்தி ; அதற்படல் - அவ் விறந்துபாட் 
டிலே படுதலை ; அறியேன் - அறியேனாய் ; அந்தோ - ஐயோ ; 
அளியேன் வந்தனென்-அளித்தலையுடையேன் வந்தேன் ; மன்ற 
என்னாகுவர்கொல் என் துன்னியோர் - நிச்சயமாக என்ன 
துயரமுறுவர் கொல்லோ என்னை படைந்த சுற்றத்தாா ; 

மாரி 
இரவின் - மழையையுடைய இரவின் கண் ; மரங்கவிழ பொழுதின் 
மரக்கலங் கவிழந்த காலத்து ; ஆரஞர் உற்ற நெஞ்சமொடு - 
பொறுத்தற்கரிய துன்பமுற்ற நெஞ்சுடனே ; ஒராங்கு - ஒரு 
பெற்றிப்பட ; கண்ணில ஊமன் கடற்பட்டாங்கு கண்ணில்லாத 
ஊமன் கடலின்கண் அழுந்தினாற்போல ; வரையளந் தறியாத் 
திரையரு நீத்தத்து - எல்லையளந்தறியப்படாத திரையரிதாகிய 
வெள்ளத்தின்கண் ; அவல மறுசுழி மறுகலின் - துன்பமாகிய 
மறுசுழியின்கட்பட்டுச் சுழலு மதனில் ; தவலே நன்றுமன் - 
இறந்துபடுதலே நன்று ; தகுதியும் அதுவே - நமக்குத் தக்க 
செய்கையும் அதுவே ; எ 

யான் அது செய்யப் பெற்றிலேன் என்னும் நினைவிற்று . மன் : கழி 
வின்கண் வந்தது . வெருவா வழங்குமென இயையும் . முரசும் கண் 
கிழிந்தன: யானையும் மரூப்பிழந்தன என்ற கருத்து , அவற்றால் தொழில் 
கொள்வார் இன்மையின் அவை பயனிழந்தன என்பதாம் . 

விளக்கம் : செவி செஞ் சேவலென்பது எதுகை நோக்கி மொழி 
மாறி நின்றது ; அது செஞ் செவிச் சேவலென நிற்றற்பாலதென்று 
தெய்வச்சிலையார் ( கிளவி.உரு ) கூறுவர் . இவ்வுரைகாரர் ,கிடந்தபடியே 
கொள்வர் . செவி சிவந்தசேவ லென்பது , வாய்வன் காக்கை " யென் 
பதற்குக் கூறப்படும் உரையோடு வைத்து ஒப்புநோக்கத்தக்கது . ஆகு 
தல் , கூற்றம் புணர்க்கும் பேதுறவுக்கு இயைதல் . அளியேனாதலின் வந்த 


-- 


மூலமும் உரையும் 


னென் என்க . காணுந்திறமும் தன் துயரத்தை அரற்றி யுணர்த்தும் 
திறமும் இல்லா தவன் என்றற்குக் " கண்ணி லூமன் என்றார் . துன்ப 
மாகிய வெள்ளமென்பது கருத்தாதல்பற்றி , “ திரையரு நீத்தம் எனப் 
பட்டது . வெள்ளமோடும் நெறியே யோடாது மறித்துச் சுழன்று சுழித 
லால் , மறுசுழி யென்றார் . நன்று விளைவின் மேலும் , தகுதி செய்கை 
மேலும் நின்றன . நினைவிற் றென்பது , குறிப்பெச்சத்தாற் கொள்ளக் 
கிடந்த தென்றவாறு . களிறுகள் மருப்பிழத்தலாவது , தொழில்கொள் 
ளும் பாகர் இல்லாமையால் பயன்படுதல் இழந்தன என விளக்கினார் . 


4 


உங க . நம்பி நெடுஞ்செழியன் 
முடியுடைய வேந்தராகிய பாண்டியர்க்கு வினைவேண்டியவிடத்து 
அறிவும் , படை வேண்டுமிடத்து வெல் படையும் தந்து புகழ் மேம்படு 
வித்த குறுநிலத் தலைவர் பலருண்டு . அவருள் வினை வகையில் வீறு 
எய்தியோர்க்குப் பாண்டி வேந்தர் தம்முடைய பெயர்களையே பட்டமாக 
வழங்குவர் . இவ் வழக்கு ஏனைச் சோழர்பாலும் சேரர்பாலும் காணப் 
படும் . இடைக்காலச் சோழ பாண்டியர் காலத்தும் இவ்வழக்காறு 
இருந்து வந்தது . இவ்வகையில் நம்பி யென்னும் பாண்டி நாட்டுக் குறு 
நிலத் தலைவன் அரிய வினையைச் செய்து முடிவேந்தனாகிய பாண்டியன் 
நடுஞ்செழியன் பெயரைத் தனக்குப் பட்டமாகப் பெற்றான் . அதனால் 
வனைச் சான்றோர் நம்பி நெடுஞ்செழியன் என வழங்கினர் . இவன் 
காலத்து முடியுடைப் பெருவேந்தன் பாண்டியன் நெடுஞ்செழியன் 
எனக் கருதலாம் . இப் பாண்டிநாட்டுக் குறுநிலத் தலைவன்பால் இந் 
நாட்டு வெண்புல நாட்டுப் பேரெயில் ( A.R. NO . 96 of 1894 ) என்னும் 
ஊரினரான முறுவலார் என்ற நல்லிசைச் சான்றோர் பேரன்பு கொண் 
டொழுகினர் . இவனுடைய பலவாகிய நற்பண்புகள் அனைத்தையும் 
அவர் பன்முறையும் கண்டு பயின்றிருந்தனர் . இருக்கையில் , நம்பி 
நெடுஞ்செழியன் எதிர்பாராவகையில் உயிர் துறந்தான் . பிறர் படை 
யால் இறவாமல் கூற்றத்தாற் கொள்ளப்படுபவர் நோலாதவர் என்ற 
கருத்தால் , அக்காலத்துச் சான்றோர் , வேல் வாள் முதலிய படைகளால் 
இறவாதார் உடம்பை , அடக்கம் செய்யுங்கால் படையால் போழ்ந்து 
நிலத்திற் புதைத்தலோ சுடுதலோ செய்வர் . நம்பிநெடுஞ்செழியன் வாள் 
முதலிய படையாற் புண்பட்டிறவாமையால் , செய்யத்தகுவது அறிய 
வேண்டி அக் காலையில் அங்கே கூடியிருந்த சான்றோர் , நல்லிசைச் 
சான்றோராகிய பேரெயில் முறுவலாரை அறிவு வழங்குமாறு வேண்டி 
னர் . நெடுஞ்செழியனது எதிர்பாரா இறப்பு அவர்க்குப் பெரும் பேது 
றவை விளைத்தது . அவர் , “ நம்பிநெடுஞ்செழியன் அறத்துறை , பொருட் 
டுறை , இன்பத்துறை யென்ற எல்லாத் துறையிலும் மாசறக் கடை 
போகி மாண்புற்றவன் . சுருங்கச் சொல்லுமிடத்து அவன் செய்யத் 
தகுவனவெல்லாம் சிறப்புறச் செய்தானாதலால் , 

அவன் 

தலையை 
வாளாற் போழினும் சுடினும் எது செய்யினும் தகுவதாம் என்ற கருத் 
தமைந்த இப்பாட்டைப் பாடிக் காட்டிப் பரிவுற்றார் . 

தொடியுடைய தோண்மணந்தனன் 
கடிகாவிற் பூச்சூடினன் 
தண்கமழுஞ் சாந்து நீவினன் 


புறநானூறு 

இளையுடன் 
செற்றோரை வழிதபுத்தனன் 
நட்டோரை யுயர்புகூறினன் 
வலியரென வழிமொழியலன் 
மெலியரென மீக்கூறலன் 
பிறரைத்தா னிரப்பறியலன் 
இரந்தோர்க்கு மறுப்பறியலன் 
வேந்துடையவையத் தோங்குபுகழ் தோற்றினன் 
வருபடை யெதிர் தாங்கினார் 
பெயர்படை புறங்கண்டனன் 
கடும்பரிய மாக்கடவினன் 

நெடுந்தெருவிற் றேர்வழங்கினன் Andr 
சுரு ஓங்கியல களி றூர்ந்தனன் 

தீஞ்செறி தசும்பு தொலைச்சினன் 
பாணுவப்பப் பசிதீர்த்தனன் 
மயக்குடைய மொழிவிடுத்த சன் , ஆங்கச் 
செய்ப வெல்லாஞ் செய்தன னாகலின் 
இடுக வொன்றோ சுடுக வொன்றே 
படுவழிப் படுக விப் புகழ் வெய்யோன் தலையே , 
திணையும் துறையு மவை . தம்பிநெடுஞ்செழியனைப் பேரெயில் முறுவலார் 
பாடியது . 


மச் 


தொடியுடைய தோள் மணந்தனன் - இளைய மகளி 
ரது வளையணிந்த தோளை முயங்கினான் ; கடிகாவில் பூச்சூடி 
னன் - காவலையுடைய இளமரக்காக்களில் பூவைச் சூடினான் ; 
தண் கமழும் சாந்து நீவினன் - குளிர்ந்த மணம் நாறும் சாந் 
தைப் பூசினான் ; செற்றோரை வழி தபுத்தனன் -பகைத்தோரைக் 
கிளையொடுங் கெடுத்தான் ; நட்டோரை உயர்பு கூறினன் - நட் 
டோரை மிகுத்துக் கூறினான் ; வலியரென வழி மொழியலன் 
இவர் நம்மில் வலியரென்று கருதி அவர்க்கு வழிபாடு கூறியறி 
யான் ; மெலியரென மீக் கூறலன் - இவர் நம்மில் எளியரென்று 
கருதி அவரின் மிகுத்துச் சொல்லியறியான் ; பிறரைத் தான் 

ரப்பறியலன் - பிறரைத் தான் ஒன்று ஈயெனச் சொல்லி 
இரந்தறியான் ; இரந்தோர்க்கு மறுப்பறியலன் - சூழ்ந்து நின்று 
இரந்தோர்க்கு யாதும் இல்லையென்று மறுத்தலை யறியான் ; 
வேந்துடை அவையத்து ஓங்கு புகழ் தோற்றினன் - அரசருடைய 
அவைக்களத்தின்கண் தனது உயர்ந்த புகழை வெளிப்படுத்தி 
னான் ; வருபடை எதிர் தாங்கினன் தன்மேல் வரும்படையைத் 


மூலமும் உரையும் 


படை 


0 . 


தன்னெல்லையுட் புகுதாமல் எதிர்நின்று தடுத்தான் ; பெயர் 
படை புறங்கண்டனன் - புறக்கொடுத்துப் பெயரப்பட்ட 
மீனது புறக்கொடை கண்டு அதன்பின் செல்லாது நின்றான் ; 
கடும்பரிய மாக்கடவினன் - விரைந்த செலவையுடைய குதிரை 
யைத் தன் 
தன் மனத்தி 

மனத்தினும் விரையச் செலுத்தினான் ; நெடுங் 
தெருவில் தேர் வழங்கினன் - நெடிய வீதியின்கண் தேரைச் 
சூழ இயக்கினான் ; ஓங்கு இயல களிறு ஊர்ந்தனன் - உயர்ந்த 
இயல்புடையவாகிய களிறறைச் செலுத்தினான் ; தீஞ் செறி 
தசும்பு தொலைச்சினன் - இனிய செறிவை யுடைத்தாகிய மதுவை 
யுடைய குடங்களைப் பலர்க்கும் வழங்கித் தொலைவித்தான் ; 
பாண் உவப்பப் பசி தீர்த்தனன் - பாணர் உவப்ப அவர் பசியை 
மாற்றினான் ; மயக்குடைய மொழி விடுத்தனன் - நடுவு நிலைமை 
யின் மயங்கு தலையுடைய சொற்களை அந் நடுவு நிலைமையிற 
பிழையா தபடி மயக்கந்தீரக் கூறினான் ; ஆங்குச் செய்ப எல்லாம் 
செய்தனன் ஆகலின் - அப்படிச் செய்யத் தகுவன வெல்லாம் 
செய் தானாகலான் ; இப் புகழ வெய்யோன் தலை - இப் புகழை 
விரும்புவோனது தலையை ; இடுக வாளானறுத்துப் போகடி 
னும் போகடுக ; சுடுக - அன்றிச் சுடினும் சுடுக ; படுவழிப் படுக 
பட்டபடி படுக ; எ 
" நட்டோரை உயர்பு 

என்றது , தான் உயர்த்துக் 
கூறவே யாவரும் உயர்த்துக் கூறுவரென்பதாம் . “ மயக்குடைய மொழி 
விடுத்தனன் என்பதற்கு உலகவொழுக்கத்தில் மயக்கமுடைய சொற் 
கள் தன்னிடைப் புகுதாமல் விடுத்தானென்றும் , பொருள் மயங்கிய 
சொற்களைத் தன்னிடத்துப் புகுதாமல் விடுத்தானென்றும் உரைப் 
பினும் அமையும் . ஒன்றோ வெனபது எண்ணிடைச் சொல் . 

விளக்கம் : பேரெயில் என்றோரூர் சோழநாட்டிலும் உளது . ஆயி 
னும் , முறுவலார் பாண்டித் தலைவனைப் பாடியிருப்பதாலும் , பாண்டி 
நாட்டிலும் இப் பெயருடையதோரூர் இருத்தலாலும் இவர் பாண்டி 
நாட்டினரென்பது வலியுறுகிறது . நம்பி நெடுஞ்செழியன் பெயர் . நெடு 
மொழியனென்றும் காணப்படுகிறது . நம்பிநெடுமொழியன் என்பதே 
பாடமாயின் , நெடுமொழியனூரென்றோரூர் தென்னார்க்காடுவட்டத்தில் 
உண்மையின் , பேரெயின் முறுவலார் சோழநாட்டினரெனத் துணிய 
லாம் . தொடி , மகளிர்க்குரிய சீரிய அணியாதலின் , அதுவே இளமகளி 
ரைக் குறிப்பதாயிற்று . " சுடர்த்தொடீஇ கேளாய் " ( கலி, நிக . ) என 
வருதல் காண்க . அதனால் தொடியுடைய தோள் என்றதற்கு இளைய 
மகளிரது வளையணிந்த தோள் என உரை கூறப்பட்டது. பழம்பகை 
ஒருகாலும் நட்பாகாமை குறித்து , அதனை வழிதபுத்தனன் என்றார் . 
வழிமொழிதலாவது , யாது கூறினும் தலை குனிந்து உடன்பட்டொழுகு 
தல் . " வேந்துடை அவையத் தோங்கு புகழ் தோற்றினன் எனவே , 
இந்நெடுஞ்செழியன் முடி வேந்தனல்ல னென்பது தெள்ளிதாம் . புறங் 
கண்ட வழி , அப் புறங்காட்டினாரை யெறிதல் மறத்துறையாகாமை 
யின் , " புறக்கொடை கண்டு அதன்பின் செல்லாது நின்றான் என 
வுரைத்தார் . கடவுதல் விரையச் செலுத்துதலாதலால் , கடவினன் என்ற 


கூறினன் ! 


} 


புறநானூறு 


தற்கு மனத்தினும் விரையச் செலுத்தினான் என்றார் . தசும்பு - கட் 
குடம் . தீஞ்செறி , இனிய செறிவை யுடைத்தாகிய கள் . தொலைச்சினன் 
என்றது பலர்க்கும் வழங்கித் தீர்த்தான் என்பதாம் . மயக்குடைய 
மொழியென்பது மயங்கு தலையுடைய மொழியெனவும் மயக்கமுடைய 
சொற்கள் எனவும் , பொருள் மயங்கிய சொற்கள் எனவும் மூவகையா 
கப் பொருள்பட நிற்றலால் மூன்று பொருளும் எடுத்துக் காட்டினார் . 

டுகவென் றதற்குப் புதைக்க என நேர் பொருள் கூறாது , வாளால் 
அறுத்துப் போகடினும் போகடுக என்றது , இவ்வாறு வாளாற் 
போழப்பட்டாரைச் சுடுவது மரபன்மையின் , அப்பொருள் தானே 
பெறப்படவைத்தார் . மேலும் இங்கு இடுதல் , சுடுதல் என்பவற்றைப் 
பற்றி யன்று ஆராய்ச்சி . எது செய்யினும் கேடில்லை யென்றதற்கு , " படு 
வழிப்படுக என்றார் . 


உசு . 


ஆய் அண்டிரன் 
பொதியமலையைச் சூழ்ந்த வேணாட்டுக்குரியனாய் ஆய்குடியிலிருந்து 
ஆட்சிபுரிந்துவந்த வள்ளலாகிய ஆய் அண்டிரன் , புலவர் பாணர் முத 
லிய பலர்க்கும் ஈத்துப் புகழ் நிறுவி என்றும் பொன்றா இசைவடிவின் 
னாய் இருந்துவந்தான் . மேலைக் கடற்கரையில் பொதியின் மலையை நடு 
வாகக்கொண்டு வடக்கிலும் தெற்கிலும் பரந்து கிடந்த நாடு வேளிர்க் 
குரிய வேணாடாகும் . இதன் வடக்கில் குட்டநாடும் தெற்கில் குமரிப் 
பகுதியான தென்பாண்டி நாடும் இருந்தன . இவ்வேணாட்டைமேனாட்டுத் 
தாலமி முதலிய அறிஞர் ஆவி ( Av1 ) நாடெனக் 

டனக் குறித்தனர் . இதனை 
ஆண்டவேந்தர் , வேள் , வேளிர் , வேண்மான் என்றும் வேணாட்டடிகள் 
என்றும் தம்மைக் கூறிக் கொண்டனர் . இந்நாட்டின் தென்பகுதியில் 
பொதியிலைச் சூழ்ந்து ஆய் அண்டிரனது நாடு இருந்தது . செங்கோட்டை 
வட்டத்தில் ஆய்குடியைத் தலைமையாகக் கொண்டு ஆய்குடிப்பகுதி 
யென்றொரு பகுதியுளது . குட்டநாட்டுச் சேரர்களுக்கும் தென்பாண்டி 
வேந்தர்க்கும் இடையிலிருந்த ஆய் நாடு கி . பி . எட்டு ஒன்பதாம் நூற் 
றாண்டுவரையில் பல இன்னல்களுக்கிடையே ஆய் குடியில் தோன்றிய 
வேந்தராட்சியில் இருந்து வந்தது . ஆய் அண்டிரன் ஆய்குடியைத் 
தோற்றுவித்த முதல்வனாகலாம் எனக்கருதுவர் . பழுமரத் தேர்ந்து 
வரும் பறவை போலப் புலவர் பலரும் அவனை நோக்கி வந்துகொண் 
டிருந்தனர் ; அண்டிரனும் அவர் வேண்டுவனவற்றை ஆர வழங்கிக் 
கொண்டு வந்தான் . அவன் வாழ்நாள் முடிந்தது . கண்ணிலாக் காலன் 
அவன்பால் உயிர்கவர் ந்தொழிந்தான் . 

கொடுத்துப் புகழ் 
கொண்ட அண்டிரன் மேலுலகம் சென்றான் . சான்றோர் 

அவன் 
உடம்பை ஈமத்தெடுத்த எரியில் இட்டனர் ; அவன் உருவுடம்பு மாய்ந் 
தது ; அதனோடு அவன் உரிமை மகளிரும் மாய்ந்தனர் . அந் நிகழ்ச்சி 
கண்ட புலவர் பலரும் கையற்றுக் கண்ணீரும் கம்பலையுமாய்வேறு நாடு 
செல்வாராயினர் . இவற்றை உடனிருந்து கண்ட சான்றோருள் குட்டு 
வன் கீரனார் என்பவர் ஒருவர் . அவர் குட்ட நாட்டுச் சிறப்புடைய 
குட்டுவர் குடியிற் பிறந்தவர் . கீரன் என்பது அவரது இயற்பெயர் . அவர் 
அண்டிரன் இறந்ததும் உரிமை மகளிர் உ.டனுயிர் விடுத்ததும் கண்டு 
கலங்கியதொருபுறம் நிற்க , கற்று வல்ல புலவர் பலரும் வேறுநாடுசெல் 
வது கண்டு மிகவும் மனங்கலங்கினார் . அக் கலக்கத்திடை இவ்வினிய 
பாட்டையும் பாடினார் : 


மூலமும் உரையும் 


50) 


ஆடுநடைப் புரவியுங் களிறுந் தேரும் 
வாடா யாணர் நாடு மூரும் 
பாடுநர்க் கருகா வா அ யண்டிரன் 
கோடேந் தல்குற் குறுந்தொடி மகளிரொடு 
கால னென்னுங் கண்ணிலி யுய்ப்ப 
மேலோ ருலக மெய்தின னெனாஅப் 
பொத்த வறையுட் போழ்வாய்க் கூகை 
சுட்டுக் குவியெனச் செத்தோர்ப் பயிரும் 
கள்ளியம் பறந்தலை யொருசிறை யல்கி 
ஒள்ளெரி நைப்ப வுடம்பு மாய்ந்தது 
புல்லென் கண்ணர் புரவலர்க் காணாது 
கல்லென் சுற்றமொடு கையழிந்து புலவர் 
வாடிய பசிய ராகிப்பிறர் 
5 டுபடு செலவின ராயின ரினியே , 
தினையும் துறையு மவை . ஆயைக் குட்டுவன் கீரனூர் பாடியது . 

உரை : ஆடுநடைப் புரவியும்- தாளத்திற்கேற்ப நடக்கும் 
அசைந்த நடையையுடைய குதிரைகளும் ; களிறும் தேரும் - 
யானைகளும் தேர்களும் ; வாடாயாணர் நாடும் ஊரும் - அழியாத 
புதுவருவாயையுடைய நாடும் ஊர்களும் ; பாடுநர்க்கு அருகா 
ஆஅய் அண்டிரன் - பாடுவார்க்குக் குறைவறக் கொடுக்கும் 
ஆயாகிய அண்டிரன் ; கோடு ஏந்து அல்குல் குறுந்தொடி. 
மகளிரொடு - கோடேந்திய அல்குலினையும் குறிய வளைகளையு 
முடைய உ 

உரிமை மகளிரோடு ; காலன் என்னும் கண்ணிலி 
உய்ப்ப - காலனென்று சொல்லப்படாநின்ற கண்ணோட்ட 
மில்லா தவன் கொண்டுபோக ; மேலோர் உலகம் எய்தினன் 
எனாஅ - தேவருலகத்தை யடைந்தானாகக்கொண்டு ; பொத்த 
அறையுள் - பொந்தாகிய தான் வாழுமிடத்து ; போழ்வாய்க் 

பொழ்ந்தாற் போலும் வாயலகையுடைய பேராந்தை ; 
சுட்டுக்குவி எனச் செத்தோர்ப் பயிரும் - சுட்டுக் குவியென்று 
செத் ேதாரை அழைப்பதுபோலக் கூவும் ; கள்ளியம் பறந் தலை - 
கள்ளியையுடைய பாழிடமாகிய புறங்காட்டுள் ; ஒரு சிறை 
அல்கி - ஒரு புடையிலே தங்கி ; ஒள்ளெரி நைப்ப உடம்பு மாய்க் 
தது - ஒள்ளிய தீச்சுட உடம்பு மாய்ந்துவிட்டது ; புல்லென் 
கண்ணர் - பொலிவழிந்த கண்ணினையுடையராய ; புரவலர்க் 
காணாது - தம்மைப் பாதுகாப்போரைக் காணாது ; கல்லென் 
சுற்றமொடு கையழிந்து - ஆரவாரிக்கும் கிளையுடனே செயலற்று ; 
புலவர் - அறிவுடையோர் ; வாடிய பசியராகி - தம் மெய்யுணங் 


கூகை 


று 


எரையை இ .. அசைந்த நடை ; விரைந் 

புறநானூறு 
ய பசியையுடையராய் ; பிறர் நாடுபடு செலவினராயினர் இனி 
பிறருடைய நாட்டின்கண் தலைப்படும் போக்கையுடையராயினார் 
இப்பொழுது , இஃதொரு நிலையிருந்தவாறென்னை ; எ - 

மேலோருலகம் எய்தினன் எனவே எனவும் , " ஒள்ளெரி நைப்ப 
வடம்பு மாய்ந்தனனென எனவும் பாடமோதுவாருமுளர் . 

விளக்கம் : ஆஅய் அண்டிரன் இறந்தபின் அவனுடைய வழியினர் 
டைக்காலப் பாண்டியர் காலத்திலும் இருந்தனர் ; இதனை வேள்விக் 
குடிச் செப்பேடுகள் , சீமாறவன்மன் , அரிகேசரி பாண்டியன் மகனான 
கோச்சடையன் இரண தீரனென்பவன் கொற்றவேல் வலனேந்திப் , 
பொருதூருங் கடற்றானையை மருதூருள் மாண்பழித்து , ஆய்வேளையகப் 
படவே யென்னாமை யெறிந்தழித்து மண்ணினிதாண்டான் என்று 
கூறுவது காண்க . 
வாராய்த் தாளத்திற் கேற்ப நடக்கும் அசைந்த நடை 

” யென்றார் . 
அருகுதல் , குறைதல் ; அருகாது கொடுப்பன் எனவே , குறைவறக் 
கொடுக்கும் என்றார் . தன் செயலாற் புலவர்க்குள தாகும் துன்பத் 
தைக் கண்டு வைத்தும் கண்ணோட்டஞ் செய்து ஆய் அண்டிரன் உயி 
ரைக் கொண்டு போகும் கருத்தைக் கைவிடாமையின் , 

" காலனென் 
னுங் கண்ணிலி " யென்றார் . செத்தோரை யழைத்தலாவது , புறங்காட்டி 
விருந்து பேராந்தை அலறுகுரல் செய்தல் ; அது செத்தவர்களை விரை 
யத் தன்பால் வருமாறு அழைப்பது போலிருத்தலின் . சுட்டுக் குவி 
யெனச் செத்தோர்ப் பயிரும் என்று உரைத்தார் . ஓர்த்ததுஇசைக்கும் 
பறை யென்றதற்கேற்ப , ஆந்தையின் பறைக்குரல் வ்வாறு ஓர்க்கப் 
பட்டது . 


ஆய் அண்டிரன் 
ஆய் அண்டிரன் இறந்தபோது அவனை யடக்கம் செய்த சான்றோ 
ரீடையே உறையூர் ஏணிச்சேரி முடமோசியாரும் இருந்தனர் . அண்டிர 
னோடு பன்னாள் நெடிதிருந்து பயின்று பழகிய கேண்மையராதலின் , 
மோசியாருக்கு அவனது பிரிவு பெருந்துயரத்தை விளைத்தது . 

ந் 
நிலையில் அண்டிரன் உடம்பு ஈமவெரியில் எரிவதும் , அவனுடைய 
உரிமை மகளிர் உடன் வீழ்ந்து எரிவதும் கண்டார் . 

தம்முடைய இரு 
கண்களையும் ஆற்றாமையால் மூடிக்கொண்டார் ; அவர் மனக்கண்ணில் 
ஆய் அண்டிரன் அவன உரிமை மகளிர் உடன் சூழ்வரத் தேவருலகம் 

று சேரும் காட்சி புலனாயிற்று . இம்மையில்அற வாழ்வு வாழ்ந்து 
மறுமையில் நுகர்தற்குரிய இன்ப வாழ்வு வாழ்தல் வேண்டிவரும் 
ஆயைத் தேவருலக வேந்தன் பெருவிருப்பத்தோடு வரவேற்கும் 
திறத்தை மனமே கண்ணாகக் கண்டார் ; தேவர் கோன் பெருங் கோயி 
லுள் வரவேற்புமுரசு முழங்குகிறது ; தேவர் கூட்டத்தில் பேராரவாரம் 
எழுகிறது ; வானமெங்கும் பெருமுழக்கம் எதிரொலிக்கின்றது . இதனை 
இப் பாட்டின் கட் குறிக்கின்றார் நம் ஏணிச்சேரி முடமோசியார் . 

திண்டே ரிரவலர்க் கீத்த தண்டார் 
அண்டிரன் வரூஉ மென்ன வொண்டொடி 
வச்சிரத் தடக்கை நெடியோன் கோயிலுட் 


மூலமும் உரையும் 


கூக 


உரை : 


போர்ப்புறு முரசங் கறங்க 
ஆர்ப்பெழுந் தன்றால் விசும்பி னானே . 
திணையும் துறையு மவை . அவனை உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் 
பாடியது . 

திண் தேர் இரவலர்க்கு ஈத்த - திண்ணிய தேரை 
இரவலர்க்கு ஈத்த ; தண் தார் அண்டிரன் வரூஉம் என்ன 
குளிர்ந்த மாலையையுடைய ஆய் வருகிறான் என்று ; ஒண்தொடி 
ஒள்ளிய தொடியினையும் ; வச்சிரத் தடக்கை நெடியோன் கோயி 
லுள் - வச்சிராயுதத்தையுமுடைய விசாலமாகிய கையையுடைய 
இந்திரனது கோயிலுள்ளே ; போர்ப்புறு முரசம் கறங்க - போர்த் 
தலுற்ற முரசம் முழங்க ; விசும்பினான் ஆர்பபெழுந்தன்று - 
வானத்தின்கண் ஓசை தோன்றிற்று ; எ - 

இப் பெற்றிப்பட்ட வள்ளியோனை வானோர் எதிர்கோடல் தப்பா 
தென்றவாறு . இது தற்குறிப்பேற்ற மென்பதோர் அணிப்பொருட் 
டாய் நின்றது . 

விளக்கம் : மோசியின் பெயரால் தமிழ்நாட்டில் பல வூர்களுண்டு ; 
தாண்டை நாட்டில் மோசிப்பாக்கம் என்றும் , நடு நாட்டில் மோசு 
குளத்தூரென்றும் , பாண்டி நாட்டில் மோசி குடியென்றும் இருத்தல் 
காண்க . அண்டிரன் என்பதற்கு ஆய் என உரை கூறப்படுவதால் , ஆய் 
என்பது குடிப்பெயரென்றும் , அண்டிரன் என்பது இயற்பெயரென்றும் 
உணர்தற்கு இடமுண்டாகிறது . நெடியோன் , இந்திரன் . " இப்பெற்றிப் 
பட்ட .... தென்றவாறு " என்றது குறிப்பெச்சம் . ஒரு புலவன் தான் 
கருதிய குறிப்பை உயர்த்துச் சொல்வது தற்குறிப்பேற்றம் . 
னைத் தேவருலகத்து வேந்தன் எதிர் கொண்டு வரவேற்பன் என்பது 
மோசியார் குறிப்பு ; இதனை இந்திரன் கோயிலுள் ஆங்கு வரும் 
அண்டிரனை வரவேற்றற்பொருட்டு முரசு முழங்குகிறது என உயர்த் 
துக் கூறுதலால் தற்குறிப்பேற்றமாயிற்று . 


அண்டிர 


உச 2 . ஒல்லையூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் 
ஒல்லையூர் என்பது புதுக்கோட்டைத் தனியரசின்கீழிருந்த ஊர் 
களுள் ஒன்று . இப்போது அதற்கு ஒலியமங்கலம் என்ற பெயர் வழங்கு 
கிறது . இதனைச் சூழவுள்ள பகுதி ஒல்லையூர் நாடெனப்படும் . சோழ 
நாட்டிற்கும் பாண்டி நாட்டிற்கும் எல்லையாக ஓடும் தென்வெள்ளாற்றின் 
தென்கரை தென்கோனாடு என்றும் , வடகரை வடகோனாடு என்றும் 
வழங்கின . தென் கோனாட்டின் மேலைப்பகுதி ஒல்லையூர் நாடு . இந்த 
ஒல்லையூரில் வாழ்ந்த கிழானுக்குப் பெருஞ்சாத்தன் இனிய மகனாய்ப் 
பாண்டி நாட்டின் வடகோடியில் இருந்து சோழர்க்கும் பாண்டியர்க் 
கும் அடிக்கடி நிகழ்ந்த போரில் ஈடுபட்டுப் பாண்டியர்க்கு வெற்றி 
பயந்துவந்தான் . சாத்தனது பெருமை முற்றும் அவனுடைய போராண் 
மையிலும் 

தாளாண்மையிலும் கொடையாண்மையிலும் ஊன்றி 
தின்றது . இந் நலமுடைமை கண்ட நல்லிசைச் சான்றோர் இவனை 
நயந்து பாடிச் சிறப்பித்தனர் . பெருஞ்சாத்தன் நல்வாழ்வு வாழ்ந்து 


புறநானூறு 


முடிவில் வானுலகு பெயர்ந்தான் . அப்போது அவன் பிரிவாற்றாது 
வருந்திய சான்றோருள் குடவாயில் கீரத்தனர் என்பாரும் ஒருவர் . 
குடவாயில் சோழநாட்டில் உள்ளதோர் ஊர் . கீரத்தனார் அவ் வூரின 
ராயினும் , அவர்க்கு " யாதும் ஊரே ; யாவரும் கேளிரே . " அதனால் 
அவர் மனத்தின்கண் பெருஞ்சாத்தன் பிரிவு பெரு வருத்தத்தை யுண் 
டாக்கியது . பெருஞ்சாத்தன் இறந்தபின் கீரத்தனார் குடவாயில் நோக் 
கிச் செல்வாராயினர் . அக்காலையில் ஒல்லையூர் நாட்டைக் கடந்து 
வருபவர் வழியில் முல்லைக்கொடி பூத்திருப்பக் கண்டார் . அதன் 
அழகும் மணமும் கீரத்தனார் உள்ளத்தில் பல எண்ணங்களை எழுப்பின . 
இன்பக் காலத்தில் முல்லைப் பூவை இளையர் பலரும் செவ்வி மகளிரும் 
வரைவின்றிச் சூடிக் கொள்வர் ; பாணருள்ளும் பாண் மகன் அதனைத் 
தன் யாழ்க் கோட்டால் வாங்கிச் சூடிக் கொள்வான் ; பாண்மகளும் 
தன் கூந்தலிற் சூடி இன்புறுவாள் . பெருஞ்சாத்தன் இறந்தபின் இவர் 
கள் துயருறுகின் றனர் . இன்பக் காட்சியும் துன்பக் காட்சியும் கீரத் 
தனார் கண்களில் மாறி மாறித் தோன்றின . முல்லைக் கொடியை 
நோக்கினார் ; “ முல்லையே , பெருஞ்சாத்தன் இறந்தபின் இத் துன்பக் 
காலத்தில் நின்னை இளையரும் சூடார் ; வளையணியும் பருவ மகளிரும் 
கொய்து குழலிற் சூடார் ; பாணனும் சூடான் ; பாடினியும் அணியாள் , 
இந்த ஒல்லையூர் நாட்டில் நீ ஏனோ பூத்துள்ளாய் " என்பாராய் இப்பாட் 
டைப் பாடினார் . 

இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் 
நல்லியாழ் மருப்பின் மெல்ல வாங்கிப் 
பாணன் சூடான் பாடிடனி யணியாள் 

ஆண்மை தோன்ற வாடவர்க் கடந்த 
ரு வல்வேற் சாத்தன் மாய்ந்த பின்றை 

முல்லையும் பூத்திபோ வொல்லையூர் நாட்டே . 
திணையும் துறையு மவை . ஒல்லையூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனைக் குடவாயிற் 
கீரத்தனார் பாடியது . 

இளையோர் சூடார் - இளைய வீரர் சூடார் ; வளை 
யோர் கொய்யார் - வளை யணிந்த இளைய மகளிர் பறியார் ; நல்லி 
யாழ் மருப்பின் மெல்ல வாங்கி நல்ல யாழக் கோட்டின் மெல்ல 
வளைத்து ; பாணன் சூடான் பாணன் பறித்துச் சூடிக் கொள் 
ளான் ; பாடினி அணியாள் - பாடினி சூடாள் ; ஆண்மை 
தோன்ற- தன்னுடைய ஆண்மைப்பாடு யாவர்க்கும் வெளிப்பட ; 
ஆடவர்க்கடந்த - வீரரை எதிர் நின்று கொன்ற ; வல்வேல் 
சாத்தன் மாய்ந்த பின்றை - வலிய வேலையுடைய சாத்தன் 
இறந்துபட்ட பின்பு ; முல்லையும் பூத்தியோ - முல்லையாய நீயும் 
பூக்கக்கடவையோ ; ஒல்லையூர் நாட்டு - அவனது ஒல்லையூர் நாட் 
டின்கண் . எ 

" அவனையிழந்து கொடியோனாய் வாழ்கின்ற யானேயன்றி நீயும் 
கொடியையாய்ப் பூக்கின்றாயோ ? என எச்சவும்மையாய் நின்றது ; 
என்றது , பூச்சூடி நுகர்வார் இன்மையின் பயனில்லை யென்றதாம் . 


உரை : 


. 


மூலமும் உரையும் 


கூக 


விளக்கம் : குடவாயிற் கீரத்தனார் பெயர் குடவாயில் நல்லாதனா 
ரென்றும் ஏடுகளிற் காணப்படுகிறது . பெயர் வகையில் வேறுபாடுண் 
டாயினும் ஊர் வகையில் அஃதில்லாமை குறிக்கத்தக்கது . கொங்கு 
நாட்டிலும் குடவாயில் என்றோர் ஊர் பொங்கலூர்க்கா நாட்டிலுள்ள 
தெனக் கோயம்புத்தூர் மாநாட்டிலுள்ள இடிகரைக் கல்வெட்டொன்று 
( A.R. NO.6 of 1923 ) கூறுகிறது . தம்மைப் புரக்கும் புரவலர் இறப் 
பின் , புரக்கப்படும் மகளிரும் வீரருமேயன்றிப் பரிசிலராகிய பாணரும் 
பிறரும் தம்மை ஒப்பனை செய்து கொள்ளாரா கலின் , பாணன் சூடான் 
பாடினியணியாள் என்றார் ; பிறரும் “ தொடிகழி மகளிரின் தொல் 
கவின் வாடிப் , பாடுநர் கடும்பும் பையென் றனவே " ( புறம் . உங.அ ) 
என்பது காண்க . முல்லை மிக மென்மையுடையதாகையால் , அதனை 
யாழ்ப்பாணன் , யாழ்க்கோட்டால் “ மெல்ல வாங்கிச்சூடுவானாயினான் ; 
யாழ்க்கோட்டின் மென்மைபற்றி இவ்வாறு செய்வன எனினுமாம் . 
யாழ்க்கோடு வளைந்திருத்தல் பற்றி , முல்லையை வாங்குதற்கு ஏற்றதா 
யிற்று . " கொடிது யாழ்கோடு ( குறள் . உஎசு ) என்பர் திருவள்ளுவர் . 
இதன் அமைதியை விபுலாநந்த அடிகள் கண்ட யாழ் நூல் யாழுறுப் 
பியலிற் காண்க . இளையோர் முதல் பாடினி யீறாகப் பலர்க்கும் பயன் 
படாமையின் , பூத்தியோ என்றார் . இதற்குப் பழையவுரைகாரர் 
கூறும் உரை அறிந்து இன்புறத்தக்கது . 


உசங . ஒல்லையூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தன் 
ஒல்லையூர் கிழான் மகனான பெருஞ்சாத்தன் பேரிளையனாய் இருந்த 
காலத்தில் ஒருகால் தொடித்தலை விழுத்தண்டினார் என்னும் சான்றோர் 
அவனைக் 

காணச் சென்றார் . சாத்தனும் அவரை மிக்க அன்புடன் 
வரவேற்று இனிமை மிகப்பேசி அளவளாவினான் . வேறுபல சான் 
றோரும் அங்கே கூடியிருந்தனர் . அக் கூட்டத்தில் இளமையின் வளமை 
பற்றி பேச்சுண்டாயிற்று . இளமையிற் சிறந்த வளமை இல்லாமை 
யும் அக்காலத்தே இளைஞர் உள்ளம் இன்பக் களியாட்டில் பெரிதும் 
ஈடுபடும் திறமும் பிறவும் விரிய ஆராயப்பட்டன . அக்கூட்டத்திருந்த 
சான்றோருள் தொடித்தலைவிழுத்தண்டினாரும் வேறு சிலரும் மிக்க 
முதியராய் இருந்தனர் . முதுமையிலும் கழிந்த இளமைபற்றி அவரை 
யுள்ளிட்ட சான்றோர் வளமையுறப் பேசுவது எல்லோர்க்கும் இன் 
பத்தை யுண்டுபண்ணிற்று . முடிவில் நம் தொடித்தலை விழுத்தண்டினார் 
இளமைச் செய்கைகளை ஒரு வகையால் தொகுத்துரைப்பாராய் , மறை 
யும் மாயமும் அறியாத இளையரொடு கூடி நீரிற பாவை வைத்து விளை 
யாடியதும் , நெடுநீர்க் குட்டங்களிற் குதித்து மணல் காட்டி மகிழ்ந் 
ததும் , பிறவும் கூறி , இத்தகைய இளமை இப்போது எங்கோ சென்று 
ஒளிந்துவிட்டது ; இப்போது அது கழிந்துவிடவே , மேனியில் நடுக்க 
மும் இருமல் கலந்த சொல்லும் தண்டூன்றி யல்லது நடவாத தளர்ச்சியு 
முடைய முதியராயினோம் ; யாம் இப்போது இளமையை நினைப்பின் 
நெஞ்சில் இரக்கமுண்டாகிறது என்பவர் இதனையே ஒரு பாட்டின் 
கண் வைத்துப் பாடினார் . அப் பாட்டே இது . இதன்கண் தாம் கைக் 
கொண்டு செல்லும் தண்டினைத் தொடித்தலை விழுத்தண்டு என்று 
சிறப்பித்த நலங்கண்ட சான்றோர் இவரைத் தொடித்தலை விழுத் 
தண்டினார் என அழைக்கலுற்றனர் . அது பெரு வழக்கானமையின் , 
அவரது இயற்பெயர் மறைந்து போயிற்று . 


புறநானூறு 


இனிநினைந் திரக்க மாகின்று திணிமணற் 
செய்வுறு பாவைக்குக் கொய்பூத் தை இத் 
தண்கய மாடு மகளிரொடு கைபிணைந் 
தழுவுவழித் தழீ இத் தூங்குவழித் தூங்கி 
மறையென லறியா மாயமி லாயமொ 
டுயர்சினை மருதத் துறையுறத் தாழ்ந்து 
நீர்நணிப் படிகோ டே றிச் சீர்மிகக் 
கரையவர் மருளத் திரையகம் பிதிர 

நெடுநீர்க் குட்டத்துத் துடுமெனப் பாய்ந்து 
க 0 குளித்துமணற் கொண்ட கல்லா விளமை 

அளிதோ தானே யாண்டுண்டு கொல்லோ 
தொடித்தலை விழுத்தண் டூன்றி நடுக்குற் 
றிருமிடை மிடைந்த சிலசொற் 
பெருமூ தாளரே மாகிய வெமக்கே . 


திணையும் துறையு மவை . 


அவனைத் தொடித்தலை விழுத்தண்டினர் பாடியது . 


உரை : 


வண்டம் 


கை 


கோத்து ; 


எனல 


- 


இனி நினைந்து இரக்கமாகின்று - இப்பொழுது 
நினைந்து இரக்கமாகாநின்றது ; திணி 

மணல் 

செய்வுறு 
பாவைக்கு - செறிந்த மணலிடத்துச் செய்யப்பட்ட 
பாவைக்கு ; கொய்பூத் தை இ -பறிக்கப்பட்ட பூவைப் பறித்துச் 
சூடி ; தண் கயம் ஆடும் 

நடும் மகளிரொடு கை பிணைந்து - குளிர்ந்த 
பொய்கையின்கண் விளையாடும் மகளிரோடு 
தழுவு வழித் தழீ இ - அவர் தழுவினவிடத்தே தழுவி ; தூங்கு 
வழித் தூங்கி- அசைந்தவிடத்தே அசைந்து ; 

மறை 
அறியா மாயமில் ஆயமொடு - ஒளித்துச் செய்யும் அஃதறியாத 
வஞ்சனையில்லாத இளமைந்தருடனே கூட ; உயர்சினை மருதம் 
உயர்ந்த கோடுகளுடைய மருதினது ; துறையுறத் தாழந்து 
துறையிலே வந்து உறத் தாழ்ந்து ; நீர் நணிப் படி கோடு ஏறி 
நீர்க்கு அண்ணிதாகப் படிந்த கொம்பிலே யேறி ; சீர் மிக 

அழகு 
கரையவர் மருள - கரையிடத்து நிற்போர் 

வியப்ப ; 
திரையகம் பிதிர - திரையிடத்துத் திவலை யெழ ; நெடு நீர்க் 
குட்டத்துத் துடும் எனப் பாய்ந்து குளித்து - ஆழத்தான் 
நெடிய நீரையுடைய மடுவின்கண் துடுமென் றொலிப்பக் குதித்து 
மூழ்கி ; மணல் கொண்ட கல்லா 

கல்லா இளமை மணலை முகந்து 
காட்டிய கல்வியில்லாத இளமை; அளிது - இரங்கத்தக்கது ; 
யாண்டு உண்டு கொல்லோ - அவ்விளமை எவ்விடத் துண்டு, 
கொல்லோ ; தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி - பூண் செறிந்த 


மிக ; 


மூலமும் உரையும் 


. 


எமை 


தலையையுடைய பரிய 

பரிய தண்டுக்கோலை யூன்றி ; நடுக்குற்று - 
தளர்ந்து ; இரும் இடை மிடைந்த - இருமல் இடையே நெருங் 
கின ; சில சொல் பெரு மூதாளரேம் ஆகிய எமக்கு - 
வரர் த்தையையுடைய 

பெரிய 

முதுமையையுடையேமா இய 
எங்களுக்கு ; எ - 

எமக்கு இளமை யாண்டுண்டு கொல்லோ ; அதுதான் இரங்கத்தக்க 
தெனக் கூட்டுக . இள ம கழிந்து இரங்கிக் கூறுதலான் இதுவும் 
கையறு நிலையாயிற்று . 

" மறையென வறியார் என்று பாடமோதுவாருமுளர் . 

விளக்கம் : தொல்காப்பிய வுரைகாரரான பேராசிரியர் , இளிவர 
லென்னும் மெய்ப்பாட்டுக்கு இதனை யெடுத்துக்காட்டி , " 
தோன்றிய மூப்புப் பொருளாக இளிவரல் பிறந்தது ; என்னை , இளமைக் 
காலத்துச் செய்தன செய்யமாட்டாது இளிவந்தனம் இக் காலத்து 
என்றமையின் ( தொல் . மெய் . சு ) என்பர் . நச்சினார்க்கினியார் . " கழிந் 
தோர் ஒழிந்தோர்க்குக் காட்டிய முதுமை ( தொல் . புறத் . உச ) யென் 
பர் . பாவை , வண்டற்பாவை . சிறு வீ ஞாழல் தேன்றோய் ஒள்ளிணர் , 
நேரிழை மகளிர் வார் மண லிழைத்த , வண்டற் பாவை வனமுலை 
முற்றத் , தொண் பொறிச் சுணங்கின் ஐதுபடத் தாஅம் ( நற் . கசுக ) 
எனப் பிறரும் கூறு தலாலறிக . மறைப்பறியாதவழி மாயமும் இல்லை 
யாதலால் , " மறையெனலறியா மாயமில் ஆயம் என்றார் . ஆயம் , ஈண்டு 
ளைய மைந்தர் மேற்று . இரும் , இருமல் . 

. 


கையறு நிலை 
ஒருவன் தான் உறுகின்ற துன்பத்தை மான் கலை ஒன்று எய்தி 
வருந்துவதுபோல இப் பாட்டைப் பாடியுள்ளான் . இப்பாட்டு முழுதும் 
கிடைத்திலது ; பாடினவர் பெயரும் பாடப்பட்டோர் பெயரும் தெரிய 
வில்லை . உரையின் இறுதிப்பகுதி கிடைத்திருக்கிறது . ஆகவே , உரை 
காரர் காலத்தே செம்மையுற இருந்த இப்பாட்டு , தமிழன் அறிவறை 
போகித் தன் தமிழின்பால் மெய்யன்பிலனாகிய காலத்தே , தன் உருவம் 
சிதைந்து அழிந்து போயிற்று . இன்றும் அதுவே நிலை . 

பாணர் சென்னியும் வண்டுசென் றூதா 
விறலியர் முன்கையுந் தொடியிற் பொலியா 

இரவன் மாக்களும் 
திணையும் துறையு மவை . 

உரை : பாணர் சென்னியும் - பாணர்களுடைய தலையும் ; 
வண்டு சென்று ஊதா - வண்டுகள் படிந்து தா தூ துவதொழிக் 
தன ; 

விறலியர் முன்கையும் - விறலியருடைய முன்கைகளும் ; 
தொடியின் பொலியா - தொடியணிந்து விளங்குவ தொழிந்தன ; 
இரவன் மாக்களும் - இரவலர்களும் ...... 


புறநானூறு 


முசுக்கலையினீக்குதற்கு இரலையென விசேடித்தனர் ...சாதலென் 
பது இன்னாதாகலின் பெரும் பிறிதாயின்றோ என்றான் . தானுறுகின்ற 
துன்பத்தைக் கலைமேல் வைத்துக் கூறியவாறு . 

விளக்கம் : தம்மைப் புரப்பவர் இனிய செவ்வியராகிய வழி , 
பாணர் தம் தலையிற் பூக்களைச் சூடி- யின்புறுவர் . அப் பூவின் தேனாடி 
வண்டுகள் சென்று படிந்து ஊதும் . விறலியரும் 

விறலியரும் தம் முன் கையில் 
தொடியணிந்து விளங்குவர் . பாணர் முதலியோரைப் பேணும் தலை 
மகன் துன்புற்றானாக , அதனால் கைய றவுற்ற சான்றோர் ஒருவர் , 
பாணர் சென்னியும் வண்டு சென் ... றூதா, விறலியர் முன்கையும் 
தொடியிற் பொலியா , இரவன் மாக்களும் . என்று பாடியுள்ளார் . 
பரிசில் பெற்ற பாணர் புதுப் பூக்களைத் தலையிலணிந்து வாயில் விருந்தி 
னுண்ட கள் மணங்கமழ வருங்கால் வண்டு மொய்த்தரற்றுமாகலின் , 
அந்நிலையைப் பிறர் , கண்டோர் மருளும் வண்டு சூழ் நிலை ( பொருந 
கஎ ) என்பர் ; அந்நிலை கழிந்தமை குறித்து நிற்றலின, பாணர் சென்னி 
யும் வண்டு சென்று ஊதா என்றார் . பாணர்க்குத் தாமரையும் விறலி 
யர்க்குத் தொடி முதலிய இழையும் பரிசிலாகத் தரப்படும் . கையறவு 
எய்துங் காலத்து மகளிர் தொடி கழித்து வருந்தும் நிலைமை விளங்க , 
“ விறலியர் முன்கையும் தொடியிற் பொலியா என்றார் ; தொடி கழி 
மகளிரின் தொல் கவின் வாடிப் , பாடுநர் கடும்பும் பையென்றனவே 
( புறம் . உங. அ ) என்று பிறரும் கூறுதல் காண்க . இப் பாட்டின் சிதைந்த 
பகுதியில் , கலையாகிய இரலையொன்று காட்டில் பெருந்துன்பமுறுதலைக் 
கண்டு அதன் துன்ப நிகழ்ச்சியைக் குறித்துப் பாடியுள்ளார் . அப்பகுதி 
கிடைத்திலது . 

அதன்கண் 

கலையென்று வாளாகூறாது , கலையாகிய 
இரலையெனக் கூறியுள்ளார் . அதற்கு விளக்கம் கூறலுற்ற உரைகாரர் , 
முசுக்கலையினீக்குதற்கு இரலையென விசேடித்தார் என்று உரைத் 
துள்ளார் . அப் பகுதியில் ஒருவன் கலைமான் உற்ற துன்பம் கண்டு 
கூறுபவன் அதன் காதற் பிணையாகிய 

இறந்து போயிற்றுப் 
போலும் என ஐயுற்று , அவ்வாறு கூறாது “ பெரும் பிறிதாயின்றோ 
என்று இசைத்துள்ளான் . அதுகுறித்து விளக்கம் கூறவந்த உரை 
காரர் " சாதலென்பது ....... என்றான் 

என்று 

கூறுகின்றார் . இப் 
பாட்டு முழுவடிவும் காண்டற்குரிய நற்பேறு நமக்கு இல்லை . 


மான் 


உசாரு . சேரமான் கோட்டம்பலத்துத் துஞ் சிய மாக்கோதை 

கோட்டம்பலமென்பது சேரநாட்டூர்களுள் ஒன்று . இக்கோட்டம் 
பலம் , இப்போது அம்பலப்புழை யென்னும் இடமாகும் ; கடற்கோட்டில் 
உள்ள அம்பலமாதலின் , இது கோட்டம்பலம் எனப் பண்டை நாளில் 
பெயர் பெற்றுப் பிற்காலத்தே அம்பலப் புழையென மாறிற்றாதல் 
வேண்டும் ; இன்றும் இது தொன்மைச் சிறப்புடைய ஊராகவே விளங்கு 
வதும் , இப்பகுதியில் மாக்கோதை மங்கலமென ஓர் ஊர் இருப்பதும் 
இக்கருத்தை வலியுறுத்துகின்றன . இது சில ஏடுகளில் கூத்தம்பலம் 
எனப் பாடம் வேறுபடுகிறது . சேரநாட்டில் பல கூத்தம்பலங்கள் 
உள்ளன . கூத்தம்பலமென்பதே பாடமாயின் , இறைவன் கோயில்களிற் 
காணப்படும் இக்கூத்தம்பலங்களுள் ஒன்றிலிருந்து இம் மாக்கோதை 
துஞ்சினான் எனக் கோடல்வேண்டும் . திருவாங்கூர் நாட்டு அரிப்பாடு 
முதலிய இடங்களில் கூத்தம்பலங்கள் இருந்திருக்கின்எறன என அந் 
நாட்டுக் கல்வெட்டறிக்கைகள் ( T. A. S. Vol.V of 1927 , p . 35 ) கூறு 


மூலமும் உரையும் 


கின்றன . சேரமான் மாக்கோதை தன் இறுதி நாளில் இக்கோட்டம் 
பலத்தில் இருந்து இறந்தான் . அதனால் அவனைச் சான்றோர் சேரமான் 
கோட்டம்பலத்துத் துஞ்சிய 

துஞ்சிய மாக்கோதை என வழங்குவாராயினர் . 
இவன் மனைவி பெருங்கோப்பெண்டு என்பவள் வனுக்குப் பேரிள 
மைப் பருவமெய்து முன்பே இறந்தாள் . அவள் பிரிவு மாக்கோதையின் 
மனத்தே பெருந்துயரத்தை விளைவித்தது . அவளது உடலம் ஈமத்தில் 
மூட்டிய எரியில் வெந்து கரிவதாயிற்று . அதனை மாக்கோதை தன் 
கண்களாற் கண்டான் . அவள் பால் தான் கொண்டிருந்த காதலை 
நினைத்தான் ; அவள் பிரிந்தால் தானும் உயிர் பிரிவதாக எண்ணிய 
காதல் நிலை அவன் கருத்தில் தோன்றிற்று . அதனை உடனிருந்த சான் 
றோர் குறிப்பால் உணர்ந்து " வேந்தே , காதலிபால் கொண்ட காதலி 
னும் நாடு காவலை மேற்கொள்வதால் உ.ளதாகும் கடமை பெரிதாகும் . 
கடமையின் சிறப்பு நோக்காது , காதல் வாழ்விற் பிரிவால் உளதாகும் 
துன்பம் மிகவும் பெரிதெனச் சிறப்புற நோக்கி அதற்கு இரையாகி 
உயிரிழப்பது நன்றன்று எனத் தெளிவித்தனர். காதலி யிறப்பின் 
காதலற் குண்டாகும் துன்பம் மிகப் பெரிதாம் என்றதை மறுப்பான் 
போல் , “ எத்துணைப் பெரிதாகத் தோன்றினும் காதல் நோய் அத்துணை 
வலியுடைய தன்று ; இதோ , என் கண்ணெதிரே என் ஆருயிர்க்காதலி 
இறந்தாள் ; அவள் உடலும் தீயில் மாய்ந்தது . இதனைக் கண்டு வைத் 
தும் யான் இன்னும் உயிர் வாழாநின்றேன் ; இதன் பண்பை என்னென் 
பது என்று உரைப்பானாய் இப் பாட்டினை நெஞ்சுருகிப் பாடினான் . 

யாங்குப் பெரி தாயினு நோயள வெனைத்தே 
உயிர்செகுக் கல்லா மதுகைத் தன்மையிற் 
கள்ளி போகிய களரியம் பறந்தலை 
வெள்ளிடைப் பொத்திய விளை விற கீமத் 
தொள்ளழற் பள்ளிப் பாயல் சேர்த்தி 
ஞாங்கர் மாய்ந்தனள் மடந்தை 

இன்னும் வாழ்வ லென்னிதன் பண்பே . 
தினையும் துறையு மவை . சேரமான் கோட்டம்பலத்துத் துஞ்சிய மாக்கோதை 
தன் பெருங்கோப்பெண்டு துஞ்சியகாலைச் சொல்லிய பாட்டு . 
உரை : 

யாங்கு பெரி தாயினும் - எப்படிப் பெரிதாயினும் ; 
அளவு எனைத்து 
எனைத்து - யானுற்ற நோயின 

யானுற்ற நோயினது எல்லை எவ்வள 
வாயிற்று ; உயிர் செகுக்கல்லா மதுகைத்து அன்மையின் -என் 
னுயிரைப் போக்கமாட்டாத வலியை 

யுடைத்தல்லாமையால் ; 
கள்ளி போகிய களரியம் பறந் தலை - கள்ளி வளரப்பட்ட புறங் 
காட்டுள் ; வெள்ளிடைப் பொத்திய - வெள்ளிடையில் மூட்டிய ; 
விளை விறகு ஈமத்து - தீயை விளைக்கும் சிறிய விறகையுடைய 
படுக்கையின்கண் ; ஒள்ள ழல் பள்ளிப் பாயல் சேர்த்தி - ஒள்ளிய 
அழலாகிய 

பாயலின்கண்ணே பொருந்தப் பண்ணி ; ஞாங்கர் 
மாய்ந்தனள் மடந்தை - மேலுலகத்தே போயினாள் மடவாள் ; 
இன்னும் வாழ்வல் - அவள் மாயவும் இன்னமும் உயிரிருந்து 
புறம் . 1-7 


நோய் அளவு 


புறநானூறு 


.ை 


வாழ்வேன் ; இதன் பண்பு என் - இவ்வுலகியற்கை இருந்தவாறு 
என்னோ? எ 

எனைத் தென்றது , உயிரைப் போக்க மாட்டாமையின் நோயை 
இகழ்ந்து கூறியவாறு . பாவை சேர்த்தி யென்றோ தி அவளுடம்பை 
அழகு படப் பள்ளியுட் கிடத்தி யென்றுரைப்பாருமுளர் . உயிர் செகுக் 
கலாமைச்குக் காரணம் மது கையுடைத்தல்லாமையென 

வுணர்க . 
பாயல் சேர்த்தி இன்னும் வாழ்வல் என இயையும் . சேர்த்த எனத் 
திரிப்பினு மமையும் . ஞாங்கர் மாய்ந்தனளென்பதற்கு என்னை நீத்து 
முன்னே இறந்தாளென்றுமாம் . 

விளக்கம் ; யாங்குப் பெரிதாயினும் என்றதற்கு ஒருவற்குத் தன் 
காதலியால் உண்டாகும் காதல் மிக்க பெருமையுடையதெனினும் என் 
றும் , நோய் என்றதற்குக் காதலையுடைய காதலி யிறப்பின் உண்டாகும் 
நோய் என்றும் உரைப்பினும் அமையும் . காதல் வாழ்வின் மாண்பை 
" விரிதிரைப் பெருங்கடல் வளை இய வுலகமும் , அரிதுபெறு சிறப்பின் 
புத்தே ணாடும் , இரண்டுந் தூக்கின் சீர்சா லாவே ( குறுந் . கபக ) என்று 
சான்றோர் கூறுதல் காண்க . 


உசசு . 


பூதபாண்டியன் நேவி பெருங்கோப்பெண்டு 
பாண்டி நாட்டின் வடவெல்லைப் பகுதியாகிய ஒல்லையூர் நாட்டைச் 
சோழவேந்தர் கைப்பற்றிக் கொண்டதனால் பாண்டியர் குடிக்குண்டா 
கிய சிறுமையைச் சோழனோடு பொருது வென்று போக்கிய பெருமை 
யுடையவன் பூதபாண்டியன . அதனால் அவன் ஒல்லையூர் தந்த பூத 
பாண்டியன் என்றும் சான்றோரால் பாராட்டப்பெற்றான் . அவன் பெயர் 
இன்றும் நினைவுறுமாறு நாஞ்சில் நாட்டில் பூதபாண்டி யென்ற பெய 
ருடையதோர் ஊர் உளது . செந்தமிழ்ப் பாண்டி நாட்டில் சிறப்புற அரசு 
சலுத்திய பூதபாண்டியன் இறந்தானாக , அவன் மனைவி பெருங்கோப் 
பெண்டென்பாள் , தீப்பாயக் கருதினாள் . அவள் மண்ணாளும் வேந் 
தர்க்குக் கண்ணென்று ஓதப்படும் அரசியல் நீதிகளை நன்கு பயின்றவள் ; 
மூதில் மகளாதலால் மறத்திலும் வாடாத மாண்புடையள் . பூதபாண்டி 
யனுக்குப்பின் பாண்டி நாட்டைக் காக்கும் பண்புடைய வேந்தர் இன் 
மையின் , அரசியற் சுற்றத்தாராகிய சான்றோர் பலர் அவளை வேண்டித் 
தீப்புகாது அரசு கட்டிலேறி ஆட்சிபுரியுமாறு வேண்டினர் . அவர் உரை 
நாட்டு மக்களின் நலம் குறித்து நவிலப்பட்டது . ஆனால் , பெருங்கோப் 
பெண்டோ அதனை அவ்வாறு கொள்ளாது , தன் காதலன் உயிருடன் 
தன்னுயிரை ஒன்றுவித்து மறுமையிற் பிரிவலாக் காதல் வாழ்வு தனக் 
குண்டாகாவாறு விலக்கும் விலக்குரையாகக் கருதினாள் ; விலக்குண்டு 
உயிர் வாழக் கருதின் கைம்மை நோன்பு மேற்கொண்டு துன்புறவேண்டி 
யிருத்தலையும் சீர் தூக்கிப் பார்த்தாள் . ஆற்றாமை மீதூர்ந்தது ; பலவாறு 
வேண்டி நிற்கும் சான்றோர் பால் வெகுளியும் மிக்கெழுந்தது . அந்த 
வெகுளியுரை கண்ணீர் சோரக் கதறி நிற்கும் அவள் வாயினின்றும் ஒரு 
பாட்டாய் வெளிவந்தது . அதுவே இப்பாட்டு . 

பல்சான் றீரே பல்சான் றீரே 
செல்கெனச் சொல்லா தொழிகென விலக்கும் 
பொல்லாச் சூழ்ச்சிப் பல்சான் றீரே 


மூலமும் உரையும் 


O ณ์ กก กก 


உரை : 


அணில்வரிக் கொடுங்காய் வாள் போழ்ந் திட்ட 
காழ்போ னல்விளர் நறுநெய் தீண்டா 
தடையிடைக் கிடந்த கைபிழி பிண்டம் 
வெள்ளெட் சாந்தொடு புளிப்பெய் தட்ட 
வேளை வெந்தை வல்சி யாகப் 
பரற்பெய் பள்ளிப் பாயின்று வதியும் 
உயவற் பெண்டிரே மல்லே மாதோ 
பெருங்காட்டுப் பண்ணிய கருங்கோட் டீமம் 
நுமக்கரி தாகுக தில்ல வெமக்கெம் 
பெருந்தோட் கணவன் மாய்ந்தென வரும்பற 

வள்ளித ழவிழ்ந்த தாமரை 
கரு நள்ளிரும் பொய்கையுந் தீயு மோ ரற்றே . 

திணை : அது . துறை : ஆனந்தப்பையுள் . பூதபாண்டியன் தேவி பெருங் 
கோப்பெண்டு தீப்பாய்வான் சொல்லியது . 

ஆனந்தப் பையுளாவது : " வீழுமங்கூர வேய்த்தோ ளரிவை , கொழு 
நன் வீயக் குழைந்துயங் கின்று (பு . வெ . மா . சிறப் . பொது . கூ ) 
பல் சான்றீரே பல் சான்றீரே 

பல 

சான்றவிரே 
பல சான்றவிரே ; செல்க எனச் சொல்லாது - நின் தலைவனோடு 
இறப்ப நீ போ என்று கூறாது ; ஒழிக என விலக்கும் - அதனைத் 
தவிர்க என்று சொல்லி விலக்கும் ; பொல்லாச் சூழ்ச்சி பல் 
சான்றீரே - பொல்லாத விசாரத்தையுடைய பல சான்றவிரே ; 
அணில் வரிக் கொடுங்காய் வாள் போழந்திட்ட காழ்போல் 
அணிலினது வரிபோலும் வரிபையுடைய வளைந்த வெள்ளரிக் 
காயை அரிவாளால் அரிந்திடப்பட்ட விதைபோன்ற ; நல் விளர் 
நறு நெய தீண்டாது - நல்ல வெள்ளிய நறிய நெய் தீண்டாமல் ; 
அடையிடைக கிடந்த கைபிழி பிண்டம் - இலையிடையே பயின்ற 
கையாற் பிழிந்து கொள்ளப்பட்ட நீர்ச் சோற்றுத் திரளுடனே ; 
வெள்ளெள் சாந்தொடு - வெள்ளிய எள்ளரைத்த விழுதுடனே; 
புளி பெய்து அட்ட வேளை வெந்தை - புளி கூட்டி யடப்பட்ட 
வேளையிலை வெந்த வேவையுமாகிய இவை ; வல்சியாக - உண 
வாகக்கொண்டு ; பரல் பெய் பள்ளி - பருக்கைகளாற் படுக்கப் 
பட்ட படுக்கையின்கண் ; பாய் இன்று வதியும் - பாயுமின்றிக் 
கிடக்கும் ; உயவல் பெண்டிரேம் அல்லேம் - கைமமை நோன்பால் 
வருந்தும் பெண்டிருள்ளே மல்லேம் யாம் . பெருங்காட்டுப் 
பண்ணிய கருங்கோட்டு ஈமம் - புறங்காட்டின்கண் உண்டாக்கப் 
பட்ட கரிய முருட்டால் அடுக்கப்பட்ட பிணப்படுக்கை ; 
துமக்கு அரிதாகுக - உங்களுக்கு அரிதாவதாகுக ; எமக்கு எம் 


க 00 


மாய்ந்தென 


5 


நன்கு 

புறநானூறு 
பேருந்தோள் கணவன் 

எமக்கு எம்முடைய 
பெரிய தோளையுடையனாகிய கொழுநன் இறந்துபட்டானாக ; 
அரும்பு அற வள்ளிதழ அவிழந்த தாமரை - முகையில்லையாக 
வளவிய இதழ மலர்ந்த தாமரையையுடைய ; நள்ளிரும் பொய் 
கையும் - நீர் செறிந்த பொய்கையும் ; தீயும் ஓர் அற்று - தீயும் 
ஒரு தன்மைத்து : எ 

தில் விழைவின்கண் வந்தது . எமக்குப் பொய்கையும் தீயும் ஒரு 
தன்மைத்து . நுமக்கு அரிதாகுக எனக் கூட்டுக . 

விளக்கம் : பல குணங்களால் நிறைந்தமைந்தவராதலின் “ பல 
சான்றவிரே என்றுரைத்தார் . பன்மை , அமைந்த குணங்கண்மேனின் 
றது . கைம்மை மேற்கொண்டொழுகும் மகளிரை , " உயவற்பெண்டிர் 
என்றாள் . கண்ணகியார் , இன்புறு தங்கணவ ரிடரெரி யகமூழ்கத், 
துன்புறுவன நோற்றுத் துயருறு மகளிரைப்போல் , மன்பதை யலர் 
தூற்ற மன்னவன் தவறிழைப்ப , அன்பனை யிழந்தேன்யான் அவலங் 
கொண் டழிவலோ என்றும் , துயருறு மகளிரை , " துறைபல திறமூழ் 
கித் துயருறு மகளி 

ரன்றும் , கைம்மைகூர் துறைமூழ்குங் கவலைய 
மகளி ரென்றும் இகழ்ந்து கூறுதல் ( சிலப் . கஅ : கூ ச - சரு ) காண்க . 
சுடுகாட்டை முதுகாடென்றலும் பெருங்காடென்றலும் வழக்கு . அற் 
றென்பதனைப் பொய்கைக்கும் தீக்கும் தனித்தனி கூட்டி முடிக்க . 
ஆனந்தம் , சாக்காடு ; பையுள்-அது காரணமாகப் பிறக்கும் துன்பம் . 

பூதபாண்டியன் தேவி பருங்கோப்பெண்டு 
பூதபாண்டியன் இறந்தபோது அவன் தேவி தீப்புகுந்தாளாக , ஆங் 
கிருந்த சான்றோர்களுள் மதுரைப் பேராலவாயாரென்னும் சான்றோ 
ரும் ஒருவர் . மதுரையில் உள்ள சொக்கப் பெருமான் திருக்கோயிலுக்கு 
ஆலவாய் என்பது பெயர் , 

அதனால் அங்கே எழுந்தருளியுள்ள இறை 
வனை ஆலவாயார் என்பதும் வழக்கம் . அந்தத் திருப்பெயரே இந்தச் 
சான்றோருக்கும் பெற்றோரால் இடப்பட்டுள்ளது . சான்றோராகிய 
பேராலவாயார் , மதுரையை , மலைபுரை நெடுநகர்க் கூடல் என்றும் , 
பாண்டியனை , “ பேரிசைக் கொற்கைப் பொருநன் , வென்வேல் , கடும் 
பகட்டியானை நெடுந்தேர்ச்செழியன் என்றும் பாராட்டிப் பாடியுள் 
ளார் . இவர் பூதபாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டு தீப்புகுந்ததை 
நேரிற் கண்டவர் . அக்காட்சி அவர் நெஞ்சில் நன்கு பதிந்தருந்தது . 
அதனை அவர் இந்த அழகிய பாட்டின்கண் பெருங்கோப்பெண்டு தீப் 
பாய்ந்தவிடம் , காட்டிடத்தே காடுகிழாள் கோயிலுக்கு முன்பாகும் .. 
கோயில் திருமுன் அரசமாதேவி தீப்புகுதற்குத் தீ மூட்டப்பட்டிருந் 
பிழிந்து கொண்டு புறங்காட்டை நோக்கி வந்தாள் . தன் பெருமனைக் 
கண் கணவனாகிய பூதபாண்டியன் சிறிதுபோத பிரியினும் பிரிவாற் 
ராது வருந்தும் இயல்பினளாகிய அவள் ‘ தனித்துப் புறங்காடு நோக்கி 
நடந்தது காண்பார்க்கு மிக்க வருத்தத்தைத் தந்தது . புறங்காட்டில் 
காடுகிழாள் கோயில் திருமுன்றிலில் எரிந்துகொண்டிருந்த தியை , நீர் 
துளிக்கும் கூந்தல் 

முதுகிடத்தே கிடந்தசையக் கண்களில் 
பெருகிச் சொரிய வலம் வந்தாள் : பின்பு தீயுட்குளித்து மாண்டாள் 
என்று இசைத்துள்ளார் . 


உச . 


கா 


உரை : 


மூலமும் உரையும் 

உலர்ந்த 
யானை தந்த முளிமர விறகிற் 
கானவர் பொத்திய ஞெலி தீ விளக்கத்து 
மடமான் பெருநிரை வைகுதுயி லெடுப்பி 
மந்தி சீக்கு மணங்குடை முன்றிலின் 
நீர்வார் கூந்த விரும்புறந் தாழப் 
பேரஞர்க் கண்ணள் பெருங்காடு நோக்கித் 
தெருமரு மம்ம தானே தன் கொழுநன் 
முழவுகண் டுயிலாக் கடியுடை வியனகர்ச் 
சிறுகனி தமிய ளாயினும் 

இன்னுயிர் நடுங்குந்த னிளமை புறங் கொடுத்தே . 
திணையும் துறையு மவை . அவள் தீப்பாய்வானைக் கண்டு மதுரைப் பேரால 
வாயார் சொல்லியது . 

யானை தந்த முளிமர விலகல் - பானை கொண்டு 
வாப்பட்ட உலாந்த மரத்து விறகால ; கானவர் பொத்திய ஞெலி 
தீ விளக்கத்து - வேடர் மூட்டப்பட்ட கடைந்து கொள்ளப்பட்ட 
எரியாகிய விளக்கினது ஒளியின்கண் ; மடமான் பெரு நிரை 
மடவிய மானாகிய பெரிய நிரை ; வைகு துயில் எடுப்பி - வைகிய 
உறக்கத்தை எழுப்பி ; மந்தி சிக்கும் - மந்தி தூர்க்கும் ; அணங் 
குடை முன்றிலில் - அணங்குடைத் தேவியுடைய முற்றத்து ; 
நீர் வார் கூந்தல் இரும்புறம் தாழ- நீர் வடிந்த மயிர மிக்க புறத்தில் 
போரூர்க்கண்ணள் 

துன்பமேவிய கண்ணை 
யுடையளாய் ; பெருங்காடு நோக்கித் தெருமரும் 

புறங்காட் 
டைப் பார்த்துத தான சுழலும்; தன் கொழுநன்- தன் தலைவன் ; 
முழவுகண் துயிலா முழவினது கண் மார்ச்சனை யுலராத ; 
கடியுடை வியனககர் சிறுநனி தமியளாயினும் - காவலையுடைய 
அகலிய கோயிலுள் மிகச் சிறிதுபொழுது தனித்திருப்பினும் ; 
இன்னுயிர் நடுங்கும் தன இளமை புறங்கொடுத்து - இனிய 
உயிர் தளரும , தன் இளமை புறங்கொடுத்து ; எ று , 

...... யான் அதற்கு அஞ்சி நடுங்குதல் ......இளமை புறங்கொடுத் 
துப் பெருங்காடு நோக்கித் தான் தெருமரும் எனக் கூட்டுக . 

கூட்டுக . அம்ம ! 


விழ ; 


- 


அசை . 


விளக்கம் : காட்டில் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரங்களைப் பழகிய 
யானைகளைக் கொண்டு கொணர்விப்பது இன்றும் நிகழும் நிகழ்ச்சி . தீ 
விளக்கத்தின்கண் மானிரை துயிலுவது இயல்பு ; பிறரும் , சிறுதலை 
நவ்விப் பெருங்கண் மாப்பிணை , அந்தி யந்தண ரருங்கட னிறுக்கும் , 
முத்தீ விளக்கில் துஞ்சும் ( புறம் . 2 ) என்பது காண்க . அணங்கு 
அணங்குடைய தேவி , முழவினை இடையறாது இசைத்தலால் சூடேறிக் 

மார்ச்சனையை ஈரப்படுத்துதலால் , முழவுகண் துயிலா 
என்றதற்கு “ முழவினது கண் மார்ச்சனையுலராத என்று உரை கூறப் 


கிழியாதபடி 


புறநானூறு 


பட்டது . படவே , முழவு எப்போதும் முழங்கிக்கொண்டிருக்கும் என் 
பதாம் . இளமைக்குப் புறங்கொடுத்தலாவது இளமை யுணர்ச்சிகட்கு 
அடிமையாய் உணர்வு மடிந்தொழுகுதலெனக் கொள்க . காதலனொடு 
கூடி யுறையும் நலங்கனிந்த இளமகளிர்க்குப் பிரிவினும் துன்பந்தரு 
வது பிறிதில்லை ; இன்னாது இனனில்லூர் வாழ்தல் அதனினும் , 
இன்னாது இனியார்ப் பிரிவு ( குறள் . ககரு அ ) என்று சான்றோரி 
உரைப்பது காண்க . 


உ.சவு. ஓக்கூர் மாசாத்தலுர் 
ஒக்கூர் என்ற பெயருடைய ஊர்கள் சோழ நாட்டிலும் பாண்டி 
நாட்டிலும் உள்ளன . மாசாத்தன் என்பது இவரது இயற்பெயர் . மாசாத் 
தியார் என்னும் சான்றோர் ஒருவரும் இல்ஓரில் தோன்றியிருந்திருக் 
கிறார் . சாத்தனார் பாடிய பாட்டுக்கள் ஏனைத் தொகை நூல்களிலும் 
உண்டு . சிறப்புடைய தன் கொழுநன் மாய்ந்தானாக , ஒருவன் மனைவி 
உடனுயிர் விடுதலை மேற்கொள்ளாது கைம்மை நோன்பினை 

மேற் 
கொண்டொழுகலானாள் . அதனால் மறுபிறப்பில் தன் காதலனையே 
கூடிவாழும் வாழ்க்கையெய்தும் என்பது கருத்து . இதனை மணிமேகலை 
யாசிரியர் , அன்பரோடு உடனுறை வாழ்க்கைக்கு நோற்று உடம் 
படுவர் ( மணி . கூ : 

( மணி . கூ : சசு - எ ) என்பது காண்க . இக் கைம்மை மகள் 
ஒருகால் ஆம்பலை நோக்கினாள் . இளமைக்காலத்தல் அந்த ஆம்பல் 
தழை தாடுத்தணிதற்குப் பயன்பட்டதும் , கைம்மைக் காலத்தில் 
புல்லரிசி யுதவுவதாயதும் கண்டு வருந்திக் கூறினாள் . அக் கூற்றினை 
மாசாத்தனார் இப்பாட்டினகண் நமக்குரைக்கின்றார் . 

அளிய தாமே சிறுவெள் ளாம்பல் 
இளைய மாகத் தழையா யினவே , இனியே 
பெருவளக் கொழுநன் மாய்ந் தெனப்பொழுதுமறுத் 

தின்னா வைக லுண்ணும் 
கு அல் லிப் படூஉம் புல்லா யினவே . 
திணை : அது . துறை : தாபத நிலை .......... ஒக்கூர் மாசாத்தனர் பாடியது . 

தாபத நிலையாவது “ குருந்தலர்க் கண்ணிக்கொழுநன் மாய்ந்தெனக் 
கருந்தடங் கண்ணி கைம்மை கூறின்று ( பு . மா . சிறப் . பொது . ச ) 
அளிய 

வெள்ளாம்பல் - இரங்கத்தக்கன 
சிறிய வெளிய ஆம்பல் ; இளையமாக - அவை தாம் யாம் இளையே 
மாயிருக்க ; தழையாயின - முற்காலத்துத் தழையாயு தவின ; 
இனியே - இக்காலத்து; பெருவளக் கொழுநன் மாய்ந்தென - 
பெரிய செல்வத்தையுடைய தலைவன் இறந்தானாக ; பொழுது 
மறுத்து உண்ணுங்காலை மாறி ; இன்னா வைகல் உண்ணும் - 
இன்னாத வைகும் பொழுதின்கண் உண்ணும் ; அல்லிப்படூஉம் 
புல்லாயின தம் அல்லியிடத்துண்டாம் புல்லரிசியால் 
உதவின ; எ 


உரை : 


சிறு 


மூலமும் உரையும் 


காங , 


தாம் இன்புறுங்காலத்தும் துன்புறுங்காலத்தும் துணையாயு தவின 
வாதலான் அளியவாயினவென ஆம்பலை நோக்கிக் கூறியவாறாயிற்று . 
நெல்லலா வுணவெல்லாம் புல்லென்றல் மரபு . 

விளக்கம் : இளமகளிர் ஆம்பற் பூவாற்றொடுக்கப்பட்ட தழை 
யுடை யணிந்து தம்மை யழகு செய்துகொள்வது பண்டைநாளில் 
இயல்பு ; " அயவெள் ளாம்ப லம்பகை நெறி தழை தித்திக் குறங்கி 
னூழ்மா றலைப்ப வரும் ( குறுந் . உக்கூ ) என்று சான்றோர் கூறுதல் 
காண்க . புல்லரிசி யுதவுமாறு , தொன்று தா முடுத்த வம்பகைத் 
தெரியற் , சிறுவெள் ளாம்ப லல்லி யுண்ணும் , கழிகல மகளிர் ( புறம் . 
உ.அ 0 ) என வருவதனாலும் அறியப்படும் . நெல்லரிசிபோற் பயன்படுவ 
தனைப் புல்லென்றதற்கேது கூறுவாராய் , நெல்லலா .......... மரபு 
என்றார் . 


2 சக. 


ளன . 


தும்பைச் சொகினனும் 
தும்பை யென்பது இவரது ஊர் எனவும் , சொகினன் என்பது . 
இவரது பெயரெனவும் கொள்க . தும்பையூர் ெ 

தாண்டை நாட்டுப் 
பையூரிளங் கோட்டத்துப் பட்டைய நாட்டுத் தும்பையூர் ( Ve . Is . 
Sulur . 15 , என்றும் , திருவேங்கடத்துக்கண் மையிலுள்ள திருச்சொகி 
னூர் ( திருச்சானூர் ) ( A. R. No. 452 of 1 ! 1 24 ) சொகின னூ ரென் 
றிருந்து திருச்சொகினூ ரென மருவியிருக்க வேண்டுமென்றும் , எனவே , 

ச் சான்றோர் தொண்டை நாட்டுச் சான்றோருள் ஒருவராமென்றும் 
செந்தமிழ்ச் செல்வி ( உ - ச , கருஉ . ) யில் ஆராய்ந்து காட்டப்பட்டுள் 

சொகினன்- சொகினம் ( நிமித்தம் ) கூறுபவன் ; சொகினம் 
பிற்காலத்தே சகுனம் என மருவி விட்டது . 

இவர் பெயர் ஏடுகளில் தும்பி சொகினனாரென்றும் , தும்பைச் 
சொகினனாரென்றும் , தும்பி சோகீரனாரென்றும் காணப்படுகின்றன . 
நற்றிணையுரைகாரர் , தும்பி சோகீரனாரென்பதன் பொருள் விளங்கா 
மையால் தும்பிசேர்கீரனாரெனப் பதிப்பித்ததாக வுரைக்கின்றார் ; தும்பி 
சொகின னா ரென்றே டாக்டர் . உ . வே சாமிநாதையர் குறிக்கின்றார் . 
சொகினனார் , சோகீரனார் என்ற பாடங்களைக் காட்டிலும் சேர்கீரனார் 
என்பது விளக்கமாய் இருப்பது கண்டு முன்னைப் பதப்புக்கள் தும்பி 
சேர்கீரனாரென்று கொண்டன ; சங்கவிலக்கியப் பதிப்பாளரும் இப் 
பாடமே கொண்டுள்ளனர் . அம்ம வாழியோ மணிச்சிறைத் தும்பி " 
( குறுந் . கூ கூஉ ) எனத் தும்பியைப் பாராட்டியும் , “ கொடியை வாழி 
தும்பி ( நற் . உ எஎ ) என அதனை நொந்தும் கூறியவாற்றால் தும்பி 
யொடு தொடர்புடைய இவரது சொன்னலம் , தும்பிசேர் கீரனார் என்ற 
பாடத்தை ஏற்றுக் கோடற்கு இடந்தந்து நின்றது . 

இச் சொகினனார் கணவனை யிழந்தாள் ஒருத்தி கைம்மை நோன்பு 
மேற்கொண்டு , அவனுக்கு உணவு படைப்பது கருதி ஒரு சிறிய இடத்தை 
ஆவின் சாணத்தால் மெழுகுவதும் , அக்காலை யவள் நெஞ்சு கணவனை 
நினைந்து கலக்கமுறக் கண்ணீர் சொரிவதும் கண்டார் . அதனை அவர் 
கணவனொடு கூடி வாழ்ந்த காலத்துக் கண்டிருந்தோர் கூற்றில் வைத்து 
இப் பாட்டைப் பாடியுள்ளார் . இதன்கண் அவள் கணவன் அகன்ற 
காட்டுக்குத் தலைவன் ; அவன் உயிர்வாழ்ந்த காலத்துப் பலரொடு சூழ 
விருந்துண்ணும் பரந்த இடமாயிருந்தது ; இப்போது அவன் மேலுலகம் 
சென்றதனால் , அவள் தன் கண்ணீரால் ஆவின் சாணங்கொண்டு மெழு 
கும் சுளகு போன்ற சிறிய இடமாயிற்று என்று இரங்கிக் கூறுகின்றார் . 


. 


காச 


புறநானூறு 


( மீன் ) 


கதிர்மூக் காரல் கீழ்ச்சேற் றொளிப்பக் 
கணைக்கோட்டு வாளை மீநீர்ப் பிறழ ( மீன் ) 
எரிப்பூம் பழன நெரித்துடன் வலைஞர் 

அரிக்குரற் றடடாரியின் யாமை மிளிரப் 
ந பனை து தம் பன்ன சினை முதிர் வராலொ 

டுறழ்வே என்ன வொண்கயன் முகக்கும் ( பன் ) 
அகனாட் டண்ணல் புகாவே நெருகைப் உணவு 
பகலிடங் கண்ணிப் பலரொடுங் கூடி நீதி 
ஒருவழிப் பட்டன்று மன்னே யின்றே 
அடங்கிய கற்னாய் நு தன் மடந்தை 
உயர்நிலை யுலக மவன்புக வார 
நீராடு சுளகிற் சீறிட நீக்கி 
அழுத லானாக் கண்ணள் 

மெழுகு மாப்பிகண் கலும் ரானே . 
திணையும் துறையு மவை ... தும்பைச் சொகினனர் பாடியது . 

உரை : கதிர் மூக்கு ஆரல் கீழ்ச் சேற்று ஒளிப்ப - கதிர் 
நுனைபோலும் மூக்கையுடைய ஆரல்மீன் சேற்றின் கீழே செருக ; 
கணைக்கோட்டு வாளை நீர் மீப் பிறழ- திரண்ட கோட்டையுடைய 
வாளைமீன் நீர்மேலே பிறழ ; எரிப்பூம் பழனம் நெரித்து - எரி 
போலும் நிறத்தவாகிய பூவையுடைய பொய்கைகளை நெருங்கி ; 
உடன் - உடனே ; வலைஞர் - வலைஞரானவர் ; அரிக்குரல் தடாரி 
யின் யாமை மிளிர - ஒலி நிரம்பா ஓசையையுடைய கிணையினது 
முகமேபோலும் யாமை பிறழ; பனை நுகும்பன்ன சின முதிர் 
வராலொடு - பனையினது நுகும்பையொத்த சினைமுற்றிய வரா 
லோடு ; உறழ் மாறுபடும் ; வேல் அன்ன ஒண் கயல் முகக்கும் - 
வேல்போன்ற ஒள்ளிய கயலை முகந்து கொள்ளும் ; அகல் நாட் 
டண்ணல் 

புகா -முன் அகன்ற நாட்டையுடைய குருசிலது 
உணவு ; நெருநை - நெருநலை நாளால் ; பகல் இடம் கண்ணி 
பகுத்த இடத்தைக் 
டத்தைக் கருதி ; 
கருதி ; பலரொடுங் 

கூடி ஒருவழிப் 
பட்டன்றுமன் - பலருடனே இயைந்து ஒரு வழிப்பட்டது , 
அது கழிந்தது ; இன்று- ; அடங்கிய கற்பின் ஆய் நுதல் 
மடந்தை- தன்கண்ணே யடங்கிய கற்பினையும் சிறியது தலினையு 
முடைய மடந்தை ; உயர்நிலை யுலகம் அவன் புக வார - 

உயர்ந்த 
நிலைமையையுடைய விண்ணுலகத்தை அவன் சென்று புக 
அவனுக்கு உணவு கொடுத்தல் வேண்டி ; நீறாடு சுளகின் சீறிடம் 
நீக்கி - புழுதியாடிய சுளகளவாகிய சிறியவிடத்தைத் துடைத்து ; 
அழுதலானாக் கண்ணள் - அழுதலமையாத கண்ணையுடையளா 


பாய் ; 


மூலமும் உரையும் 


சரு 


. 


வாளை 


கண்கலுழ் நீரான் ஆப்பி மெழுகும் - தன் கண் கலுழகின்ற 
நீராலே சாணாகத்தைக்கொண்டு மெழுகுகின்றாள் . எ 

மெழுகுமளவாயிற்றென்றது பொருளென வுரைக்க . மன் : கழி 
வின் கண் வந்தது . இது கண்டார் நிலையாமை கூறி இரங்கியவாறு . 

விளக்கம் : ஆரல்மீன் கூரிய மூக்கினையுடையதாகலின் , அதனைக் 
" கதிர் மூக்காரல் என்றார் . நீர்க்கீழ்ச் சேற்றிற் புதைந்து கிடப்பது 
அதற்கியல்பு . " அள்ளல் நாரை யாரல் வாரு மந்தணா ரூரென்பதே 
( திருஞான . உக.எ : சு ) எனச் சான்றோர் கூறுவது கான்க . 
மீனின் மீசை ஈண்டுக் கோடெனப்பட்டது . ( கணைக்கோட்டு வாளைக் 
கமஞ்சூல் மடநாகு ( குறுந் . கசுச ) என்று பிறரும் கூறுவர் . எரிப்பூ , 
எரிபோலும் நிறத்தையுடைய தாமரைப்பூ . நெரித்தலாவது , சேறு 
பிறழக் குழப்புதல் . அரித்த குரலையுடைய தடாரிப்பறையோசை , " ஒலி 
நிரம்பா ஓசை யெனப்பட்டது ; கம்புட் கோழியின் குரல்போலும் 
ஓசை அரிக் குரலோசை யெனவுணர்க ; வெண்ணுதற் கம்புள் அரிக் 
குரற் பேடை " ( ஐங் . அறி ) என்று சான்றோர் வழங்குப . இன்று 
என்றதற்கேற்ப முன் னென்பது வருவிக்கப்பட்டது . 

ஆறிய 
கற்பின் அடங்கிய சாயா ( பதிற் . கசு ) என்றாற்போல அடங்கிய 
கற்புக் கூறப்பட்டது . இப் பாட்டின் இடையே சில சொற்களும் , 
அவற்றிற்குரிய உரையும் சிதைந்திருக்கின்றன . பகலிடம் முன் ஒரு 
வழிப்பட்டன்று : இன்று மெழுகுமளவிலே முடிந்தது என முடித்துக் 
கொள்க என்பார் , மெழுகுமள வாயிற்றென்றது பொருளென 
வுரைக்க என்றார் .. 


உரும் . தாயங்கண்ணியார் 
தாயன் என்பார்க்கு மகளாதல் தோன்ற இவர் தாயங்கண்ணியார் 
எனப்படுகின்றார் . கண்ணியார் என்பது இவரது இயற்பெயர் . சங்ககால 
நல்லிசைப்புலமை மெல்லியலாருள் இவரும் ஒருவர் . முடத்தாமக் 
கண்ணியார் என்றாற்போல இவர் பெயரும் கண்ணியாரென நிற்றலின் , 
இவரை ஆண் பாலராகக் கருதுவோரும் உண்டு . கணவன் மாய்ந்தானாக , 
மனைவி கைம்மை மேற்கொண்டு நோற்று வந்தனள் . சான்றோராகிய 
தாயங்கண்ணியார் , அவள் கணவன் இருந்த காலத்துத் தாம் சென்றாற் 
போல இக் காலத்தும் சென்றார் . கைம்மை மேற்கொண்ட மனைவியும் 
மக்களும் மனையின்கண் இருந்தனர் . அவர்களது நெடுமனையாகிய 
திருநகர் பொலிவிழந்திருந்தது . மனையாட்டியும் மழித்த தலையும் வளை 
கழித்த வறுங்கையும் அல்லியரிசி யுணவும் உடையளாய் இருப்பது 
தாயங்கண்ணியார்க்கு மிக்க வருத்தத்தை யுண்டுபண்ணிற்று . அப் 
பெருமனையின் பண்டை நிலையும் அவர் நினைவுக்கு வந்தது . அவையெல் 
லாம் நினைத்தார்க்கு அவை ஒரு பாட்டுருவில் வெளிப்பட்டன . அப் 
பாட்டு இது . 

குய்குரன் மலிந்த கொழுந்துவை யடிசில் 
இரவலர்த் தடுத்த வாயிற் புரவலர் 
கண்ணீர்த் தடுத்த தண்ணறும் பந்தர்க் 

கூந்தல் கொய்து குறுந்தொடி நீக்கி 
கு அல்லி யுணவின் மனைவியோ டினியே 


புறநானூறு 


புல்லென் றனையால் வளங்கெழு திருநகர் 
வான் சோறு கொண்டு தீம்பால் வேண்டும் 
முனித்தலைப் புதல்வர் தந்தை 
தனித்தலைப் பெருங்காடு முன்னிய பின்னே . 
தினையும் துறையு மவை ... தாயங்கண்ணியார் பாடியது . 

உரை : குய்குரல் மலிந்த கொழுந்துவை அடிசில் - தாளிப் 
பேரசை மிக்க கொழுவிய துவையோடு கூடிய அடிசில் ; இர 
வலர்த் தடுத்த வாயில் - இரவலரைத் தன்கண்ணே தகைத்த 
வாயிலினையும் ; புரவலர் கண்ணீர் தடுத்த தண்ணறும் பந்தர் - 
தன்னாற் புரக்கப்படுவோர் கண்ணீரை மாற்றிய குளிர்ந்த குறிய 
பந் தரினையுமுடைய மனையிடத்து ; கூந்தல் கொய்து - மயிரைக் 
குறைத்து ; குறுந்தொடி நீக்கி - குறிய வளையைக களந்து ; 
அல்லி உணவின் மனைவியோடு - அல்லியரிசியாகிய உணவை 
யுடைய மனையாளுடனே ; இனி - இப்பொழுது ; புல்லென் றனை 
பொலிவழிந்தாய் ; வளம் கெழு திருநகர் - செல்வம பொருந்திய 
அழகாகிய நகரே ; வான் சோறு கொண்டு - வான் சோற்றைக் 
கொண்டு ; 

தீம்பால் வேண்டும் - இனிய பாலை வேண்டும் ; 
முனித்தலைப் புதல்வர் தந்தை - வெறுப்பைத் தம்மிடத்தே 
யுடைய புதல்வர் தந்தை ; தனித்தலைப் பெருங்காடு முன்னிய 
பின்- தனியிடத்தையுடைய புறங்காட்டை அடைந்தபின் ; எ - று . 

கொய்து நீக்கி என்னும் வினையெச்சங்களை உணவினையுடைய 
வென்னும் குறிப்பு வினை யோடு முடிக்க . நகரே , நீ புதல்வர் . தந்தை 
காடு முன்னியபின் புல்லென் றனை யெனக் கூட்டுக . முனித்தலை 
குடுமித்தலை யெனினு மமையும் . 

விளக்கம் : தன்கண் வந்த இரவலர்க்கு வேண்டும் உணவை 
நிரம்ப நல்கி அவரை மீளத் தம் மனையை நோக்கித் திரும்பிப் போகாத 
வாறு தன்கண்ணே இருத்தற்குரிய விருப்பத்தை யுண்டுபண்ணு தலின் , 
இரவலர்த் தடுத்த வாயில் என்றார் . அல்லற்பட்டு ஆற்றாது அழுது 
கொண்டு வருவோர்க்கு அல்லலைப் போக்கி அவர் கண்ணீர் விட்டுக் 
கலுழாமல் ஊக்குதல் பற்றி புரவலர் கண்ணீர்த் தடுத்த பந்தர் 
என்றார் . புரவலர் என்றது , புரக்கப்படுவோர் மேல் நின்றது . திருநகர் 
என்றது அண்மை விளி . வான் சோறு , வெள்ளிய சோறு . புதல்வர் 
தந்தை , புதல்வர்க்குத் தந்தை . உணவின் மனைவி யென்றதை உணவினை 
யுடைய மனைவியென விரித்து , விரிந்த உடைய வென்னும் குறிப்பு 
வினையோடு , கொய்து , நீக்கியென்னும் வினையெச்சங்களை முடிக்க 
என்று கூறுகின்றார் உ.ரைகாரர் . 


மூலமும் உரையும் 


உருக . மாரிப்பித்தியார் 
மாரிப்பித்தியார் என்னும் இப் பெயர் மாற்பித்தியார் என்றும் , 
மரற்பித்தியா ரென்றும் காணப்படுகிறது . மாரிக்காலத்து மலரும் பித்தி 
கத்தைப் பொற்புறத் தொடுத்துப் பாடிய சிறப்புக் குறித்து இவர்க்கு 
இப் பெயரெய்திற்றுப்போலும் . அப்பாட்டுக் கிடைத்தலது . இனிமாற் 
பித்தியாரென்றே கொண்டு வேறு வேறு பொருள் கூறுவாருமுளர் . 
புகழ்புரியும் புதல்வரையும் அறம்புரியும் சுற்றத்தாரையு முடையனாய்ச் 
சிறப்புற வாழ்ந்த தலைமகனொருவன் காமஞ்சான்ற கடைக்கோட் காலை 
யில் வீடுபேறு குறித்துத் தவமேற்கொண்டு காட்டில் உறைவானாயி 
னான் . 

அவன பெயர் ஏடுகளில் சிதைந்து போய் விட்டது . அவன் 
இல்வாழ்வில் இருந்த காலத்து அவனைப் பாடிச் சிறப்பித்தவராதலான் , 
பித்தியார் துறவு நிலையில் சடை முடித்துத் தவம் புரியும் அவனது 
தாபத நிலையை வியந்து நோக்கினார் . அவன் அருவியில் நீராடிக் காட் 
டகத்து யானைகள் கொணரும் விறகு கொண்டு தீ வேட்பதும் , அவன் 
முடியிலுள்ள சடை முதுகிடத்தே கிடந்து புலர்வதும் கண்டார் . கண் 
டார்க்கு அவனது இளமைக் காலத்து அழகிய இனிய தோற்றம் நினை 
விற்கு வந்தது . 

அக்காலத்தே அவனைக் கண்ட மகளிர் அவன்பால் 
கொண்ட காதற் காமத்தால் தொடி நெகிழ்ந்து உடம்பு நனி சுருங்கி 
உயங்கியதும் அவன் உயங்காது விளங்கியதும் நினைவிற்கு வந்தன . 
அவற்றை இந்த அழகிய பாட்டால் வெளிப்படுத்தியுள்ளார் . 

ஓவத் தன்ன விடனுடை வரைப்பிற் 
பாவை யன்ன குறுந்தொடி மகளிர் 
இழை நிலை நெகிழ்த்த மள்ளற் கண்டிகும் 
கழைக்க ணெடுவரை யருவி யாடிக் 
கான யானை தந்த விறகிற் 
கடுந்தெறற் செந்தீ வேட்டுப் 
புறந்தாழ் புரிசடை புலர்த்து வோனே . 
திணை : வாகை . துறை : தாபத வாகை ... மாரிப்பித்தியார் பாடியது . 

உரை . ஓவத்தன்ன இடனுடை வரைப்பின் - ஓவியம் 
போலும் அழகினையுடைத்தாகிய இடமுடைய இல்லின்கண் ; 
பாவை யன்ன குறுந்தொடி மகளிா - கொல்லிப்பாவை போன்ற 
வடிவினையுடைய சிறிய வளையணிந்த மகளிருடைய ; இழை நிலை 
நெகிழ்த்த மள்ளன் கண்டிகும் - அணிகலன்களை அவை நிற்கும் 
நிலையினின்றும் கழலும் வகை ஆதாளு செய்தவனைக் கண்டோம் ; 
கழைக்கண் நெடுவரை அருவி யாடி - மூங்கிலிடத்தையுடைய 
நெடிய மலையிடத்து அருவி நீரை யாடி ; கான யானை தந்த 
விறகின் - காட்டு யானை கொண்டுவரப்பட்ட விறகால் ; கடுக் 
தெறல் செந்தீ வெட்டு - மிக்க வெம்மையையுடைய செந்தியை 
வேட்டு ; 

புறந்தாழ் புரிசடை புலர்த்துவோன் - முதுகின் 
கண்ணே தாழ்ந்த புரிந்த சடையைப் புலர்த்துவோன் ; 


991 , 


க 0 அ 


புறநானூறு 


பாவை 


ஆடி வேட்டுப் புலர்த்துவோன் என இயையும் . முன்பு இழை 
நெகிழ்த்த மள்ளற் கண்டேம் ; அவன் இப்பொழுது புறந்தாழ் புரிசடை 
புலர்த்தாநின்றான் என அவனைக் கண்டு வியந்து கூறியவாறு . 
யென்றது பிறிது எவ்வுணர்வுமின்றிக் காமவேட்கையாகிய ஒரு குறிப் 
பினை . கானயானை தந்த விறகென்றது , இவன் தவமிகுதியான் , 
அதுவும் ஏவல் செய்தல் . 
விளக்கம் : ஓவம் , ஓவியம் . உரையாசிரியரான 

பேராசிரியர் , 
ஓவத்தன்ன இடனுடைய 

வரைப்பின் என்புழி அந் நகரினது 
சயற்கை நலந்தோனறக் கூறினமையின் , அதற்கு நிலைக்களன் நலனா 
யிற் ( தொல் . உவ . ச ) றென்பர் . பூவெனப்படுவது தாமரையாதல் 
போலப் பாவை யென்றது கொல்லிப் பாவைக்காயிற்று . கொல்லிப் 
பாவை , கொல்லிமலையில் பூதத்தாற் காமக் குறிப்புக் கிளரப் புணர்க்கப் 
பட்ட பாவை . 

குறுந்தொடி யென்றதில் குறுமை மகளிரது இளமை 
யுணர்த்திற்று . மள்ளன் என்றது , மகளிர் தொடி நெகிழ்ந்து வருத்தத் 
தான் வருந்தா தொழுகிய சிறப்புப்பற்றி, மள்ளன் இளையனுமாம் . 
கழைக்கண் - மூங்கில் வளரும் இடம் . கானயானை , தொழிற் பயிற்சி 
யின்றிக் கொன்னே காட்டில் பிறந்து வளர்ந்த யானை ; இத்தகைய 
யானையும் அவன் தவமிகுதியால் ஏவல் செய்வது உணர்த்தியவா 
யிற்று . செந்தீப் பேணிய முனிவர் வெண்கோட்டுக்களிறு தருவிற 
கின் ...... மலைகிழவோனே ( பெரும் பாண் . 

சாக.அ -500 ) என்று 
பிறரும் குறிப்பது காண்க . புரிசடை : இறந்தகாலந் தொக்க வினைத் 
தொகை . புரிசடை புலர் தற்குக் கடுந்தெறல் செந்தீ துணையாதல் 
அறிக . கண்டிகும் : இறந்தகாலத் தன்மை வினைமுற்று . 


உரு 2 , மாரிப்டித்தியார் 
மேலே கண்ட தமிழ்த்தாபதன் , மகளிர் இழை நெகிழ்த்துக் காமக் 
கலவிப் போரில் திண்மையுடையனாய் விளங்கிய திறத்தை யெடுத் 
தோதிக் காட்டில் அவன் தவமேற்கோண்டொழுகுவதை மாரிப்பித்தி 
யார் இனிய பாட்டால் பாராட்டியது கேட்ட சான்றோர் சிலர் , 
தாபதன் பண்டு மணம்புரிந்து இல் வாழ்ந்த காலத்தில் ஒழுகிய திறம் 
யாது ? என்று வினவினர் . அதனையும் நன்கறிந்தவராதலால் ,, மாரிப் 
பித்தியார் , சொல்வேன் , கேண்மின் எனவுரைத்து அவனைக் காட்டி 
னார் . அவன் அருவியில் பலகாலும் நீராடுதலால் அவன் தலையிலுள்ள 
சடை தில்லந்தளிர் போல் புற்கென்று பொலிவிழந்து காணப்பட்டது . 
அவன் ஆங்காங்குச் செறிந்திருந்த தாளியிலையைப் பறித்துக்கொண் 
டிருந்தான் . மனைவாழ்வில் இவன் தன் மானயாள்பால் பேராக் காத 
லுடையனாய் ஒழுகினான் . ஒதுவது குறித்தும் பொருள் குறித்தும் பகை 
தணிக்கும் வினை குறித்தும் போர் மேற்கொண்ட வேந்தரிடையே 
சந்து செய்தற்கும் இவன் பிரிந்தொழுகிய துண்டு . இவன் மனையாள் 
இவனது பிரிவைச் சிறிதும் ஆற்றாத சிறந்த காதலுடையள் , பிரியுங் 
கால் அவள் தெளியத்தக்க சொற்களைச் சொல்லித் தன் பிரிவை ஆற்றி 
யிருக்குமாறு பண்ணினான் ; உணர்த்த உணராத ஊடல் கொள்ளத்தக்க 
பிரிவு நேர்ந்தபோதும் , அவட்குத் தன்பால் ஊடலுண்டாயினும் அவ் 
ஆடலில் தேனும் பாலும் போலும் செஞ்சொற்களை வழங்கி அவளைத் 
தெளிவித்துத் தன் சொல்வழி யமைந்தொழுகுமாறு பண்ணினான் . 
இவ்வாறு தன்னுடைய இனிய சொற்களால் தன் மனையாளின் மனத் 


மூலமும் உரையும் 


காக 


தத் தன்பாற் பிணித்து நல்லறம் புரிந்தான் என்ற கருத்தமைய 
இந்தப் பாட்டைப் பாடிக் காட்டினார் . 

கறங்குவெள் ளருவி யேற்றலி னிறம் பெயர்ந்து 
தில்லை யன்ன புல்லென் சடையோ 
டள்ளிலைத் தாளி கொய்யு மோனே 
இல்வழங்கு மடமயில் பிணிக்கும் 

சொல்வலை வேட்டுவ னாயினன் முன்னே . 
தினையும் துறையு மவை : அவனை அவர் பாடியது . 
உரை : கறங்கு வெள்ளருவி யேற்றலின் 

ஒலிக்கும் 
வெள்ளிய அருவி நீரை ஏற்றலால் ; நிறம் பெயர்ந்து - பழைய 
நிறம் மாறி ; தில்லை அன்ன புல் லென் சடையோடு - தில்லம் 
தளிர்போன்ற புற்கென்ற சடையோடு கூடி நின்று , அள் இலைத் 
தாளி கொய்யுமோன் - செறிந்த இலையையுடைய தாளியைப் 
பறிப்போன் ; இல் வழங்கும் மடமயில் பிணிக்கும் - மனையின்கண் 
இயங்கும் மடப்பத்தையுடைய மயிலை அகப்படுத்திக்கொள்ளும் ; 
சொல் வலை வேட்டுவனாயினன் முன் சொல்லாகிய வலையை 
யுடைய வேட்டைக்காரனாயினான் முனபு ; எ 

இதுவும் அவன் நிலைமையைக் கண்டு வியந்து கூறியது . 

விளக்கம் : கல்லலைத்து இழுமெனும் ஓசையுடன் வீழும் அருவி 
தெளிவாய் வெள்ளிதாதலால் , " கறங்கு வெள்ளருவி யென்றார் . 
பெயர்ந்தெனவே பழைய நிறம் மாறினமை பெற்றாம் . அள்ளிலை- 
செறிந்த இலை . மனையாளை மயில் என்றமையின் , அதற்கேற்பத் தன்னை 
யின்றியமையாதவளாகச் செய்த மள்ளனை , “ மயில் பிணிக்கும் சொல் 
வலை வேட்டுவனாயினன் என்றார் . “ வேட்டுவனாயினன் முன்னே 
என்றதனால் , இப்போது சடையோடு தாளி கொய்வோனாயினன் என் 
றார் . கொய்யுமோன் என்றதே நிகழ்கால முணர்த்தி நிற்றலின் இப் 
போழ்தெனக் கூறாராயினர் . இதனை “ நாலிரு வழக்கிற் றாபதப் பக்கம் 
( தொல் . புறத்.ரு ) என இளம்பூரணர் காட்டுவர் . பேராசிரியர் இதனைப் 
பிறன்கட்டோன்றிய அசைவு பற்றிய அவலச் சுவைக்கு ( மெய் . ரு ) 
மேற்கோளாகக் காட்டுவர் . கொய்யுமோன் முன்னே 

வேட்டு 
வனாயினன் என இயையும் . 


உருகூ . 

குளமாந்தாயார் 
தாயனார் என்பது இப்பாட்டினைப் பாடிய ஆசிரியர் இயற்பெயர் .. 
இவர் தந்தை பெயர் குளம்பன் என்பது . குளம்பன் மகன் தாயனார் 
என்பது குளம்பந்தாயனார் என வந்தது ; குளம்பன் என்னும் இயற் 
பெயர் மக்கள் முறையில் தாயனார் என்ற பெயர் வரவே , ஈற்று அன் 
சாரியை கெட்டு அம் மெனனும் சாரியை பெற்றுக் குளம்பந்தாயனா 
ரென ரும் ; இதற்கு விதி , " அப்பெயர் மெய்யொழித்து அன்கெடு வழி 
யும் , நிற்றலும் உரித்தே அம்மென் சாரியை , மக்கள் முறை தொகூஉம் 
மருங்கி னான ( புள்ளி. நடு ) எனத் தொல்காப்பியனார் கூறுவதனால் 
அறியலாம் . குளம்பன் என்னும் பெயர் இடைக்காலத்தும் குழம்பன் 


ககம் 


புறநானூறு 


என மக்கட்கு இடப்பட்டுளது ; " சிவப்பிராமணன் பாலாசிரியன் சாத் 
தன் சிவப்பிரியனான குழம்பன் நாயகன் ( S. I. I. Vol . VIII . NO . 310 ) 
என வருதல் காண்க . குளம்பனாரென்றொரு நல்லிசைச் சான்றோர் நற் 
றிணை பாடிய ஆசிரியர் வரிசையுட் காணப்படுகிறார் . அவரின் வேறு 
படுத்தற்குக் குளம்பனார் மகனார் தாயனாரென்னாது குளம்பந்தாயனார் 
என்று சான்றோர் இவர் பெயரைக் குறித்திருக்கின்றனர் . 

தலைமகனொருவன் போர்க்குச் சென்று களத்திற்பட்டு வீழ்ந்தான் . 
அச் செய்தியறிந்த அவன் மனைவி களத்துக்குச் சென்று அவன் கிடப் 
பது கண்டு கதறிப் புலம்பினாள் .. அவள் வனை நோக்கி , " நின்னோடு 
உடன் வந்த இளைய வீரர் போரிற்கலந்து வினை செய்கின்றனர் . நீயோ 
இனி யான் இவரோடு கூடி மகிழேன் என்று இறந்துபட்டாய் . இனி 
யானும் இறந்துபடுவதை விடுத்து நின் இறப்பை , என் கையைத் தலை 
மேல் மோதிக்கொண்டு ஊர்க்குட்சென்று நின் சுற்றத்தார்க்குத் தெர் 
விப்பேனோ; யாது செய்வேன் ; எனக்குச் சொல்லுவாயாக எனச் 
கரைந்து ருகி வினவினாள் . இதனைக் கண்டிருந்த தாயனார் இப்பாட்டின் 
கண் குறிக்கின்றார் . 

என் றிறத் தவலங் கொள்ள லினியே 
வல்வார் கண்ணி யிளையர் திளைப்ப 
நகா அலென வந்த மாறே யெழாநெற் 

பைங்கழை பொதிகளைத் தன்ன விளர்ப்பின் 
குவளையில் வறுங்கை யோச்சிக் 

கிளையு ளொய்வலோ கூறு நின் னுரையே . 
திணை : பொதுவியல் ; துறை : முதுபாலை ......குளம்பந்தாயனர் பாடியது . 

முதுபாலையாவது : காம்புயர் கடத்திடைக் கணவனையிழந்த 
பூங்கொடியரிவை புலம்புரைத்தன்று . 

என் திறத்து அவலம் கொள்ளல்இனி - நின்னைப் 
பிரிந்து ஆற்றேனாகின்றேன் என்னுடைய திறத்து வருத்தங் 
கொள்ளா தொழிவாயாக இப்பொழுது ; வல் வார் கண்ணி 
ளையர் திளைப்ப.வலிய வாராற் சுற்றப்பட்ட கண்ணிபையுடைய 
நின்னோடு கூடிவிளையாடப்போந்த இளையோர் விளையாடா நிற்ப ; 
நகா அல் என வந்த மாறு - அவரோடு நகுகின்றிலேனென்று 
கரு தவந்த நின் இறந்துபாட்டை ; நெல்எழா பைங்கழை பொதி 
களைந் தன்ன - நெல்லெழாத பசிய மூங்கில் பட்டை யொழித்தாற் 
போன்ற ; விளர்ப்பின் வளையில் வறுங்கை ஓச்சி-வெளுத்திருந்த 
வளை யில்லாத வறிய கையைத் தலைமேலே ஏற்றிக்கொண்டு ; கிளை 
யுள் ஒய்வலோ -நின் சுற்றத்திடத்தே செலுத்தச் செல்லுவேனே 

ன்னும் இறந்துபடினல்லது ; நின் உரை கூறு - நின் வார்த் 
தையை எனக்குச் சொல்லுவாயாக ; எ - ற . 

அவல மென்றது , பிரிந்த வழி ஆற்றேனென்று வருந்தும் அவ 
லத்தை . கூறு நின் உரையென அவன் சொற் கேட்டல் விருப்பினாத் 
கூறுவாள் போன்று மயங்கிக் கூறியவாறு . 


உரை : 


மூலமும் உரையும் 


விளக்கம் : நின்னைப் பிரிந்து ஆற்றேனாகின்றேன் என்பது அவல . 
மன்றதனால் பெறப்பட்டதெனக் காட்டற்கு " அவலமென்றது.... 
அவலத்தை யென்று உரைகாரர் கூறுகின்றார் . 

கூறுகின்றார் . அவலம் மிக்க வழி , 
வாய் திறந்து பேசவியலாமை யுண்டாகுமாதலால் , சொற்கேட்கும் 
விருப்பத்தால் “ என் திறத் தவலங் கொள்ளல் இனி என்றாள் . நகுதல் , 
விளையாட்டுக் குறித்து நின்றது ; " நகையேயும் வேண்டற்பாற் றன்று 
( குறள் . அஎக ) எனறவிடத்துப்போல . மாறு - இறந்துபாடு . எழாநெல் 
என்றது மூங்கிற்கு வெளிப்படை . பொதி , ஈண்டுப் பொதிந்திருக்கும் 
தோலாகிய பட்டைமேல் நின்றது . வளைகிடந்த முன்கையிடம் , அது 
நீங்கிய போது , வளை வடிவில் வெளுத்திருப்பதற்குப் பட்டை நீங்கிய 
மூங்கில் பட்டை வடிவில் வெளுத்திருப்பது உவமமாயிற்று . செலுத்து 
தல் , தெரிவித்தல் . தானும் இறந்துபடத் துணிந்துள்ளமை தோன்ற 
" அவலங் கொள்ளல் என்றது கொண்டு ஓய்வலோ என்றாளாக , 
இறந்துபடி னல்லது என உரைகாரர் உரைப்பாராயினர் . இறந்த 
வனைக் கூறு என்கின்றமையின் மயங்கிக் கூறியவாறு என்றார் . 

. 


உருச , கயமனுர் 
கயமனார் என்னும் இச் சான்றோர் சோழநாட்டினர் . கயவென்பது 
பெருமைப் பொருளுணர்த்தும் சொல்லாதலால் ; கயமனாரென்பது 
பெரியவரென்னும் பொருளதாம் . இவர் பாடிய பாட்டுக்கள் பல ஏனைத் 
தொகை நூல்களினும் உள்ளன . அப் பாட்டுக்களில் தாயரின் தாய்மை 
யன்பின் திறத்தைப் பெரிதும் எடுத்துப் பேசியுள்ளார் . சோழநாட்டில் 
குறுக்கையைத் தலைநகராகக்கொண்டு திதியன் என்பான் வாழ்ந்து 
வந்தான் . அவனது காவல் மரம் புன்னை . அன்னி யென்னும் வேறொரு 
வனும் இந்நாட்டில் வாழ்ந்தான் . இருவர்க்கும் எவ்வகையாலோ 
போருண்டாயிற்று . அதில் அன்னியெனபவன் தி தியனொடு குறுக்கைப் 
பறந்தலையில் போருடற்றித் தொலைந்தான் . தொலையுங்கால் , ததியனது 
காவல் மரத்தை அன்னி வெட்டி வீழ்த்தினான் . இச் செய்தியைக் கய 
மனார் குறிக்கின்றார் . 

போர் முடிவில் படாது எஞ்சிய மறவருள் இளையரும் முதியருமாகி 
யோர் பலரும் தத்தமக்குரிய இடஞ்சென்று சேர்ந்தனர் 

று சேர்ந்தனர் . ஒரு வீர 
னுடைய மனைவி போர்க்குச்சென்ற தன் கணவன் , மீள வாராமை கண்டு 
போர்க்களத்துச் சென்றாள . அங்கே அவன் மார்பிற் புண்பட்டு மாண்டு 
கிடந்தான் . கவிழ்ந்து கிடந்த அவனை அவள் தூக்கியிருத்தி , அன்ப , 
மார்பு நிலத்திற்பட இச் சுரத்திடையே கிடக்கின்றாய் ; யான் எடுக்கவும் 
எழுகின்றாயில்லை . யான் வளை கழித்து என் வறுங்கையைத் தலைமேல் 
வைத்து அழுதுகொண்டே நம்முடைய வூர் நோக்கி , 

நோக்கி , “ இளையனாகிய 
என்காதலன் இங்ஙனமாயினன் என்று சொல்லிப் புலம்பிச் செல் 
வேன் ; யான் மனைக்குச் சென்று சேருமுன் சுற்றத்தார் பலரும் சூழ்ந்து 
கொள்வர் ; நின் செல்வத்தையும் தலைமையையும் சிறந்தோதி மகிழ் 
வுறும் நின் தாய் கேட்பாளாயின் , அவள் எனனாவாள் ; ஐயோ , இதுவோ 
நின் முடிவு என்று அரற்றிய அவலத்தை ஆசிரியர் கயமனார் கண்டார் . 
இஃது அவர் நெஞ்சில் நன்கு பதிந்துவிடவே , ஒரு பாட்டாய் வெளி 
வருவதாயிற்று . வீழ்ந்த போர்மறவன் பெயர் ஏடுகளில் சிதைந்து 
போயிற்று . 


புறநானூறு 


இளையரு முதியரும் வேறுபுலம் படர 
எடுப்ப வெழா அய் மார்பமண் புல்ல 
இடைச்சுரத் திறுத்த மள்ள விளர்த்த 

வளை யில் வறுங்கை யோச்சிக் கிளையுள் 
நீ இன்ன னாயின் னிளையோ னென்று 

நின் னுரை செல்லு மாயின் மற்று 
முன்னூர்ப் பழுனிய கோளி யாலத்துப் 
புள்ளார் யாணர்த் தற்றே யென்மகன் 
வளனுஞ் செம்மலு மெமக்கென நாளும் 
ஆனாது புகழு மன்னை 
யாங்கா குவள் கொ லளிய டானே . 


தினையும் துறையு மவை . 


... கயமனர் பாடியது . 


உரை : 


: இளையரும் முதியரும் வேறுபுலம் ப ...- இளையோ 
ரூம் முதியோரும் வேற்றுநிலத்தே விலங்கிப்போக ; எடுப்ப 
எழா அய் - யான் எடுப்பவும் நீ எழுந்திராயாய் ; மார்பம் மண் 
புல்ல - நினது மார்பம் நிலத்தைப் பொருந்த ; இடைச்சுரத்து 
இறுத்த மள்ள 

சுத்திடை மேம்பட வீழந்த இளையோய் ; 
விளர்த்த வளையில வறுங்கை யோச்சி - வெளுத்த வளையில்லாத 
வறிய கையைத் தலைமேலே வைத்து ; கிளையுள் - சுற்றத்தின் கண்; 
இன்னனாயினன் இளையோன் என்று நின்னுரை செல்லுமாயின் 
இத்தன்மையனாயினான் இளையனென்று யான் சொல்ல நின் 
இறந்துபாடு கூடி !!! வார்த்தை செல்லுமாயின் ; முன்னூர் 
பழனிய கோளி ஆலத்து - ஊர் முன்னர்ப பழுத்த கோளி 

ஆலமரத்தின்கண் ; புள்ளாா யாணர்த்தற்று - புளளுக்கள 
மிகும் புதுவருவாயையுடைய அத்தன்மைத்து ; 

மகன் 
வளனும் செம்மலும் எமக்கென - என்னுடைய மகனது செலவ 
மும் தலைமையும் எமக்கென்று ; நாளும் ஆனாது புகழும் அன்னை 
நாடோறும் அமையாது புகழும் நின்னுடைய தாய் ; என்னாகு 
வள்கொல் அளியள் தான் - எவ்வாறாவாள் கொல் , அவள் 
இரங்கத்தக்கவள் தான் ; எ - று ) . 


பாகிய 


என் 


வளனும் செம்மலும் புள்ளார் யாணர்த்தற்று என்றது , புள்ளெல் 
லாம் சென்றணுக ஆலமரம் பயன்பட்டு நின்றாற்போல இவனும் தன் 
சுற்றத்தாரும் பிறரும் நாட்டாரும் நுகரும்படி நின்றமை தோன்ற 
நின்னுரை 

செல்லுமாயின் யாங்காகுவள் கொல் என்ற 
கருத்து , யான் நீ இறந்துபட்டவாறு சொல்லின் , அன்றே அவள் 
வருத்த முறுவள் ; அது யான் மாட்டேனென்பதாம் . முன்னூர் , முன் 
மொழி நிலையல் . மற்று : அசைநிலை . 


நின்றது . 


மூலமும் உரையும் 


கககூ .. 


யென்பது 


நின்றது . 


. 


விளக்கம் : சுரத்திடை 

இடைச்சுரமென 

முன் 
பின்னாகத் தொக்கது ; 

FF ண்டிது 

போர்க்களத்தின்மேல் 
இறந்து கிடந்தானாக , அதனால் மயங்கிக் கூறுதலால் 

எடுப்ப எழா 
அய் என்றும் , இறந்தானெனக் கூற விருப்பமின்மையின் , இன்ன 
" னாயினன் இளையோன் என்றும் கூறினாள் . உள்ளூரென்றாற்போல 
முன்னூ ரென்றார் . தன் கணவனையும் உளப்படுத்துமாறு தோன்ற , 
எமக்கென என்று தாய் கூறுவள் . நின் உயிரைப் பற்றுக் கோடாகக் 
காண்டு வாழ்கின்றாள் நின் தாய் ; அவள் இறந்துபடுதலும் ஒருதலை 
யென்றற்கு அன்னை யெனனா குவள் கொல் அளி பள் எனறாள் . அவ 
னுயிரும் தன்னுயிரும் வேறெனனது ஒன்றிய காதல ளாதலின் , அவ 
னுடைய அனனயையும் தனக்கு அன்னயாகக் கோடலின , நாளும் 
ஆனது புகழும் அன்னை யென்னாகுவள் கொல்லெனப் பொதுப்படக் 
கூறினாள் . காதலன் கைப்பற்றிய ஞான்றே அவள் தன் தாயையும் 
தந்தையையும் மறந்தா ளென் றுணர்க ; அனனையையும் அத்தனையும் 
அன்றே நீத்தாள் ( திருநா . உக : எ ) எனறு சான்றோர்கள் உரைப் 
பது பற்றியும் சங்க இலக்கியங்களிற் காணப்படும் வழக்கு நோக்கியும் 
ஓர்ந்து கொள்க . 


யொன்று 


நின்றது 


மலை 


உருடு , வன்பரணர் 
ஆசிரியரான வன்பரணர் திருச்சிராப்பள்ளிக்கு அண்மையிலுள்ள 
நெடுங்களம் என்னும் ஊரினரான நெடுங்களத்துப் பரணரெனவும் , 
இவர் ஒரியின் வனமையை அவன் வின்மேலேற்றி வல்வி லோரியெனச் 
சிறப்பித்துப் பாடிய தனால் வன்பரணரென்று கூறப்படுவாராயின 
ரெனவும் செந்தமிழ்ச் செல்வியில் ( சிலம்பு ; உங . பரல் , கஉ ) ஆராய்ந்து 
காட்டினாம் . 

தலைமகனொருவன் போரில் புண்பட்டு வீழ்ந்து மாண்டான் . அவன் 
திரும்ப வாராமையால் பெருங்கலக்கமுற்ற அவன் மனவி அவன் 
ழ்ந்த த்துக்குச் சென்றாள் . அந்த இடம் புலி முதலிய கொடிய 
விலங்குகள் வாழும் 

வாழும் காட்டருகே இருந்தது . அண்மையில் 
காடடர்ந்து 

சென் , 

று சேர்ந்தபோது 
பொழுதும் வெயில் மாலை பாக இருந்தது . கணவனைக் கண்டதும் . 
அவளுக்குண்டான கைய றவு பெரிதாயிற்று . அவன் உடலைத் தழுவிச் 
கண்ணீர் சொரிந்து கலங்கினாள் . “ அன்ப நின்னக் கண்டு வருந்தும் 
பயான் ஐயா என வாய் விட்டுக் கதறியழுவேன் ; அந்த ஒசைகேட்டுக் 
காட்டிலுள்ள புலிகள் வந்து நின் உடலைக் கொண்டுபோய்விடும் ; பின்பு 
யான் அதனையுங் காணப்பெறாது ஒழி 3 வன் . இந்த அச்சத்தால் கதறிப் 
புலம்புகின்றேனல்லேன் ; நினனை எடுத்துக் கொண்டு போகலாயே 
யெனின் , நினது அகன்ற மார்பு பெரிதாகையால் என்னால் இயலாது ; 
ஒரு தீங்கும் செய்தறியாத என்னை இப்பெருந்துயரத்துள் அழுத்தி 
நடுக்கமுறுவிக்கும் கூற்றம் எனனைப் போலப் பெருந்துன்பம் உறுவ 
தாக ; நீ என்னுடைய வளையணிந்த கைகளைப் பற்றிக்கொண்டு மெல்ல 
நடந்து வருக ; யாம் இம் மலயின் நிழலையடையலாம் ; வெயில் வெம்மை 
வருத்தாது எனக் குழைந்து மொழிந்தாள் . இக் காட்சி வன்பரணர் 
உள்ளத்தைக் குழைவித்தது . அக் குழைவின் வடிவே இப்பாட்டு : 
இப்பாட்டுடைத் தலைமகன் பெயர் தெரிந்திலது . 

புறம் . 11--8 


ககச 


புறநானூறு 


; 


ஐயோ வெனின்யான் புலியஞ் சுவலே 
அணைத்தனன் தொளினே யகன்மார் பெடுக்கவல் 
என்போற் பெருவிதிர்ப் புறுக நின்னை ( லேன் 
இன்னா துற்ற வறனில் கூற்றே 
நிரைவளை முன்கை பற்றி 

வரை நிழற் சேர்க நடத்திசிற் சிறிதே .. 
திணையும் துறையு மவை .... 

வன்பரணர் பாடியது 
உரை : 

ஐயோ எனின் - ஐயோவென்று அரற்றுவேனா 
யின் 

யான் புலி அன்சுவல் - அவ்வுரைவழியே வந்து நின் உடம் 
பாயினும் யான் காணப்பெறாமல் ஏ தஞ்செய்யுமோவென்று 
புலியை யஞ்சுவேன் ; அணைத்தனன் கொளின் - இவ்விடத்தி 
னின்றும் எடுத்துக்கொண்டு 

போவே னென்று 

நினைப்பின ; 
அகல் மார்பு எடுக்கவல்லேன் - நினது அகலிய மார்பை எடுக்க 
மாட்டேன் : என்போல் பெருவிதிர்ப்பு உறுக - என்னை யொப் 
பப் பெரிய நடுக்கத்தை உறுவ தாக ; நின்னை இன்னாதுற்ற 
அறனில் கூற்று - உன்னை யிறந்துபடும் பரிசு வந்து தாக்கிய 
அறமில்லாத கூற்று ; வரை நிழல் சேர்கம் - யாம் மலையினது 
திழற்கண்ணே அடைவேமாக ; நிரைவளை முன்கை பற்றிச் 
சிறிது நடத்திசின் - எனது நினைத்த வளையையுடைய முன் 
கையைப் பிடித்து மெல்ல நடப்பாயாக ; 

நடவாயென்னும் முன்னிலை வினைச்சொல் சின்னென்னும் இடைச் 
சொல்லான் அசைக்கப்பட்டு நின்றது . 
விளக்கம் : யான் 

இருப்பது நின் உடம்பேயாயினும் , 
அதனையும் யான் காண இயலாது போகுமேயென்று அஞ்சுகினறே 
னென்பாள் “ புலியஞ்சுவல் ” என்றாள் . இன்னாது இறந்துபாடு. 
இன்னுயிர் கழிவினும் நனியின் னாது ( நற் . உஉஎ ) என்றும் , சாத 
லின் இன்னாக தில்லை ( குறள் . உக ) என்றும் சான்றோர் விதந்தோது 
தலின் சாக்காடு ஈண்டு இன்னாது எனப்பட்டது . உற்ற என்பது 
உறுவித்த என்னும் பொருளது . இறந்த உடம்பு கண்டு மயங்கிக் கூறு 
கின்றாளாதலால் " சிறிது நடத்திசின் 

என்று சொல்லுகின்றாள் . 
எனவே , அவனை அவள் மெல்லச் சுமந்து கொண்டு செல்லுமாறு 
பெற்றம் . நடத்திசின என்பதில் சின் முன்னிலையசை ; எஞ்சி நிற்கும் 
நடத்தி யென்பது நடவாய் என்னும் பொருட்டு . இகுமுஞ் சின்னும் 
ஏனை யிடத்தொடும், தகுநிலையுடைய என்மனார் புலவர் " ( தொல் . இடை 
உஎ ) என்று ஆசிரியர் கூறுதல் காண் அவல மிகுதியாற் பிறக்கும் 
அரற்றாதலின் இரண்டாமடி நீண்டு நெடிலடியாமாறு காண்க . 


- 


காண 


மூலமும் உரையும் 


உருகா . தனிமகள் புலம்பிய முதுபாலை 
இப்பாட்டைப் பாடிய ஆசிரியர் பெயரும் பாட்டுடைத்தலைவி 
பெயரும் தெரிந்தில ; அதனால் , இப் பாட்டின்கண் அமைந்த துறை 
நோக்கி , " தனிமகள் புலம்பிய முதுபாலை யெனப் பெயர் கொள்ளப் 
பட்டது . தனிமகள் ஒருத்தி தன் காதற் கொழுநனுடன் சுரத்திடை 
வந்து கொண்டிருக்கையில் , கொழுநன் ஆண்டு உண்டாகிய போரின் 
கண் விழுப்புண்பட்டு உயிர் கொடுத்துப் புகழ் கொண்டான் . அதனால் 
தனிமையுற்றுக் கொழு கொம்பிழந்த கொடிபோல் வருந்தும் அவள் , 
கலம் செய்யும் ஊர்க்குயவனை நோக்கி , “ வேட்கோவே , சிறப்புண் 
டாகப் போரிடை மாண்டாரை ஈமத்தே தாழி கவித்து வைப்பது 
குறித்து வேண்டும் தாழியாகிய கலத்தைச் செய்பவனா தலின் , நின்பால் 
வேண்டுவதொன்றுண்டு . இப்போது என் கொழுநனைக் கவித்தற்குத் 
தாழிபொன்று வேண்டியுளது ; நின்பால் இருப்பது ஒருவரைக் கவித்தற் 
குரிய அகலமுடையது . சகடத்தைக் கொண்டேகும் உருளை ( சக்கரம் ) 
யிலுள்ள ஆர்க்காலைப் பொருந்தியிருக்கும் பல்லி யொன்று , அவ் வார்க் 
காலை நீங்காமல் பற்றிக்கொண்டு வருவது போல யானும் என் கொழு 
கனைத் தொடர்ந்து வந்துள்ளேன் . என்னையும் சேர்த்து ஒருங்கே 
கவிக்கக்கூடிய அகலமுடைய தாக என்பால் அருள் கூர்ந்து செய்வா 
யாக என வேண்டினாள் , அவ்வேண்டுகை இப்பாட்டின் பொருளாக 
அமைந்துள்ளது . 

கலஞ் செய் கோவே கலஞ்செய் கோவே 
அச்சுடைச் சாகாட் டாரம் பொருந்திய 
சிறுவெண் பல்லி போலத் தன்னொடு 
சுரம்பல வந்த வெமக்கு மருளி 
வியன்மல ரகன் பொழி லீமத் தாழி 
அகலி தாக வனைமோ 
நனந்தலை மூதூர்க் கலஞ்செய் கோவே . 
திணையும் துறையு மவை ... 
உரை : 

கலம் செய் கோவே கலம் செய் கோவே - கலம் 
வனையும் வேட்கோவே கலம் வனையும் வேட்கோவே ; அச் 
சுடைச் சாகாட்டு ஆரம் பொருந்திய - சகடம் 

செலுத்தும் 
உருளின்கண் ஆரத்தைப் பொருந்தி வந்த ; சிறு வெண் பல்லி 
போல - சிறிய வெளிய பல்லி போல ; தன்னொடு சுரம்பல வந்த 
எமக்கும் - நெருகலை நாளால் பல சுரமும் தன்னோடு கழிந்து 
வந்த எமக்கும் ; அருளி - அருள் பண்ணி 

; 

வியன் மலர் அகன் 
பொழில் ஈமத் தாழி - யானும் அவனோடு கூடியிருக்கும்படி 
பெரிய பரப்பினையுடைய அகலிய பூமியிடத்துக் காட்டின்கண் 
முதுமக்கட்டாழியை ; அகலிதாக வனைமோ - இடமுடைத்தாக 
வனைவாயாக ; நனந்தலை மூதூர்க் கலம் செய் கோவே பெரியச் 
இடத்தினையுடைய பழைய வூரின்கண் கலம் வனையும் வேட் 
கோவே ; எ 


கக்கன் 


புறநானூறு 


எமக்கும் என்றது பன்மையும் தலைமையும் கருதாது மயங்கக் கூறி 
நின்றது . கோவே , கோவே , மூதூர்க் கலம் செய் கோவே , எமக்கும் 
அருளி அகலிதாக வனைக எனக் கூட்டுக . 

கூட்டுக . அடுக்கு விரைவின்கண் 


வந்தது . 


விளக்கம் : கலஞ் செய்யும் எனச் சிறப்பிக்கவே , கோ , வேட்கோ 
வென்பதாயிற்று . ஆரம் , ஆர்க்கால் . அருள் , தொடர்பு கருதாது யாவர் 
மாட்டும் செய்யப்படும் அன்பு . வியன் பெருமையும் மலர் பரப்பையும் 
குறித்து நிற்றலின் , பெரிய பரப்பு என்றார் . பொழில் , பூமி : வண் 
புகழ் மூவர் தண் பொழில் ( தொல் . செய் . எஅ ) என ஆசிரியர் கூறு 
வது காண்க . ஈமத்தாழி முது மக்கள் தாழி . யாமும் எம் தலைவ 
னோடே இறக்கவிருக்கின்றோமாதலால் எமக்கும் அவனோடே இடம் 
அமையத்தக்க அகல முடைத்தாகப் பெரியதொரு தாழி செய்ய வேண்டு 
மென வேண்டுதலின் , எமக்கும் அருளி அகலி தாக வனைமோ என் 
றாள் . எமக்கும் என்றது கூற்று நிகழ்த்துவோரிடத்துத் தலைமையும் 
பன்மையும் இல்லாடையால் பன்மையும் தலைமையுங் கருதாது நின் 
றது என்றும் வழுவாயினும் மயங்கக் கூறுதலின் அமைக்க வென்பார் , 
மயங்கக் கூறி நின்றது என்றும் உரைத்தார் . சாகாட்டாரம் பொருந் 
பல்லிபோலக் கணவனைப் 

பற்றித் தொடர்ந்துவந்தவள் 
எனக்கும் என அவனிற் பிரித்திசைச்கும் சொல்லை செஞ்சாலும் 
நினையாளாதலின் , எமக்கும் என்றாளெனினு மமையும் . அங்ஙனம் 
வனை தற்கு ஈமம் இடம் பெறாதெனத் தடை நிகழ்த்தாவண்ணம் ,, 
“ வியன் மலரகன் பொழில் ஈமம் எனச் சிறப்பித்தாள் . அகலி தாக 
வனை தற்குரிய வாய்ப்பும் கலஞ்செய் வேட்கோவற் குண்டென்பது , 
நனந்தலை மூதூர் என்று சிறப்பித்ததனால் விளங்குகிறது . பற்றுச் 
கோள் விடாமைக்குப் பல்லி உவமமாயிற்று . 


உரு எ . உண்டாட்டு 
ரு தலைவர் கட்கிடையே எக்காரணத்தாலோ பகைமையுண்டா 
யிற்று . அதுவாயிலாக ஒரு திறத்தார் மற்றவருடைய ஆனிரைகளைக் 
கவர்ந்தனர் . அதனை யறிந்த நிரையுடைய கரந்தையார் எதிர் நின்று 
போருடற்றினர் . கவர்ந்துகொண்ட வெட்சியார் அக் கரந்தையாரை 
வென்று வெருட்டி விட்டு ஆனிரைகளைத் தாம் கொண்டு சென்று தம் 
மூரிற் பிறர்க்கு வழங்கி இன்புற்றனர் . கரந்தையாரை வென்ற வெற்றி 
குறித்துத் தானைத் தலைவருடனே கள்ளுண்டு மகிழ்ந்தாடினர் . அந்த 
உண்டாட்டிடையே தலைவனது பேராண்மையை எடுத்தோதும் ஒரு 
வன் , பகைவர் நிரை கொணர்ந்த வெட்சித் தலைவன, பகைவர்க்குத் 
துன்பம் செய்வதில் செருப்பிடையுற்ற பரற்கல் போல்வன் : திரண்ட 
காலும் அகன்ற மார்பும் நல்ல மீசையும் செவிமறைய வளர்ந்த தலை 
மயிரும் , உயர்ந்த வில்லுமுடையன் ; அவன் மிகவும் அளியன் ; ஆராயு 
மிடத்து அவன் தன் ஊரைவிட்டு மிகுதியும் நீங்கியதில்லை ; பகைவர்க் 
கஞ்சிக் காட்டை யரணாக அடைந்ததும் இல்லை ; இன்று காலையில் 
பகைவருடைய நிரைகள் 

இருக்கும் இருப்பை யறிந்தான் ; அவர் 
நிரையைக் கவர் தற்குரிய சூழ்ச்சியை மெல்ல எண்ணினான் ; கரந்தை 
யார் நிரையைக் காத்தற்குச் செய்த போரை மிக விரைவில் மாற்றி 
வென்றன் " என வியந்தோதி இன்புறுகின்றான் . அந்த இன்பப்பாட்டு 


மூலமும் உரையும் 


செருப்பிடைச் சிறுபர வன்னன் கணைக்கால் 
அவ்வயிற் றகன்ற மார்பிற் பைங்கட் 
குச்சி னிரைத்த குரூஉமயிர் மோவாய்ச் 

செவியிறந்து தாழ்தருங் கவுளன் வில்லொ 
தடியார் கொலோ வளியன் றானே தேரின் 

ஊர்பெரி திகந்தன்று மிலனே யரணெனக் 
காடுகைக் கொண்டன்று மிலனே காலைப் 
புல்லா ரினநிரை செல்புற நோக்கிக் 
கையிற் சுட்டிப் பையென வெண்ணிச் 
சிலையின் மாற்றி யோனே யவைதாம் 
மிகப்பல வாயினு மென்னா மெனைத்தும் 
வெண்கோ டோன்றாக் குழிசி யொடு 
காளுறை மத்தொலி னோ தோனே . 
திணை : வெட்சி . துறை : உண்டாட்டு ....... .... 

உரை : செருப்பிடைச் சிறுபால் அன்னன் - பகைவன் 
மேற்செல்லா தவாறு துன்பம் செய்தலால் செருப்பிடையுற்ற 
சிறுபாற் கல்லை யொப்போன் , கணைக்கால் - திரண்ட காலையும் ; 
அவ்வயிறு - அழகிய வயிற்றினையும் ; அகன்ற மார்பின் - பரந்த 
மார்பினையும் ; பைங்கண் பசிய 

கண்ணினையும் ; 

குச்சின் 
நிரைத்த குரூஉ மயிர் மோவாய் - குச்சுபபுல் நிரைத்தாற்போன்ற 
நிறம் பொருந்திய மயிரினையுடைய தாடியினையும் ; செவியிறந்து 
தாழ்தரும் கவுளன் - செவியிறத்து முன்னே தாழந்த கதுப் 
பினையுமுடையனாய் ; வில்லொடு யார்கொலோ அளியன் - வில் 
லுடனே யார் தான இவ்வளிக்கத் தக்கான் தான் ; தேரின் - ஆரா 
யின் ; ஊர் பெரிது இகந்தனறும் இலன் - ஊரைப் பெரிதும் நீங 
கின துமிலன் ; அரண் எனக் காடு கைக்கொண்டனறும் இலன் - 
தனக்கு அரண் எனக் கருதிக் காட்டைக் கைக்கொண்டதும் 

லன் ; காலை - இற்றைநாட் காலையே ; புல்லார் இனநிரை செல் 
புறம் நோக்கி 

பொருந்தாதாரது இனமாகிய நிரை போகின்ற 
இடத்தைப் பார்த்து ; கையின் சுட்டிப் பையென எண்ணி - தன் 
கையாற் குறித்து மெல்ல எண்ணி ; சிலையின் மாற்றியோன் 
கரந்தையார் செய்யும் பூசலை மாற்றி வில்லாலே கொடு போந்த 
னன் ; அவைதாம் மிகப்பல வாயினும் என்னாம் எனைத்தும் - 
அந்நிரை தாம் மிகப்பலவே பாயினும் என்ன பயன்படும் எத்தன் 
மைத்தும் ; வெண்கோள் தோன்றாக் குழிசியொடு - பால் 
முதலியன பெய்யப்படாமையின் சிறிதும் வெள்ளிய முகம் 
தோன்றாத பானையைக் காண்டலுடனே ; நாளுறை மத்தொலி 


புறநானூறு 


கேளாதோன் நாட்காலத்து உறை தெறிப்பக் கடையும் 
மத்தின் ஒலியைக் கேளா தபடி பிறருக்கு நேராகக் கொடுத்தல் 
வல்லனாயினான் அவனுக்கு ; எ - று . 

பகைவர் மேல் நடக்கவொட்டாது எதிரினின்று விலக்குதலின் 
செருப்பிடைச் சிறுபர லன்னன் எனப்பட்டான் . அன்ன என்று 
பாடமோதிச் செருப்பிடைச் சிறு பரலோசைபோல நெடிய ஓசையை 
யுடைய காலென்றுரைப்பாருமுளர் . யார் கொல் என்றது அறியான் 
வினாதலன்றி வியப்பின்கண் வந்தது . ஊர் பெரி திகந்தன்று மிலனே 
என்பது நிரைகோட் கடுமை . 

சிறுபரலன்னன் கவுளனாகிய அளியனானவன் தான் யார் 
கொல்லோ , தேரின் , வில்லொடு ஊர் பெரிது இகந்தன்றுமிலனாய் ,, 
காடு கைக்கொண்டதுமிலனாய் , நோக்கி எண்ணி மாற்றினான ; மாற்றிக் 
குழிசி காண்டலோடு மத்தொலி கேளாதோனாயினான ; அவனுக்கு 
அவைதாம் மிகப்பலவாயினும் என்னாமெனக் கூட்டுக . 

கேளாத்தாற் 
கென வுருபு விரித்துரைப்பினு மமையும் . 

விளக்கம் : செருப்பிடைச் சிறுபரல் என்பது பழமொழி . தருக்கி 
யொழுகித் தகவல்ல செய்தும் , பெருக்க மதித்தபின் பேணாமை செய் 
தும் , கரப்பிடை யுள்ளங் கனற்று பவரே, செருப்படப் பட்ட பரல் 
( பழ . உஉச ) என வருதல் காண்க . குச்சி , குச்சிப்புல் . கவுள் என்றது , 
செவி மருங்கிருந்து மோவாய்வரை வளர்ந்து நன்கு ஒதுக்கப்பட்டிருக் 

ஊர் பெரிது இகந்தன்றுமிலன் எனவே , அச்சமுடைய 
னென்பது படாமை விலக்கற்கு " அரணெனக் காடுகைக் கொண் 
டன்றுமிலன் என்றான் . பகைவருடைய இனநிரை முன்னின்று 
நோச்கினும் மருங்கிருந்தெண்ணினும் , அவர்கள் அயிர்த்தற்கிடனா 
மென்றெண்ணிப் புறமிருந்து நோக்கினமை தோன்ற , செல்புறம் 
நோக்கி யென்றும் , நிரைகோடற்குச் சூழ்ச்சியை விரைந்தெண்ணுதல் 
முறையன்மையால் பைய வெண்ணி யென்றும் , கரந்தையாரைத் 
தொலைவிலே நிறுத்திப் பொருது சாய்த்தமை விளங்க , சிலையின் 
மாற்றியோன் என்றும் கூறினார் . பகைவர் முன்னே றவிடாது முன் 
னோக்கி அடிவைக்குந்தோறும் அவரைத் தடுத்து மாற்றுவது பற்றி , 
" பகைவர் ... எனப்பட்டான் என்றும் " பரலன்னனென்னாது அன்ன 
என்று பாடங்கோடலும் உண்டாதலின் , அதற்குப் பொருள் இதுவென் 
பார் " அன்ன ...உளர் என்றும் கூறினார் . " ஊர் பெரிது ...... கடுமை 

யிருந்து கொண்டுதான் இருந்தான் ; பகைவர் 
நிரை கவர்ந்து கொணரப்பட்டது என்ற உலகுரை காட்டிநின்றது . 
நிரை வந்ததும் பிறர்க்குப் பகுத்ததும் பிறர் அறிதற்கு முன்பே மிக மிக 
விரைவாக விடிவதற்குள் நிகழ்ந்தன என்பது , எனைத்தும் ........ கேளா 
தோன் என்பதனால் பெறப்படுகிறது. 


கும் மயிர் . 


யென்றது , 


ஊரிலே 


மூலமும் உரையும் 


ககக 


உருவு . உலோச்சனூர் 
சோழநாட்டுச் சான்றோர்களுள் இவரும் ஒருவர் . இவர் பெயர் 
உவோச்சனாரென்றும் காணப்படுகிறது . இவர் நெய்தல் நிலக் கருப் 
பொருள்களை நுணுகி நோக்கி இனிமையுறக் கூறுவதால் இவர் நெய் 
தல் நிலத்தவராவர் . சோழ நாட்டு நெய்தல் நிலத்தூர்களுள் பொறையா 
றென்னு மூரையும் ஆங்கிருந்து ஆட்சிபுரிந்த தலைவனான பெரியன் 
என்பானையும்சிறப்பித்து , பாடுநர்த் தொடுத்த கைவண் கோமான் , 
பரியுடை நற்றேர்ப் பெரியன் ( அகம் : க 00 ) என்றும் , " நற்றேர்ப் பெரி 
யன் கட்கமழ் பொறையாறு ( நற் : ககூக ) எனறும் பாடியுள்ளார் . 
கண்ப வாயில் என்னும் ஊரை இவர் குறித்திருக்கும் நலம் கண்ட 
நற்றிணை யுரைகாரர் ( உ.அ ) ; இதுவே இவரது ஊராகவும் இருக்கலாம் 
என்று கருதுவர் . இவர் காலத்தே சோழன் இராசசூயம் வேட்ட பெரு 
நற்கிள்ளி உறையூரிலிருந்து ஆட்சிபுரிந்து வந்தான் . அவனை இவர் ஒரு 
கால் சென்று கண்டார் . அவனும் இவர் சேய்மைநாட்டில் இருப்ப 
வரென அறிந்து மணியும் பொனனும் முத்தும் உடையும் பிறவும் 
நிரம்பத் தந்து மகிழ்வித்தான் . இவ்வண்ணம் சிறப்புற்று விளங்கிய 
வர் , ஒருகால் ஒரு தலைவன் பகைவர் நாட்டிற்குச் சென்று அவர் தம் 
நிரைகளைக் கவர்ந்துவந்த திறத்தைக் கண்டார் . அவன் மறுபடியும் 
வேற்று நாட்டிற்கு நிரை கவரச் செல்வது கருதினான . அதுகுறித்து 
வீரரிடையே உண்டாட்டு நிகழ்ந்தது . உலோச்சனாரும் ஆங்கே 
இருந்தார் . அவர் வீரருக்குக் கள வழங்குவோனைப் பார்த்துக் கூறு 
வதுபோல கள் வழங்குபவனே , முனபு இத்தலைவன் கந்தார நாட்டிற் 
குட்புகுந்து நிரை கவர்ந்துகொணர்ந்து கள விலைக்கு ஈடாகவழங்கினன : 
இன்றும் அவ்வாறே செல்லச் சமைந்துள்ளான ; சென்றுள்ளானெனவே 
கூறலாம் . நின்பால் உள்ள கள்ளை வழங்குவாயாயின் முடிவில் அவற்கு 
இல்லையாய் விடும் ; அவன் ஆனிரைகளைக் கொணருங்கால் , விடாய் மிக 
வுடையனாவன் . அப்போது வழங்குதறகு முதுகட்சாடி யொனறைப் 
பேணி வைப்பாயாக என்று இப்பாட்டைப் பாடினார் . 

முட்காற் காரை முதுபழ னேய்ப்பத 
தெறிப்ப விளைந்த தேங்கந் தாரம் 
நிறுத்த வாயந் தலைச்சென் றுண்டு 
பச்சூன் றின்று பைந்நிணம் பெருத்த 
எச்சி லீர்ங்கை விற்புறந் திமிரிப் 
புலம்புக் கனனே புல்லணற் காளை 
ஒருமுறை யுண்ணா வளவைப் பெருநிரை 
ஊர்ப்புற நிறையத் தருகுவன் யார்க்கும் 
தொடுத லோம்புமதி முதுகட் சாடி 
ஆதரக் கழுமிய துகளன் 

காய்தலு முண்டக் கள்வெய் யோனே . 
திணையும் துறையு மவை ... உலோச்சனூர் பாடியது . 

உரை : முட்கால் காரை முதுபழன் ஏய்ப்ப - முட்டாளை 
யுடைய காரையினது முதிர்ந்த பழத்தை யொப்ப ; தெறிப்ப 


ண 


க 20 


புறநானூறு 


- 


கான் 


யோன 


று . 


விளைந்த தேம் கந்தாரம் - முற்ற விளைந்த இனிய மதுவையுடைய 
கந்தார மென்னும் பெயரையுடைய வேற்றுப்புலத்து ; நிறுத்த 
ஆயம் தலைச்செனறு உண்டு - தான் கொண்டுவந்து நிறுத்தின 
நிரையைக் கள் விலைக்கு நேராகக் கொடுத்து உண்டு ; பச்சூன் 
தின்று - செவ்வித் தசையைத் தின்று ; பைந்நிணம் பெருத்த 
செவ்வி நிணமிக்க ; 

எச்சில் 

போங்கை வில்புறம் திமிரி - எச்சி 
லாகிய 

பாரமுடைய கையை விலலினது புறததே திமிர்ந்து ; 
புலம் புக்கனன் புல்லணல் காளை - வேற்று நாட்டின் கண்புக் 
புல்லிய தாடியையுடைய 

காளை ; 

ஒருமுறை உண்ணா 
அளவை - இவ்விருந்த மறவர் ஒருகால் உண்பதன் முன்னே ; 
பெருநிரை ஊர்ப்புறம் நிறையத் தருகுவன் - பெரிய ஆனிரையை 
இவ்வூர்ப் புறமெல்லாம் நிற்பக் கொடு தருகுவன் ; யாாக்கும் 
தொடுதல் ஓம்புமதி - யாவர்க்கும் வாராது அதற்பொருட்டுத் 
தொடு தலைப் பாதுகாத்து வைப்பாயாக ; முதுகள் சாடி - முதிர்ந்த 
மதுவையுடைய சாடியை ; ஆ தரக் கழுமிய துகளன் - ஆவைக் 
கொண்டு வரக் கலந்த தூளியை யுடையனாய ; அக் கள் வெய் 

அம்மதுவை விரும்புவோன் ; காய்தலும் உண்டு - 
விடாய்த்தலும் உண்டாம் ; எ 

தலைச் சென்றென்பது தலைச் செலவெனத் திரிக்கப்பட்டது . கள் 
விலையாட்டியிடத்தே செல்லவென்றுமாம். தீங்கட்டாரம் எனறோதிக் 
கள்ளாகிய இனிய பண்டமெனினுமமையும் . " காய் தலும் உண்டு 
என்பதற்குக் கள் வெய்யோனாதலின் நினனை வெகுளவுங்கூடு மென் 
பாருமுளர் . 

இவன் நிரை கொள்ளச் செல்கின் றமை கண்டார் கள்விலையாட் 
டிக்குக் கூறியது . 

விளக்கம் : காரையென்பது முட்செடி ; அதனால் அதனை " முட் 
கால் காரை யென்றார் . தெறித்தல் - முற்றவும் புளித்தல் , தேன் 
என்பது தேம் என வந்தது . கந்தாரம் என்பது காவிரிக் கரையைச் 
சார்ந்த ஓர் ஊர் . இவ்வூரினத் தலைமையாகக் கொண்ட சி 

று நாடும் 
இருந்தது ; இதனை நித்தா வினோத வளநாட்டுக் கந்தார நாடு ( M. E. 
R. 1936-37 : ! 10 . 31 :) எனக் கல்வெட்டுக் கூறுவது காண்க . கவர்ந்து 
போந்த நிரைகளைக் கொண்டோர் அவற்றைத் தாமுண்ணும் கள்ளுக்கு 
விலையாக 

மாறுவது வழக்காதலால் , " நிறுத்த ஆயந் தலைச் சென் 
றுண்டு " என்றார் . பிறரும் , அங்கட் கிணையன் றுடியன் விறலிபாண் , 
வெங்கட்கு வீசும் விலையாகும் - செங்கட் , செருச்சிலையா மன்னர் 
செருமுனையிற் சீற , வரிச்சிலையாற் றந்த வளம் ( பு . வெ . மா . கக ) 
என்பது காண்க . 

, 
வளவை யெனவே , உண்பவர் , புலத்துக்குச் செல்லாது கள்ளுண்டற் 
கிருந்த மறவரென்பது பெறப்படுதலால் , இவ்விருந்த மறவர் என்பது 
வருவிக்கப்பட்டது . உண்ணாவளவை யென்றது , நிரைகோட் கடுமை 
யுணர நின்றது . யாவர்க்கும் வாராது - எல்லார்க்கும் பெய்து கொடுக் 
காமல் , கள் விற்போர்பால் செல்ல 

செல்ல ஆநிரைகளை விற்றுவிடுதலின் 
தலைச்செல்ல எனத் திரிக்கப்பட்ட தென்றார் . காய்தலும் என்புழி 


மூலமும் உரையும் 


யும்மை , எதிர்மறை . மிக்க வலியுடையார்க்கு வெகுளி மிக விரைவில் 
உண்டாகாதென வறிக . பெருநற்கிள்ளியின் பெயருடையார் புதுக் 
கோட்டைப் பகுதியிலுள்ள வூர்களிற் காணப்படுதலால் , ( A. R. NO . 
297 of 1914 ) இப் பாட்டு அவ்வூர் நிகழ்ச்சியாகக் கோடற்கு இட 
கிறது . இது மேலும் ஆராய்தற்குரியது . 


உருகூ . 


கோடை பாடிய பெருப்பூதலூர் 
கோடை யென்பது மலை ; இப்போது அது கோடைக்கானல் என 
வழங்குகிறது . இதனைச் சான்றோர் பலரும் வியந்து பாராட்டுமாறு 
பாடிய சிறப்பால் பெரும்பூதனார் “ கோடை பாடிய பெரும்பூதனார் 
என்று குறிக்கப்படுகின்றார் . நாட்டில் மறவர் பகைவரது நிரை கவர்த 
லும் , கவர்ந்த நிரையை மீட்டலுமாகிய செயல்களில் ஈடுபட்டுத் தங்கள் 
மறமாண்பை நிறுவிப் புகழ்பெறுந் துறையில் கருத்தூன்றி யிருந்தனர் . 
அதனைப் பெரும்பூதனார் கண்டு மகிழ்ந்து வந்தார் . ஒருகால் பகைவரூர் 
நிரைகளை மறவர் கவர்ந்தேகினர் . அஃதறிந்து மானம் பொறாத நிரைக் 
குரிய மறவர் மீட்டற்குச் செல்ல விரைந்தனர் . அவர்களுடைய தலைவன் 
நிரை மீட்கும் வேட்கை கொண்டு முன்னே செல்லலுற்றான் . அந்நிரை 
கவர்ந்தேகும் பகைவர் காட்டிடத்தே மறைந்திருந்து காவல் புரிந்த 
னர் . ஆனிரைகள் , தெய்வமருள் கொண்ட புலை மகளிர் தாவித் துள்ளிக் 
குதிப்பது போலத் தாவித் துள்ளிச் சென்று கொண்டிருந்தன . அந் 
நிரைகளை மீட்கச் செல்லும் மறவர் அவற்றின் நிலையும் காவல் புரியும் 
மறவரது மறமாண்பும் அறியாது செல்லுதல் கூடாது ; நிலைமையை 
ஒருவாற்றிந்துகொண்ட ஒரு சான்றோர் , அம் மறவனை நோக்கிக் காட் 
டில் மறைந்திருந்து காவல்புரியும் பகைவர்களைக் கண்டு அவர் காவலைக் 
கட்டழித்தபின் னல்லது நிரைமீட்க அவரிடையே செல்வது நன்றன்று 
என . 

அறிவுறுத்தினார் . அவ்வறிவுரை இப்பாட்டு வடிவில் தரப்பட் 


டுள்ளது 


ஏறுடைப் பெருநிரை பெயர் தரப் பெயரா 
திலை புதை பெருங்காட்டுத் தலைகரந் திருந்த 
வல்வின் மறவ ரொடுக்கங் காணாய் 
செல்லல் செல்லல் சிறக்கநின் னுள்ளம் 
முருதமெய்ப் பட்ட புலத்தி போலத் 
தாவுபு தெறிக்கு மான்மேற் 

புடையிலங் கொள்வாட் புனைகழ லோயே . 
திணை : கரந்தை . துறை : செருமலைதல் ; பிள்ளைப்பெயர்ச்சியுமாம் . 

செருமலை தலாவது , வெட்சியாரைக் கண்ணுற்று வளை இ , உ . 
வரத் தாக்கி யுளர் செருப்புரிந்தன்று . " 
உரை : 

ஏறுடைப் பெருநிரை பெயர் தர - தாம் கொள்ளப 
பட்ட ஏற்றையுடைய பெரிய ஆனிரை முன்னே போக ; பெய 
மீட்க 

வருவாரைக் குறித்து அந்நிரையோடு தாம 
போகாது ; இலை புதை பெருங்காட்டு - தழையால் மூடிய பெரிய 
காட்டின்கண் ; தலை 

தலை கரந்திருந்த வல்வில் மறவர் ஒடுக்கம் 


ராது 


புறநானூறு 


காணாய் - தலைகரந்திருந்த வலிய வில்லையுடைய மறவரது ஒடுங் 
கிய நிலையைக் கருதாய் ; செல்லல் செல்லல் - போகாதொழி 
போகாதொழி ; நின் உள்ளம் சிறக்க - நினது மேற்கோள் 
சிறப்பதாக ; முருகு 

மெய்ப்பட்ட புலைத்தி போல - தெய்வம் 
மெய்யின்கண் ஏறிய புலைமகளை யொப்ப ; தாவுபு தெறிக்கும் 
ஆன்மேல் - தாவித்துள்ளும் ஆனிரை மேல் ; புடை இலங்கு ஒள் 
வாள் புனை கழலோய் - மருங்கிலே விளங்காநின்ற ஒளளிய 
வாளினையும் வீரக் கழலினையு முடையோய ; எ - று . 

புனைகழலோய் , காணாய் ; ஆன்மேற் செல்லல் , செல்லல் ; நின்னுள் 
ளம் சிறப்பதாக எனக் கூட்டுக . செல்லலென்றது அவரைக்கண்டு 
பொருது கொன்றன்றிச் செல்லலென்பதாம் . 
விளக்கம் : வெட்சியாரை ... செருப்புரிந்தன்று ; 

“ வெட்சி 
யாரைக் கிட்டிச் சூழ்ந்து அஞ்சத் தாக்கி யெடுப்பும் சாய்ப்புமான பூசலை 
மேற் கொண்டது . ( பு . வெ . உடு . உரை ) பெருநிரை பெயர் தரப் பெய 
ராது எனறதனால் முன்பின் பெயர் தல் வருவித்து , மறவர் பிற்பெயர் 
தற்குக் காரணமும் மீட்க வருவாரைக் குறித்து என வருவித்துரைத் 
தார் . செல்லல் என விலக்கியது , செல்வோனது உள்ளத்தின சிறுமை 
கருதிக் கூறப்பட்டதன்றாதல் விளங்க , “ சிறக்க நின உள்ளம் என்றார் . 
தெய்வ மருள்கொண்டு ஆடும் புலைத்தியை , முருகு மெய்ப்பட்ட 
புலைத்தி " யென்றார் . சிலம்பிற் சூர் நசைந்தனையையாய் நடுங்கல் 
கண்டே ( 

( குறுந் . (நிஉ ) என்று பனம்பாரனாரும் கூறுதல் காண்க . 
கரந்திருந்த மறவர் வெட்சியார் . புனைகழலோன , கரந்தையார் தலைவன் ; 
மறவனுமாம் . செல்லல் செல்லல் என அடுக்கியது , அவரைக் கண்டு 
பொருது கொன்றன்றிச் செல்லலாகாதென்பது வற்புறுத்தி நின்றமை 
“ செல்லலென்றது ........... என்பதாம் என்று 

உரைத்தார் . 
கார்த்தாமலைப் பகுதியிலுள்ள குன்றுகளில் ஒன்றான கோடைமலை 
இவராற் பாடப்பட்டதென்றும் கொள்ளலாம் . 


யின் , 


உகா . 


வடமோதங்கிழார் 
வடமோதம் என்பது ஓரூர் . அது தொண்டை நாட்டிலுள்ளது . 
சித்தூர் மாவட்டத்திற் சீகாளத்தி திருத்தணிகை வட்டங்களிலுள்ள 
மாதம் என்னும் ஊர் பண்டைநாளில் மோதம் என இருந்து இந்நாளில் 
மாதம் என அரசியல் ஏடுகளில் வழங்குகிறது . மதுரை மாவட்டத்தி 
லும் மோதம் என்று பெயரியதோர் ஊரிருந்தமையின் தொண்டை 
நாட்டின் வடபால் இருந்த மோதம் வடமோதம் என வழங்கிற்று . இத் 
தென்மோதம் இப்போது மோதகம் என வழங்குகிறது . வடமோதங் 
கிழார் பாடிய பாட்டொன்று அகத்திலும் காணப்படுகிறது . 
பொருள்களைக் கூர்ந்து நோக்கி , ஓவியம் எழுதுபவர்க்கு வேண்டுங் 
குறிப்புத் தருபவர்போலச் சொற்களால் ஓவியம் செய்து காட்டும் 
ஒள்ளிய புலமை படைத்தவர் . முருக்கம்பூவின் அரும்பு இளமகளிரின் 
நிறமூட்டிய உகிரை நிகர்க்கும் என்பதும் , குரவமலர் வண்டூதுதோறும் 
ஐ.திர்வது , வெள்ளி நுண்கோல் அரத்தால் அறுக்கப்படுங்கால் உதிர் 
வதுபோல வுளதென்பதும் உடம்பொழித்து உயிர் நீங்கும் ஒருவனைத் 
தன் தோலையுரித்துக் கொண்டேகும் பாம்பின் செயலோடு உவமித் 
துரைப்பதும் மிக்க இன்பம் தருவனவாகும் . பிற்காலத்தே சிவஞான 


இவர் 


மூலமும் உரையும் 


போதமருளிய 

மெய்கண்ட தேவரும் இடைக் காலத்தே சீவக 
சிந்தாமணி பாடிய திருத்தக்கதேவரும் உடம்பைவிட்டுயிர் நீங்குதற் 
இவர் காட்டிய உவமையை வியந்தெடுத்துத் தாமும் ஓதுவாராயினர் . 

தலைமகளொருத்தி , தன் காதலன் பிரிந்து சென்றவன் விரைய 
வாராமையால் வேறுபட்டு வருந்தினாள் . அவளது மெலிவு மிகுந்தமை 
வின் அவன் வரவு இன்றியமையாதாயிற்று . அந்நிலையில் அவனை மிக 
நினைந்து வருந்தினள் ; அவ்வருத்த முடிவில் அவனும் வந்து சேர்ந் 
தான் . 

அதனை முன்னறிந்து உணர்த்த வந்த தோழி “ மெல்ல நோக்கி 
நினைந்தனம் இருந்தன மாக , நயந்தாங்கு , உள்ளிய மருங்கின் உள்ளம் 
போல , வந்து நின்றனரே காதலர் ( அகம் . கூகஎ ) என மொழிவது 
மிக்க இன்பம் தருகிறது . 
ஒருகால் பகைவர் 

தன்னூர் ஆனிரைகளைக் கவர்ந்தேகியது 
அறிந்து பின்னே சென்று அப்பகைவரை வென்று நிரைகளை மீட்டுக் 
காண்டு ஊரின் கண் உய்த்தான் ஒரு தலைமகன் . அவன் நிரை மீட்குங் 
கால் செய்த போரில் அவன் மார்பில் பகைவர் எய்த அம்பு தைத்து 
அவன்உயிர் உடம்பைவிட்டு நீங்கும் நிலையைப் பயந்தது . ஊரருகே வந் 
ததும் , அவன் உ.யிர் நீங்கிற்று ; உ ... ம்பும் கீழே வீழ்ந்தது . ஊரவர் 
அவற்கு நடுகல் நாட்டிப் பெயரும் பீடும் எழுதச் சிறப்பித்தனர் . அவன் 
உயிர் வாழ்ந்த காலத்தில் அவன் பாணர்க்கும் புலவர்க்கும் நிலனும் 
பொருளும் வழங்கி இசை பெற்றவன . அவன நடுகல்லானது அறியாத 
பாணனொருவன் அவனை நோக்கி வந்துகொண்டிருந்தான . அவற்கு 
வழியில் தி நிமித்தங்கள் உண்டாயின . அதனால் அவன் இத்தலைவனைக் 
காண்டல் இயலாதுபோலும் எனும் கவலையால் விழுங்கப்பட்டு வாடிய 
முகத்தனானான் . அவனை இடைவழியில் வேறொரு பாணன கண்டு , 
பாண இனி நீ தலைவன் தந்த நிலத்தை உழுதுண்டல் செய்வதோ , 
வேறு வேறிடஞ் சென்று இரந்துண்பதோ இவையே செய்யத்தக்கன ; 
தலைமகனோ நிரைமீட்டு வந்தவன் நிரையொடு வந்த உரையனாகி , 
உரிகளை யரவம் மான , அரிது செல் லுலகிற் சென்றனன 
சொல்லி “ அவன் பெயர் கல்லில் எழுதப்பட்டுளது ; சென்று கண்டு 
வழிபடுக எனக் கைய றவுபட வுரைத்தான . இதனை நம் வடமோதங் 
கிழார் , இந்த இனிய பாட்டால் நம் நெஞ்சுருகுமாறு பாடியுள்ளார் . 

வளரத் தொடினும் வௌவுபு திரிந்து 
விளரி யுறுதருந் தீந்தொடை நினையாத் 
தளரு நெஞ்சந் தலைஇ மனையோள் 
உளருங் கூந்த னோக்கிக் களர 
கள்ளி நீழற் கடவுள் வாழ்த்திப் 
பசிபடு மருங்குலை கசிபுகை தொழா அக் 
காணலென் கொல்லென வினவினை வரூஉம் 
பாண கேண்மதி யாணரது நிலையே 
புரவுத் தொடுத் துண்குவை யாயினு மிரவெழுச் 
தெவ்வங் கொள் குவை யாயினு மிரண்டும் 
கையுள போலுங் கடி தண் மையவே 


11 


என்று 


கஉச 


புறநானூறு 


முன்னூர்ப் பூசலிற் றோன் றித் தன்னூர் 
நெடுநிரை தழீ இய மீளி யாளர் 

விடுகணை நீத்தந் துடிபுணை யாக 
கரு வென்றி தந்து கொன்றுகோள் விடுத்து 

வையகம் புலம்ப வளை இய பாம்பின் 
வையெயிற் றுய்ந்த மதியின் மறவர் 
கையகத் துய்ந்த கன்றுடைப் பல்லான் 
நிரையொடு வந்த வுரைய னாகி 
உரிகளை யரவ மானத் தானே 
அரிது செல் லுலகிற் சென்றன னுடம்பே 
கானச் சிற்றியாற் றருங்கரைக் காலுற்றுக் 
கம்பமொடு துளங்கிய விலக்கம் போல 

அம்பொடு துளங்கி யாண் டொழிந் தன்றே 
உரு உயரிசை வெறுப்பத் தோன் றிய பெயரே 

மடஞ்சான் மஞ்ஞை பணிமயி ! சூட்டி 
இடம் பிறர் கொள்ளாச் சிறு வழிப் 
படஞ் செய் பந்தர்க் கன்மிசை யதுவே . 
திணை : அது . துறை : கையறு நிலை ; பாண்பாட்டுமாம் ...... வடமோதங் 
கிழார் பாடியது . 

வளரத் தொடினும் - ஓசை மிக வேண்டுமென்று 
எறியினும் ; வௌவுபு திரிந்து - ஓசைபை யுள்வாங்கி வேறு 
பட்டு 

விளரி உறு தரும் தீந்தொடை நினையா - இரங்கற் பண் 
ணாகிய விளரியைச் சென்றுறுகின்ற இனிய நரம்புத் தொடை 
யினது தீங்கை நினைந்து ; தளரும் நெஞ்சம் தலை இ - நடுங்கும் 
நெஞ்சத்தைத் தலைப்பட்டுப் புறப்பட்ட அளவில் ; மனை போள் 
உளரும் கூந்தல் நோக்கி - நிமித்த வழியாக ஒரு மனைவி விரித்து 
வருகின்ற மயிரைப் பார்தது ; 

கள்ளி நீழல் கடவுள் 
வாழத்தி - களர் நிலத்துள்ள களளி மரத்தின் நிழற்கண் உண் 
டாகிய தெய்வத்தை ஏத்தி ; பசி படு மருங்குலை - பசி தங்கிய 
வயிற்றை யுடையையாய் ; கசிபு கை தொழா - இரங்கிக் கையால் 
தொழுது ; காணலென் கொல் என வினவினை வரூஉம் - நம் 
குரிசிலைக் காணமாட்டேன் கொல்லோ என்று எதிர் வருவாரைப 
பார்த்துக் கேட்டு வருகின்ற ; பாண கேண்மதி யாணரது நிலை - 

கேட்பாயாக நமது செல்வம் பட்ட நிலைமை ; புரவுத் 
தொடுத் துண்குவையாயினும் - இனி நீ அவன் நமக்கு விட்ட 
விளைநிலங்களைக் கைப்பற்றி உண்பாயாயினும் ; இரவு எழுந்து 


களர் 


பாண 


மூலமும் உரையும் 


எவ்வம் கொள்குவையாயினும் - அன்றி அவனோடு கூடி இன் 
புற்றிருந் தவிடத்து அவனை யின்றி உயிர் வாழ்தற்பொருட்டு 
இரக்கக் கடவோமென்றெழுந்திருந்து வருத்தம் கொள்வாயாயி 
னும் ; இரண்டும் கையுள போலும் - இரண்டும் நினது கையகத் 
துள்ளன ; கடிது அண்மைய முன்னூர்ப் பூசலில் தோன்றி 
மிக்க அணுமையையுடைய ஊர் முனனாகச் செய்யப்பட்ட பூச 
லின்கண் தோன்றி ; தனனூர் நெடுநிரை தழி இய மீளியாளர் - 
தன்னுடைய ஊரின்கண் மிக்க நிரையைக் கொண்ட மறத்தினை 
யுடைய வீரர் ; விடு கணை நீத்தம் துடி புணையாக வென்றி தந்து 
எயயப்பட்ட அம்பு வெள்ளத்தைத் தன் துடியே புணையாகக் 
கடந்து ; கொனறு பகைவரைக் கொன் று ; கோள் விடுத்து - 
அவர் கொண்ட நிரையை மீட்டு ; வையகம் புலம்ப - உலகம் 
தனிப்ப ; வளை இய பாம்பின் வையெயிற்று உயந்த மதியின் 
சூழ்ந்துகொண்ட பாம்பினது கூரிய பல்லினின்று பிழைத்துப 
போந்த திநகளைப் போல ; மறவர் கையகத் துய்ந்த கன்று டைப் 
பல்லான நிரையொடு வந்த - மறவருடைய கையினின்றும் 
பிழைத்துப்போந்த கன்றையுடைய பலவாகிய ஆனிரையுடனே 
வந்த ; உரையனாகி-சொல்லையுடையனாய் ; உரிகளை அரவம் மான 
தோலுரித்த பாம்பு 

பாம்பு போல ; தானே அரிது செல்லுலகில் 
சென்றனன் - தான் ஒருவனுமேயாக அரிதாகச் செல்லப்படும் 
தேவருலகத்தின்கட் போயினான் ; உடம்பு - அவனது உடம்பு ; 
கானச் சிற்றியாற்று அருங்கரை - காட்டுட் சிறறியாற்றினது 
அரிய கரையிடத்து ; காலுற்றுக் கம்பமொடு துளங்கிய இலக்கம் 
போல - காலுற நின்று நடுக்கத்தோடு சாயந்த இலக்கத்தை 
யொப்ப ; அம்பொடு துளங்கி ஆண்டு ஒழிந் தன்று - அம்பாற் 
சலித்து அவவிடத்து வீழ்ந்தது ; உயர் இசை வெறுப்பத் 
தானறியோன் பெயர் - உயாந்த கீர்த்தி மிகவும் தோன்றிய 
மறவன் பெயர் ; மடஞ்சால் 

மஞ்ஞை பணிமயிர் 

சூட்டி - 
மென்மை யமைந்த மயிலினது அழகிய மயிராகிய பீலியைச் 
சூட்ட ; பிறர் 

கொள்ளாச் சிறுவழி - பிறர் இடங் 
கொள்ளப்படாத சிறிய விடத்து ; படஞ் செய் பந்தாக்கல் 
மிசையது - புடைவையாற் செய்யப்பட்ட பந் தர்க்கீழ் நட்ட 
கல் மேலது ; எ 

சூட்டியென்பது சூட்டவெனத் திரிக்கப்பட்டது ; சூட்டப்பட் 
டெனினு மமையும் . மனையோள் கூந்தனோசகி என்பதற்குப் பாண , 
என் மன வியது சரியும் மயிரை நோக்கி யெனவும் , புரவுத் தொடுத் 
தென்பதற்கு அன்று உம்மைப் புரந்த பரிசைப் பாடியெனவும் உரைப் 
பாருமுளர் . 

விளக்கம் : உரையில் ஒரு மனைவி யென்றதில் , மனைவி , மனைக்கு 
உரியவளாகிய ஒருத்தி யென்பதுபட நின்றது . வழிச்செல்வோர் 


ம . 


1 


சு 


புறநானூறு 


நின்று , 


குரு சிலைக் 


காணச் 


எதிரே , விரித்த தலைமயிருடன் ஒருத்தி முற்படவரின் , அதானத் 
தீநிமித்தமாகக் கருதுவது இயல்பு . தீநிமித்தத்தால் உண்டாம் எனக் 
கருதிய தீங்கை விலக்குதல் வேண்டித் தெய்வம் பரவினமையின் 
கள்ளி நீழல் கடவுள் வாழ்த்தி யென்றார் . அணங்கெனவும் தெய்வ 
மெனவும் கூறாது கடவுள் என்றது , மனமொழிகளின் எல்லை கடந்து 

உயிர்கள் நுகர்தற்குரிய வினைப்பயன்கள் தாமே சென்று செய்த 
வுயிரைச் சாரமாட்டாமையான் , அவ்வினைப்பயனை வினை முதலாகிய 
உயிர்கள் நுகரச்செய்யும் முழுமுதற் பொருள் , தீநிமித்தம் காட்டும் தீப் 
பயன் வந்து சாராமை விலக்க வல்லதாமென்பதனால் , அதனைக் கடவுள் 
எனவும் , கடவுள் வாழ்த்தி யெனவும் கூறினார் . கோட்பாலனவும் 
வினயுங்குறு காமை யெந்தை , தாட்பால் வணங்கித் தலைநின்றிவை 
கேட்க தக்கார் ( திருஞான . மூன் , பதி : நச ) என்று சான்றோர் 
தெளிய வுரைப்பது காண்க . 

செல்லுதற்குக் 
காரணம் , வயிற்றிடை நின்று வருத்தும் பசியாதலால் , பசிபடு மருங் 
குலை யென்பது கூறப்பட்டது . யாணர் , புதுமை ; ஈண்டு ஆகுபெய 
ராய்ப் புதியவாய்ப் பெறப்படும் பொருண்மேனின்றது . ஒருகாலத் 
தோரிடத்தே ஒருவர் தமக்குரிய அனபரைக் கண்டு , பிறிதொருகால் 
அவரையின்றி அவ்விடத்தைக் காணின் , அஃது அன்பரைப் போல் 
இன்பஞ் செய்யு மென்பது இயல்பு . இதனால் “ இரவெழுந்து எவ்வங் 
கொள்குவையாயின் என்றதற்குப் பொருள் கூறுவாராய் , அவனோடு 
கூடி யின்புற்றிருந்தவிடத்து அவனயின்றி உயிர் வாழ்தற் பொருட்டு 
இரக்கக்கடவோம் என்றெழுந்திருந்து வருத்தங் கொள்வாயாயினும் " 
என்று உரைகாரர் கூறுவாராயினர் . போலும் : உரையசை . போலும் 
என்பதை உவம வுருபாகவே கொண்டு கையுள்ளன போல மிக்க 
அணுமையையுடைய என இயைத் துரைப்பின் , ஈண்டுக் கூறிய உண்ட 
லும் கோடலும் என்ற இரண்டும் தொழினமேனின்ற சொற்களாய் 
அண்மைச் சொற்கு இயையாதனவாய் இருத்தலின் பொருந்தாமை 
கண்டே உரைகாரர் , கடி தண்மைய வென்றதை ஊரோடியைத்துரைத் 
தாரென அறிக . அம்பு வெள்ளம் - அம்புகளாகிய வெள்ளம் . பாம்பின் 
வையெயிற்றுய்ந்த மதியின் மறவர் கையகத்துய்ந்தன ஆனிரையென்ற 
இவ்வு வமவழகைக் கண்ட திருத்தக்கதேவர் , சீவகன் நிரை மீட்ட 
செய்தி கூறலுற்றவிடத்து , " வாள் வாயுமின்றி வடிவெங் கணையுமின் 
றிக் , கோள்வாய் மதியம் நெடியான் விடுத்தாங்கு மைந்தன் , தோள்வாய் 
சிலையி னொலியாற் றொறு மீட்டு மீள்வான் , நாள்வாய் நிறைந்த நகை 
வெண்மதி செல்வதொத்தான் ( சீவக : சாருச ) என்று தாம் மேற் 
கொண்டமைத்துப் பாடுவது கண்டு இன்புறுவது தக்கது . அறமும் 
புகழு முடையார்க்கல்லது செல்லுதல் அரிதாகலின் , மேலுலகம் 
" அரிது செல்லுலகு எனப்பட்டது . நிலத்தே படிய வீழாது சாய்ந்து 
நிற்குமாறு தோன்ற , காலுற்றுத் துளங்கிய கம்பம் என்றார் . 
இலக்கம் , விற்பயிற்சி பெறுவார் அம்பு எய்து பயிறற்கு நிறுத்தும் 
கம்பம் . தோன் றியென்பதே பாடமாயின் அது தோன்றியோன் 
என்று பொருள் பட வந்த பெயராம் . 


| 


வி 


உ சுக. 


அவனூர் 
மூலமும் உரையும் 

ஆவூர் மூலங்கிழார் 
பாண்டி நாட்டில் மல்லியைத் தலைநகராகக் கொண்ட சிறு நாடு 
மல்லி நாடெனப்படும் . அதற்குரிய தலைவன் காரியாதி யென்னும் பெய 
ரினன் . அவன்பால் ஆவூர் மூலங்கிழார் பேரன்புடையவர் . 

ஒருகால் 
அவர் அவன் நெடுமனக்குச் சென்றிருந்தார் . அவன் தன்பால் வரு 
பவர்க்குத் தடையின்றி வரவேற்பு நல்கி நல்ல வுணவளித்துச் சிறப்புச் 
செய்கான் . அதனைக் கண்ட ஆவூர் மூலங்கிழார்க்கு வியப்பு மிகுந்தது . 
அவனைப் புகழ்வாராய் அவனது நெடுமனையின் சிறப்பை இனிய பாட் 
டொனறில் சிறப்பித்தார் . பின்பு அவன் தந்த மிக்க பரிசிலைப் பெற்றுத் 
தமது ஊரையடைந்தார் ஆவூர் மூலங்கிழார் . பலநாட்குப்பின் அவர் 
காரியாத யுறையும் மல்லிக்குச் சென்றார் . இடை 

டையில் நிகழ்ந்தது அவர்க் 
குத் தெரியாது . காரியாதியின் பகைவர் 
கவர்ந்து சென்றனா . அது கேட்ட காரியாதி விரைந்து சென்று அவ 
ரோடு போருடற்றி அந்த நிரைகளை மீட்டுக் கொணர்ந்து மேம்பட் 
டான . ஆயினும் , பகைவர் அவன் மேல் எறிந்த படைகள் அவற்கு இறு 
தியை விளைத்தன . ஊரவர் அவனது பெறலரும் பீடும் பெயரும் நடு 
கல்லிற் பொறித்து நட்டு வழிபட்டனர் . இது நிகழ்ந்தபின்பே ஆவூர் 
மூலங்கிழார் மல்லிக்கு வந்ததாகும் . அதனால் மனம் புண்பட்டு வருந்தி 
இந்தப் பாட்டினைப்பாடினார் . காரியாதியின் பெயர் ஏடுகளிற் சிதைந்து 
போயிற்று . கி . பி . எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் கரந்தைப் போரில் 
நிரைமீட்டுப்பட்டான் . ஒருவன் நடுகல் " தஞ்சை கொண்ட கோப்பர 
கேசரி பன்மர்க்கு யாண்டு -வது : கற்பூண்டி நாட்டு அத் தீயூர் 
கரம்பை , கலிதொடான் முக்கண் அணியன் தொறுக் கொள ( அத் ) 
தொறு மீட்டுப்பட்டான் . ( 

R. for 1935-6 . பக் . 12 ) என வருவது , 
பண்டைநாளில் நடுகல்லிற் பீடுபெற எழுதிய திறத்தை எடுத்துக் 
காட்டுகிறது . தஞ்சைகொண்ட பரகேசரி விசயாலயன் 
சோழவேந்தன் . 

அந்தோ வெந்தை யடையாப் பேரில் 
வண்டுபடு நறவிற் றண்டா மண்டையொடு 
வரையாப் பெருஞ்சோற்று முரிவாய் முற்றம் 
வெற்றியாற் றம்பியி னெற்றற் றாகக் 
கண்டனென் மன்ற சோர்கவென் கண்ணே 
வையங் காவலர் வளங்கெழு திருநகர் 
மையல் யானை யயாவுயிர்த் தன்ன 
நெய்யுலை சொரிந்த மையூ னோசை 
புதுக்கண் மாக்கள் செதுக்க ணாரப் 
பயந்தனை மன்னான் முன்னே யினியே 
பல்லா தழீ இய கல்லா வல்வில் 
உழைக்குரற் கூகை யழைப்ப வாட்டி 
நாகு முலை யன்ன நறும்பூங் கரந்தை 
விரகறி யாளர் மரபிற் சூட்ட 


என்னும் 


கா 


கஉன 


புறநானூறு 


உரை : 


யானை 


கரு நிரையிவட் டந்து நடுக லாகிய 

வென் வேல் விடலை யின்மையிற் புலம்பிக் 
கொய்ம் மழித் தலையொடு கைம்மையுறக் கலங்கிய 
கழிகல மகடூ உப் போல 

புல் லென் றனையாற் பல்லணி யிழந்தே . 
திணையும் துறையு மவை .. 

ஆவூர் மூலங்கிழார் பாடியது . 
அந்தோ- ; எந்தை அடையாப் பேரில் - என 
னிறைவனது அடையாத பெரிய இல்லே ; வண்டுபடு நறவின 
தண்டா மண்டையொடு - வண்டுகள் படியும் மதுவினால் ஒழி பாத 
மண்டையுடனே ; வரையாப் பெருஞ்சோற்று முரிவாய் முற்றம் 
யாவர்க்கும் வரையாமல் 

வழங்கும் மிக்க 

சோற்றையுடைய 
முரிந்த குறட்டையுடைத்தாகிய முற்றம் ; வெற்று யாற்று அம்பி 
யின் எற்று - நீரற்ற யாற்றின் ஓடம் எத்தன்மைத்து ; அற்றாக 
கண்டனென் மன்ற - அத்தன்மைத்தாகக் கண்டேன் நிச்சயமாக , 
என் கண் சோர்க - என் கண்மணி சோர்ந்து வீழவனவாக ; 
வையங் காவலர் வளங்கெழு திரு நகர் உலகத்தைக் காக்கும் 
வேந்தருடைய செல்வமிக்க திருநகரின்கண் ; மையல் 
அயா வுயிர்த்தன்ன - மதத்தான் மயங்கிய யானை உயங்குதலான் 
நெட்டுயிர்ப்புக் கொண்டாற் போன்ற ; நெய்யுலை சொரிந்த 
மையூன் ஓசை - நெய் காய்கின்ற உலையின்கண் சொரி.பபபட்ட 
ஆட்டிறைச்சியினது ஓசையையுடைய பொரியலை ; புதுக்கண் 
மாக்கள் செதுக்கண் ஆர - புது மாந்தருடைய ஒளிமழுங்கிய 
கண்கள் நிறைய ; ப பந்கனை முன்மன் - உண்டாக்கினாய் முன்பு 
அது கழிந்தது ; இனியே - இப்பொழுது ; பல் லா தழி இய - 
பல ஆனிரைபைக் கைக்கொண்ட ; கல்லா வல்வில் - கற்கவேண் 
டாத வலிய விற்படையை ; உழைக்குரல கூகை அழைப்ப - தன் 
னிடத்தே குரலையுடைய கூகை தன் இனத்தை அழைக்கும்படி ; 
ஆட்டி - அலைத்து ; நாகு முலையன்ன - நாகினது முலை போன்ற ; 
நறும் பூங் கரந்தை - நறிய பூவையுடைய கரந்தையை ; விரகறி 
பாளர் மரபின் சூட்ட - அறிவுடையோர் சூட்டும் முறைமையிலே 
சூட்ட ; நிரை இவண் தந்து - நிரையை இவ்வூரின்கண் மீட்டுத் 
தந்து ; நடுகல் ஆகிய வென்வேல் விடலை இன்மையின் நடப்பட்ட 
கல்லாகிய வென்றி வேலையுடைய இறைவன் இல்லாமையால் ; 
புலம்பி - தனிதது ; கொய்ம்மழித் தலையொடு - கொய்யப்பட்ட 
மொட்டையாகிய தலையுடனே ; கைம்மை உறக் கலங்கிய 
கைம்மை நோன்பு மிகக் கலக்கமுற்ற ; கழிகல மகடூஉப் போல 
ஒழிக்கப்பட்ட அணிகலத்தையுடைய 

அவன் 

மனைவியை 
யொப்ப ; புல்லென் றனை பல்லணி இழந்து - பொலிவழிந்தனை 
பல அழகும் இழந்து ; எ 


மூலமும் உரையும் 


அம்பியின் என்புழி இன் அசைநிலை . அம்பியின் அற்றாக என்று 
பாடமோதுவாருமுளர் . கண் : அசை . மன் : கழிவின்கண் வந்தது . 
எந்தை பேரில்லே ! செதுக்கணாரப் பயந்தனை முன் ; இனி , மகடூஉப் 
போலப் பல அணியும் இழந்து புல்லென் றனையாய் அம்பியற்றாகக் கண் 
டேன் ; கண்ட என் கண் சோர்க எனக் கூட்டுக . ஓசை யென்றது 
ஆகுபெயரான் ஒசையையுடைய கறியை ; இஃது ஒரு திசைச்சொல் . 
செதுக்கணாரவென்பதற்குச் செதுக்கின குடர் நிறைய என்றுமாம் : 
கைம்மிஞ்ச என்றுமாம் . 

விளக்கம் : பொலிவிழந்த மனயைக் கண்டதும் மனம் கலங்கி 
வருந்துகின்றாரா தலின் , அந்தோ ! எந்தை - அடையாப் 

பேரில் ) 
என்றார் . வரையாத வண்மையுடையன் என்பது தோன்ற , அடை 
யாப் பேரில் எனப்பட்டது . நறவுண்ணும் கலம் மண்டை ; நறவு 
குறையாமையால் மண்டையும் ஒழியாதாயிற்று . முரிவாய் முற்றம் 
என்பதில் வாயென்றது குறடு ; அது பலரும் சார் தலால் தேய்ந்து 
முரிந்தது கொண்டு முரிவாய் முற்றம் எனப்பட்டது . 

நீர் வற்றிய 
யாற்றில் ஓடம் பயன்படாமையால் அதனை நாடுவார் இலர் ; அவ்வாறே 
பேரில்லமும் மக்கள் வழக்கற்றமையின் , பொலிவற்றுக் கிடக்கின்றது 
என்பதாம் . இத்தகைய நிலை எய்துமென எக்காலத்தும் எதிர்பார்த் 
திலராதலால் , எய்தக்கண்ட ஆசிரியர் பிறரறிய வற்புறுத்துவாராய் 
கண்டனென் மன்ற என்றும் பெருஞ் செல்வ நிலையிற் கண்ட கண் 
கள் , அவ்வண்ணமே காணாது இந்நிலையிற் காண்டலின் வருந்துவார் . 
“ சோர்கவென் கண்ணே என்றும் கூறினார் . காரியாதி 

காரியாதி குறுநிலத் 
தலைவனாதலால் , முடிவேந்தர் மனையை ஒப்பாக நினைக்கின்றார் . முடி 
வேந்தர் பெருமனை முன்றிலில் மதங்கொண்ட யானைகள் நின்று நெட்டு 
யிர்ப்புக் கொள்வதால் எழும் ஓசைபோல , இத்தலைமகன் பேரில்லத் 
தின் முன்றிலில் “ நெய்யுலை சொரிந்த மையூனோசை எழுந்தது . இது 
முன்பு வந்தபோது ஆசிரியர் கண்ட காட்சி . புதுவோர் புதுமைகாரண 
மாகப் பிறந்த மருட்கை கொண்டு அதனை நோக்கினாராதலால் , 
செதுக்கண் ஆர என்றார் . செதுக்கண் , ஒளி மழுங்கின கண் . புதுக் 
கண் என்றவிடத்துக் கண்ணென்பது அசைநிலை ; அதனால் புதுக்கண் 
மாக்கள் என்றதற்குப் புது மாந்தர் என உரை கூறப்பட்டது . ஓசை 
யுடைமை பற்றிக் கறி யெனப்பட்டதாயினும் , ஒரு நாட்டார் கறியை 
ஒசையென்றே வழங்குகின்றனரென்பார் , இஃதொரு திசைச் சொல் 
என்று உரைகாரர் குறிக்கின்றார் . கல்லா வல்வில் என்றவிடத்து வில் 
லென்றது வில்லேந்திய வீரர்களை . அவர்கள் வழிவழியாக வில்லேருழ 
வரா யிருத்தலால் , குலவிச்சை கல்லாமற் பாகம் படும் என்பதற் 
கேற்ப அவர் தனியே கற்க வேண்டாராயினரென்பார் , 

கல்லா வல் 
வில் என்றார் . வல்வில் ஆட்டியென இயையும் . ஆட்டுதல் , அலைத்தல் : 
ஒருவனட்டும் புல்வாய்போல ( புறம்.க ) என்பதன் உரை 
காண்க . வில் வீரரை யலைத்தலால் கூகை முதலியன வேண்டும் 
இரை கிடைப்பது கண்டு தம் இனத்தை யழைப்பவாயின என்பதுபட 
உழைக்குரற் கூகை யழைப்ப ஆட்டி என இயைய வுரைத்தார் . 
பெருங்குரலுடைமைபற்றி , " உழைக் குரல் என்றார் . நாகினது முலை 
எழுந்து காட்டாது மேலே பரந்து காட்டுவதுபோலக் கரந்தைப் பூவும் 
ெ காடியினின்றும் எழுந்து நில்லாது அதனோடே படிந்து விரிந் 
காட்டுவது கண்கூடு இதுபற்றியே நாகு முலையன்ன நறும்பூங் 
கரந்தை யென்றார் . விரகு நுண்ணறிவுடையார்பால் உளதாகலின் , 

புறம் . [ [ -9 . 


93 


. 


மதுரை 


கங O 


புறநானூறு 


1 


விரகறியாள ரென்றதற்கு " அறிவுடையோர் என வுரைத்தார் . நிரை 
கவரச் செல்வார்க்கு வெட்சியும் , மீட்போர்க்குக் கரந்தையும் சூடுவது 
மரபாதலால் , கரந்தை சூடிப் பொருது வென்று வந்தார்க்குக் கரந்தை 
சூட்டு தலை , “ மரபிற் சூட்ட என்றார் . காரியாதி இறக்குங்கால் 
முதுமை யெய்தின வனல்லன் என்பதற்கு வென் வேல் விடலை 
எனறார் . கலங்கிய மகடூஉ , கழிகல மகடூஉ என்க . கணவனை யிழக் 
தமையால் அணிகலன்களைத் துறந்து நிற்பதுபற்றி கழிகல மகடூஉ 
என்றார் . பேரில்லினும் கலங்கழித்து நிற்கும் மகளிரது நிலை பொலி 
விழப்பினை விளங்கக் காட்டுதலால் , கழிகல பகடூஉப் போல என 
உவமையின் வைத்தோதினார் . செதுக்கணார வென்பதற்கு 
வகையிலும் பொருள் கூறலாமென்பதற்கு , செதுக்கணார ....... 

... என்று 
மாம் என்றார் . 


ஒருகால் 


நம் 


பதுரைப்போல வ xi 

மதுரைப்பேராலவாயார் என்னும் சான்றோர் தாம் 
அறிந்த தலைவனொருவனக் காணச் சென்றிருந்தார் . அக்காலை அவன் 
பகைவர் 15. ட்டுட் சென்று அவர் நம் நிரைகளைக் கவர்ந்துவரச் சென் 
றிருந்தான் . அவன் வரவு 3 நாக்கிப் பேரால வாயார் அங்கே தங்கியிருந் 
தார் . சிறிது போதில் அவன் தனலெடு போந்த துணைம றவர் புடை 
சூழப் பகைவர் பால் கவர்ந்த ஆனிரையுடன் திரும்பி வந்தான் . மக்கள் 
பேராரவாரத்துடன் அவ " ன வர வேற்றனர் . அச்சிறப்புக்குறித்து 
அங்கே உண்டாட்டு நிகழ்ந்தது . அதின்கண் சிறப்புடையோர் சிலர் 
உண்டாட்டுக்குரிய இடத்தை ஒப்ப செய்தற்கும் நறவு முதலிய 
உணவுப் பொருள்களை யமைப்பதற்கும் ஈடுபட்டிருந்தனர் . அப்போது 
அவரிடையே நிகழ்ந்த பேச்சுக்கள 
(பேராலவாயார் புலமைக்கு நல்விருந்தாயின . அதன் பயனாக இப் 
பாட்டு எழுந்தது . 

நறவுத் தொடுமின் விடையும் வீழ்மின் 
பாசுவ லிட்ட புன்காற் பந்தாப் 
புனதரு மிளமண னிறையப் பெய்ம்மின் 
ஒன்னார் முன்னில முருக்கிப் பினனின்று 
நிரையொடு வரூஉ மொ னைக் 
குழையோர் தன்னினும் பெருஞ்சா யலரே . 
தினை : வெட்சி . துறை : உண்டாட்டு ; தலைத்தோற்றமுமாம் ...மதுரைப்பேரால 
வரயார் பாடியது . 

தலைத்தோற்றமாவது , “ உ.ரவெய்யோ னினந்தழீஇ , வரவுணர்ந்து 
கிளை மகிழ்ந்தன்று , ( பு . வெ . மா . வெட்சி . கஉ ) 

நறவும் தொடுமின் மதுவையும் அலைத் துண் 
ணும்படி பிழிமின் ; விடையும் வீழமின - ஆட்டு விடைபையும் 
படுமின் ; பாசுவல் இட்ட புன்கால பந்தர் - பசிய தழையாலே 
வேயப்பட்ட புல்லிய காலையுடைய பந்தரின்கண் ; புனல் தரும் 


உரை : 


மூலமும் உரையும் 


கங்க 


. 


இளமணல் நிறையப் பெய்ம்மின் 

பெய்ம்மின் - நீர் கொழித்துக் கொடுவரப் 
பட்ட இளைய மணலை நிரம்பப் பரப்புமின் ; ஒன்னார் முன்னிலை 
முருக்கி - பகைவரது தூசிப்படையை முறித்து ; பின்னின்று 
நிரையொடு வரூஉம் எனனைக்கு - பெயர்ந்து போதுகிற தனது 
படைக்குப் பின்னே நின்று நிரையுடனே வருகின்ற என் இறை 
வனுக்கு ; உழையோர் - பக்க மறவராய் 

நிரை கொண்டு வரு 
வோர் ; தன்னினும் பெருஞ் சாயலர் அவன் தன்னினும் 
பெரிய இளைபபை யுடையர் ; எ 

சாயல் விடாயாலுண்டான மென்மை . என்னைக்கு உமையோர் 
தன்னினும் பெருஞ்சாயலர் ; அவர்க்கு நறவும் தொடுமின் ; விடையும் 
வீழ்மின் ; பெய்ம்மின் எனக் கூட்டுக . 
விககம் : " உரவெய்யோன் 

“ உரவெய்யோன் இனந்தமீ இ , வரவுணர்ந்து கிளை 
மகிழ்ந்தன்று என்பதற்குப் பொருள் “ வலியினை விரும்பினோன் ஆனி 
னத்தைக் கைக்கொண்டு வருதலையறிந்து உறவு முறையார் 
மகிழ்ந்தது என்பது . தொடுதல் , பிழிதல் . பிழியுங்கால் கோது நீக் 
கித் தூய நறவு பெறப்படுதலின் அது தெளித்து தேறலாகிய வழி உண் 
பார்க்கு வேண்டுங் களிப்புண்டாகாது ; ஆதலாற்றான் கலங்கிய நறவு 
சிறந்ததாகக் கருதப்படு கிறது . “ எமக்கே கலங்கல் தருமே ( புறம் . 
உகஅ ) என்று பிறரும் கூறுவது காண்க . பாசு உவல் , பசிய தழை ; 
உவலைக் கூவல் ( ஐங் . க 0 ) என வருதல் காண்க . 

- புது 
என்னை என் தலைவன் . பகைவர் தூசிப்படையை வென் 
றறிந்து முன்னே வருதலால் , உழை யோர்க்குத் தலைவனைக் காட்டிலும் 
இளைப்புப் பெரிதாயிற்றென அறிக . விடாய் - வேட்கை . சாயல் 
மென்மையாதலால் அதற்குக் காரணம் விடாய் என்பார் , சாயல் , 
விடாயாலுண்டாகும் மென்மை யென்றார் . 


மன 


8 


(இளமணல் 


மேணல் . 


தான . 


நிரை 


உசுங ... கையறு நிலை 
பகைவர் தன்னூர் நிரைகளைக் கவர்ந்து சென்றனர் என ஆயர் 
வந்து முறையிடக் கேட்டான் ஒரு தலைமகன் . உடனே தன் பக்க 
மறவர் சூழச்சென்று அப்பகைவரினின்றும் ஆனிரைகளை மீட்டுக் 
கொண்டு வந்தான் . வருங்கால் முன்னே மறவர் ஆனிரைகளைச் 
செலுத்திக்கொண்டு செல்லத் தான் பின்னே நின்று காவல்புரிந்து வந் 

வருகையில் பின்னிட்ட வெட்சியார் மீளவும் திரண்டுவந்து 

கவரும்பொருட்டுப் போருடற்றினர் . பெருகிவரும் புனலை 
எதிர் நின்று சிறைக்கும் கல்லணை போல் இத்தலைமகன் எதிர்த்து நின்று 
பொருதான் . அவர் பலராய்த் தம் அம்புகளை மிகுதியும் சொரியவே 
அவை அவன் உடம்பில் ஊடுருவி அவன் உயிரையுண்டன . ஊரவர் 
அவன் பெயரும் பீடும் எழுதிய நடுகல்லை அவன் பொருட்டு நிறுவிச் 
சிறப்புச் செய்தனர் . பின்பு , அங்கே உடனிருந்து அவன் புகழ்பாடிய 
சான்றோர் மீளத் தம்மூர்க்குச் சென்று கொண்டிருக்கையில் எதிரே 
கிணையுடைய பாணனொருவன் வரக்கண்டு அவனுக்குக் கூறுவாராய் , 
" பாண , நீ இவ்வழியே செல்கின்றாயாயின் வழியில் உடன்வந்த மறவர் 
அஞ்சி நீங்கவும் நீங்காது நின்று வெட்சியாருடன் பொருது நடுகல்லா 
கிய தலைமகனைக் காண்ாய் ; அங்கே அந்நடுகல்லைக் கண்டு வழிபடாது 
செல்லற்க : வழிபடுவையேல் , வறங்கூர்ந்திருக்கும் இவ்வழி வண்டு 


55.2 


புறநானூறு 


. 


உரை : 


வல - 


மேம்பட்டுவாழும் வளமுடையதாம் , என்று இப்பாட்டினைப் பாடு 
இன்றார் . 

பெருங்களிற் றடியிற் றோன்று மொரு கண் 
இரும்பறை யிரவல சேறியாயின் 
தொழாதனை கழித லோம்புமதி வழாது 
வண்டுமேம் படு உமிவ் வறநிலே யாறே 
பல்லாத் திரணிரை பெயர் தரப் பெயர்தந்து 
கல்லா விளையர் நீங்க நீங்கான் 
வில்லுமிழ் கடுங்கணை மூழ்கக் 

கொல்புனற் சிறையின் வலங்கியோன் கல்ல , 
திணை : கரந்தை . துறை : கையறு நிலை . 

பெருங்களிற்று அடியின் தோன்றும் - பெரிய 
களிற்றின் அடிபோலத் தோன்றும் ; ஒருகண் இரும்பறை இச் 

ஒரு கண்ணினையுடைத்தாகிய பெரிய பறையினையுடைய 
இரவலனே ; சேறியாயின் - நீ போகின்றாயாயின் ; தொழா தனை 
கழிதல் ஓம்புமதி - தொழாபாயப் போ தலை நீ பரிகரிப்பாயாக ; 
வழாது வண்டு , மேமபடூஉம் இவ வறநிலை யாறு - தவருதே 
தொழவே இடைவிடாது வண்டுகள் மேம்பட்டு வாழும் இக் 
கொடிய வழி ; பல்லாத் திரள் நிரை பெயா தரப் பெயர் தந்து - 
பல ஆ 

க்களாகிய திரண்ட நிரை மீண்டு தன்னோடு போதரப் 
போந்து ; கல்லா இளையர் நீங்க - இயல்பாகிய போர்த் தொழிலை 
யுடைய வீரர் இரிந்தோட ; நீங்கான் --- தான் போகானாய் ; வில் 
லுமிழ் கடுங்கணை மூழ்க - வில்லுமிழப்பட்ட விரைந்த அம்பு 
குளிப்ப ; கொல் புனல் சிறையின கரையைக கொல்லும் புன 
லின்கண் அணைபோல ; விலங்கியோன் கல் எதிர்நின்று விலக 
இயவனது கல்லை ; எ 
புனற் சிறையின் 

சிறையின் விலங்கியோன் கல்லைத்தொழாதனை கழிதலை 
யோம்பு ; தொழவே இவ்வறநிலையாறு வண்டு மேம்படுமெனக் கூட்டுக . 
தொழுது போகவே , கொடுங்கானம் மழை பெய்தலாற் குளிருமென் 
பான் , காரியமாகிய வண்டு மேம்படுதலைக் கூறினான . வண்டென்பது 
மறவருள் ஒரு சாதியென் பாருமுளர் . ஆறு வண்டு மேம்படுமென 
இடத்து நிகழ் பொருளின் தொழில் இடத்துமேலேறி நின்றது . 

விளக்கம் : கிணைப்பறைக்குக் களிற்றின் அடியை யுவமித்தல் 
மரபு ; பிறரும் , “ கடாஅ யானைக்கால்வழி யன்னவென் , தடாரித்தெண் 

( புறம் . . 4* அ ) என்பது காண்க . தொழுது செல்கவென்னாது 
தொழாது செல்லுதலை ஒழிக என்றது , தொழுதாற் பிறக்கும் பயனை 
யறிதற்கு நினைவுறுத்தியவாறு . இவ்வறநிலை யாறு எனச் சுட்டியது , 
வறங்கூர்ந்து பசுமையற்ற வழியை யுணர்த்திற்று . போர்த் தொழிலை 
யன்றி வேறெத்தொழிலும் பயிலாதவரென்றதற்குக் கல்லா விளையர் 
என்றார் . கரையைக் : கல்லி அணையை உடைத்துக்கொண்டு போகும் 


கண் , 


மூலமும் உரையும் 


கங் ங .. 


பெருவெள்ளம் என்பது போதர , " கொல்புனல் சிறையின் விலங்கி 
யோன் எனல் வேண்டிற்று . கொல்லுதலாவது கரையை அலைத்துக் 
கெடுத்தல் ; விலங்குதல் , குறுக்கிட்டு நிற்றல் . தொழுதவழி நடுகல்லில் 
நிற்கும் மறவன் தெய்வமாய்ப் பின் மழை பெய்விக்கும் மாண்புடைய 
னாவன் என்பது கருத்து . இவ்வறனில் யாறே என்றும் பாட வேறுபா 
டுண்டு . வண்டின் வினையாகிய மேம்படுதல் , வழியின் மேல் நின்றது . 
சேரநாட்டு மலைமுடியில் , குட்டநாட்டுக்குக் கிழக்கில் வண்டரென 
மறவருள் ஒருவகையினர் வாழ்ந்தனர் . அவர்களுக்குத் தலைவன் 
வண்டன் ; அவனை , " கடவுளஞ்சி வானத்திழைத்த தூங்கெயிற் கதவம் 
கொண்ட , எழூஉ பிவந்தன்ன பரேரெறுழ் முழவுத்தோள் , வெண்டிரை 
முந்நீர் வளை இய உலகத்து வண்புகழ் நிறுத்த வகைசால் செல்வத்து 
வண்டன் ( பதிற் . நக ) எனக் காப்பியாற்றுக் காப்பியனார் கூறுதல் 
காண்க . இவ்வண்டன் வழியினரை நினைந்து , வண்டென்பது மறவ 
றாள் ஒருசாதி யென்பாருமுளர் எனப் பழைய வுரைகாரர் கூறுகின் 
றார் . அம்மலைப்பகுதி இப்போது வண்டன் மேடு என வழங்குகிறது . 
பொன்னானி வட்டத்து மூதூர்களுள் வண்டூர் என்பது இந்தக் குறிப் 
புக்கு ஆதரவு தருகிறது . தூய்மையில்லாதான் ஒருவனை வையுமிடத்து , 
மக்கள் இவன் ஒரு வண்டன் என்பது ஈண்டு நினைவு கூரத்தக்கது . 


உசுச . 


உறையூர் இளம்பொன் வணிகர் 
இளம் பொன்னென்பது ஒடுதலுடைய மாற்றுக் குறைந்த பொன் 
பாகும் . இதனை வாணிகம் செய்தது பற்றி இவர் இளம் பொன் வாணிக 
ராயினார் . இத்தகைய வாணிகர் காவிரிப்பூம்பட்டினத்திலும் மதுரை 
யிலும் வஞ்சியிலும் காஞ்சியிலும் பிற நகரங்களிலும் இருந்தனர் . 
பொன்வகையுள் சாதரூபமும் கிளிச்சிறையும் இளம் பொன்னுதலால் , 
இவற்றை உரைத்து உரையால் அறுதியிட்டு வாணிகம் செய்வோர் 
இளம் பொன் வாணிகராயினர் . செயலூர் இளம்பொன் சாத்தன் 
காற்றனாரென்னும் சான்றோருடைய தந்தையாரும் இவ்வகையினரே . 
முல்லைப்பாட்டின் ஆசிரியராகிய நப்பூதனாருடைய தந்தையும் பொள் 
வாணிகரே ; என்றாலும் அவர் இளம்பொன வாணிகரல்லர் . சான்றோர் 
கூட்டத்துள் இவர் இயற்பெயர் வழங்காது இளம்பொன் வாணிக 
ரென்ற பெயரே பயில் வழங்கினமையின் , இந்நூலைத் தொகுத்த ஆசிரி 
பர் உறையூர் இளம்பொன் வாணிகனரென்றே குறித்தொழிந்தார் . 

ஒரு தலைவன் தன்னூரினின்றும் நிரைகளைக் கவர்ந்து சென்ற 
பகைவரை வென்று வெருட்டியோட்டி , அவற்றை மீட்டுக்கொணர்ந்து 
ஊரில் உரியவர்க்குக் கொடுத்தான் . அவன் அவ்வாறு கொடுப்பினும் , 
நிரை மீட்கும் போரில் புண்பட்டமையின் , அதுவே வாயிலாக உயிர் 
துறந்தான் . சான்றோர் அவன் பெயரும் பீடும் எழுதிய நடுகல்லை 
அவன் பொருட்டு நாட்டி- மயிற் பீலியும் பூமாலையும் சூட்டிச் சிறப்புச் 
செய்தனர் . அங்கேயிருந்த சான்றோருள் உறையூர் இளம்பொன் 
வாணிகனாரும் ஒருவராவர் . அவர் , இத்தலைவன் 

உயிரோடிருந்த 
காலத்தில் நெடுஞ்சுரத்து நின்ற நிழல் மரம் போல் பாணர் முதலிய 
இரவலர்க்கு இனிய அருள் புரிந்து வந்தவன் ; இவன் நடுகல்லாகியது 
பாண் சுற்றத்தார்க்குத் தெரியுமோ தெரியாதோ ? பாணர் தெரியாது 
வந்து மன்றம் புகுந்து மறுகுசிறை பாடுவரேல் , கேட்போருக்குக் 
கையறவு மிகுமே ; பாணர் கூட்டம் அறியாது இன்னும் வருமோ ? 
வாராமை நன் றன்றோ என இரங்கி இப்பாட்டைப் பாடினர் . 


கஙச 


புறநானூறு 


புரு 


பரலுடை மருங்கிற் பதுக்கை சேர்த்தி 
மரல்வகுந்து கொடுத்த செம்பூங் கண்ணியெ 
டணிமயிற் பீலி சூட்டிப் பெயர் பொறித் 
தினிநட் டனரே கல்லு கன்செடு 
கறவை தந்து பகைவ ரோட்டிய 
கெடுந்தகை கழிந்தமை யறியா 
தின்றும் வருங்கொல் பாணரது கடும் பே . 
திணையும் துறையும் அவை .. உறைபூர் இளம் பொன் வாணிகனார் பாடியது ,, 

உரை : பாலுடை மருங்கின் பதுக்கை சேர்த்தி - பருக்கை 
களையுடைய இடத்துத் திட்டைபைச சேர்த்தி ; மால் வருந்து 
தொடுத்த செம்பூங் கண்ணிபொடு - ஆண்டுள்ள மாலைக் கீறித் 
தொகுக்கப்பட்ட . சிவந்த பூவையுடைய கண்ணியுடனே ; அணி 
மயில் பீலி சூட்டி - அழகிய மயிலினது பீலியைச் சூட்டி ; பெயர் 
பொறித்து - பெயரை எழுதி ; இனி நட்டனர் கல்லும் - இப் 
பொழுது நட்டார் கல்லையும் ; கன்றொடு கறவை தந்து - கன்று 
டனே கறவைபையும் மீட்டுக் கொண்டுவந்து ; பகைவர் ஓட்டிய 
நெடுந்தகை - மறவரை யோட்டி நோக்கிய நெடுந்தகை ; கழிந் 
தமை அறியாது - பட்டமை அறியாது ; இனறும் வரும் கொல் 
பாணரது கடும்பு - இன்றும் 

வருங்கொல்லா 

பாணரது 
சுற்றம் ; எ 

பட்டமையறிந்து வாராதொழியுமோ , அறியாது வருமோ என 
ஐயமாக்குக . பதுக்கை சேர்த்ததேயன்றிக் கல்லும் நட்டனரென 
உம்மை எஞ்சிநின்றது . 

விளக்கம் : பருக்கைக்கற்கள் நிறைந்திருக்கும் இடம் பரலுடைய 
மருங்கு எனப்பட்டது . பதுக்கையென்றது மேடை பெனனும் பொருள் 
பட நின்றது . மரலிடத்து எடுத்த நார் கொண்டு செம்பூங்கண்ணி." 
தொடுத்தனர் என்பார் , மரல்வகுந்து தொடுத்த செம்பூங் கண்ணி 
என்றார் . மரல் , கற்றாழை யினத்தைச் சார்ந்தது . செம்பூங்கண்ணியும் 
மயிற்பீலியும் சூட்டியென்றவாறு . பெயரும் பீடும் எழுதி நீர்ப்படுத்துக் 
கண்ணியும் பீலியும் சூட்டிக் கல் நாட்டுவது முறையாக நீர்ப்படுத்துக் 
கண்ணியும் பீலியும் சூட்டிப் பெயர் பொறித்தபின் கன்னடுவது 
கூறுவது கண்ட நச்சினார்க்கினியர் , அணிமயிற் பீலி சூட்டிப் பெயர் 
பொறித்து , இனி நட்டனரே கல்லும் எனக் கன்னாட்டுதல் பெரும் 
படைக்குப் பின்னாகக் கூறிற்றாலெனின் , தீர்ப்படுத்த பின்னர்க் 
கற்படுத்தும் பெயர் பொறித்து நாட்டுதல் காட்டுநாட்டோர் முறைமை 
யென்பது , சீர்த்தகு சிறப்பிற் பெரும் படை ( தொல் . புறத் . ரு ) 
" என்புழிச் சீர்த்தகு சிறப்பின் என்பதனாற் கொள்க என்பர் . மரல் 
நார் கொண்டு கண்ணி தொடுப்பதுண்டென்பதை , " தளிரொடு 
மிடைந்த காமர் கண்ணி திரங்குமரல் நாரிற் பொலியச் சூடி " ( மலைபடு 
சங O ) என்று சான்றோர் கூறுவதனாலுமறிக . இது தலைவன் பட்டது . 
கண்டு பாணன் கூற்றில் வைத்துக் கையற்றுப் பாடியது . 


று . 


மூலமும் உரையும் 


ககூகு 


உடையவன் . 


செய்து 


உசுரு . சோணாட்டு முகையலூர்ச் சிறுகருந்தும் பியார் 
காட்டு நாட்டு ஊர்களுள் வல்லாரென்பது ஒன்று . அவ்வூர்க்குத் 
தலைவனான பண்ணன் என்பவன் வாள் வன்மையும் கை வண்மையும் 

அவனைப் பாடிச் சிறப்பெய்தியவர் சோணாட்டு முகைய 
லூர்ச் சிறுகருந்தும்பியார் . பண்ணன் 

கரந்தைப் போர் 
மாண்டான் . நிரை மீட்டுத்தந்து புகழ் கொண்டது பற்றிக் கோவலர் 
அவனுக்கு நடுகல் நாட்டிச் சிறப்புச் செய்தனர் . அக்காலையிற் சிறுகருங் 
தும்பியாரும் வந்திருந்தார் . அவர்க்கு அவனது நடுகல்லைக் காணவே 
மிக்க வருத்தமுண்டாயிற்று . 

அவனுடைய கைவண்மையால் பாணர் 
முதலிய இரவலர் இனிது வாழ்ந்து வந்தனர் ; அவனுடைய வாள் 
வன்மையால் முடிவேந்தரும் குறுநில வேந்தரும்வென்றி மேம்பட்டனர் . 
பண்ணன் நடுகல்லானமையால் இருதிறத்தாரும் பெரு வருத்தமெய்து 
வது கண்டார் . கையறவு பெரிதாகவே இக்கையறு நிலைப் பாட்டைப் 
பாடினார் , 

ஊர்கனி யிறந்த பார்முதிர் பறந்தலை 
ஓங்குநிலை வேங்கை யொள்ளிணர் நறு வீப் 
போந்தையக் தோட்டிற் புனைந்தனர் தொடுத்துப் 
பல்லான் கோவலர் ! டலை சூட்டக் 
கல்லா யினையே கடுமான் றோன்றல் 
வாழை புரையுநின் றாணிழல் வாழ்க்கைப் 
பரிசிலர் செல்வ மன் றியும் விரிதார்க் 
கடும்பகட் டியானை வேந்தர் 
ஒடுங்கா வென்றியு நிக்சனாடு செலவே . 
திணையும் துறையு மவை ......... சோஹட்டு முகையலூர்ச் சிறுகருந்தும்பியா 
பாடியது . 

உரை : ஊர் நனி இறந்த - ஊரை மிகவும் கடந்த ; பார் 
முதிர் பறந்தலை -முரம்பு நிலமாகிய முதிர்ந்த பறந்தலையிடத்து ; 
ஓங்கு நிலை வேங்கை ஒள்ளிணர் நறுவீ -உயர்ந்த நிலையையுடைய 
வேங்கையினது ஒள்ளிய கொத்தாகிய நறிய பூவை ; போந்தை 
பர் தோட்டிற் புனைந்தனர் தொடுத்து -- பனையோலையால் அலங 
கரித்துத் தொடுத்து ; பல்லான் கோவலர் படலை சூட்ட - பல 
ஆக்களையுடைய கோவலரானவர்கள் இலை மாலைகளைச் சூட்டி 
வழிபட ; கல்லாயினை-கல்லிலே நின்றாய் ; கடுமான் தோன்றல் --- 
விரைந்த குதிரைகளையுடைய தலைவனே ; வான் ஏறு புரையும் 
நின் தாள் நிழல் வாழக்கை மழையிடத்துத் தோன்றும் இடி 
யேறு போன்ற நின்னுடைய தாணிழற்கண் வாழும் வாழக 
கையையுடைய ; 

பரிசிலர் செல்வம் அன்றியும் - பரிசிலருடைய 
செல்வமேயன்றியும் ; கடும்பகட்டு யானை வேந்தர் 

தர் ஒடுங்கா 
வென்றியும் - விரைந்த செலவையுடைய களிற்றியானைகளை 


கங்க 


புறநானூறு 


யுடைய வேந்தரது மடியாத வென்றியும் ; நின் 

டு செ 
நின்னோடே கழிய ; எ 

வானேறு புரையும் நின் தாணிழல் என்றது மழைபோலும் 
வண்மையுடைமையும் பகைவர்க்கு இடிபோலும் முரணுடைமையும் 
கருதி . தன்னுடைய வேந்தனுக்குப் போருண்டாகிய போழ்தெல்லாம் 
வென்றி தந்து போந்தமையின் வென்றியும் அவனோடே கழிந்த 
தென்றார் . தோன் றல் , செல்வமன்றியும் வென்றியும் நின்னோடுசெலக் 
கல்லாயினை எனக் கூட்டுக . 

கூட்டுக . சூட்டவென்றது சூட்டி வழிபட எனக் 
காரியத்தின்மேல் நின்றது . 

விளக்கம் : முகையலூர் என்பது இடைக் காலத்தில் முகலாறு 
என ( M. Ip . A. K. N ( ) , 214 of 193€ -7 ) வழங்கி இப்போது யொகலா 
ரென வழங்குகிறது . இதற்கு முகையலென்றும் பெயருண்மையின் 
சோணாட்டு முகையலூர் இதுவென்று துணியலாம் . பண்டைக்காலத்து 
செங்கைமாவென்பது இடைக்காலத்தில் செங்கமா ( . . . { . VT : 
No. 117 ) என வழங்கி , இக்காலத்துப் பொதுமக்களாலும் அரசியல் 
ஏடுகளாலும் செங்கம் என்று வழங்குவது இதற்குத் தக்கதோர் 
எடுத்துக்காட்டு . இப்பாட்டின் முதன் மூன்றடடகட்கே பழையவுரை 
கிடைத்துளது . 

பல்லான் கோவலர் என்பது முதல் இறுதி வரை 
யுள்ள பகுதிக்குப் புத்துரை இப்போது வகுக்கப்பட்டுளது . பார் 
முரம்பு . இம்முரம்பினைத் தொண்டை நாட்டார் பாரெனவே வழங்கு 
வர் . கரந்தைப் போருடற்றிக் கல்லாயினகைலின் , பலலான் கோவலர் 
படலை சூட்டி வழிபட்டனரெனவறிக . பரிசிலரைத் தாணிழல் வாழ்க் 
கையரென்றார் ; பிறரும் போன பெறுகவன் ராணிழல் வாழ்க்கை , 
யவன் பெறுக வென்னாவிசை நுவறல் ( புறம் . - எ " ) என்று பரிசிலன் 
கூறுவதாக வுரைப்பது காண்க . வேந்தர் வென்றியும் நின்னொடு 
செல வென்றது , வேந்தர்க்குத் துணையாய் நின்று பொருது வெற்றி 
யெய்துவிக்கும் விற லுடைமை விளக்கி நின்றது ; இது , கன்னின்று 
* கடவுளாகியபின் கண் ! -து ( புறத் . ( ந ) என்பர் நச்சினார்க்கினியார் . 


உசு . 


சோழன் உதவப்பஃறேர் இளஞ்சேட்சென்னி 
சோழன் உருவப்பஃறேர் இளஞ்சேட்சென்னி உறையூரிலிருந்து 
ஆட்சிபுரிந்து வருசையில் பெருங்குன்றூர் கிழார் தாமுற்ற வறுமைத் 
துயர்க்காற்றாது அவன்பால் பரிசில் பெறச் சென்றார் . அவனும் அவரை 
வரவேற்றுச் சின்னாள் தன்பால் வைத்திருந்து அவரது புலமை 
நலத்தைத் துய்த்து வந்தான் . அவன்பால் அவர் பன்முறையும் குறிப் 
பால் தமது வறுமைத் துன்பத்தைக் கூறினர் . அவன் அத யுணரா 
தவன்போல் அவருடைய துணைமை யின்பத்தை விழைந்திருந்தான் . 
முடிவில் பெருங்குன்றூர் கிழார் தமது கருத்தை வெளிப்படையாக 
எடுத்துரைப்பதென்று துணிந்தார் . அத்துணிவின் பயனாக இப்பாட்டுப் 

இதன்கண் , “ வேந்தே , சான்றோர் இருந்த அவையின்கண் 
ஒருவன் போந்து தன் குறையை முறையிட்டுத் தனக்குப் பற்றாக 
வேண்டினானாயின் ; அவர்களால் அவனது குறை கடிதில் தீர்த்து 
வேண்டுவன செய்யப்படும் ; எனச்குப்பிறிதொரு குறையில்லையாயினும் 
விருந்து கண்டால் அவரை ஒம்பமாட்டாத வறுமையாகிய குறை 
யொன்று என்பால் தங்கி வருத்துகிறது ; என் அறிவும் தடுமாற்றம் 


பிறந்தது 


மூலமும் உரையும் 


க . 5 


WO 


டைகிறது ; 

அதனால் என் வறுமையைத் தீர்ப்பாயாக என்று 
வேண்டினார் . உடனே அவனும் அவர் வேண்டும் பரிசிலை நிரம்ப நல்கிச் 
சிறப்பித்தான் . 

பயங்கெழு மாமழை பெய்யாது மாறிக் 
கயங்களி முளியுங் கோடை யாயினும் 
புழற்கா லாம்ப லகலடை நீழற் 
கதிர்க்கோட்டு நந்தின் சுரிமுக வேற்றை 
நாகிள வளை யொடு பகன் மணம் புகூஉம் 
நீர்திகழ் கழனி நாடுகெழு பெருவிறல் 
வான்றோய் நீள் தடை வயமான் சென்னி 
சான்றோ ரிருந்த வவையத் துற்றோன் 
ஆசா கென்னும் பூசல் போல 
வல்லே களை மதியத்தை யுள்ளிய 
விருந்து கண் டொளிக்குத் திருந்தா வாழ்க்கைப் 
பொறிப்புணருடம்பிற் றோன் றியென் 
அறிவு கெட நின்ற நல்கூர் மையே . 
திணை : பாடாண்டிணை ; துறை : பரிசில் கடாநிலை . சோழன் உருவப் பஃறேர் 
இளஞ்சேட் சென்னியைப் பெருங்குன்றூர்கிழார் பாடியது . 
பயங்கெழு 

மாமழை பெய்யாது மாறி 
பொருந்திய பெரிய முகில் பெய்யா தொழி தலால் ; கயம் களி 
முளியும் கோடையாயினும் - நீர்நிலைகள 

களியாய் முளியும் 
கோடைக்காலமாயினும் ; புழற்கால் ஆம்பல் அகலடை நீழல் - 
துணைபொருந்திய தாளையுடைய ஆம்பலினது அகலிய இலையின் 
நீழற்கண் ; கதிர்க்கோட்டு நந்தின் சுரிமுக ஏற்றை -கதிர்போலும் 
கோட்டையுடைய நத்தையினது கரிமுகத்தையுடைய ஏற்றை 
நாகிள வளையொடு பகல் மணம் புகூஉம் - நாகாகிய இளைய சங்கு 
டனே பகற்காலத்தே மணங் கூடும் ; நீர் திகழ் கழனி நாடுகெழு 
பெருவிறல் - நீர் விளங்கும் வயலையுடைத்தாகிய நாட்டையுடைய 
பெரிய வெற்றியையுடையோய் ; வான் தோய் நீள்குடை வயமான் 
சென்னி - ஆகாயத்தைப் பொருந்தும் நெடிய குடையினையும் 
வலிய குதிரையினையுமு !ை - !! செனனி ; னமோ இருந்த 
அவை :பத்து உற்றோன - அறிவான் அமைந்தோர் தொக்கிருந்த 
அவையின் கண் சென்று பொருந்தினானொருவன் ; ஆசா கென 
னும் பூசல் போல -யானுற்ற துன்பத்திற்குத் துணையாய் எனக்கு 
நீர் பற்றாக வேண்டும் என்னும் ஆரவாரத்தை அவர் விரைய 
தீர்க்குமாறு போல ; வல்லே களைமதி - விரையத் தீர்ப்பாயாக 
உள்ளிய விருந்து கண்டு ஒளிக்கும் திருந்தா வாழக்கை - என்னைக் 


உரை : 


* 


பயன 


ககூ அ 


புறநானூறு 


கருதி வரப்பட்ட விருந்தினரைக் கண்டுவைத்து அவர்க்கு விரும் 
தாற்றமாட்டாமல் ஒளிக்கும் நன்மையில்லாத இல்வாழ்க்கையை 
புடைய ; பொறிப்புணா உடம்பில் தோன்றி - ஐம்பொறியும் 
குறைவின்றிப் பொருந்திய எனது யாக்கையின்கண் தோன்றி ; 
என் அறிவு கெ ... நின்ற நல்கூர்மை - அவற்றானாய படன் கொள் 
ளாதபடி எனது அறிவுகெட நிலைபெற்ற வறுமையை ; எ - 

மதியும் அத்தையும் அசைநிலை . பெருவிறல் , சென்னி , சான்றோர் 
இருந்த அவையத்துற் றோன் பூசலை அவர் விரையக் களைந்தாற்போல 
எனது நல்கூர்மையை வல்லே களையெனக் கூட்டி வினை முடிவு செய்க 

நந்து வளையொடு பகல் மணம் பு கூஉம் என்ற கருத்து : அவை தம் 
செருக்கினால் சாதியறியாது மயங்கிப்புணரும் என்று காட்டின் மிகுதி 
கூறியதனால் அவன் செல்வ மிகுதி கூறியவாறு . நாளெத் தவளை யொடு 
பகல் மணம்பு கூஉம் என்று பாடமோ நந்தினை ற்றை நாகிளத் தவளை 
யுடனே தத்தம் இனத்தொடு மணம்பு கூஉ மென்றுரைப்பினுமமையும் . 
ஆசாகு என்பதனை இரங்கற் குறிப்புப்படு மொழி யென்பாருமுளர் . 
பெரு விரலையுடைய வயமான சென்னி யெனினுமாம் . 

பொறிப் புணருடம்பிற் றோன்றி யென்பதற்குப் பாவை போலும் 
வடிவு மாத்திரையே தோன்றித் தோன்றிய பயன கொள்ளாமையால் 
என் அறிவு கெடநின்ற நல்கூர்மை யென்றும், விருந்து கண் டொளிக் 
கும் என்பதற்கு வறுமைகண்டு வந்த விருந்து தாம் அது காணமாட் 
டாது ஒளிக்குமென்றும் உரைப்பாருமுளர் . மாறியென்பது மாற 
வெனத் திரிக்கப்பட்டது . 

விளக்கம் : களியாய் முளி தலாவது , ஆழ அகழ்ந்தாலும் நீர் ஊறா 
தாழிவது . நத்தையின் நீண்ட மயிர் போற் றன்றும் இரு நண்டுகளும் 
காடு எனப்பட்டன . அத்தண்டுகளின் முனையில் நத்தையின் கண்கள் 
உள்ளன ; அவை நத்தைக்கு உணர் கருவியமாம் . ஏற்றை , ஆண் . நாகு , 
பெண்பால் குறித்து நின்றது . பேராசிரியர் , நீர்வாழ் சாதியு ணந்து 
நாகே ( தொல் . மரபு . சுகூ ) என்பதற்கு " நாகிள வளையொடு பகன் 
மணம் புகூஉம் எனும் இதனை யெடுத்துக் காட்டுவர் . உற் றோன் , 
இடம்பற்றித் துன்பமுற்றோன் எனபதுபட நின்றது . ஆசாக என்னும் , 
ஆசாகெனனும் என முடிந்தது . ஆசாக என்னும் பூசல் , பற்றுகல் 
வேண்டுமென முறையிடும் ஆரவாரம் . வல்லே களைமதி யென்பதற் 
கேற்ப உவமைக்கண் , பூசலை அவையத்தோர் விரையத் தீர்க்குமாறு 
வருவிக்கப்பட்டது . உள்ளிய , உள்ளிவந்த . விருந்து வரக் கண்டதும் 
எரும்பி வரவேற்பதைவிடுத்து ஒளித்தற்குக் காரணம் வருவிக்கப் 
பட்டது . செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பது இல்வாழ் 
வுக்குச் சிறப்பாதலின் , விருந்து கண்டொளிக்கும் வாழ்க்கை திருந்தா 
வாழ்க்கையெனப்பட்டது . திருந்தாமை, 

நன்மையில்லாமை . 
கூர்மை , இனமையெனப்படும் ; அறிவுடைமையே உடைமை ; ஆகவே , 
நல்கூர்மையுளதாயவழி அறிவுகெடுதல் ஒரு தலையாதலின , அறிவு 
கெட நின்ற நல்கூர்மை யென்றார் . ஆசாகு என்பது அந்தோ , 
அன்பேனா என்றாற் போல இரங்கற் பொருண்மை யுணர்த்தும் குறிப்பு 
மொழியாகவும் கோடல் உண்டு என்பார் ஆசாகு .. முளர் என்றார் ; 
" ஆசா கெந்தை யாண்டுளன் கொல்லோ ( புறம் . உ கூரு ) என ஒளவை 
யார் கூறுவது காண்க . விருந்துகண்டு என்புழி , விருந்தை எழுவாயாக 


நல் 


மூலமும் உரையும் 


ககக் 


வும் , கண்டென்றதை அதன் வினையாகவும் கொண்டு , விருந்தினரே 
வறுமை நிலவவது கண்டு நீங்குவர் என்றுரைப்பது முண்டென்பார் , 
விருந்து கண்டொளிக்கும்....... என்று உரைப்பாருமுளர் என்றார் . 


2 எ 


உசு அ ... 


2 சாகூ . 


ஔவையார் 
ஒருகால் ஒரு தலைவன் தன் பகைவர் மேல் வெட்சிப் போர் செய்ய 
நினைந்து படை திரட்டினான் . வீரர் ஒருங்கு கூடினர் . நிரை கவர்தற்குப் 
புறப்படுமுன் உண்டாட்டு நிகழ்ந்தது . அக்காலை ஆங்குப் புலியினது 
கண்போல வெவ்விய கள்ளுணவு யாவர்க்கும் தரப்பட்டது . மறவர் 
எல்லோரும் அவ்விடத்தேயிருந்து அதனை ஒரு முறைக்கு இருமுறை 
யுண்டு மகிழ்ந்து களியாட்டயர்ந்தனர் . நிரைகோட்குப் புறப்படச் 

து பொழுதிற்கு முன்பு துடி கொட்டுவோன் வந்து துடியைக் 
கொட்டிப் புறப்பாட்டிற்குரிய ராமாறு தெரிவித்தான் . யாவர்ச்கும் 
பிழிந்தெடுத்த தேறலாகிய உணவு வழங்கினர் . அவருள் தானைத் 
தலைவன்பால் சென்று அதனைக் கொள்ளுமாறு பிழி வழங்குவோர் 
வேண்டினர் . அவன் அதனை யேலாது தனக்குரிய வாளைக் கொணர்ந்து 
தருமாறு பணித்தான் என்று அக்கூட்டத்திற் கூடியிருந்த சான்றோர் 
பேசிக் கொண்டனர் . வெட்சிப் போர்க்குச் சென்ற மறவர் வெற்றி 
யொடு திரும்பினர் . அவர்கட்கு மறுபடியும் உண்டாட்டு நிகழ்ந்தது . 
அப்போது அவர் அவனது மறமாண்பை எடுத்தோதிப் பாராட்டு 
வாராய்ச் சான்றோருடன் இருந்த ஔவையார் , “ நீரை கோட்குப் புறப் 
படும் பணியைத் துடியோன் வந்து தெரிவித்தானாக , பிழி வழங்குவோர் 
வந்து பிழி மகிழாகிய தேறலை யுண்ணுமாறு வேண்டினர் ; நீ இது 
தாவெனக் கொள்ளாது வாள் தரக் கொண்டனை ; இப்போது நிகழ்ந்த 
வெட்சிப் போரில் கரந்தையாரைக் கொன்று அவருடைய ஆனிரை 
களைத் தழீ இப் போந்தபோது அவரது மாறுபாட்டினைக் கெடுத்த இவ் 
வாளைத் தானே அப்போது தரக் கொண்டனை ; நின் வென்றி மேம்படு 
வதாக என இந்த அழகிய பாட்டைப் பாடினர் . 

குயில்காயன்ன கூர்முகையதிரல் 
பயிலா தல்கிய பல்காழ் மாலை 
மையிரும் பித்தை பொலியச் சூட்டிப் 
புத்தகற் கொண்ட புலிக்கண் வெப்பர் 
ஒன்றிரு முறையிருந் துண்ட பின்றை 
உவலைக் கண்ணித் துடியன் வந்தெனப் 
பிழிமகிழ் வல்சி வேண்ட மற்றது 
கொள்ளா யென் !! கள்ளின் வாழ்த்திக் 
கரந்தை நீடிய வறிந்துமாறு செருவிற் 
பல்லா னின நிரை தழீ இய வில்லோர்க் 
கொடுஞ்சிறைக் குரூஉப்பருந் தார்ப்பத் 
தடிந்துமாறு பெயர்த்தவிக் கருங்கை வாளே . 


க 0 


புறநானூறு 


பல 


ܝܝܝܐ 


பசிய தழை 


திணை : வெட்சி . துறை : உண்டாட்டு : ஒளவையார் பாடியது . 

உரை : குயில்வாய் அன்ன கூர்முகை அதிரல் - குயிலினது 
வாலகுபோன்ற கூரிய மொட்டுக்களையுடைய புனலிக்கொடியி 
னது ; பயிலாது அல்கிய பல்காழ மாலை பயில மலராமல் 
தங்கிய 

காழாகிய பூவால் தொடுக்கப்பட்ட மாலையை ; 
மையிரும் பித்தை பொலியச் சூட்டி - கரிய தலைமயிர் பொலின 
பெறச் சூடி ; புத்தகல் கொண்ட புலிக்கண் வெப்பர் ஒன்று - 
புதிய அகலிடத்தே கொள்ளப்பட்ட / லியின் கண்ணைப் போ ஓம் 
நிறத்தையுடைய வெம்மையான 15 ,1 வு ஒன்றையே ; இருமு ை!) 
இருந்துண்ட பின்றை - இரண்டு முறை இங்கே இருந்து உண் ! 
பின்பு ; உவலைக் கண்ணி துடியன் வந்தென - பசிய 
வித் தொடுத்த கண்ணியையுடைய துடி கொட்டுவோன் அதனைக் 
கொட்டி வெட்சிப் போர்க்கு எழுச்சியினை த தெரிவித்தானாக ;; 
பிழிமகிழ் வல்சி வேண்ட - வடித்த கள்ளையேந்தி யுண்கவென 
வேண்டியும் ; கள்ளின் வாழத்தி அது கொள்ளாய் கள்ளினே 
வாழ்த்தி வேண்டாவென அது கொள்ளாயாய் வாளைக் கொன் 
டனை ; என்ப என்று சான்றோர் கூறா நிற்பர் ; கரந்தை நீடிய 
அறிந்துமாறு செருவில - கரந்தையார் நெடியராய் மறைந்திரு, 5 
தலை யறிந்து மாறிச்சென்று செய்யும் போரில் ; பல்லான் 
நிரை தழ் இ - அவாகளுடைய பலவாகிய இனமான ஆனிரைகளைக 
கவர்ந்துகொண்டு; கொடுசிறைக் குரூ2.ப பருந்து - ஆர்ப்ப - 
வனைந்த சிறகிணையும் நிறத்தினையுமுடை பருந்துகள் - ஆரவாரிக 
கும்படி ; விலலோர் தடிந்து மாறு பெயர்த்த இக்கருகா ), 
வாளே - கரந்தையாராகிய வில் மறவர்களைக் கொன்று மாறுபாட் 
டினைப் போக்கிய இப்பெரிய கை வாள் தானே அது ; எ - று . 

மற்று : வினை மாற்று . காழ் போறலின் , அதிரற்பூ காழெனப் 
பட்டது . 

கொடி முழுதும் நிரம்பப் பூவாது - ஆங்காங்கொன்றாகப் 
பூத்துக்கிடத்தலால் பயிலாது அல்சிய பூ என்பர் . வெட்சிப் போர் 
குச் செல்வோர் அதிரற் பூவைச் சூடிக் கொள்வது மரபு . கொய்குழை 
யதிரல் வைகுபுல ரலரி , சுரியீரும் பித்தை சுரும்புபடச் சூடி , இகல் 
முனைத் தழீஇ ஏறுடைப் பெருநிரை ( அகம் . உகா ) எனச் சான்றோர் 
கூறுமாற்றால் அறிக . கள்ளினை வேண்டானாயினும் , அதன் மேல் அவற்கு 
வெறுப்பில்லை யென்றதற்குக் கள்ளின் வாழ்த்தி யென்றார் . நிரை 
யைக் காப்பவர் கரந்தைப்பூ சூடுவராதலின் , அவரது நெடும்படையைக் 
கரந்தை என்றார் . வல்சி வேண்ட , இது கொள்வாயாய்க் கொண் 
டனை வாள் என்ப ; பெயர்த்த இக்கைவாளே அது என முடிக்க . கரத் 
தைப் படையின் பன்மை விளங்க நீடிய என்றார் . 

நீடிய என்றார் . வாளே என்புழி 
ஏகாரம் வினா . இது வாளைப் புகழுமுகத்தால் தலைவனது வாளாண் 
மையை வியந்து பரவியது . 

விளக்கம் : உண்டாட்டாவது , தொட்டிமிழுங் கழல் மறவர் 
மட்டுண்டு மகிழ் தூங்கின்று ( பு . வெ . மா . வெட் , கச ) அதிரற் பூவைப் 
பயிலா தல்கிய பல்காழ் என்றது போலப் பிறரும் வெகுபுலர் அலரி 


மூலமும் உரையும் 


கசக 


என்பது குறிக்கத்தக்கது . தெளிந்த நறவு புலியின் கண்போலும் 
நிறமும் ஒளியுமுடைய தென்றற்குப் , " புலிக்கண் வெப்பர் என்றார் . 
துடியன் , பாணன் பறையன் எனவரும் குடிவகையுள் ஒரு குடியினன் . 
போர் மறவர்க்கு அவர் தம் தலைவரிடும் பணியைத் துடி கொட்டித் 
தெரிவிப்பவன் . வந்தென என்றது அவன் வந்து வெட்சிப் போர்க்கு 
எழுதல் வேண்டுமென்று தெரிவித்தானென்பதை யுணர்த்திற்று , 
பெயர்த்த என இறந்தகாலத்தாற்குறித்தது , நிகழ்ந்த வெட்சிப்போரை ;; 
அதன் முடிவில் இவ்வுண்டாட்டு நிகழ்வதுபற்றி , பெயர்த்து என்ற 
பாடத்துக்கு இறந்தகாலம் விரைவுக்குறிப்பிற்றென வுரைக்க . 


- T ) . 


கழாத்தலையார் 
பகைவர் , தம்மூர் நிரைகளைக் கவர்ந்தேகக் கண்ட ஊர் மறவர் 
கரந்தை சூடிச்சென்று அவரோடு கடும்போர் செய்துவென்று நிரைகளை 
மீட்டற்குச் சமைந்தனர் . வெட்சியார் நிரை கவர்ந்த செய்தியறிந்த 
வேந்தன் தன்னார் மறவரைத் தண்ணுமை முழக்கி யறிவித்தழைப்ப , 
அவர்கள் வென்றிபெறும் வேட்கையும் பலரும் காண மன்றத்தில் 
நின்று போருடற்றி மறட்புகழ் பெறும் வேட்கையும் உடையராய்ச் 
சென்று பொருதனர் . அவருள் ஒரு மறவன் அறப்போரில் , கோடரியால் 
வெட்டுண்டு வீழ்ந்த மரம் போல் பகைவர் வாளால் வெட்டுண்டு வீழ்ந் 
தான் . அதனைக் கண்டோர் பலர் ; அவருள் கழாத்தலையாரும் ஒருவர் . 
அவன் வீழ்ந்து கிடப்பதைச் சான்றோர் சூழ வேந்தன் சென்று கண்டு 
வியந்து பாராட்டிக் கண்ணீர் சொரிந்தான் , “ புரந்தார் கண் ணீர் 
மல்கச் சாகிற்பின் சாக்கா , டிரந்துகோட் டக்க துடைத்து ( குறள் . 
எ « 0 ) என்பவாகலின் , கழாத்தலையார் அவன் பொருட்டு வேந்தன் 
முதலிய சான்றோர் வருந்திய வருத்தத்தை அவனைப் பெற்றதாய்க் 
குரைப்பாராய் இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . 

பன்மீ னிமைக்கு மாக விகம்பின் 
இரங்கு முரசி னினஞ்சால் யானை 
நிலந்தவ வுருட்டிட நேமி யோரும் 

சமங்கண் கூடித் தாய்வேட் பவ்லே 
கு நறுவிரை து அந்த நாரு கரைத் : லைச் 

சிறுவர் தாயே பேரிற் பெண்டே 
கோகோ யானே நோக்குமதி நீயே 
மறப்படை நுவலு மரிக்குரற் றண்ணுமை 
இன்னிசை கேட்ட துன்னரு மறவர் 
வென்றிதரு வேட்கையர் மன்றங் கொண்மார் 
பேரம் ருழாத வெருவரு பறந்தலை 
விழுநவி பாய்ந்த மரத்தின் 
வாண் மிசைக் கிடந்த வாண்மையோன் றிறத்தே . 
திணை : கரந்தை . துறை : கையறுநிலை . கழாத்தலையார் பாடியது . கண்டார் 
தாய்க்குச் சொல்லியது . 


கா 


கச 2 . 


புறநானூறு 

பலவாகிய 
உரை : பன்மீன் இமைக்கும் மாக விசும்பின் சத்தின்கண் 
விண்மீன்கள் திகழும் மாகமாகிய 

முரந்த வா -கும் முரசினை 
முழங்கும் முகில்போல ; இரத்னமமைந்த டா . பினையும் - நிலம் 
யும் ; இனம் சால் யானை ரும் - நிலத்தின்கண் நெடிது செலுத்திய 
தவ உருட்டிப நோழியினையுமுடைய வேந்தரும் ; சமம் கண் கூடி 
ஆணையாகிய பாசுகளத்தின்கண் ஒன்று கூடி அன்பால் வருந்த 
வேட்ட - உறுவிரை துறந்த நாறா நரைத் தலை -நறுமணப் பொருள் 
நின்றார் துறந்தமையால் நறிய மணங்கமழாத நரைத்த தலையை 
களைடைய ; சிறுவர் தாபே - இளையோர்க்குத் தாபே ; பேரில் 
பெண்டே - பெருங்குடிப் பெண்டே ; நோகு யான் - கோவன் 
யான் : நீயே நோக்குமதி 

பார்ப்பாயாக ; 

மறப்படை 
நுவலும் அரிக்துல் தண்ணுமை ம றம் பொருந்திய வீரரைப் 
பேராக்கமைக்கும் அரித்த குலையுடைய தண்ணுமையாது ; 
இன்னிசைகேட்ட துன்னரும் மறவர் - இனிய ஓசைபைக் கேட்ட 
நெருங்கு தற்கரிப மறவர் ; வென்றி தரு வேட்கையர் - வென்றி 
பெறும் வேட்கையுடையராய் ; மன்றம் கொண்மார் - மன்றத் 
தைக கொள்ளும்பொருட்டு ; பேரமர் உழந்த வெருவரு பறந் 
தலை. - பெரிய போரைச்செய்த அச்சம் பொருந்திய பறந்தலையின் 
கண் ; விழுநவி பாய்ந்த மரத்தின் - பெரிய கோடரியால் வெட் 
டப்பட்டு வீழந்த மரமபோல ; வாள் மிசைக் கிடந்த ஆண்மை 
யோன் திறத்து வாளின்மேல் விழந்துகிடந்த ஆண்மையை 
யுடைய மறவனாகிய நின் மகன திறத்தில் ; எ - 

ஒவும் மதியும் அசைநிலை . தவ , மிக ; ஈண்டு நெடிதெனக் காலத்தின் 
மேற்று . மன்றம் , போர்க்களத்தின் நடுவிடம் . தாயே , பெண் டே , யான் 
நோகு , நீயே நோக்கு ; மறவர் வேட்கையராய் மன்றம் கொண்மார் , 
உழந்த பறந்தலையில் , வாண்மிசைக்கிடந்த ஆண்மையோன் திறத்து 
நேமி யோரும் வேட்ப எனக் கூட்டி வினை முடிவு செய்க . ஏனைச் சான் 
றோரையும் தழீஇ நிற்றலின் , உம்மை எச்சவும்மை . வாண்மிசைக் 
கிடந்த ஆண்மையைத் தம் கண்ணீர் சொரிந்து வேட்பதுபற்றி 
" வேட்ப என விதந்துரைக்கப்பட்டது . 
விரக்கம் : கரந்தையிற் 

கையறுநிலையாவது , 
வாளமர் விளித்தோற்கண்டு , கருவி மாக்கள் கைபற வுரைத் நன்று 
( பு . வெ . மா . உ : க 0 ) என வரும் . கருவி மாக்களாவார் பாணர் விறலியர் 
முதலி யோராயினும் இனம் பற்றிப் புலவரும் சான்றோருங் கொள்ளப் 
படும் . “ மாக விசும்பின் நடுவுநின் றாங்கு " ( புறம் . கூடு ) என்றதற்குப் 
பழையவுரைகாரர் மாகமாகிய உயர்ந்த வானம் என்றது கடைப் 

விசும்பு , ஆகுபெயராய் மழை முகில் மேனின்றது ; ‘ விசும்பிற் 
றுளி வீழி னல்லால் ( குறள் . கஈ ) என்றாற் போல . முரசும் , யானையும் 
நேமியுடையோர் என இயையும் . வேட்ப , பகரவீற்றுப் பல்லோர் 
படர்க்கை வினைமுற்று . பேரில் பெண்டென்றது மூதில் மகள் என்னும் 
பொருள்பட நின்றது . மறவர் வேட்கையராய் மன்றங் கொள்ளற்குப் 
பேரமர் உழந்தும் நின் மகன் பெற்ற மறப் புகழைப் பெறாராயினார் 


- 


மி 


“ வெருவரும் 


பிடகக . 


மூலமும் உரையும் 


கங 


என்பது தோன்ற , பேரம ருழந்த வெருவரு பறந்தலை " யென மிகுத் 
தோதினா . 

வாளால் எறியுண்டு வீழ்ந்தானாயினும் , மறங்குன்றா 
ஆண்மையால் வேந்தரும் மறவரும் கையற்றுப் பாராட்டும் பெரு 
நலத்தை , யாம் கூறக் கேட்பதேயன்றி நீயும் கண்ணாற் காண்பாயாக 
என்றற்கு , சிறுவர் தாயே பேரில் பெண்டே , நோக்குமதி நீயே " என் 
றார் . வீழ்ந்த மறவனை யல்லது வேறு பற்றுக்கோடில்லா தவள் என்பது 
தோன்ற , " நறுவிரை துறந்த நாறா நரைத்தலை யுடையவளே என்றார் . 


க 


உஎக . வெறிபாடிய காமக்காணியார் 
சங்கச் சான்றோருள் காமக்கண்ணியென்றும் காமக்கணியென்றும் 
வழங்கப்படுவோர் உளர் : இப்பெயர் காமக்காணியென வரற்பாலது . 
இம்மையிற் புகழ் மக்கட்டேறு முதலிய பயன்களையும் மறுமையில் 
துறக்க வின்பத்தையும் கருதிச் செய்யும் வேள்வி காமியம் எனப்படும் ; 
அது காமம் எனவும் வரும் ; இவ் வேள்விகளை முடித்துத்தரும் வேதி 
யர்கட்குத் தரப்பெறும் சிறப்பு , காமக்காணியெனப்படும் . இது பல்யாக 
சாலை முதுகுடுமிப் பெருவழுதி காலத்தும் நிகழ்த்த தென்பது வேள்விக் 
குடிச் செப்பேட்டால் புலனாகிறது . அண்ணாமலைப் பல்கலைக் கழக 
வெளியீட்டில் ( Jo rnal of the An a na at Universi y , Vo . XV . ) 
இது விரிவாக ஆராய்ந்து காட்டப்பெற்றுள்ளது . இத்தகைய காமக் 
காணிகள் இடைக்காலத்திலும் பலர் இருந்திருக்கின்றனர் . இக்காமக் 
காணி யென்பது ஏடெழுதினோரால் காமக்கணி யென்றும் காயக் 
கண்ணி யென்றும் எழுதப்பட்டு விட்டது . களவுக் காலத்தில் மகளிர் 
வரைவு நீட்டித்த விடத்து மேனி வேறுபாடெய்தி வருந்துவர் . 
வுண்மை யறியாமல் பெற்றோர் அவ் வேறுபாடு முருகனால் உண்டாயிற் 
றனக் கருத வெறியாட்டெடுத்து வழிபடுவர் . அவவெறியாட்டைமிக 
விளக்கமாக எடுத்துப் பாடுவதில் இக்காமக்காணியார் தலைசிறந்தவர் . 
இவர் வெறியாட்டின விதந்து பாடும் பாட்டுக்களுட் சில அகத்தில் 
தொகுக்கப்பட்டுள்ளன . இத்தகைய சான்றோர் ஒருகால் அரசர் இருவர் 
போருடற்றக் கண்டார் . ஒருவர் மற்றவருடைய நகரத்து அரணை 
முற்றிக்கொண்டனர் . அடைமதிற்பட்ட மற்றவருடைய மறவர் மதி 
லிடத்தே நின்று நொச்சிமாலை சூடி அதனைக் காக்குமாற்றால் பெரும் 
போர் புரிந்தனர் . அப் போரில் ஒரு மறவன் அணிந்திருந்த நொச்சி 
மாலை , அவன் பகைவர் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தபோது , அறுப் 
புண்டு அவன குருதியிற் படிந்து உருமாறிப் போயிற்று . போரிடைப் 
பட்டு வீழ்ந்த பிணங்களைத் தின்றற்குப் பருந்து முதலிய பறவைகள் 
அங்கே சூழ்ந்துகொண்டிருந்தன . அவற்றுள் ஒரு பருந்து குருதியிற் 
படிந்து உருமாறிய நொச்சிமாலையை ஊன் எனக் கருதித் தூக்கிக் 
கொண்டு உயரத்திற் பறந்துபோயிற்று . அதனைக் காமக்காணியார் 
கண்டார் . அக்காட்சி அவர் புலமையுள்ளத்திற் படிந்து இந்த அழகிய 
பாட்டை வெளிப்படுத்திற்று . 

நீரற வறிபா நில முதர் கலந்த 
கருங்குர னொச்சிக் கண்ணார் தரூஉத்தழை 
மெல்லிழை மகள் ரை தக வல்குற் 

றொடலை யாகவுங் கண்டன மினியே 
( ரு வெருவரு குருதியொடு மயங்கி யுருவுகரந் 


14 ச 


புறநானூறு 


தொறுவாய்ப் பட்ட தெரியலூன் செத்துப் 
பருந்து காண் டுகப்பயாங் கண்டனம் 

மறம்புகன் மைந்தன் மலைந்த மாறே. 
திணை : நொச்சி ; துறை : செருவிடை வீழ்தல் . வெறிபாடி !!! காமக் காணியார் 
பாடியது . 

உரை : நிரறவு அறியா நிலமுதல் கலந்த - நீர் தொலைவறி 
யாத நிலமாகிய முதலொடு ஒன்றி நிற்கும் ; கருங்குரல் கொச்சி 
கண்ணார் குரூஉத் தழை - கரிய கொத்துக்களையுடைய நொச்சியி 
னது கண்ணுக்கு நிறைந்த அழகிய நிறமுடைய தழை ; மெல் 
விழை மகளிர் ஐது அகல் அல்குல் தொடலையாகவும் கண்டனம் 
மெல்லிய இழைகளை பணிந்த இளமகவிருடைய அழகி தாக 
அகன்ற அல்குலிடத்தே தழையுடையாக அணியப்படவும் கண் 
மே முன்பு ; இனி - இப்பொழுது ; வெருவரு குருதியொடு 
மயங்கி - அச்சம் தருகின்ற குருதியில் கலந்து ; உருவு கரந்து - 
2) ருமாறி ; * றுவாயப்பட்ட தெரியல் - துணிபட்டுக்கிடந்த 
நொச்சி மாலையை ; வன் செத்து - ஊனென்று கருதி ; பருந்து 
கொண்டு உகப்ப - பருந்து கவர்ந்து உயரத்திற கொண்டு 
போகவும் ; யாம் கண்டனம் urri கண்டேம் ; மறம் புகல் 
மைந்தன மலைந்த மாறு - மறத்தை விரும்பும் இளயோன் 
அணிந்திருந்ததனால் ; எ - று . 

நொச்சி முதலிய கருப்பொருட்குலேம் முத J, sayir , " சிலமுதல் 
பன்றார் . நில முதல் கலந்த நொச்சி யென்றதற்கு நிலத்தின்கண் நின்ற 
அடிமரத்தில் தழைத்த நொச்சி யென்றுரைப்பினுமமையும் . இளைய 
மகளிர் அணியும் தரையில் கொச்சியும் ஒன்று ; ஐதக லல்கு 

ஐதக லல்குல் தழை 
பணி கூட்டும் கூழை கொச்சி ( அகம் . உ எரு ) என்று பிறரும் கூறுதல் 
(கண் . ஒறு வாய்ப்பட்ட தெரியல் - ஒறுக்கும் வாள்வாய்ப்பட்டுத் 
அணிபட்ட மால . மறவன் செருவில் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தமை , 
அவன் அணிந்திருந்த தெரியல்மேல் வைத்தோதியவாறு . நொச்சிக் 
குரூஉத் தழை , முன்பு , நொடலை பாகவும் கண்டனம் ; இனி , மைந்தன் 
லந்தமாறு , பருந்து கொண்டுகப்பவும் , யாம் கண்டனம் என மாறிச் 
ட்டி . வினை முடிவு 

ன முடிவு செய்க . 
விளக்கம் : செருவிடை வீழ்தலாவது , ஆழ்ந்துபடு கிடங்கோ 
- நமிளை காத்து , வீழ்ந்த வேலோர் விறல்மிகுத் தன்று ( பு . வெ . மா . 

- + ) என்பது . தொடலை , தொடுக்கப்படுவது ; தழையும் மாலை 
போலத் தொடுக்கப்படுவது பற்றித் தொடலை யெனப்பட்டது . 
கொச்சித்தழை காண்டற்கு நிறைந்த அழகுடைய தென்பார் , கண்ணார் 
குரூஉத்தழை யென்று சிறப்பித்தார் ; ஆகவே , அதன் அழகு தழை 
படைத் தொடுக்கப்படும் தொழிற்பாட்டால் மேம்படுமாறு பெற்றாம் ; 
கண்ணார் கண்ணி ( பொருந . கசஅ ) என்பது காண்க . மெல்லிழை 
மகளிர் என்ற விடத்து மென்மையை மகளிர்க் கேற்றுக . மயங்குதல் , 
கலத்தல் . குருதி காண்பார்க்கு அச்சமுண்டாதல்பற்றி 
ருதி யெனப்பட்டது . உருவு கரத்தல் , குருதி படிந்து நிறம் வேறு 


வெருவரு 


மூலமும் உரையும் 


கச 


பட்டுத் தசைத் துண்டம் போறல் . நிறம் பெயர் கண்ணிப் பருந்தூ 
றளப்ப " ( பதிற் . ருக ) எனப் பிறரும் கூறுவது ஈண்டு நோக்கத்தக்கது . 
உகப்பு , உயர் தல் ; “ உகப்பே யுயர் தல் ( தொல் . உரி . அ ) புகலுதல் , 
விரும்புதல் . " குடையும் வாளும் என்று தொடங்கும் புறத்திணைச் 
சூத்திரத்து ( கக ) அன்றி முற்றிய அகத்தோன் வீழ்ந்த நொச்சி 
யென்றதற்கு இளம்பூரணர் இப்பாட்டினை யெடுத்துக் காட்டுவர் .. 
நிலமும் காலமும் முதற்பொருள் எனவும் , நிலத்தில் உள்ள உயிருள்ளன 
வும் இல்லனவுமாகிய பொருள் கருப்பொருளெனவும் வழங்கும் . இனி 
யென்றதற்கேற்ப , முன்பு என்பது வருவிக்கப்பட்டது . முன்பு 
தொடலையாகவும் கண்டன மென்பதனால் , பருந்து கொண்டு உகப்பவும் 
என உம்மை விரித்துக் கூறப்பட்டது . பருந்து ஊன் எனக் கருதுதற் 
கேது கூறுவார் , " குருதி மயங்கி உருவுகரந்து என்றும் , நொச்சி 
அவ்வாறாதற் கேது , " மைந்தன் மலைந்த மாறு என்றும் கூறினார் . 


டான் . 


யிற்று . 


உ எ 2 . 

மோசி சாத்தனூர் 
மோசி யென்பது பாண்டிநாட்டில் உள்ளதோர் ஊர் . இஃது இ 
து மோசிகுடி யென வழங்குகிறது . இவ்வூர் , சான்றோர் பலர் 
பிறந்த பெருமையுடையது . பகைவர் கைப்பற்றாதபடி மதலிடத்து 
நொச்சி சூடிப் பொருத மறவன் ஒருவன் அப்போரில் புண்பட்டு மாண் 

அவன் சென்னியில் சூடிக்கொண்டிருந்த நொச்சியும் அவ 
னோடே கிடந்தது . 

அது கண்ட 

சாத்தனார்க்குக் கையறவு பெரிதா 
எதிரே இருந்த ஒரு நொச்சி மரத்தையும் பார்த்தார் . பார்த்த 
அளவில் அவர் உள்ளத்தில் கருக்கொண்டெழுந்தது இப்பாட்டு . 

மணிதுணர்ந் தன்ன மாக்குர னொச்சி 
போது விரி பன்மர னுள்ளுஞ் சிறந்த 
காத னன்மர நீமற் றிசினே 
கடியுடை வியனகர்க் காண்வரப் பொலிந்த 
தொடியுடை மகளி ரல்குலுங் கிடத்தி 
காப்புடைப் புரிசை புக்குமா றழித்தலின் 
ஊர்ப்புறங் கொடாஅ நெடுந்தகை 
பீடுசெழு சென்னிக் கிழமையு நினதே . 
தீணையும் துறையு மவை . மோசிசாத்தனுர் பாடியது . 

மணி துணர்ந் தன்ன மாக்குரல் நொச்சி - மணிகள் 
கொத்துக் கொத்தாய் அமைந்தாற்போன்ற கரிய கொத்துக்களை 
நொச்சியே ; போது விரி 

பன்மரனுள்ளும் - பூக்கள் 
மலர்ந்த பலவாகிய மரங்களுள வைத்து ; சிறந்த காதல் நன்மரம் 
நீ - மிக்க அன்பு செய்தற்குரிய மரம் நீயாவாய் ; கடியுடை வியல் 
நகர் காண் வரப் பொலிந்த - காவலையுடைய அகன்ற நகரின்கண் 
அழகுவர விளங்கிய ; தொடியுடை மகளிர் அல்குலும் கிடத்தி - 

புறம் . II- 10 


உரை : 


யுடைய 


புறநானூறு 


எயி 


ற . 


துணர் 


கொத்து . 


தொடியையுடைய இளமகளிர் அல்குலிடத்தே தழையாகவும் 
கிடப்பாய் ; காப்புடைப் புரிசைபுக்கு - காவலையுடைய 
லிடத்தே நின்று ; மாறு அழித்தலின் - கோடல்கருதி வருவாரை 
யடர்த்து அவர்கள மாறுபாட்டை யழிப்ப தால ; ஊர்ப்புறம் 
கொடா நெடுந்தகை - நகாப்புறத்தைக 

நகாப்புறத்தைக கைவிடாது காக்கும் 
நெடுந் தகையினுடைய ; பீடுகெழு சென்னிக் கிழமையும் நினது - 
பெருமை பொருந்திய தலையில் அணியப்படும் உரிமையும் கின் 
னுடையதாம் ; எ 

மறவராற் காச்கப்படுவதேயன்றி , அமைப்பா 
லும் பொறி முதலியன வுடைமையாலும் காப்பமைந்திருப்பது பற்றிக் 
காப்புடைப் புரிசை யென்றார் . ஊர்ப்புறம் கொடாஅ நெடுந்தகை 
யென் றதற்கு , அடுத் தூர்ந்து பொரும் போரின்கண் புறங்கொடாத 
நெடுந்தகை யெனினும் மையும் . நெடுந்தகை - நெடிய தகைமையினை 
யுடையோன் . சென்னிக்கிழமை- சென்னியிற் சூடப்படும் உரிமை . மற்று , 
இசின் என்பன அசைநிலை . மாக்குரல் நொச்சி பனமரனுள்ளும் சிறந்த 
காதல்மரம் நீ , அல்குலும் கிடத்த ; நெடுந்தகை செனனிக்கிழமையும் 
து என வினை முடிவு செய்க . 

விளக்கம் : முற்றிய அகத்தோன் வீழ்ந்த நொச்சி " ( தொல் 
புறத் , கம் ) என்பதற்கு இதனைக் காட்டி , இது சூடின நொச்சியைப் 
புகழ்ந்தது 

நச்சினார்க்கினியர் கூறுவர் . நொச்சித்துணரை , 
" மணிக்குரல் கொச்சி ( நற் . 2. கூகூ ) எனப் பிறரும் கூறுதல் காண்க . 
பன்மரனுள்ளும் சிறந்த காதல் நன்மரம் நீ என்றது மேற்கோள் ; 
மகளிரும் மைந்தரும் ஒப்ப விரும்புதலான் என்றது ஏது . இதனை வற் 
புறுத்தற்கு “ மகளிர் அல்குலுங் கிடத்தி யெனவும் , 
சென்னிக் கிழமையும் நினது எனவுங் கூறினார் . தழையில் ஆம்பல் 
முதலிய பிறவற் றோடு விரவும் , நொச்சி , நொச்சிப் போரில் தனித்துச் 
சூடப்படும் உரிமையுடைமையின் கிழமை என்றார் . 


என 


" நெடுந்தகை 


எது . எருமை வெளியனூர் 
எருமை யென்பது ஓர் ஊர் . தலையாலங்கானத்துச் செருவென்ற 
பாண்டியன் நெடுஞ்செழியனோடு பொருத எழுவருள் எருமையூரன் 
என்பவன் ஒருவன் ; அவனை நக்கீரனார் , “ நாரறி நறவின் எருமை யூரன் 
( அகம் . கூசு ) என்று கூறுவர் . மைசூர் நாட்டுக்குப் பண்டைநாளில் 
எருமைகாடு என்றும் , மைசூர் எ நமையூரென்றும் வழங்கின . அப் 
பகுதியிலுள்ள கல்வெட்டுக்களுள் 

கன்னட மொழியி லுள்ளவை 
எருமை நாடு ( Fa.cT 0 . X. Cu . 20 ) என்றும் தமிழ்க் கல்வெட்டுக் 
கள் எருமைநாடு ( 1.T. f 1907 Par : 1 ) என்றும் கூறுகின் றன . 
அதியமானகளில் எழினியென்பான் எருவாயில் 

என்னும் 
கைப்பற்றிய போரில் எழினியின் படைமறவன் ஒருவன் 
போரில் வீழ்ந்து நடுகல் நிறுவப்பட்டான் . அவன எருமைய நடுகன் 
என்று கல்வெட்டு ( A . ; . No. 211-11 1910 ) கூறுவதால் , இந்நடுகன் 
எருமை நாட்டு எருமையூரினனாம் . இந்த எருமையூரில் தோன்றிய இந்தச் 
சான்ருேரது இயற்பெயர் வெளியன் என்பது . இந்நாட்டில் வெளிய 


தகடூர் 


ஊரைக் 


மூலமும் உரையும் 


கச 


மகன் 


மென்றோ ரூருமுளது . 

இவர் பாடிய பாட்டொன்று அகத்திலும் 
காணப்படுகிறது . இவர்க்குக் கடலன் என்ற பெயருடைய 
உண்டு . கடலானா நம் நல்லிசைச் சான்றோராவர் . ஒரு கால் ஒரு மறவன் 
தும்பை சூடிப் பகைவருடன் போர் செய்ய நேர்ந்து அழகிய குதிரை 
யூர்ந்து சென்றான் . அவனோடு வேறு பல குதிரை மறவரும் சென்றனர் . 
போர் முடிந்த பின் சென்ற குதிரை வீரர்களின் குதிரைகள் திரும்ப 
வந்தன . அம்மறவனுடைய குதிரைமட்டில் வாராதாயிற்று . அதனால் 
அவன் மனையோள் மனவமைதி பெறாது கலக்கமுறலானாள் . 
மைக்குரிய காரணத்தைப் பலரையும் வினவினாள் . அவளது நிலைகண்ட 
வெளியனார் மிக்க வியப்புற்றார் . குதிரை இறந்தது கொல்லோ என 
அவள் வருந்தியது அவர் உள்ளத்தில் இப்பாட்டினை எழுவித்தது . 

மாவா ராதே பாவா ராதே 
எல்லார் மாவும் வந்தன வெம்மிற் 
பல்லுளைக் குடுமிப் புதல்வற் றந்த 
செல்வ னூரு மாவா ராதே 
இருபேர் யாற்ற வொருபெருங் கூடல் 
விலங்கிடு பெரும்பரம் போல 
உலந்தன்று கொல்லவன் மலைந்த மாவே . 
திணை : தும்பை ; துறை : குதிரைமறம் . எருமைவெளியனூர் பாடியது . 

உரை : மா வாராது மாவாராது - குதிரை வாரா தாயிற்று 
குதிரை வாராதாயிற்று ; எல்லார் மாவும் வந்தன ஏனைமறவர் 
எல்லாருடைய குதிரைகளும் வந்து சேர்ந்தன ; எம் இல் புல் 
லுளைக் குடுமிப் புதல்வன் தந்த செல்வன் ஊரும் மா வாராது 
எம் மனையின்கண் புல்லிய உளைபோலும் குடுமிலை 

குடுமிபையுடைய 
புதல்வனைப் பெற்ற செல்வனாகிய கொழுநன் ஊர்ந்து செல்லும் 
குதிரையே வாரா தாயிற்று ; இருபேர் யாற்ற ஒரு பெருங் கூடல் - 
இரண்டு பெரிய யாறுகள் கூடும் ஒரு பெரிய கூடற் பெருக்கை ; 
விலங்கிடு பெருமரம்போல - குறுக்கிட்டு நின்று தடுக்கும் பெரிய 
மரம் அலைப்புண்டு வீழவது போல ; அவன் மலைந்த மா உலக் 
தன்று கொல் - அவனைச சுமந்து சென் . று போருடற்றிய 
குதிரை பட்டு வீழ்ந்து போயிற்றுப் போலும் ; எ - று . 
மக்கட்பேறுடையாரைச் 

செல்வ ரெனச் சிறப்பித்துரைப்பது 
பண்டையோர் மரபு ; • செல்வக் கொண்கன் ( ஐங் . க 0+ ) எனப் பிற 
ரும் கூறுதல் காண்க . இரண்டு பெரிய யாறுகள் கூடுமிடத்தே இடை 
நிற்கும் மரம் நீர்ப் பெருக்கால் வேரலைக்கப்பட்டு வீழ்தல் ஒரு தலையா 
தலின் , “ விலங்கிடு பெருமரம் போல என்றார் . எத்துணைப் பெருமை 
யுடையதாயி னும் பயனின்றென்றதற்குப் பெருமரம் எனச் சிறப் 
பிக்கப் பட்டது . எல்லார் மாவும் வந்தன ; செல்வ னூரும் மாவாராது ; 
ஆகலான் அவன் மலைந்த மா உலந்தன்று கொல்லென வினை முடிவு 


செய்க 


புறநானூறு 


விளக்கம் : தும்பையிற் குதிரை மறமாவது , " எறிபடையா னிக 
லமருள் , செறிபடைமான் திறங் கிளந்தன்று ( பு . வெ.மா. எ : எ ) என 
வரும் . மகனால் தந்தை தாயருடைய புகழ் மேம்படுதலால் , புதல்வன் 
தந்த செல்வன் என்றார் . இளஞ்சிறார் குடுமியைப் புல்லுளைக் குடுமி 
யென்பது பெருவழக்கு ; புல்லுளைக் குடுமிப் புதல்வன் ( புறம் . கசு 0 ) 
எனவும் , புல்லுளைக் குடுமிப் புதல்வற் பயந்து ( அகம் . கஎக ) எனவும் 
சான்றோர் வழங்குதல் காண்க . எல்லார் மாவும் என்றது , செல்வ 
னூரும் மாவொழிய ஏனை யெல்லாருடைய மாவும் என்பதுபட நின்றது ; 

ஆறுபோயினா ரெல்லாங் கூறைகோட்பட்டார் என்றாற்போல . 
ஒருபுடை நின்று பொருதவழி , மாவைப்படுத்தல் இயலாது என்பது 
தோன்ற , இருபேர்யாற்றுக் கூடற்கண் குறுக்கிட்டு நிற்கும் பெருமரம் 
கூறப்பட்டதெனவறிக . 

தனவறிக . பெரும்போரிடை நின்று பொருது, 
வீழ்ந்த மறச் சிறப்புணர்த்தலின் , இது குதிரை மறமாயிற்று . 


உவமை 


உலோச்சனூர் 
இரண்டு பெருவேந்தர் கடல்போன்ற படையுடன் கைகலந்து 
தும்பை சூடிப் போருடற்றினர் . அப்போரின் கண் மறவனொருவன் 
இடையிற் கச்சையால் இறுகிய உடையும் , தலையில் மயிற்பீலியால் 
தாடுக்கப்பட்ட கண்ணியும் உடையனாய் வேலேந்தி நின்று கடும்போர் 
புரிந்தான் . அக்காலை அவனமேற் பெரிய களிறொன்றும் அடர்க்க 
வந்தது . உடனே அவன் தன் கைவேலை அக்களிற்றின் நெற்றியிற் 
பாய்ந்துருவச் செலுத்தினான் . அக்களிறு வேலுடனே பிறக்கிட்டுச் 
சென்று வீழ்ந்துபட்டது . இதற்கிடையே பகைவர் பலர் வேலேந்திப் 
பரந்து வந்தனர் . அவனோ, அவர் செலுத்திய வேலை வாங்கி மடித்து 
அவர் தம் தலைவனையும் தோளுறப்பற்றி நிலத்தில் மோதி உயிர் நீங்கிய 
அவனது 

உடலைக் கைக்கொண்டு நின்ருன் . அந்நிலையில் ஒழியாது 
மேலும் பொர வருவாரை நோக்கி நின்றமையின் , அவனை உலோச்சனார் 
கண்ணாரக் கண்டார் . அவனது நிலைதான் உயிர் முடி.யுங்காறும் பொரு 
தொழிவது துணிபாக உடையன் என்றுணரக் காட்டிற்று . அதனை 
இப்பாட்டின்கண் உரைத்துள்ளார் . 

நீலக் கச்சைப் பூவா ராடைப் 
பீலிக் கண்ணிப் பெருந் தகை மறவன் 
மேல்வருங் களிற்றொடு வேறுரந் தினியே 
தன்னுந் துரக்குவன் போலு மொன்னலர் 
எஃசடை வலத்தர் மாவொடு பரத்தரக் 
கையின் வாங்கித் தழீ இ 
மொய்ம்பி னூக்கி மெய்க்கொண் டனனே . 
திணை : தும்பை ; துறை : எருமை மறம் . உலோச்சனர் பாடியது . 
உரை : நீலக்கச்சை 

கச்சையினையும் ; 
பூவார் ஆடை - பூத்தொழில் செய்யப்பட்ட 

ஆடையினையும் ; 


நீலநிறமுடைய 


மூலமும் உரையும் 


ஒன்னலர் 


பீலிக்கண்ணி - மயிற் பீலியால் தொடுக்கப்பட்ட கண்ணியினையு 
முடைய ; பெருந் தகை மறவன் - பெருந் தகையாகிய மறவன் ; 
மேல்வருங் களிற்றொடு வேல் துரந்து - தன்மேல் கொலை குறித்து 
வந்த களிற்றின் நெற்றியிலே வேலைச் செலுத்திப் போக்கி ; 
இனி - இப்பொழுது ; தன்னும் துரக்குவன் போலும் - தன் 
னுயிரையும் செலுத்திப் பொருவான் போலும் ; 
எஃகுடை வலத்தா மாவொடு பரத்தர - பகைவர் வேலை வலத்தில் 
ஏந்தினவராய்க் களிற்றுடனே பரந்து வரக்கண்டு ; கையின் 
வாங்கி - அவா எறிந்த வேல தன் மெய்க்கண்ண தாக அதனைப் 
பிடுங்கி அவர் திரளை மடித்து ; தழிஇ - அவர் தம் தலைவனைத் 
தோளுறத் தழுவி - மொய்ம்பின் ஊக்கி தன் மெய் வலியாற் 
கிளர்ந்து உயரத தூக்கி நிலத்தில் மோதி ; மெய்க்கொண்டனன் - 
உயிர் நீங்கிய அவனது உடலைப் பற்றிக்கொண்டு நிற்கின்றா 
னாதலால் ; எ 


-- 


.ை 


விலங்கெனக் கருதித் தான் களிற்றின் மேல் செல்லாத பெருந்தகை 
யாதலின் , அவனாற் கொல்லப்பட்ட களிற்றை , மேல்வருங் களி " 
றென்றார் . வாங்குதல் , மடித்தல் . கையின் வாங்கி யென்றதற்கு , கை 
வேலைக் களிற்றொடு போக்கினமையின் , தன்மேல் வந்த மறவரைக் 
கையால் வளைத்து என்றுரைப்பினுமாம் . சிறப்புப்பற்றித் தழுவப் 
பட்டவன் தானைத் தலைவனென வுணர்க . மெய்வலி வாடாது மேன் 
மேல் ஊக்குதலால் உயரத் தூக்கி நிலத்தில் மோதுவது பயனாதல் 
பற்றி , “ மொய்ம்பின் ஊக்கி யென்றார் . மெய்க்கொண்டு நிற்பது , 
வந்து மீட்போர் நும்மில் உள்ளீர் வம்மின் என்றழைப்பது போற 
லின் , " மெய்க் கொண்டனனே என்று அறிவிக்கின்றார் . ஆண்டு 
நின்றும் பெயராது மெய்க் கொண்டு நிற்றலால் , இம்மற வெறியால் 
தன்னுயிர் முடியுங்காறும் பொருவது கருதினமை புலப்படுதலின் , 
தன்னும் துரக்குவன் போலும் என்றார் . 

விளக்கம் : எருமை மறமாவது , “ வெயர்பொடிப்பச் சினங் கடை 
இப் பெயர் படைக்குப் பின்னின் றனறு ( பு . வெ . மா . எ : கங . ) களிறு 
மனவுணர்வில்லாத விலங்காதலின் , அது தம்மேல்வரினன்றித் தாம் 
அதன்மேற் செல்லுதல் மறச்சான்றோர் சால்புக்கு நாணுத் தருவ 
தொன்றென்பர் . வான்வணக்கி யன்ன வலி தரு நீள் தடச்கை,, 
யானைக்கீ தென்கையி லெஃகமால்-- தானும் , விலங்கால் ஒருகைத்தால் 
வெல்கைகன் றென்னும் , நலங்காணேன் நாணுத் தரும் எனத் தகடூர் 
யாத்திரை கூறுவது காண்க . “ தானை யானை " ( தொல் . புறத் . கஎ . ) 
என்ற சூத்திரத்து , படையறுத்துப் பாழி கொள்ளும் ஏமம் என்ப 
தற்கு இப்பாட்டை யெடுத்துக் காட்டுப் . 


புறநானூறு 


உஎரு . ஒரூஉத்தனர் 
எண்ணுப் பெயராகிய ஒருத்தன் என்பதனின் வேறுபடுத்தற்கு 
இவர் பெயர் ஒரூஉத்தனாரென நின்றது . இவர் பாடியதாகத் தொகை 
நூல்களுள் இவ்வொரு பாட்டே காணப்படுகிறது . போர்க்களத்தே 
பெரிய 

போரைச் செய்யும் மறவன் ஒருவன் தன் தோழன் பிறிதொரு 
புறத்தே பகைவர் வளைத்துக்கொள்ள அவர் நடுவே நின்று பொருவது 
கண்டான் . 

உடனே , அவற்குத் துணை செய்யக் கருதி நெடிய வேலைக் 
கையிலேந்திக்கொண்டு விரைந்து செல்லலுற்றான் . அது கண்ட பகை 
வர் அவனைத் தடுத்தற்கு முயன்றனர் ; அவன் தடைப்படாது சென்று 
தாழர்க்குத் துணையாயினான் . அவன் செயலைக்கண்ட ஒரூஉத்தனார் 
இப்பாட்டின்கண் அதனை வைத்துப் பாடியுள்ளார் . 

கோட்டங் கண்ணியுங் கொடுந்திரை யாடையும் 
வேட்டது சொல்லி வேந்தனர். தொடுத்தலும் 
ஒத்தன்று மாதோ விவற்கே செற்றிய 
திணிநிலை யலறக் கூழை போழ்ந்து தன் 
வடிமா ணெஃகங் கடிமுகத் தேந்தி 
ஓம்புமி னோம்புமினிவ ணென வோம்பாது 
தொடர் கொள் யானையற் குடர்கா றட்பக் 
கன்றமர் கறவை மான 
முன்சமத் தெதிர்ந்ததன் றோழற்கு வருமே . 
திணையும் துறையு மவை . ஒருஉத்தனர் பாடியது . 

கோட்டம் கண்ணியும் - வளையத்தொடுத்த கண்ணி 
சூடுதலும் ; கொடுந்திரை யாடையும் - வளைந்து திரைந்த ஆடை 
யுடுத்தலும் ; வேட்டது சொல்லி வேந்தனைத் தொடுத்தலும் 
வேந்தன் விரும்பியதுவே தானும் விரும்பிச் சொல்லி அவனை 
வளைத்தலும் ; இவற்கு ஒத்தன்று - இவன்கண் பொருந்தியுள்ளன ; 
செற்றிய திணிநிலை அலறக் கூழை போழ்ந்து - பகைவர் க 

கறுவு 
கொண்டு சூழ்ந்த திணிநிலையிலுள்ள மறவர் அஞ்சியலறிச் 
சிதையுமாறு 

அவருடைய பின்னணிப்படையைப் 
கொண்டு ; தன் வடிமாண் எஃகம் கடி முகத் தேந்தி - தனது 
வடித்து மாட்சியுற்ற வேலைப் படைமுகம் நோக்க ஏந்தி ; இவண் 
ஓம்புமின் ஓம்புமின் என - இவ்விடத்தேயே இவனைச் செல்லாத 
படி . பரிகரியுங்கோள் பரிகரியுங்கோள் என ஏனைத் தானை வீரர் 
தமமிற் கூறித் தடுக்கவும் ; ஓம்பாது - அவர் தடையைக் கடந்து ; 
தொடர்கொள் யானையின் - சங்கிலியாகிய தளை பூண்டு செல்லும் 
யானைபோல ; குடர்கால் தட்ப - கொலையுண்டு விழந்த மறவர் 
களின் குடர் தன் காலைத் தளைக்கவும் ; கன்றமர் கறவை மான - 
கன்றைக் காதலிக்கும் கறவைப் பசுப்போல ; முன் சமத்து எதிர்ந்த 


உரை : 


பிளந்து 


மூலமும் உரையும் 


கடுக 


று . 


தன் தோழற்கு 

வரும் - முன்னணிப்போரில் பகைவரை நேர் 
பட்டு அவரால் வளைப்புண்டிருக்கும் தோழன்பால் வருவா 
னாயினன் ; எ 

கண்ணி முதலிய மூன்றனோடும் ஒத்தன் றென்றதைத் தனித் 
தனியே கூட்டுக . வளைத்தல் என்றதற்கேற்பச் சூடலும் உடுத்தலும் 
வருவிக்கப்பட்டன , கண்ணி சூடல் முதலிய மூன்றும் செயல்வகையால் 
மாண்புற வேண்டுதலின் , ஒத்தன்று என்றார் . திணிநிலை , இருதிறத்து 
வீரரும் செறிந்து போருடற்றும் களத்தின் நடுவிடம் . வில்லும் வேலும் 
வாளும் ஏந்தி அணிநிலை பெற்றுக் காண்பார்க்கு அச்சமுண்டாக 
நிற்கும் படை வரிசையின் முன்னணி கடிமுகம் எனப்பட்டது . 
இனித் தான் செல்லும் திசை நோக்கி வேலின் இலைமுகத்தை யேந்திச் 
செல்கின்றான் எனினுமாம் . கடிமுகம் , வேலின இலைமுகம் . ஓம்பு 
மின் ஓம்புமின் இவண் என்றது , பகைவர் கூற்றினைக்கொண்டு கூறி 

தோழற்கு வருமாகலின் , இவற்கே ஒத்தன்று எனக்கூட்டி வினை 


முடிவு செய்க . 


விளக்கம் : தானையானை யென்ற சூத்திரத்து ( தொல் . புறத் . 
கஎ ) ஒருவனொருவனை யுடைபடை புக்குக் , கூழை தாங்கிய எருமை 
யென்பதற்கு இப்பாட்டை யெடுத்துக் காட்டும் . தானையானை குதிரை 
யென்ற நோனா ருட்கும் மூவகை நிலையுள் தானை நிலைக்கு இதனைக் 
காட்டி , இஃது உதவியது என்பர் நச்சினார்க்கினியர் . கோட்டம் , 
வளைவு . ஒத்தல் , உவமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும் ( தொல் . 
உவம் . அ ) என்றாற்போல . கூவை போழ்ந்து என்ற பாடத்துக்குக் 
கூவைக்கிழங்கைப் பிளப்பதுபோலப் பிளந்து சென்று எனவுரைக்க . 
பின்னோக்காத பெருமித நடையும் , வழியிடையுள்ள இடையீடுகளை 
மதியாது செல்லும் மாண்பும் உடையனென்றதற்குத் தொடர் கொள் 
யானை யுவமமும் , தோழன் பாலுள்ள அன்பு விளங்குதற்கு , கன்றமர் 
கறவை யுவமமும் கூறப்பட்டன . கன்றமர் கறவை " யெனப் பொதுப் 
படக் கூறினாராயினும் விரைவுடைமையும் உடன்தோன்ற , தன் கனறு 
பிறர் கைப்பட்டிருக்கக் காணும் கறவை அவர்பால் விரைந்து செல்வது 
போலத் தோழனபால் சென்றாரெனினும் அமையும் ; கன்று சேர்ந் 
தார் கட் கதவிற்றாய்ச் சென்றாங்கு , வன்கண்ணன் ஆய்வரல் ஓம்பு 
( கலி , ககசு ) என்று சான்றோர் கூறுவது காண்க . ஓம்புமின் ஓம்புமின் 
என்ற அடுக்கு அச்சம் பொருளாகப் பிறந்த விரைவுக் குறிப்புணர 


நின்றது . 


உஎசு . மதுரைப்பூதன் இளநாகனூர் 
மதுரையில் வாழ்ந்த பூதன் என்பாருடைய மகனாதலால் இள 
நாகனார் , இவ்வாறு வழங்கப்பட்டார் . இளநாகன் என்பது இவரது 
இயற்பெயர் . மதுரை மருதன் இளநாகனாரென வேறொரு சான்றோ 
ருண்மையின் , அவரின் வேறுபடுத்தற்கு இவர் பூதன் இளநாகனார் 
என்று சிறப்பிக்கப் பெறுகின்றார் . பெருவேந்தர் இருவர் தும்பை சூடிப் 
போருடற்றினர் . அவருடைய இருபடைகளும் கைகலந்து போர் 
செய்தன . அத் தானையின் நிலையினை இளநாகனார் கண்டார் . மறவருள் 
ஒருவன் பகைவர் படைநிலை முழுதும் கலக்கி வென்றி மேம்படுவது 
தெரிந்தது . அதனை இப்பாட்டின்கண் அழகு திகழக் கூறியுள்ளார் . 


கதிஉ 


புறநானூறு 


உரை : 


நறுவிரை துறந்த நரைவெண் கூந்தல் 
இரங்கா ழன்ன திரங்கு கண் வறு முலைச் 
செம்முது பெண்டின் காதலஞ் சிறாஅன் 

மடப்பா லாய்மகள் வள்ளுகிர்த் தெறித்த 
6 குடப்பாற் சில்லுறை போலப் 

படைக்குதோ யெல்லாந் தானாயினனே . 
திணை : அது . துறை ; தானை நிலை . மதுரைப் பூதனிள நாகனூர் பாடியது . 

நறு விரை துறந்த நரைவெண் கூந்தல் நறிய 
விரைப்பொருள்களைத் துறந்த நரைத்த வெளிய கூந்தலையும் ;; 
இரங்காழ் அன்ன திரங்குகண் வறுமுலை - இரவமாத்தின் விதை 
போலத் திரங்கிய கண்ணையுடைய வற்றிய முலையையுமுடைய ; 
செம்முது பெண்டின் கா தலம் சிறாஅன் - செம்மைப்பண்பு 
பொருந்திய முதியவளுடைய அன்புடைய மகன் ; மடப்பால் 
ஆய்மகள் வளளுகிர் - இளமைப் பான்மையையுடைய 

ய ஆய்க்குல 
மகளுடைய வளவிய உகிரினால் ; குடப்பால் தெறித்த சில்லுறை 
போல - குடம் நிறையவைத்த பாலின்கண் தெளித்த சிலவாகிய 
பிரை அக்குடவளவிற்றான பால் முற்றும் கலங்கிக் கெடுதற்குக் 
காரணமானாற்போல ; படைக்கு நோயெல்லாம் 

நோயெல்லாம் தானாயினன 
பேரளவினதாகிய பகைவர் படைத்திரள் 

உத்திரள் உடைந்து 

உடைந்து கெடு தற் 
குரிய நோய் முழுதுக்கும் தான் ஒருவனே காரணனாயினான் ; 


- 


எ 


று . 


முதுபெண்டின் முதுமையைச் சிறப்பித்தற்குத் தலைமயிர் முதலி 

டுத்துரைத்தார் . செம்மைப்பண்பு கூறியது , மாற்றார் படைக் 
குண்டாய நோய் முழுதுக்கும் அவள் வயிற்றிற் பிறந்த காதல் மகனது 
மறமாண்பு காரணமென்பது விளக்குதற்கு . மடமையுடைய ஆய்மகள் 
என்றமையின் அதற்கேற்ப வள்ளுகிரால் தெறித்தாள் என்றார் . மு . 
பெண்டின் சிறாஅன் சில்லுறைபோலத் தானாயினன் எனக் கூட்டி 
வினை முடிவு செய்க . 

விளக்கம் : ஒப்பனை செய்து கோடற்குரிய செவ்வி கழிந்தமை 
தோன்ற , " நறுவிரை துறந்த என்றும் , இளமை கழிந்தமை தோன்ற , 
“ நரை வெண் கூந்த " லென்றும் விளக்கினார் . இரங்காழ் , இராவென்னும் 
மரத்தின் விதை மறப்பண்பு குன்றாமை விளங்க , செம்முது பெண்டு 
என்றார் . பால் , பருவம் . மடம் , இளமை . " மடவ ளம்ம நீ இனிக்கொண் 
டோளே ( ஐங் . சுஎ ) என்றாற்போல. மடப்பால் , இளமைச்செவ்வி .. 
குடவளவிற்றாய பாலில் அளவறிந்திட்ட பிரை அதனை யுறையப் 
பண்ணும் ; அதனிற் குறையின் , பால் தன் தன்மை கெட்டுத் தயிராய் 
உறைதலுமின்றிக் கலங்கித் தோன்றுமாதலின் , அக்கருத்து விளங்க , 
ஆய்மகள் வள்ளுகிர்த்தெறித்த குடப்பால் சில்லுறை யென்றார் . 
தும்பைத் தானைநிலையாவது , இருபடையும் மறம்பழிச்சப் பொரு 
களத்துப்பொலிவெய் தின்று " ( பு . வெ . மா . எ : உ உ ) என்பர் . இதனைத் 


மூலமும் உரையும் 


கருங 


தொல்காப்பிய வுரைகாரர்கள் தானை யானை என்ற சூத்திரத்துத் 
தானை நிலையின்பாற்படும் என்பர் . செம்முதுபெண்டின் முதுமையை 
விரித்துக் கூறியது , அவள் முதியளாயினும் , அவள் வயிற்றிற் பிறந்து 
அவள் மார்பிற் பா லுண்டு வளர்ந்த சிறுவன் மாற்றார் படை முழுதும் 
கலங்கி யலமரச்செய்யும் பெருமறம் உடைய பெருந்தகையாயினான் 
என வியந்தோ தியவாறு . " வறுந்தலை முதியாள் அஞ்சு தக்கனளே , 
வெஞ்சமத் , தென்செய் கென்னும் வேந்தர்க் , கஞ்சலென்னு மோர் 
களி றீந்தனளே ( புறத் . கங.எஉ ) என்று பிறரும் கூறுதல் காண்க . 


2. எஎ . பூங்கண் உத்திரையார் 
பூங்கண் என்பது காவிரியின் வடகரையிலுள்ளதோரூர் எனக் கல் 
வெட்டுக்களால் ( M. 1. R. No 153 of 1932 ) அறிகின்றோம் . இவரது 
இயற்பெயர் உத்திரையென்பது . இஃது ஆதிரை யென்றாற்போலப் 
பிறந்த நாளால் வந்த பெயர் . களவுக் காதலொழுக்க மேற்கொண்ட 
தலைமக்களுள் வரைவு நீட்டித்தவிடத்துத் தலைவி பிரிவாற்றாது வேறு 
படும் திறத்தை இனிய பாட்டுக்களால் நயம்படவுரைக்கும் நலம் வாய்ந் 
தவர் இவர் . ஒரு மறவன் காளைப்பருவத்தே வேந்தன் பொருட்டுப் 
போர்க்குச் சென்றான் . அவன் தாய் மிக்க முதுமை யெய்தி அவனையே 
பற்றுக்கோடாகக் கொண்டிருந்தாள் . அவன் போரில் விழுப்புண்பட்டு 
மேலோராகிய சான்றோர் வருந்த இறந்தான் ; இச்செய்தியை அவர்கள் 
அம்முதியவட்கு மெல்ல அறிவித்தனர் . அது கேட்டு அவள் கழிபேரு 
வகை யெய்திக் கண்ணீர் சொரிந்து மகிழ்ச்சியுற்றாள் . மறக்குடி மகளா 
கிய அவளது மறமாண்பு முதுமையால் வாடாத திறம்கண்ட உத்திரை 
யார் வியந்தார் . அவ்வியப்பின் உண்மை வடிவே இப்பாட்டு . 

மீனுண் கொக்கின் றூவி யன்ன 
வானரைக் கூந்தன் முதியோள் சிறுவன் 
களிறெறிந்து பட்டன னென்னு முவகை 

ஈன்ற ஞான் றினும் பெரிதே கண்ணீர் 
5 நோன்கழை துயல்வரும் வெதிரத்து 

வான்பெயத் தூங்கிய சிதரினும் பலவே . 
திணை : அது ; துறை : உவகைக் கலுழ்ச்சி . பூங்கண்உத்திரையார் பாடியது . 

உரை : மீன் உண் கொக்கின் தூவி யன்ன மீன் கவர்க் 
துண்ணும் கொக்கினுடைய தூவிபோன்ற ; வால் கரைக் 
கூந்தல் முதியோள் சிறுவன் -வெள்ளிய நரைத்த கூந்தலையுடைய 
முதியவளுடைய மகனாகிய இளையோன் ; களிறு எறிந்து பட்ட 

என்னும் உவகை போரில் தன்மேல் வந்த களிற்றைக் 
கொன்று தானும் இறந்தானெனச் சான்றோர் உரை த்த செய்தி 
கேட்டதனால் எய்திய உவகை ; ஈன்ற ஞான்றினும் பெரிது 
அவனை யீன்ற பொழுது அவட்குண்டாகிய உவகையினும் 
பெரிதாயிருந்தது ; கண்ணீர் - அவ்வுவகையால் அவளுடைய 


னன் 


புறநானூறு 


எ 


என்றது 


கண்கள் சொரிந்த நீர் ; நோன்கழை துயல்வரும் - வலிய கழை 
யாகிய மூங்கிலிடத்து அசையும் ; வெதிரத்து 

வெதிரத்து வான்பெயத் 
ங்கிய சிதரினும் பல - மூங்கிற் புதரின்கண் மழைபெய் தவழித் 
தங்கித் தூங்கித் துளிக்கும் நீர்த்துளியினும் பலவாகும் ; 
முதியோள் சிறுவன் 

முதுமைக்காலத்துப் பற்றுக் 
கோடாய் நெடுநாள் பெறாதிருந்து பெற்ற மகன் என்பதுபட நின்றது . 
என்னுமென்ற பெயரெச்சம் காரியப்பெயர் கொண்டது . தனித்த மூங் 
கிற்கழி கழை யெனவும் , பலவாய் அடர்ந்திருக்கும் கழைத் தொகுதி 
யாகிய புதர் வெதிரெனவும் வழங்கும் . வெதிர மென்றதனை ஒரு மலை 
யென்பாருமுளர் . உவகை ஈன்ற ஞான்றினும் பெரிது ; கண்ணீர் சிதரி 
னும் பலவெனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

பட்டனனென்னு முரை நோய் பயவாது உவகை பயந்து முதுமை 
யினும் வாடாத மறமுடையளா தலைக் காட்டு தலின் இதனை விதந்து 
பாடினார் . 

விளக்கம் : உவகைக் கலுழ்ச்சியாவது , வாள்வாய்த்த வடு வாழ் 
யாக்கை , கேள்கண்டு கலுழ்ந்துவந்தன்று என்பதாம் . மாற்றருங் 
கூற்றம் என்ற சூத்திரத்து , பேரிசை, மாய்ந்த மகனைச் சுற்றிய சுற் . 
றம் , ஆய்ந்த பூசல் மயக்கத் தானும் ( புறத் . சூ . உ.சு ) எனபதற்கு 
இதனைக் காட்டுவர் நச்சினார்க்கினியர் . நரைத்த தலைமயிரின் வெண்மை 
நிறத்துக்குக் கொக்கின் தூவி உவமங் கூறப்பட்டது . என்னும் , என்று 
சொல்லக் கேட்டவழி உள்ளத்துப் பிறக்கும் என்ற வாறு . ஈன்ற 
பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோனெனக் கேட்ட 
தாய் ( குறள் சுக ) என்றவிடத்துச் சான்றோனென்றது . மறமாண் 
குணங்களால் நிறைந்தோனையும் குறிக்குமாகலின் , ஈண்டும் அத் திருக் 
குறள் இயையுமாறு கண்டுகொள்க .. கண்ணீரின் மிகுதியுணர்த்தற்கு 
வெதிரத்து வான் பெயத் தூங்கிய சிதரினும் பல என்றார் . வெதிர 
மென்பது வெதிர மென்னும் மலைக்கும் பெயர் ; அதுபற்றி வெதிர 
மென்றது வெதிரமலையென வுரைப்பாருமுளர் எனப்பட்டது . டாக்டர் 
திரு . உ . வே . சாமிநாதையரும் வெதிரம் ஒரு மலை யென்று குறித் 
திருப்பது காண்க . 


உஎவு . காக்கைபாடினியார் நர்செள்ளையார் 
விருந்து வருமாயின் கரைந்து காட்டுக , வாரா தாயின் நடந்து 
காட்டுக என இளமகளிர் காக்கை மனைர்கண் வரின் அதுகண்டுசொல் 
வது வழக்கம் . இவ்வழக்காறு தமிழகத்கில் தொன்றுதொட்டு வருவது. 
இதனைப் பொருளாக வைத்துப் பாடிய சிறப்பினால் நச்செள்ளையார் 
காக்கைபாடினியார் எனச் சிறப்பிக்கப்படுகின்றார் . செள்ளையென்பது 
இவரது இயற்பெயர் . சிறப்புணர்த்தும் எழுத்தாகிய நகரம் புணர்ந்து 
நச்செள்ளையென வந்தது . கீரனாரென்பது நக்கீரனார் என்றும் , பூதனா 
ரென்பது நப்பூதனாரென்றும் வருவது காண்க . இனி , நற்கிரன் நற் 
பூதன் என்பன நக்கீரன் நப்பூதன் எனவரும் ; அவ்வாறே நற்செள்ளை 
யென்பது நச்செள்ளையென வந்தது என்று கூறுவாருமுளர் . இச்சான் 
றோர் கண்டீரக்கோப்பெருநள்ளியின் கானத்தையும் தொண்டி நகரத் 
தையும் பாடியவர் . ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனைப் பதிற்றுப்பத்துள் 
ஆரம்பத்தைப் பாடிக் கலன்களுக்கென ஒன்பது காப்பொன்னும் 


மூலமும் உரையும் 


கரு 


நூறாயிரம் காணமும் பெற்று , 

அதிகமான் நெடுமான் அஞ்சிபால் 
ஒளவையார் இருந்தாற்போல அவன் பக்கத்துப் புலவராகும் சிறப்பும் 
பெற்றாரென்ப . ஒருகால் ஒரு மறவன் போரில் 

பகைவர் வாளால் 
வெட்டுண்டிறந்தான் ; அவன் பீடுடைய போருடற்றியதனால் அவன் 
உடல் துணிபட்டுச் சிதைந்து வேறு வேறாய்க் கிடப்பதாயிற்று . அதனை 
யறியாத பலர் , போர் முடிவில் ஊர்க்குப் போந்து அவன் தாயைக் 
கண்டு நின் மகன் பகைவர்க்கு முதுகு காட்டி மாண்டான் என்று 
பொய்யாகக் கூறினர் . அவள் அப்போது மிக்க முதுமையெய்தியிருந் 
தாளாயினும் அச்சொல் தனது மறக்குடி மாண்புக்கு இழுக்காதலை 
யெண்ணினாள் ; கண்களைத் தீயெழத் திறந்து நோக்கி , என் மகன் 
இவ்வாறு மாண்டானாயின் , அவன் வாய் வைத்துண்ட என் மார்பை 
அறுத்தெறிவேன் என வஞ்சினம் கூறிக் கைவாளொன்றை எடுத்துக் 
கொண்டு போர்க்களத்துக்குச் சென்றாள் . அங்கே மறவர் பிணங்கள் 
மலிந்து கிடந்தன . அவளுக்குத் தன் மகனுடலைக் காண்பது அரிதா 
யிருந்தது . 

கள முழுதும் பிணங்களைப் புரட்டிப் புரட்டிப் பார்த்தாள் . 
முடிவில் ஓரிடத்தில் வெட்டுண்டு சிதறிக்கிடக்கும் அவன் உடலைக் 
கண்டாள் ; வேறு வேறாகக் கிடந்த துண்டங்களைத் தொகுத்து ஒழுங் 
குற அமைத்து நோக்கினாள் ; அவன் முகத்தினும் மார்பினும் விழுப்புண் 
பட்டு வீழ்ந்தானேயன்றிப் புறப்புண்ணுற்று உயிர் போயிற்றிலன் 
எனத் தெரிந்தாள் . அக்காலை அவள் உள்ளத்தில் நிலவிய வெம்மை நீங் 
கிற்று ; குடிப்பெருமையை நிறுவினானென உண்டாகிய உவகை மிகுந் 
தது . அது தானும் அவனை அவள் பெற்றகாலையிற் பிறந்த உவகையி 
யினும் பெரிதாயிருந்தது . 

காக்கைபாடினியார்க்குப் 

பெரு 
வியப்பை விளைத்தது . அதுவே காரணமாக இப்பாட்டினைப் பாடுவாரா 


யினர் . 


நரம் பெழுந் துலறிய நிரம்பா மென்றோள் 
முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் 
படையழிந்து மாறின னென்றுபலர் கூற 
மண்டமர்க் குடைந்தன னாயி னுண்ட வென் 
முலையறுத் திடுவென் யானெனச் சினை இக் 
கொண்ட வாளொடு படுபிணம் பெயராச் 
செங்களந் துழவுவோள் சிதைந்துவே றாகிய 
படுமகன் கிடக்கை காணூஉ 
ஈன்ற ஞான்றினும் பெரிதுவந் தனளே . 
திணையும் துறையு மவை . காக்கைபாடினியார் நச்செள்ளையார் பாடியது . 

உரை . நரம் ., எழுந்து உலறிய நிரம்பா மென்றோள் 
நர மட தோன்றி வற்றிய நிரம்பாத மெல்லிய தோள்களையும் ; 
முளரி மருங்கின் முதியோள் - தாமரையிலைபோன்ற அடிவயிற் 
றினையுமுடைய முதியவள் ஒருத்தி ; சிறுவன் படையழிந்து 
மாறினன் என்று பலர் கூற - நின் மகன் பகைவர் படை கண்டு 
அஞ்சிப் புறங்கொடுத்து மாண்டான் என்று அறியா தார் பலர் 
வந்ந்து சொல்ல ; மண்டமர்க்கு உடைந்தனனாயின் - நெருங்கிச் 
செய்யும் போர் கண்டு அஞ்சி யிறந் தானென்பது உண்மை 


கருசு 


புறநானூறு 


யாயின் ; உண்ட என் முலை யறுத்திடுவென் யான் எனச் சினை இ 
அவன் வாய் வைத்துண்ட என் முலையை யறுத்தெறிவேன் யான் 
என்று சினந்து சொல்லி ; கொண்ட வாளொடு - சொல்லியவண் 
ணமே செய்தற்கு வாளைக் கையிலேந்திப் போர்க்களம் சென்று ; 
படு பிணம் பெயரா - அங்கே இறந்து கிடக்கும் மறவர் பிணங் 
களைப் பெயர்த்துப் பெயர்த்துப் பார்த்துக் கொண்டே ; செங் 
களம் துழவுவோள் - குருதி படிந்து சிவந்த போர்க்கள முற்றும் 
சுற்றி வருபவள் ; சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை 
காணூஉ -விழுப்புண்பட்டுச் சிதைந்து வேறு வேறாகத் துணிபட் 
டுக் கிடக்கின்ற தன் மகனது கிடக்கையைக் கண்டு ; ஈன்ற 
ஞான்றினும் பெரிது உவந் தனள் - அவனைப் பெற்ற நாளிற் 
கொண்ட உவகையினும் பேருவகை கொண்டாள் ; எ 

முதியோள் கேட்டுச் சினைஇ , பெயரா , துழவு வோள் , கிடக்கை 
காணூஉப் பெரிதுவந்தனள் எனக்கூட்டி வினை முடிவு செய்க . முதுமை 
யால் தோள் சரிந்தமையின் , நிரம்பா மென்றோள் என்றார் . நரம் 
பெழுந்து திரைத்து முளரியிலையின் அடிப்பகு திபோல் பசுமையின்றி 
யிருத்தலின் ; முதியோளது அடிவயிற்றை முளரிமருங் 

முளரிமருங் கெனக் குறித் 
சார் . படையென்புழி நான்கனுருபு விரிக்கப்பட்டது . ஒவ்வொரு பிண 
மாக ஆராய்தலின் , துழவு 3 வாள் என்றார் . சிதைந்து வேறாகிய உட 
லைப் பொருந்த வைத்து விழுப்புண்பட்டு வீழ்ந்தமை கண்டு தெளிந் 
தமை தோன்ற , படுமகற் காணூஉ வென்னாது , படுமகன் கிடக்கை 
காணூஉ வென்றார் . படுபிணம் பெயராச் செங்களமென இயைத்துப் 
படுபிணம் நீங்காத சிவந்த போர்க்களமென வுரைப்பாருமுளர் . 
விளக்கம் : முதுமையால் மேனி 

குன்றி நிரம்பு 
மேலெழுந்து இனிது காணத்தோன்றுதலால் நரம்பெழுந்து உலறிய 
தாள் என்றார் . பசுமையின்றி விளர்த்து நரம்பு தோன்றத் திரங்கி 
நிற்பது பற்றி வயிற்றுக்கு முளரி யுவமமாயிற்று . நன்றெடுத்து மொழி 
வாரினும் தீதெடுத்து மொழிவார் உலகத்துப் பலராதலால் , பலர் 
கூற என்றார் . கூறுவோரது பன்மை கண்டாட்குத் தன் மகனது 
மறத்தின்கண் ஐயந்தோன்றவே , ஒரு தலையாகத் துணியமாட்டாளாய் 
" மண்டமர்க் குடைந்தன னாயின் உண்ட வென்முலை யறுத்திடுவென் 

எனச் சினந்துரைத்தாள் . மகனது மாண்பை அவள் ஓரளவு 
அறிந்திருந்தமையின் , உடைந்தனனாயின் எனக் கூறினாள் . 
திடுவென் என்ற சொல் வாயினின்று வெளிவரும் போதே அவள் கை 
தன் மறக்குடிக்குடைமையாகிய வாளைத் தேர்ந்து கொண்டமையின் 
கொண்ட வாள் எனப்பட்டது . பட்ட வீரர்களின் குருதி படிந்து 
போர்க்களம் சிவந்தமையின் செங்களம் என்றும் , இனிது கண்டறியத் 
தக்க வகையில் அவள் மகன் கிடவாமையின் , துழவு வோள் என் 
றும் சிதைந்து வேறாகிய மகனது உடம்பைக் கண்டதும் காதன் மிகுதி 
யால் கட்டியழுதலின்றிப் பட்ட புண்ணைத் தேர்ந்து பழியின்மைகண்டு 
உவகையால் உள்ளம் வீங்குதலால் ; சிதைந்து வேறாகிய படுமகன் 
என்றும் விளங்க வுரைத்தார் . சிதைந்து வேறாகிய மகனது கிடக்கை 
அவளது உள்ளத்தை யழித்திலது என்பது இதனால் வற்புறுத்தப்பட் 
டது . விழுப்புண்பட்டு வீங்குபுகழ் பெற்றதோடு குடிப்பழியும் போக் 
கினமையின், உவகை பெரிதாயிற்றென வறிக . 


பசுமை 


யான் 


அறுத் 


மூலமும் உரையும் 


கரு 


உஎக . 


ஒக்கூர் மாசாத்தியார் 
பாசாத்தனாரைப்போல மாசாத்தியாராகிய இவரும் ஒக்கூரிற் 
பிறந்தவராவர் . ஒக்கூரெனப் பெயரிய ஊர்கள் பாண்டி நாட்டிலும் 
சோழநாட்டிலும் உள்ளன . இந்த ஒக்கூர் இன்ன 

நாட்டதெனத் 
துணிய முடியவில்லை. சங்ககாலத்து நல்லிசை மெல்லியலாருள் இந்த 
மாசாத்தியாரும் ஒருவர் . போர் நிகழுங் காலத்தில் மறக்குடி யொன் 
றிற்கு மாசாத்தியார் சென்றிருந்தார் . அங்கே நிகழ்ந்த நிகழ்ச்சி 
யொன்று இவர் கருத்தைக் கவர்ந்தது . அந்த இல்லக்கிழத்தியான 
மறக்குடி மகள் முகத்தில் மறத்தீக் கிளர்ந்து நின்றது . அன்றைய முன் 
னாளில் அவளுடைய கொழுநன ஆனிரைகளைப் பகைவர் கவர்ந்தேகா 
வாறு குறுக்கிட்டுப் பொருது நின்று மாண்டான் ; அதற்கு முன்னாள் 
அவளுடைய தந்தை போரில் தன்மேல் வந்த பெருங் களிற்றைக் 
கொனறு தானும் பட்டு வீழ்ந்தான் . மாசாத்தியார் இச்செய்திகளை 
உசாவிக்கொண்டிருக்கையில் தெருவில் செருப்பறை முழங்கிற்று . 
தெருவில் விளையாடிக்கொண்டிருந்த அவளுடைய ஒரு மகன ஓடிவந் 
துரைத்தான் மறமகள் முகத்தல் உவகை பிறந்தது . உலறிக்கிடந்த 
அவன் தலையில் எண்ணெய் தடவிக் குடுமியை ஒப்பனை செய்தாள் ; 
அரையில் வெள்ளிய ஆடையை எடுத்துடுத்தினாள் ; வேலொன்றை 
யெடுத்து அவன் கையில் தந்தாள் . மகன முகத்தைத் தன் முகத்துக்கு 
நேரே திருப்பி , மகனே , உன் தந்தையும் தன்னையரும் போருடற்றித் 
தமது கடனைக் கழித்து நம் மறக்குடியின் புகழை நிறுவினர் ; நீ 
இப்போது செல்க ! " என விடுக்கலுற்றாள் . புலவர் பாடும் புகழமைந்த 
இச்செயலை மாசாத்தியார் வியந்து இப்பாட்டின் கண் இதனை அழகுறப் 
பாடியுள்ளார் . 

கெடுக சிந்தை கடிதிவ டுணிவே 
மூதின் மகளி ராத றகுமே 
மேனா ளுற்ற செருவிற் கிவடன்ன 
யானை யெறிந்து களத்தொழிந் தனனே 
நெருக லுற்ற செருவிற் இவள் கொழுநன் 
பெருநிரை விலங்கி யாண்டுப்பட் டனனே 
இன்றும் , செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி 
வேல்கைக் கொடுத்து வெளிது விரித்து டீ இப் 
பாறு மயிர்க் குடுமி யெண்ணெய் நீவி 
ஒருமக னல்ல தில்லோள் 

செருமுக நோக்கிச் செல்கென விடும். 
திணை : வாகை . துறை : மூதின் முல்லை . ஒக்கூர் மாசாத்தியார் பாடியது . 

சிந்தை கெடுக - இவளது சிந்தை கெடுக ; இவள் 
துணிவு கடி.து - இவளது துணிவு அச்சம் பொருந்தியதாகவுளது ; 
மூதில் மகளிராதல் தகும் - இவள முதிய மறக்குடியில் பிறந்த 
மகளாமெனல் தக்கதே ; மேனாள் உற்ற செருவிற்கு முன்னாளில் 


R 


உரை : 


கருஅ 


புறநானூறு 


மயங்கி 


கைக 


மூதில் , 


உண்டாகிய போரின்கண் ; இவள் தன்னை யானை எறிந்து களத் 
தாழிந்தனன் இவளுடைய தந்தையானவன் யானையைக் 
கொன்று தானும் வீழந்து மாண்டான் ; நெருநல் உற்ற செரு 
விறகு - நெருநற்றுண்டாகிய செருவின்கண் ; இவள் கொழுநன் 
பெருநிரை விலங்கி ஆண்டுப்பட்டனன் - இவளுடைய 

கணவன் 
பெரியவாகிய நிரைகளைக் கவர்ந்து செல்லாவாறு பகைவரைக் 
குறுக்கிட்டு நின்று பொருது அவ்விடத்தே மாண்டான் ; 
இன்றும் - ; செருப்பறை கேட்டு போர்க்கெழுமாறு வீரரை 
யழைக்கும் பறையொலி கேட்டு ; விருப்புற்று - மறப் புகழ்பால் 
விருப்பங்கொண்டு ; 

அறிவு மயங்கி ; வேல் 
கொடுத்து - வேலைக் கையிலே தந்து ; வெளிது விரித்து உடீ இ 
வெள்ளிய ஆடையை எடுத்து விரித்து அரையில் உடுத்தி ; பாறு 
மயிர்க்குடுமி எண்ணெய் நீவி - உலறிய மயிர பொருந்திய சூடுமி 
யில் எண்ணெயைத் தடவிச் சிவி ; ஒரு மகன் அல்லது இல்லோள் - 
இந்த ஒரு மகனையல்லது இல்லா தவளே யாயினும் ; செரு முகம் 
நோக்கிச் செல்க என விடும் - போர்க்களம் நோக்கிச் செல்வா 
யாக எனச் சொல்லித் தன் மகனை விடுக்கின்றாள் ; எ - 

முதுகுடி ; " கற்றோன்றி மண்தோன்றாக் காலத்தே 
வாளோடு , முற் றோன்றி மூத்த குடி .. தன்னை , தன உடன்பிறந்த 
மூத்தோருமாம் . பெருநிரை யென்றது அவள் கொழுகனது ஆண்மை 
மிகுதி புலப்படுத்தாநின்றது . தன்னொரு மகனும் மிக இளையனாதலை 
யறியாது செருமுக நோக்கிச் செல்க என விடுத்தற்கேது இது வென் 
பார் , மயங்கி யென்றும் , அதற்குக் காரணம் மறப்புகழ்பால் அவட் 
குள்ள விருப்பமென்பார் விருப்புற் றென்றும் கூறினார் . சிந்தையை 
யும் துணிவையும் வியந்து பாராட்டும் கருத்தின ராதலின் , கெடுக 
சிந்தை கடிதிவள் துணி வென்றது எதிர்மறைக் குறிப்பு மொழி . 

விளகசம் : மூதின் முல்லையாவது , அடல்வே லாடவர்க் கன்றி 
யும் அவ்வில் , மடவரன் மகளிர்க்கு மறமிகுத்தன்று ( பு .வெ.மா . அ : 
உக ) என வரும் . மூதில் மகளிர் , முதிய மறக்குடியில் பிறந்த பெண்டிர் ; 
" மூதிற் பெண்டிர் கசிந்தழ ( புறம் . கசு ) என்பதன் உரை காண்க . 
மூதில் , முதுமையான குடி ; அஃதாவது , வையகம் போர்த்த வயங் 
கொலி 

கல் தோன்றி மண் தோன்றாக் காலத்தே 
வாளோடு , முன்தோன்றி மூத்தகுடி " ( பு . வெ.மா.க : கச ) என்பதாம் . 
இம்முதுகுடி மகளிர் , உலக வாழ்வில் உயிரினும் மறந்தையே 
பெரிதும் விரும்புபவர் . கெடுக சிந்தை யென்றும் , கடிதிவள் துணிவு 
என்றும் கூறியது இகழ்வதுபோலப் புகழ்ந்தவாறு . மூதின் மகளி 
ராதல் தகும் என்றது மேற்கோள் ; தன ? ன யொழிந்தனனெனவும் 
கொழுநன் பட்டனனெனவும் , மகனை விடுமெனவும் கூறியது அதனச் 
சாதித்தற்கு வந்த ஏது . விலங்குதல் , குறுக்கிடுதல் . ஆண்டு, பெருநிரை 
குறித்துச் செய்த போர்க்களத்தின் கண் , விருப்பு மறப்புகழ் மேலா 
தலின் , செருப்பறை கேட்டெழுந்த விருப்பத்தால் செய்வதறியாது 
மயங்கினளென்பார் , விருப்புற்று மயங்கி யென்றார் . வெளிது , வெள் 
ளாடை . பாறு மயிர் , விரிந்த தலைமயிர் . ஒரு மகனல்ல தில்லோள் 
என்றது , முதுமகளின் மறப்பண்பைச் சிறப்பித்து நின்றது , இனி , 


கையகல 


மூலமும் உரையும் 


இளம்பூரணர் , " மறங்கடை கூட்டிய குடிநிலை சிறந்த , கொற்றவை 
நிலையு மத்திணைப் புறனே ( தொல் . புறத் . ச ) என்று கொண்டு , குடி 
நிலையில் மகளிர் இயல்பு இது வென்பாராய் , - இப்பாட்டை யெடுத்துக் 
காட்டுவர் ; நச்சினார்க்கினியார் , குடிநிலை யென்னாது துடிநிலை யெனறு 
பாடங் கொண்டு , வெறியறி சிறப்பின் ( தொல் . புறத் . டு ) எனத் 
தொடங்கும் சூத்திரத்துவரும் வாள் வாய்த்துக் கவிழ்தல் என்ற 
தற்கு எடுத்துக்காட்டுவர் . 


ெ 


கி 


240 

மாறோக்கத்து கப்பசயோர் 
மாறோக்கத்து நப்பசலையார் மாறோக்கமென்னும் பகுதியைச் 
சேர்ந்தவர் . கொற்கையைச் சூழ்ந்த பகுதி மாறோக்க மெனப்படும் . 
இப்பகுதியிலுள்ள மாறமங்கலம் என்பது மாறோக்கம் என்னும் பழைய 

ரனறு சிலர் கூறுவர் ; இது மாறவனமன் மங்கலமெனவும் , மான 
மங்கல மெனவும் கல்வெட்டுக்களிற் கூறப்படுகின்ற தன்றி மாறோக்க 
மெனக் கூறப்படவில்லை . இம்மாறோக்கம் மாறோகமென்றும் வழங்கு 

ஒருகால் நப்பசலையார் , போர் முடிவில் ஒரு தலைவன் மனக்குச் 
சென்றார் . அவன் போர்ப புண்பட்டு இறுதிகிலையில் இருந்தான் . எவ் 
வகையிலும் அவன் இறுதியெய்துவான் என்பதைப் பல குறிகளால் 
அவன் மனையோள் உணர்ந்து கொண்டாள் மறக்குடி மகளாதலால் 
ஒருவாறு தேறியிருந்தாளாயினும் , தலைவன் தாணி மலில் வாழ்ந்த 
துடியன் பாணன் விறலி முதலியோர் வாழ்வு சீர் குலை புமே என நினைந் 
தாள் ; அவர்களும் ஆங்கே இருந்தனர் அவர்களை நோக்கி , “ தலைவன் 
மார்பில் உண்டாகிய புண்கள் பெரியவாய் உள்ளன ; நண்பகற் போதில் 
முரலாத தும்பிகள் அப்போதில் வந்து ஒலிக்கின்றன ; ஏற்றிய விளக் 
கும் நில்லாது அவிகிறது ; என்னையறியாமல் எனக்கும் உறக்கமுண்டா 
றது ; மனக்கூரையில் இருந்து கூகை குமுறுகிறது ; விரிச்சி நிற்கும் 
முதுடெண்டர் சொற்களும் பொய்படுகின்றன ; ஆகவே தலைமகன் 
இறுதியெய்துவது உறுதி ; இனி உங்கள் நிலை யாதாகு மோ , அறி யேன் ; 
இனி நீங்கள் இங்கே இருந்து வாழ்வதென்பதும் அரிது ; அதனினும் 
அரிது யான் உயிர் வாழ்ந்திருப்பேன என நினைப்பது என மொழிந் 

இதுகண்டு நெஞ்சு கரைந்துருகினார் நப்பசலையார் மனை 
மறமாண்பை யெண்ணினார் ; 

எண்ணிய எல்லையில் 
அவளுரைத்த சொற்கள் நெஞ்சிற் பதிந்தமையின் அவற்றை இப்பாட் 
டில் தொகுத்துப் பாடியுள்ளார் . 

என்னை மார்பிற் புண்ணும் வெய்ய 
நடு நாள் வந்து தும்பியுந் துவைக்கும் 
நெடுநகர் வரைப்பின் விளக்கு நில்லா 
துஞ்சாக் கண்ணே துயிலும் வேட்கும் 
அஞ்சுவரு தரா அற் தரலுந் தூற்றும் 
தெனனீ செறிந்து விரிச்சி யோர்க்கும் 
செம்முது பெண்டின் சொல்லு நிரம்பா 
துடிய பாண பாடுவல் விறலி 
என்னா குவிர்கொலளியிர் நுமக்கும் 


தாள் . 


யோளது 


க . 


காது 


புறநானூறு 


ைைடய 


இவணுறை வாழ்க்கையோ வரிதே யானும் 
மண்ணுறு மழித்தலைத் தெண்ணீர் வாரத் 
தொன்றுதா முடுத்த வம்பகைத் தெரியற் 
சிறுவெள் ளாம்ப லல்லி யுண்ணும் 

கழிகள் மகளிர் போல 
கரு வழி நினைந் திருத்த லதனினு மரிதே . 

திணை : பொதுவியல் . துறை : ஆனந்தப்பையுள் . மாறோக்கத்து நப்பசலையார் 
பாடியது . 
உரை : என்னை மார்பில் புண்ணும் வெய்ய - என் தலைவ 

மார்பிலுண்டாகிய புண்களும் பெரியவாயுள்ளன ; 
நடுநாள் வந்து தும்பியும் துவைக்கும் - நண்பகற்காலத்தே வந்து 
வண்டுகளும் மொய்த்து ஒலிக்கின்றன ; நெடுநகர் வரைப்பில் 
விளக்கும் நில்லா - நெடிய மனையின்கண் ஏற்றிவைத்த விளக்கு 
களும் நின்றெரியாமல் அவிந்து விடுகின்றன ; துஞ்சாக்கண் 
துயிலும் வேட்கும் - உ 
உறங்குதல் ஒழிந்த என கண்களும் உறக் 
த்தை விரும்புகின்றன ; அஞ்சுவரு குரா அல் குரலும் தூற்றும் 
அச்சத்தைத் தரும் கூகையும் தன் குழறு குரலெடுத்து ஒலியா 
கிறகிறது ; நெல் நீர் எறிந்து விரிச்சியோர்க்கும் - நெல்லும் நீரும் 
சொரிந்து விரிச்சி கேட்கும் ; செம்முது பெண்டின் சொல்லும் 
நிரம்பா செம்மையுடைய 

முதுபெண்டானவள் சொல்லிய 
சொற்களும் குறையுடையவாயுள்ளன ; துடிய - துடி 

கொட்டு 
பவனே ; பாண பாண் மகனே ; பாடுவல் விறலி - பாடல்வல்ல 
விறலியே ; என்னாகுவிர் கொல் - எங்கனமாவீர்களோ ; அளியீர் - 
இரங்கத்தக்கீர் ; நுமக்கும் இவணுறை வாழக்கையரிது - இது 
காறும் இருந்தாற்போல இவ்வி ., த்தே இருந்து வாழலாமென 
பது உங்கட்கும் இனி அரிதாம் , மண்ணுறு மழித்தலை தெண்ணீர் 
வார - கழுவுகின்ற மொட்டையான தலையினின்றும் தெளிந்த நீர் 
ஒழுக ; தொன்று உடுத்த அம்பகைத் தெரியல் - முன்பு இளமைக் 
காலத்தில் உடுத்த அழகிய பகைத் தழையா யுதவிய ; சிறு 
வெள்ளாம்பல் அல்லியுண்ணும் - சிறிய வெள்ளிய ஆம்பலிடத் 
துண்டாகும் அல்லியரிசியை யுண்ணும் ; கழிகல மகளிர்போல 
கழித்த அணிகலங்களையுடைய கைம்பெண்டிர்போல ; வழி 
நினைந்திருத்தல் அதனினும் அரிது - தலைவன் இறந்த வழிப் 
பின்னே வாழுந் திறம் நினைந்து யானும் இங்கே உயிர் வாழ்ந் 
திருப்பது அதனினும் அரிதாம் ; எ - ( 2 ) . 

உயிர்க்கிறுதி பயவா தாழியாத புண்களாதலால் " வெய்ய 
என்றாள் . தும்பி முதலியவற்றின் செயல் கூறியது தலைவன் சாக்காட் 
டினை முன்னறிவிக்கும் தீக்குறி . இதுகாறும் தலைவன் தாணிழலில் 


- 


மூலமும் உரையும் 


சாசு 


வர் , 


வாழ்ந்தவராதலால் , அவன் இறந்தவழி அவர்கள் துன்புறுவரென 
இரங்குவாள் , என்னாகுவிர் கொல் அளியீர் என்றாள் . மழித்த தலை 
மழித்தலையென வந்தது .. 

வழிநினைந் திருத்தல் அதனினும் அரி 
தென்றது , இறத்தல் ஒருதலை யென்றவாறாம் . புண்ணும் வெய்ய ; 
தும்பியும் துவைக்கும் ; விளக்கும் நில்லா ; கண் துயில் வேட்கும் ; 
குராஅல் குரல் தூற்றும் ; சொல்லும் நிரம்பா ; ஆதலால் , துடிய , பாண , 
விறலி , என்னாகுவிர் கொல் , அளியீர் ; நுமக்கும் அரிது ; யானும் 
இருத்தல் அதனினும் அரிது எனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் ; ஆனந்தப்பையுளாவது , விழுமங் கூர வேய்த்தோ 
ளரிவை , கொழுநன் வீயக் குழைந்துயங் கின்று ( பு . வெ . மா . க 0 : கங ) 
என வரும் . என்னை - எனக்குத் தலைவன் ; ஈண்டுக் கணவன் என்பது 
பட நின்றது . அன்னை யென்னை யென் றலு முளவே , தொன்னெறி 
முறைமை சொல்லினும் எழுத்தினும் , தோன்றா மரபின என்மனார் புல 

( தொல் . பொருள் : நஉ ) என ஆசிரியர் கூறுதல் காண்க . தலைவன் 
உறக்கமின்றி வருந்துவது காண்பாள் மனைவி யுறங்காளாயினமையின் , 
துஞ்சாக் கண் என்றாள் . கூகையின் குரல் கேட்போர்க்கு அச்சம் 
தருவதுபற்றி , அஞ்சவரு குரா அல் எனப்பட்ட 

. 

நெல்லொடு 
நாழி கொண்ட நறுவீ முல்லை அரும்பவி மூலரி தூஉய்க் கைதெ ; 
பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப ( முல்லை . அ - கக ) என்று பிறரும் 
கூறுவதால் விரிச்சியின் இயல்புணரப்படும் . நிரப்பாமை , பொய்படுதல் . 
துடியன் துடியும் , பாணன் யாழுமாகிய கருவி யுடையர் ; விறலி தன் 
மிடறொன்றே கருவியாகப் பாடுபவளாதலின் , பாடுவல் விறலி யென் 
றாள் . தலைமகன் வாழ்ந்த நாளில் பகைப்புலத்துப்பொருது கொணர்ந்த 
பொன்னும் பொருளும் மாவும் களிறும் துடியன் முதலாயினார்க்குப் பரி 
சிலாக வழங்கப்பட்டமையின் , அவர்கள் வறுமையின்றி இனிது வாழ்ந் 
தன ராதலின் , அவர் வாழ்வு சீர்குலைவது நினைந்து வருந்திக் கூறுவாள் , 
என்னாகு விர் கொல் என்றும் , பெற்றவை செலவான பொழுதெல் 
லாம் தலைவன்பால் வந்து வேண்டுவன நிரம்பப்பெற்று மகிழ்ந்த அவர் 
தம் நிலைமைக்கு இரங்கி , " அளியீர் என்றும் கூறினாள் . வாழ்க்கை , 
வறுமைத்துன்பமின்றி வாழ்தல் . அருமை , இன்மைகுறித்து நின்றது . 
மகளிர் கணவனையிழந்தபின் , அவரொருவரானன்றிப் பிறரால் தீண் 
டப்படாத தம் கூந்தலைக் கழித்து விடுவது பண்டையோர் மரபு . 
தல் கொய்து குறுந்தொடி நீக்கி , அல்லியுணவின் மனைவி ( புறம் : உரு 0 ) 
எனப் பிறரும் கூறுவது காண்க . மென்சீர்க்கலி மயிற் கலாவத்தன்ன 
இவள் , ஒலிமென் கூந்தல் உரியவாம் நினக்கே ” ( குறுந் : உஉடு ) எனவும் , 
குறுந்தொடி மகளிர் , நாளிருங் கூந்தற் கிழவரைப் படர்ந்து ( புறம் : 
கக ) எனவும் சான்றோர் கூறுவனவற்றால் மகளிர் கூந்தலைத் தீண்டும் 
உரிமை கணவனொருவற்கே யுண்டென்பதும் , எனவே , கூந்தற்குரியர் 
இறந்த வழி , கூந்தலும் உடன்கழிதல் முறைமையென்பதும் பண்டை 
யோர் கொள்கையா தல் தெளியப்படும் . மழித்த தலை , மழித்தலையென 
வும் , வைத்த தலை , வைத்தலை ( பதிற் : சச ) யெனவும் வருதல் விகாரம் . 


கூந் 


புறம் . II -- 11 


கர் 2 


புறநானூறு 


உ அக . அரிசில்கிழார் 
முடிவேந்தருள் சேரமான் தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை 
யையும் குறுநில மன்னருள் வையாவிக் கோப்பெரும் பேகன் , அதிய 
மான் எழினி முதலியோரையும் பாடிப் பெருஞ் சிறப்புப் பெற்றவர் 
சான்றோராகிய அரிசில்கிழார் . இவரது அரிசில் என்னும் ஊர் சோழ 
நாட்டுக் குடந்தை நகர்க்கண் மையில் இருந்த நாரூர் ; குடந்தையி 
லுள்ள கல்வெட்டொன்று ( 1.R. 255 of 1911 ) அரி லூரைக் குறிக் 
கின்றது . அஃது இப்போது இருக்குமிடம் தெரித்திலது . வேந்தன் 
பொருட்டுப் போரில் புகழுண்டாகப் பொருது விழுப்புண்பட்ட வீர 
னொருவன் தன் மனைக்கண்ணே யிருந்தான . In ° னயு ), 3 ) மகளிர் அவன 
புண்ணை யாற்றி வந்தனர் . அரிசில்கிழார் அவனைக் காண்டற் பொருட்டு 
அவன் மனைக்குச் சென்றிருந்தார் . அக்காலை அவன் மயோள் தன் 
தோழியருடன் சொல்லாடியது கேட்டார் . அது மற - கு மாளொருக் 
தியின் மாண்பை எடுத்துக்காட்டுதலின் அதனை இப்பாட்டில் வைத்துப் 
பாடியுள்ளார் . 

தீங்கனி யிரவமொடு வேம்புமனைச் செரீஇ 
வாங்கு மருப் பியாழொடு பல்லியங் கறங்கக் 
கைபயட் பெயர்த்து மையிழ திழுகி 
ஐயவி சிதறி யாம்ப லூதி 
இசைமணி யெறிந்து காஞ்சி பாட்டி 
நெடுநகர் வாரப்பிற் கடிநறை - இக் 
காக்கம் வம்மோ காதலந் தோழி 
வேந்து ) விழாந் தாங்கிய 

பூம்பொறிக் கழற்கா னெடுந்தகை புண்ணே . 
திணை : காஞ்சி : துறை தொடாக் காஞ்சி . அரிசில்கிழார் பாடியது . 

உரை : தீங்கனி இரவமொடு வேம்பு மனைச் செரீஇ- தீவிய 
கனிகளைத் தரும் இரவமரத்தின் தழையுடனே வேப்பிலையும் 
சேர்த்து மனையிறைப்பில் செருகி ; வாங்கு மருப்பு யாழொடு 
பல்லியம் கறங்க - வளைந்த கோட்டையுடைய யாழும் பலவாகிய 
இயங்களும இயம்ப ; கைபயப பெயாத்து மை யிழுது இழுகி 

மெல்ல எடுத்து மையாகிய மெருகினையிட்டு ; ஐ பவி 
சிதறி - வெண் சிறுகடுகைத் தூவி ; ஆமபல் 2 F- ஆம்பற் 
குழலை யூதி ; இசைமணி எறிந்து - ஓசையைச் செய்யும் மணியை 
யியக்கி ; காஞ்சி பாடி - காஞ்சிப் பண்ணைப் பாடி ; நெடுநகர் 
வரைப்பில் கடி நறை புகைஇ - நெடிய மனையின்கண் நறுமணம் 
கமழும் அகில் முதலியவற்றைப் புகைத்து ; காதலம் தோழி - 
அன்புடைய தோழியே; காக்கம் வமமோ - காப்போமாக வருக; 
வேந்துறு விழுமம் தாங்கிய - வேந்தனைக்குறித்துச் செய்யப் 
பெற்ற இடுக்கணைத் தானே ற்றுக் காத்த ; பூம் பொறிக் கழற் 
கால் நெடுந்தகை புண் - பூத் தொழில் பொறிக்கப்பட்ட கழலை 


கையை 


மூலமும் உரையும் 


கசாங .. 


று . 


என 


ஆசிரியர் 


யணிந்த காலையுடைய நெடுந்தகையாகிய தலைவற்குண்டாகிய 
புண்களை , எ 

நகர் வரைப்பில் , மனைச்செரீஇ , கறங்க , இழுகி , சிதறி , ஊதி, 
எறிந்து , பாடி , புகைஇ , நெடுந்தகை புண்ணை , தோழி , காக்கம் வம் மோ 

மாறிக்கூட்டி வினை முடிவு செய்க . இரவமொடு வேம்புமனைச் 
செருகுதல் முதலிய செயல்கள் பேய்கள் புண்ணுற்றோன வந் 
தாடாவாறு காத்தற்குச் செய்வன . நெடுந்தகை புண்ணுற்றதற்குக் 
காரணம் கூறுவாள் , வேந்துறு விழுமம் தாங்கிய நெடுந்தகை யென் 
றாள் . நோய்க்கெல்லாம் காரணம் பற்றாதலின் , பற்றறுதி குறித்துக் 
காஞ்சிப்பண் பாடப்பட்டது . 

விளக்கம் : இப் பாட்டுப் பேய்க்காஞ்சியென ஏடுகளில் துறை 
வகுக்கப்பட்டுள்ளது ; பேய்க்காஞ்சியாவது பிணம் பிறங்கிய களத்து 
வீழ்ந்தார்க்கு , அணங்காற்ற வச்சு றீஇ யன்று ( பு . வெ . மா . ச : கஎ ) 
என வரும் . இப் பாட்டு அதற்குப் பொருந்தாது ; அடலஞ்சா நெடுந் 
தகை புண் , தொடலஞ்சித் துடித்து நீங்கின்று ( பு . வெ . மா . ச : கக5 ) 
என வரும் . தொடாக் காஞ்சிக்கண் அடங்கும் ; எங்ஙனமெனின் , பேய் 
தொடுதற் கஞ்சி நீங்குமாறு புண்ணுற்று வீழ்ந்த மறவனுடைய மனைவி 
காப்பது இதன்கட் கூறப்படுகிறது ; இன்னகை மனைவி பேஎய்ப் புண் 
ணோற் றுன்னுதல் கடிந்த தொடாக்காஞ்சி ( தொல் . புறத் . உச ) என 
கூறுவது 

காண்க . நச்சினார்க்கினியரும் இப் பாட்டைத் 
தொடாக்காஞ்சித் துறையென்றே கொள்வர் . இரவமரத்தின் தழையும் 
வேம்பின் தழையும் பேய் நெருங்காவாறு கடிவன . வாங்கு மருப்பு - 
வளைந்த கோடு . மையிழுது கொண்டு மனையை ஒப்பனை செய்தற்கண் 
கை பையச் செல்லுமாதலின் ஒப்பனை செய்தலைக் கைபயப் பெயர்த் 
தென்றாள் . பிறந்த பொழுதேயும் பெய் தண்டார் மன்னர்க் குடம்பு 
கொடுத்தாரே மூத்தார் ( புறத் . கடகஅ ) என்ற கருத்தால் , 
விழுமந் தாங்கினானென்றும் , அதனால் , “ பழி தீர் கொடைக் கடனாற்றிய 
புகழ் ( புறத் . கஉஎச ) பெற்று மேம்படுதலின் , “ நெடுந்தகை யென் 
றும் கூறினாள் . போரிற் பெரும்புண்பட்டு வீழ்ந்த மறவர்க்கு மருத்து 
வம் செய்வோர் மனையைத் தூய்மை செய்து ஒப்பனை செய்வதும் இனிய 
இசை பாடுதலும் நறிய விரைப் பொருள்களைப் புகைத்து எங்கும் நறு 
மணங் கமழுமாறு செய்வதும் பண்டைத் தமிழ் மக்கள் மரபு . 

உ 12 . சேரமான் பாலைபாடிய பெருங்கடுங்கோ 
சேரமான் பாலைபாடிய பெருங்கடுங்கோ முடிவேந்தருள் ஒருவனா 
தலேயன்றி நல்லிசைச் சான்றோர் வரிசையிலும் ஒருவனாகத் திகழ்ப 
வன் . அருந்திறல் படைத்த மறவனொருவன் போரில் புண்பட்டு இறந் 
தான் . அவனது பேராண்மை புலவர் பாடும் புகழ் படைத்தது . அவன் 
புகழ் நாடுமுற்றும் பரவியிருந்தது . அவனைக் காண்பது குறித்துச் 
சான்றோர் ஒருவர் அவனூர்க்குச் சென்று வினவினார் . வினவப்பட் 
டோர் , ஐய , பகைவரொடு செய்த போரில் , வேல் மார்பில் , ஊடுருவ 
வும் , அஞ்சாது பொருது செய்தற்கரிய செயலால் பெறற்கரிய வென்றி 
யும் புகழும் எய்திய வீறுடையவன் அவன் ; அவன் யாண்டுளன் என 
வினவுகின்றீர் ; போரிற் பகைவர் அவன் உடம்பு தெரியாதவாறு 
அழித்துச் சிதைத்தனர் ; அதனால் உயிர் நீங்கிற்று . ஆயினும் , அவன் 
தன் நல்லிசையை உலகில் நிறுவிப் புலவர் பெருமக்களின் நாநவில் 


வேந்துறு 


புறநானூறு 


செய்யுளில் நிலை பெற்றுள்ளான் என்றனர் . இவ்விடை பெருங் கடுங் 
கோவின் புலமையுள்ளத்தை இயக்கி இப்பாட்டு வெளி வருவதாயிற்று . 
இப்பாட்டு இடையிடையே சிதைந்துள்ளது . 

எஃகுளங் கழிய விருநில மருங்கின் 
அருங்கட னிறுத்த பெருஞ்செ யாளனை 
யாண்டுள னோவென வினவுதியாயிற் 


( 51 


வருபடை தங்கிய கிளர்தா ரகலம் 
அருங்கட னிறுமார் வயவ ரெறிய 
உடம்புந் தோன்றா வுயிர் கெட்டன்றே 
மலையுநர் மடங்கி மாறெதிர் கழியக் 


உரை : 


: 


மிக்க 


அலகை போகிச் சிதைத்துவே ருது 
பலகை யல்லது களத்தொழி யாடு , 
சேண்விளங்கு நலலிசை நிறீ இ 
நாநவில் புலவர் வாயு ளானே . 
திணை .........பாலபாடிய பெருங்கடுங்கோ பாடியது . 

எஃகு உளம் கழிய - பகைவர் எறிந்த வேல் 
நெஞ்சிற் பாயந் துருவிச் செல்ல ; இருநில மருங்கின் - பெரிய 
நிலத்தின்கண் இருந்து ; 

அருங்கடன 

இறுத்த பெருஞ் 
சயாளனை - ஆற்று தற்கரிய கடமையினை 

ஆற்றிய 
செய்கையையுடைய சானசோனாகிய மறவனை ; யாண்டுளன் என 
வினவுதி - எவ்விடத்துள்ளான் என வினவுகின்றாய் ; ஆயின் - 
ஆராயுமிடத்து; ............வருபடை தாங்கிய கிளர்தார் அகலம் 
தன்னைக் குறித்துவரும் மாற்றார் 

எதிரேற்றறகுக் 
கிளர்ந்தெழும மாலையணிந்த மார்பை ; அருங்கடன் இறுமார் 
வயவர் எறிய - தம்முடைய அரிய கடனையாற்றுதல் வேண்டிப் 
பகைவர் எறிதலால் ; உடமபும் தோன்ற உயிர் கெட்டன்று 
அம்பும் வேலும் மொய்த்து உடம்பும் கட்புலனாகாத உயிரும் 
கெட்டன ; மலையுநர் மடங்கி மாறு எதிர் கழிய - பொருகின்ற 
பகைவர் பிறக்கிட்டு முரணவிந்து கெடுதலால் ; .... 

அலகை 
போகிச் சிதைந்து வேறாகிய பலகையல்லது - காக்கும் அமைதி 
கெட்டுச் சிதைந்து துணி 

துணியாகிய கேடக மொழிய; 
களத்து ஒழியாது - போர்க்களத்தே கிடந்தொழியாமல் ; சேண் 
விளங்கு நல்லிசை நிறீஇ - திசைமுற்றும் பாவி விளங்கும் நல்ல 
புகழை நிலைநாட்டி ; 

நவில் புலவர் வாயுளான் - நாவால் 
நல்லுரை பயிலும் புலவருடைய வாயிலிருந்து வரும் செய்யு 
ளிடத்தே யுள்ளான் ; எ 


படையை 


று . 


மூலமும் உரையும் 


காது 


இறுத்தற்கரிய கடன்களை முற்றவும் ஆற்றினமையின் , 

பருஞ் 
செயாளன் என்றார் . செய் என்னும் முதனிலைத் தொழிற்பெயர் அரிய 
வினை குறித்து நின்றது . தாங்கிய என்னும் வினையெச்சம் கிளரகலமென 
யையும் வினைத்தொகையது வினையொடு முடிந்தது . கிளர் தாரென 
வியைத்து வண்டு கிளரும் மாலையென வுரைப்பினுமமையும் ; அவ்வழி , 
தாங்கிய அகலம் என இயையும் . கிளரகல மென்றவழித் தார் இடை 
நிலை . இம்மறவன் தன்னோடு ஒத்த மறவரோடே பொருது வீழ்ந்தான் 
என்பார் , " அருங்கடன் இறுமார் வயவர் எறிய என்றார் . கட்புலனாகத் 
தோன்றும் உடம்பும் தோன்றாத உயிரும் கெட்டன என உடம்பையும் 
உயிரையும் பிரித்தோதினார் , இருத்தற்குரிய இடங் காட்டலாகாமை 
விளக்குதற்கு . கெட்டன்றென்பதை உடம்புக்கும் கூட்டுக . இனி உடம் 
பும் தோன்றாதெனக்கொண்டு தோன்றாதென்பது ஈறுதொக்கதென் 
றுரைப்பினுமமையும் . அலகை , காப்பாகும் அளவு . வாயென்றது ஆகு 
பெயரால் அதனால் உரைக்கப்படும் செய்யுள் மேலதாயிற்று . பெருஞ் 
செயாளனை வினவுதி : ஆயின அவன் உடம்பும் உயிரும் கெட்டன ; 
பலகையல்லது ஒழியாது ; அவன் புலவர் வாயுளான் என வினைமுடிபு 


செய்க . 


விளக்கம் : எஃகு , வேலும் வாளும் குறித்துநிற்கின்றது : இது 
முதலாகுபெயர் . அருங்கடன் என்றது ஏனைப் பாண் கடன் , புரவுக் 
கடன் முதலியன போலாது போரிற் பகைவரை வஞ்சியாது பொருந் 
தொழில் ; இது படைக்கடன் ( புறத் . க 00 சு ) செஞ்சோற்றுநிலை 
( புறத் . கஙருச ) எனவும் கூறப்படும் . இது பெருஞ்செயலாகப் 
பேணப்படுவதுபற்றி , இதற்குரிய மறவரைப் பெருஞ்செயாளரென் 
றும் , பெருஞ்செயாடவர் ( புறத் . ககூசு ) என்றும் சான்றோர்சிறப்பிப்பர் . 
செய்கையென்னும் வினைப்பெயரின் செய்யென்னும் முதனிலை மட்டும் 
நின்று பெயராய் வினையை யுணர்த்துதலால் , இது முதனிலைத் தொழிற் 
பெயரெனப்படுவதாயிற்று . தோன்றாவுயிரெனவே , உடம்பு தோன்றும் 
என்பது வருவிக்கப்பட்டது . உயிர்க்குக் கேடு கூறியது , உடம்பின் கண் 
நில்லாது நீங்கிய நீக்கம் குறித்து நின்றது . புலவர் வாயுளான் என் றமை 
யின் , கேடு உடம்பிற்கும் , நீக்கப் பொருண்மை உயிர்க்கும் கொள்க . 
மாறு எதிர் கழறிய என்பது பாடமாயின் , எதிர் மாறு கழறிய என 
இயைத்து எதிர்மாற்றம் கழறிக் கூறிய என்று உரைக்க . சேண் விளங்கு 
நல்லிசை . நாடிடையிட்டும் காலமிடையிட்டும் சென்று நிற்றல்பற்றிச் 
சேண்விளங்கு நல்லிசை யென்றார் . சேண் என்றதற்குத் துறக்கவுல 

வுரைத்து , புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் , வலவ 
னேவா 

வூர் தி , யெய்துப வென்பதஞ் செய்வினை முடித் 
( புறம் . உஎ ) தென்பதைக் காட்டுவாருமுளர் . 


கென 


வான 


உவு .. அண்டர் நடுங்கல்லிலும் 
கரந்தைப் போருடற்றி மேம்பட்ட வீரனொருவனைக் கல் நாட்டி 
ஆயர் சிறப்புச்செய்ய , அதனை அண்டர் நடுங் கல்லெனப் பாராட்டிப் 
பாடிய தனால் , இவர் அண்டர் நடுங்கல்லினார் எனப்படுகின்றார் . இவர் 
பெயர் அடை நெடுங்கல்லியாரென்றும் காணப்படுகிறது . அடைநெடுங் 
கல்வியாரென்றோதி , இவர் ஒருவரையடுத்து அரிதிற் பெறுதற்குரிய 
கல்வியை எளிதில் பெற்று நெடிதுடையார் என்று பொருள் கூறவும் 
படுகிறது . இவரைப் பற்றித் தெரிந்து கோடற்குரிய குறிப்புக்கள் 


கசுகர் 


புறநானூறு 


சு 


கிடைத்தில . இவர் மகட்பாற் காஞ்சியை விரும்பிப் பாடியுள்ளார் . 
ஈண்டுக் காணப்படும் இவரது பாடாண்பாட்டு ஏடுதோறும் சிதைந்து 
காணப்படுகிறது . அழும்பில் என்னும் ஊரையும் கோசரது அவைக் 
களத்தையும் இப்பாட்டின் கட் குறித்துள்ளார் . இது புதுக்கோட்டைப் 
பகுதியில் உளது ; இப்போது அம்புக் கோவில் என வழங்குகிறது ; இங் 
குள்ள கல்வெட்டு இராஜராஜ வளநாட்டுப் பன்றியூர் நாட்டு அழும் 
பில் ( E. S. Ins . 458 ) என்று குறிக்கிறது . ஒருவன் பகைவர் எறிந்த 
வேல் தைத்துத் தங்கிய மார்புடனே , வண்டியின் ஆழிக்குடம் தன்பாற் 
செருகிய ஆர்க்காலொடு நின்றாற்போல உயிரிழக்கும் நிலையை யெய்த 
அவன் துணைவன் தும்பை சூடிப் போர்க்கெழுரலை இதன்கண் உரைக் 
கின்றார் . இப்பாட்டு இடையிடையே சில அடிகள் சிதைந்துளது . 

ஒண் செங் குபலித் தண்கடங் கலங்கி 
வாளை நீர்நாய் நாளிரை பெறூஉப் 
பெறாஅ வறையரா வரா அலின் மயங்கி 
மாறுகொண் முதலையொ டூழ்மாறு பெயரும் 
அழுப் பில னடங்கான் றகையு மென்னும் 
வலம்புரி கோச ரவைக்கத் தானும்) 
மன்று ளென்பது கெட ......... தானே பாங்கந் 
கார்சூழ் குறட்டின் வேனிறத் திங்க 
உயிர்புறப் படா அ வளவைத் தெ . !ரத் 
தெற்றிப் பாவை திணி மண லயரும் 
மென்றோண் மகளிர் நன்று புரப்ப 
இமிழ்ப்புற நீண்ட பாசிலைக் 

கமழ்பூந் தும்பை நுதலசைத் தோனே . 
திணை : தும்பை . துறை : பாண்பாட்டு . அண்டர் நடுங்கல்லினர் பாடியது , 

உரை : ஒண் செங் குரலித் தண் கயம் கலங்கி - ஒள்ளிய 
செங்குரலிக்கொடி நிறைந்த தண்ணிய நீர்நிலை கலங்க ; வாளை 
நீர்நாய் நாளிரை பெறூஉ - வாளைமீனை நீர்நாய் தன் நாட் காலை 
யுணவாகப் பெற்றுண்டு ; பெறாஅ உறை அராஅ வராலின் 
மயங்கி - உணவு பெறாமல் அங்கே யுறையும் பாம்புகளை வரால் 
மீன் எனக் கருதி மயங்கி ; மா றுகொள் முதலையொடு ஊழமாறு 
பெயரும் அழும்பிலன் - மாறுகொள்ளும் முதலைகளோடு முறை 
முறை 

மாறுபட்டு நீங்கும் அழும்பில் என்னும் ஊரையுடை 
யோன் ; அடங்கான் தகையும் என்னும் - அடங்கானாய் எதிர் 
நின்று பொருவன் என்று கருதி யெழும் ; வலம்புரி கோசர் 
அவைக்களத் தானும் - வெற்றி விரும்பும் கோசருடைய அவைக் 
களத்தின் கண்ணும் ; மன்றுள் என்பது கெட ... ...... போர்க் . 
களத்தின் நடுவிடமென்பது இல்லையாக ............. ; தானே பரங் 


மூலமும் உரையும் 


கற்கு - தான் தோழன்பொருட்டு ; ஆர்சூழ் குறட்டின் வேல் 
நிறத்து இங்க - ஆர்க்கால்கள் சூழச் செருகப்பட்டுத் தோன்றும் 
குடம்போல வேல் மார்பிடை.ப பாய்ந் தழுந்தித் தங்க ; உயிர் 
புறப்படா அளவை - உயிர் உடம்பின் நீங்கற் கூசலாடுமளவில் ;; 
தெறுவர - வெகுட்சி தோன்ற ; தெற்றிப் பாவை திணிமணல் 
அயரும் - திண்ணைமேல் வைத்து விளையாடும் பாவையைத் 
திணித்த மணலின்கண் வைத்து விளையாட்டயரும் ; மென்றோள் 
மகளிா நன்று புரப்ப - மெல்லிய தோளையுடைய பெண்கள் மிகவும் 
பேணி வளர்க்க ; இமிழப்புற நீண்ட பாசிலைக் கமழ் பூந்தும்பை - 
விளக்கமிக நீண்ட பசிய இலைகளையுடைய மணங்கமழும் தும்பைப் 
பூவால் தொடுக்கப்பட்ட கண்ணியை ; நுதலசைத்தோன - தன் 
நெற்றியிலே கட்டினான் ; எ - று . 

நீர் நாய் வாளையை இரையாகப்பெற்று , இரைபெறாமல் மாறுகொள் 
முதலைகளோடு மயங்கி ஊழ் மாறு பெயரும் என இயைத்துரைக்க . 
வாளை யுண்டதனோடமையாது , மயங்கி முதலையொடு மாறுபடும் என் 
றது , முன்னே பகைவரை வென்றதனோடமையாது தம்மின் வலிமிக்க 
பகைவரோடு மாறுபட்டு நீங்கும் மறவர் பண்புணர்த்தி நின்றது . அழும் 
பில் வேளிர்க்குரியது : " மானவிறல்வேள் அழும்பில் ( மதுரை: சச-5 ) 
என மாங்குடி மருதனார் குறிப்பது காண்க . கோசர் , சொல்வன்மைமிக்க 
ஒருவகை வீரர் . மன்றுள் - போர்க்களத்தின் நடுவிடம் . தெற்றியிடத்தே 
வைத்தாடுதற்குரிய பாவையை மணலிடத்தே வைத்தாடும் இளமைப் 
பருவத்து மகளிரென்றதற்கு தெற்றிப்பாவை மணலயரும் மென் 
றோள் மகளிர் என்றார் . நுதலிடத்தே தோன்றச் சென்னியிற் கட்டு 
தலின் , தும்பைக் கண்ணியை நுதலிடத்தே கட்டினான் என்றார் . 

நீர் நாய் , நாளிரைபெற்று , மயங்கி , முதலையொடு ஊழ்மாறு பெய 
ரும் என இயையும் . வேல் நிறத்து இங்க பாங்கற்கு உயிர் புறப்படாஅ 
அளவைத் தும்பையை நுதலசைத்தான் என வினை முடிவு செய்க . 

விளக்கம் : பாண்பாட்டாவது , வெண்கோட்ட களிறெறிந்து 
செங்களத்து வீழ்ந்தார்க்குக் , கைவல் யாழ்ப்பாணர் கடனிறுத்தன்று 
( பு . வெ.மா. எ : கக ) என வரும் . இதனிடையே சில அடிகள் சிதைந் 
தமையின் இத்துறை யமைதி நன்கு காண வியல வில்லை . 
பாட்டு என்றும் பாட வேறுபாடுண்டு , இரை பெறா துறையும் அரவினை 
வராலென மயங்கிச் செல்லும் . நீர் நாயொடு முதலை மாறுகொண்டு 
பொரும் ; நீர் நாய் தோற்பின் வேறு நீர் நாய் வென்ற முதலையொடும் , 
முதலை தோற்பின் வென்ற நீர் நாயொடு வேறு முதலையும் முறையே 
பொரும் என்பது விளங்க " ஊழ்மாறு பெயரும் என்றாரென்க . " அழும் 
பில் "சோழ வேந்தர்க்குரிய தென்பது , " பிணையலங்கண்ணிப் பெரும் 
பூண் சென்னி அழும்பில் " ( அகம் . சச ) என்பதனாலறிக. 


பாடாண 


கசு அ 


புறநானூறு 


உ வுசு . ஒரம் போகியார் 


யவர் . 


பகை 


ஓரம்போகியார் மருதத்திணையைப் பாடுவதில் சதுரப்பாடுடை 

ஆதனவினியென்னும் சேரமான் ஒருவன் காலத்தவர் . அவினி 
யின் பெயரால் அவினியாறு என்றோர் ஆறு பூழிநாட்டில் இருந்திருக் 
கிறது எனக் கல்வெட்டுக்களால் ( A. R. 96 of 1906 ) அறியப்படுகிறது . 
ஐங்குறு நூற்று மருதப் பகுதியைப் பாடியவர் , மகளிர் தாம் விரும்புவன 
வற்றுள் தம் நாட்டு வேந்தன் இனிது நெடிது வாழ்தலை ஒன்றாக விரும் 
புவரென்பதைப் பல பாட்டுக்களில் எடுத்தோதியுள்ளார் . இயற்கைப் 
பொருள்களின் நலங்களையும் ஏனை உயிர்களின் 

அமைதிகளையும் 
நுனித்து நோக்கி அழகுறப் பாடும் ஆற்றலுடையவர் . இவர் பாடிய 
வாகப் பல பாட்டுக்கள் தொகை நூல்களுள் உள்ளன . ஒருகால் 
வேந்தன் போர் குறித்து வீரர் பலரும் வந்து 

வீரர் பலரும் வந்து தொகுமாறு தூது விடுத் 
தான் , வீரர் பலரும் திரண்டு வந்தனர் . ஒரு மறவன நூலரி மாலை 
யணிந்து கையில் வாளொன் றந்திக் காலால் நடந்து வந்தான் . 
வரும் வந்து போர் முகத்து நின்றனர் . போர் கடுமையாக நிகழ்ந்தது . 
அப்போரில் வாளேந்திவந்த மறவன் பகைவர் படையில் களிறுகளையும் 
வீரர்களையும் பொருதழித்து மேம்பட்டான் . அவனுடைய போர்ச் 
செயல்கள் ஓரம்போகியாரது காட்சியைக் 

கவர்ந்தன . தக்கதோ 
ரிடத்தே யிருந்து போரை நோக்கி நின்ற இச்சாள் சர் இம்மறவனைக் 
கூர்ந்து நோக்கினார் . அப்போது அவன் கைவாள் எதிர் நின்று பொருத 
பகைவீரன்களிற்றை யெறிந்து வீழ்த்திற்று . களிறும் வீழ்ந்தது : வாளும் 
கோணிப் போயிற்று . உடனே அதன்மேனின்றும் வீழ்ந்த வீரன் 
எழுந்து வந்து பொருதற்குள் , வீழ்ந்த களிற்றின் மருப்பிடையே 
வாளைத் தொடுத்துக் கோணலைப் போச்கிச் செம்மை செய்துகொண்டு 
அவன வரவு நோக்கி நின்றான் . அவ்வீரன் தான் தப்பியது தன் நல் 
வினையெனக் கருதித் தான் கைக் கொண்ட வேலுடன் இம்மறவற்கஞ்சி 
யோடத் தலைப்பட்டான் . அதுகண்டவன நாணி நகைப்பானாயினான் .. 
இம் மறச்செயல் ஒரம்போகியார்க்கு உவகை பயந்தது . அஃது இ 
பாட்டாய் வெளிப்பட்டது . 

வருகதில் வல்லே வருகதில் வல்லென 
வேந்து விடு விழுத்து தாங்காங் கிசைப்ப 
நூலரி மாலை சூடிக் காலின் 
தமியன் வந்த மூதி லாளன் 
அருஞ்சமந் தாங்கி முன்னின் றெறிந்த 
ஒருகை யிரும் பிணத் தெயிறு மிறையாகத் 
திரிந்த வாய்வா டிருத்தாத் 
தனக்கிரித் தானைப் பெயர்புற நகுமே . 
திணையும் துறையும் அவை . ஓரம்போகியார் பாடியது . 

வல் வருகதில் வல் வருக தில என -விரைய வருக 
விரைய வருக என்று ; வேந்துபடு விழுத்தூது ஆங்காங்கே 
இசைப்ப - வேந்தன் விட்ட பெரிய தூதுவர் போந்து வீரருறை 
யும் இடந்தோறும் ஆங்காங்குச் சென்று தெரிவிக்க ; தூலரி 


சி 


5 


உரை : 


மூலமும் உரையும் 


யோடிய 


நி . 


மாலை சூடி . - நூலை யரிந்து கட்டிய நூலரி மாலையைச் சூடிக் 
கொண்டு ; காலில் தமியன் வந்த மூதிலாளன் - காலால் நடந்து 
தனியனாய் வந்த மறக்குடி மறவன் ; அருஞ்சமம் தாங்கி - தடுத் 
தற்கரிய போரில் பகைவரை மேற்செல்லாவாறு தடுத்து ; 
முன்னின் றெறிந்த ஒருவகை இரும்பிணத்து எயிறு- தான் 
முன்னே நின்று வாளால் வெட்டி வீழ்த்தின களிறாகிய பிணத் 
தினது கோட்டிடையே ; றையாகத் திரிந்த வாய் வாள் 
திருத்தா-வளைவாகக் கோணிய கூரிய வாளை நிமிர்த்துக்கொண்டு ; 
தனக்கு இரிந்தானைப் பெயர் புறம் நகும் - தன்னைக் கண்டு அஞ்சி 

பகைவனை அவன் பெயர்த்துக் காட்டிய புறங்கண்டு 
நகாநிற்கும் ; எ 

உயர்ந்தோன் தூதாகலின் . விழுத்தூது என்றார் . பொன்னரி 
மாலையின் வேறுபடுத்த " தாலரிமாலை " யெனப்பட்டது . இறந்த யானை 
யின் உடம்பை ஒருகை யிரும்பிணம் என்றார் . மிறை - வளைவு . வாள் 
திருத்தக்கண்ட மறவள் அஞ்சிப் புறங்கொடுத்தோடக்கண்ட மூதி 
லாளன் , அவன் செயல் மறமுடையார்க்கு இழிவு தருவதுபற்றி நாண 
முற்று நகைத்தானாதலின் , நகும் என்றார் . இசைப்ப சூடி , வந்த 
மூதிலாளன் , திருத்தா , நகும் என வினை முடிவு செய்க . 

விளக்கம் : இது பாண்பாட்டு என்னும் துறை ; புலவர் ஆக்கித் 
தரும் இதனைப் பாணன் தன் யாழிலிட்டுப் பாடுதலின் , துறை அவன் 
மேல தாயிற்று . தூ திசைத்தது செவியிற்பட்ட மாத்திரையே ஊர்தி 
யொன்றும் கருதாது விரையப் போந்தமை தோன்ற , காலில் தமியன் 
வந்த மூதிலாளன் என்றார் . யானைபோலும் வயவர் பிணமும் கிடத் 
தலின் , யானைப் பிணத்தை, ஒருகை யிரும்பிணம் என்று வெளிப் 
படுத்தார் . வாள் திரிந்ததாயினும் , அதன் வாய் மடியாமையின் , எயிற் 
றின் இடையே தொடுத்து வளைவு போகத் திருத்தினானென்பார் ,, 
“ திரிந்த வாய் வாள் திருத்தா என்றார் . இதனை வஞ்சித்திணைத் துறை 
களுள் , அழிபடை பட்டோர் தழிஞ்சிக்கும் , வருவிசைப் புனலைக் 
கற்சிறை போல , ஒருவன் தாங்கிய பெருமைக்கும் , திறம்பட வொரு 
தான் மண்டிய குறுமை க்கும் காட்டுப் . 


. 


உ வுரு . அரியில் கிழார் 
ஒருகால் ஒரு தலைவன் பகைவருடன் போர் செய்ய நேர்ந்தான் . 
இருதிறத்தாருடைய படைகளும் கைகலந்து போர் செய்தன . நெல் 
மூடைகளைப்போல இருமருங்கும் பிணங்கள் குவிந்தன . அவற்றிடையே 
நின்று அவன் போருடற்றுங்கால் பகைவர் எறிந்த வேல் அவன் மார் 
பிற் பாய்ந்து உருவிற்று . புண்ணினின்றும் குருதி பெருக்கெடுத் 
தொழுகிற்று . அவனும் நின்று போர் செய்யமாட்டாது நிலத்தே சாய்ந் 
தான் . அவன் கையிலிருந்த வேலைத் துடியன் தாங்கினன் ; தோற் 
படையைப் பாணன் வாங்கிக் கொண்டான் . சான்றோர் பலர் அவனைச் 
சூழ்ந்து கொண்டனர் . இச்செய்தி பாசறைக்குத் தெரிவிக்கப்பட்டது . 
தெரிவித்தவருள் சால்புடைய மறவன் ஒருவன் . தலைவன் வீழ்ந்தது 


கஎன 


புறநானூறு 


. 


தெரிவிக்குங்கால் , பாசறையில் உள்ளவர்களே ! நம் தலைவன் கைய 
தாகிய வேல் துடி கொட்டுவோன் கையில் உளது ; தோலாகிய கேடயம் 
பாணன் கையில் உளது ; அவன் சூடிய மாலையும் வாடி விட்டது ; தலை 
வன் வேல் மார்பில் ஊடுருவிப்போக , குருதி சோர நிலம் சேர்ந்தான் 
சான்றோர் 

பலரும் அவனைச் சூழ்ந்து நின்று அவன் சால்பினைப் 
பாராட்டினர் ; பாராட்டுமிடத்து , தலைவன் தன்னுடைய நாட்டு மருத 
நிலத்தூர்களை முன்வந்த இரவலர்க்கீத்தொழிந்தான் - இறுதிக்கண் வந்த 
இரவலர் தலைவனுக்கு எஞ்சிநின்ற கரம்பை மிக்க சிறுரைக் கொடுத் 
தான் என்றனர் ; அது கேட்டுத் தலைமகன் நாணித் தலை கவிழ்ந்தான் ; 
என்னே அவன் சால்பிருந்தவாறு என்று தெரிவித்தான் . இதனை 
உடனிருந்து கேட்டார் அரிசில்கிறார் . தலைவனது தலைமைப் பண் 
பறிந்து பாராட்டும் தானை வீரர் சொல் அவர்க்கு மிக்க வு வகையைத் 
தந்தது . இப்பாட்டினைப் பாடினார் . இதனுள் சில பகுகள கிடைக்க 
வில்லை . 

பாசறை யீரே பாசறை யீரே 
துடியன் கையது வேலே யடிபுணர் 
வாங்கீரு மருப்பிற் றீந்தொடைச் சீறியாழ்ப் 
பாணன் கையது தோலே காண்வரக் 
கடு தெற்று முடையின் ......... 
வாடிய மாக மலைந்த சென்னியன் 
வேந்து தொழி லயரு மருந்தலைச் சுற்றமொடு 
நெடுநகர் வந்தென விடுகணை மொசித்த 
மூரி வெண்டோள் . 
சேறுபடு குருதிச் செம்மலுக் கோடி 
மாறுசெறு நெடுவேன் மார்புளம் போக 
நிணம்பொதி கழலொடு நிலஞ்சேர்ந் தனனே 
அதுகண்டு , பரந்தோ ரெல்லாம் புகழத் தலைபணித் 
திறைஞ்சி யோனே குருசில் பிணங்குகதிர் 
அலமருங் கழனித் தண்ணடை யொழிய 
இலம்பா டொக்கற் தலைவ கோர் 

கரம்பைச் சீறூர் நல்கின னெனவே . 
திணை : வாகை : துறை : சால்புமுல்லை . அரிசில்கிழார் பாடியது . 

பாசறையீரே பாசறையீரே - பாசறையில் உள்ள 
வர்களே பாசறையில உள்ளவர்களே ; துடியன் 

கையது 
வேல் - துடிப்பறை கொட்டுவோன் கையில் உளதாயிற்று வேல் ; 
அடிபுணர் வாங்கு இருமருப்பின் - அடிகாறும் புணர்க்கப்பட்ட 
ளைந்த கரிய கோட்டினையும் ; தீந்தொடை - இனிய இசையை 
யெழுப்பும் நரம்பினையுமுடைய ; சீறியாழ்ப் பாணன் 


க 


உரை : 


கையது 


மூலமும் உரையும் 


மார்பை 


தோல் - சிறிய யாழையுடைய பாணன் கையதாயிற்று கேடயம் ; 
காண்வரக் கடுந்தெற்று மூடையின் - காட்சியுண்டாக 

காட்சியுண்டாக நெருங்க 
அடக்கிய மூடைகள் போல ; 

வாடிய மாலை மலைந்த 
சென்னியன் - வாடிய மாலையையணிந்த தலையையுடைய 

நம் 
தலைவன் ; வேந்து தொழில் அயரும் அருந்தலைச் சுற்றமொடு - 
அரசன் தனக்குரிய அரசியற் றொழிலைச் செய்யும் அரிய தலைமை 
யினையுடைய அமைச்சர் முதலிய சுற்றத்துடனே ; நெடுநகர் 
வந்தென - நெடிய நகர்க்கு வந்தானாக ; விடுகணை மொசித்த 
பகைவர் எய்த அம்புகள் மொயத்த ; மூரி வெண்டோள் .. 
மூரிய வெள்ளிய தோள் ......... ; செம்மல்- தலைவனாகிய அவன் ; 
சேறுபடு குருதி உக்கு - நிலத்தைச் சேறு செய்யும் குருதியைச் 
சொரிந்து ; ஓ - ஐயோ ; மாறு செறும் நெடுவேல் மார்புளம் 
போக - மாற்றார் செற்றங் கொண்டெறிந்த நெடிய வேலானது 

உருவிக்கொண்டு உள்ளே புதைய ; நிணம் பொதி 
கழலொடு நிலம் சேர்ந்தனன் -பிணங்களிடையே நின்று பொருத 
லால் நிணம் படிந்த கழலுடனே நிலத்தில் வீழ்ந்தான் ; அது 
கண்டு 

அவன் வீழ்ந்தது கண்டு ; பரந்தோர் எல்லாம் - அல 
மரலுற்ற சான்றோரெல்லாம ; பிணங்கு கதிர் அலமரும் கழனித் 
தண்ணடை யொழிய - கதிர்கள் தம்மிற் பின்னிக கொண்டசை 
யும் நெற்கழனிகளையுடைய மருத நிலத்தூர்கள் முன்னே 
இரவலர்க்குக் கொடுத் தொழிந்த தனால் ; இலம்பாடு ஒக்கல் 
தலைவர்க்கு -வறுமையுற்ற இரவலராகிய சுற்றத்தின் தலைவனுக்கு ; 
ஓர் கரம்பைச் சீறூர் நல்கினன் 

புகழ - எஞ்சி நின்ற 
தொரு கரம்பையையுடைய சிறிய ஊரைக் கொடுத்தான் என்று 
புகழ்ந்தோத ; குருசில் - குரிசிலாகிய அவன் ; தலை பணிந்து 
இறைஞசியோன் - நாணித் தலைகுனிந்து தாழந்தான . அவன் 
சால்பிருந்தவாறு என்னே ; எ 

வேலும் தோலும் பாணன் முதலாயினார்க்குச் செல்வம் வழங் 
கற்குத் துணை செய்தமையின் , அவை அவர் கையகத்துச் சேர்ந்தன ; 
அவற்றைக் கையாண்ட தலைவன் இனிக் கையாளான் என்பது குறித் 
தற்கு . பிறர்பால் காண்டற்கரிய ஆற்றலும் அறிவுமுடையாரே அரசி 
யற்றலைமைச் சுற்றமாதல் பற்றி அவரை அருந்தலைச்சுற்ற மென்றார் . 
உயிர் இழக்கும் நிலையிலும் சான்றாண்மை குன்றாமை தோன்ற , புகழத் 
தலை பணிந்து இறைஞ்சியோன் என்றார் . பாசறையீரே , துடியன் 
கையது வேல் , பாணன் கையது தோல் ; சென்னியன் , செம்மல் , நிலம் 
சேர்ந்தனன் ; கண்டு , எல்லாம் நல்கினன் எனப் புகழ , குருசில் , 
இறைஞ்சியோன் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : சால்புமுல்லையாவது , வான்றோயு மலையன்ன சான் 
றோர் தம் சால்புரைத்தன்று ( பு , வெ . அ : கூக) என வரும் . இசை 
தொடுத்தற்குரிய நரம்பு தொடையெனப்பட்டது . << பொன் வார்ந் 
தன்ன புரியடங்கு நரம்பின் தொடையமை கேள்வி ( பெரும்பாண் , 
கரு - சு ) என்று பிறரும் கூறுவது காண்க . கடுந்தெற்று மூடை , " கடுந் 


எனப 


கஉ 


புறநானூறு 


தெற்று மூடையின் டங்கெடக் கிடக்குஞ் சாலி நெல்லின் சிறைகொள் 
வேலி ( பொருந . உசரு : சு ) என்பதன்கண் கடுந்தெற்று மூடை 
யென்றதற்கு நச்சினார்க்கினியார் , " நெருங்கத் தெற்றின குதிர் என்று 
பொருள் கூறுவர் . மாறுபாட்டால் உண்டாகும் செற்றம் காரணமாக 
எறியப்படும் வேல் , மாறு செறு நெடுவேல் எனப்பட்டது . புறத்தே 
மார்பிற்பட்டு உள்ளே ஊடுருவிச் செல்வது குறித்து , மார்பு உளம் 
போக என்றான் . பரந்தோர் , ஆங்காங்குப் பரந்து நின்ற சான்றோர் 
கள் . பிறர் தம்மைப் புகழுங்கால் சான்றோர் நாணுதல் இயல்பு ; தம் 
புகழ் கேட்டார் போல் தலை சாய்ந்து மரன் துஞ்ச ( கலி . ககக ) என்று 
பிறரும் கூறுதல் காண்க . ஈண்டுக் கூறியது , சான்றாண்மையுடையோர் 
உயிர் இறக்கும் எல்லையிலும் அது குன்றார் என்பது வற்புறுத்தி நிற்பது 
காண்க . 


உ.வுசு . 

ஒளவையார் 
வேந்தரிடையே போர் நிகழ்ந்த காலத்தில் ஒருகால் ஒளவையார் 
மறக்குடி மகளொருத்தியைக் கண்டார் . நாட்டில் பல ளைஞர்கள் 
வேந்தன் பொருட்டுப் போர்க்குச் சென்றனர் . அவருள் வென்றோர் 
சிலர் ; வீழ்ந்தோர் பலர் . வென்றி மேம்பட்டுப் போந்த வீரருள் அம் 
மறக்குடி- மகளின் மைந்தனும் ஒருவனாவன் . அது குறித்து அவள் 
முகத்தில் உவகைக் கிளர்ச்சி மீதூர்ந்திருந்ததாயினும் , வேந்தன் திறத்து 
அவட்கிருந்த அன்பால் ஒரு குறையுடையாள் போன்ற பேச்சு நிகழ்ந் 
தது . அதனை வினவிய போது வேந்தற்காகப் போருடற்றி உயிர் 
கொடுத்துப் புகழ் நிறுவு தலினும் மேதக்க செயல் பிறி தியாதுமில்லை 
யென 

வற்புறுத்தினாள் . அவள் கருத்தை விளங்க வுரைக்குமாறு 
வேண்டினார் ஔவையார் . என் மகனபோல இளையர் பலர் எங்கள் 
வேந்தன் படையில் உளர் ; அவர் அனைவரும் அவன் சென்ற நெறியே 
வெள்ளாடுபோல் அன்போடு அவனைப் பின் தொடரும் வீறு பெற்றவர் . 
ஆயினும் உண்டாட்டு முதலிய சிறப்புக்கள் நிகழுங்கால் , அவரனைவரை 
யும் விடுத்து என் மகனைச் சிறப்பாகப் பேணி யாவர்க்கும் மேலாகக் 
கள் வழங்குவன் . அத்தகைய சிறப்புப் பெறுபவன் அவ்வேந்தன் 
கண்ணீர் மல்கச் சாதல் பெறற்கரிய தொன்றாகும் ; அவன் தந்த கள் 
அப்பேற்றினை என் மகன் பெறுமாறு இன்னமும் செய்திலது என் 
றாள் . இச்சொற்களிடையே திகழும் மறமாண்பு ஒளவையார்க்கு வியப் 

எனப் பயந்தது . அவள் நிலையில் தன்னையொத்த மகளிரனைவரும் 
மறமகளிராதல் வேண்டுமென விழைந்தார் . தான் அவளாக நினைந்த 
ஒளவையார் அவள் கூறிய சொற்களை ஒரு பாட்டு வடிவில் தந்தார் . 
அப்பாட்டு இது . , 

வெள்ளை வெள்யாட்டுச் செச்சை போலத் 
தன்னோ ரன்ன விளைய ரிருப்பப் 
பலர்மீது நீட்டிய மண்டையென் சிறுவனைக் 
கால்கழி கட்டிலிற் கிடப்பித் 

தூவெள் ஏறுவை போர்ப்பித் திலதே . 
திணை : கரந்தை . துறை : வேத்தியல் . ஒளவையார் பாடியது . 


மூலமும் உரையும் 


கஎங 


உரை : வெள்ளை வெள் யாட்டுச் செச்சைபோல - வெள்ளிய 
நிறத்தையுடைய வெள்ளாட்டுக் கிடாய்களைப்போல ; தன்னோ 
ரனன இளையர் இருப்பு - தன்னையொத்த இளையர் பலர் நிறைந் 
திருக்கவும் ; பலர் மீது நீட்டிய மண்டை - அப் பலர்க்கும் 
மேலாக என் மகனுக்கு நீட்டித் தரப்பட்ட கள் ; என் சிறுவனை 
என் மகனாகிய அவனை ; கால்கழி கட்டிலில் கிடப்பி -காலில்லாத 
கட்டிலாகிய பாடையிற் கிடததி ; தூவௌ ளறுவை போர்ப்பித் 
திலது - தூய வெள்ளிய ஆடையால் மூடுவியா தாயிறறு , அஃ 
தன்றோ வேண்டுவது ; எ 

மண்டையில் தரப்படுவதுபற்றிக் கள்ளினை மண்டை யென்றது 
ஆகுபெயர் . யாடுகள் ஒன்று சென்ற வழியே ஏனைய யாவும் செல்வது 
போல , வேந்தன் சென்றாங்குச்செல்லும் சிறப்புடைய பண்பும் தொழிலு 
முடைய ரென்றற்கு “ வெள்ளை வெள்யாட்டுச் செச்சை உவமை கூறப் 
பட்டது ; அதனை விளக்கற்கு அவ் யாட்டனும் உயர்ந்த உவமப்பொருள் 
பிறிதின்மையின் , இஃது இறப்ப இழிந்த உவமையன்மை யறிக . தன் 
மகன் மேலாகச் சிறப்பிக்கப்பட்டது காட்டுவார் , பலர்மீது நீட்டிய 
மண்டை என்றார் . 

கால் கழி கட்டில் என்றது பாடைக்கு வெளிப்படை . வேந்தன் 
பொருட்டுச் சாவும் சாக்காட்டின் மேன்மை வற்புறுத்துவது கருத்தா 
தலின் , " அறுவை போர்ப்பித்திலதே யென்றது , மகன் சாகவில்லையே 
யெனத் தாய் இரங்கினாளென்பதன்று என அறிக . மண்டை போர்ப்பித் 
திலது என வினை முடிவு செய்க . 

விளக்கம் : வெள்யாட்டுச் செச்சை , ஆட்டுக் கிடாய் . வேந்தனை 
யடியொற்றிப் பின் தொடரும் மறவர்களின் ஒருமைப் பண்பும் யான் 
கண்டனைய ரென்னிளையரும் ( புறம் . க - க ) என்றாற்போல , இவ் 
விளையர் தம் வேந்தன் கண்டனையராதலும் உடைமை தோன்ற “ வெள் 
யாட்டுச் செச்சைபோல என்றார் . மீது . மேம்பட . தன் மகன்பால் 
வேந்தன் முதல் வரிசை நல்குதற்குரிய தலைமைப் பண்புண்டென்று 
கூறுவாள் , பலர்மீது நீட்டிய மண்டை யென் சிறுவனைக் கிடப்பிப் 
போர்த்திலது என்றாள் , புரந்தார்கண் ணீர் மல்கச் சாகிற்பிற் 
சாக்கா , டி.ரந்துகோட் டக்க துடைத்து ( குறள் . எ 10 ) என்றும் , 
“ பிறந்த பொழுதேயும் பெய்தண்டார் மன்னர்க் , குடம்பு கெடுத்தாரே 
மூத்தார் - உடம்பொடு , முற்றுழிக் கண்ணு மிளையவரேதாங்கோமாற் , 
குற்றுழிக் காவா தவர் ( புறத் . கஙகஅ ) என்றும் பண்டை தமிழ்ப் 
பெருமக்கள் கருதினராகலின் , இவ்வாறு கூற்று நிகழ்வதாயிற்றென 
வறிக . வேத்தியலாவது , தோள்வலிய வயவேந்தனை , வாள் மலி 
மறவர் சிறப்புரைத்தன்று ( பு . வெ . மா . உ ; கங ) என வரினும் 
இதற்குக் காட்டப்பட்ட , அங்கையு ணெல்லி யதன்பய மாதலால் , 
கொங்கலர் தாரான் குடைநிழற்கீழ்த் - தங்கிச், செயிர் வழங்கும் வாள 
மருள் சென்றடையார் வேல்வாய் , உயிர் வழங்கும் வாழ்க்கை யுறும் 
என்ற வெண்பா கருத்தொத்திருத்தல் ஈண்டு நோக்கத்தக்கது . 


காச 


புறநானூறு 


கடலம் 


உ வு எ . சாத்தந்தையார் 
சோழன் போரவைக் கோப்பெருநற்கிள்ளி முக்காவல் நாட்டு 
ஆமூர் மல்லனைப் பொருது வென்ற திறத்தை நேரிற்கண்டு வியந்து 
பாடியவர் . முக்காவல் நாட்டு ஆமூர் திருச்சிராப்பள்ளி வட்டத்தில் 
காவிரியின் வடகரையைச் சார்ந்த நாட்டிலுள்ள ஊர்களுள் ஒன்று . 
இன்றும் அப்பகுதி முக்காவல் நாடென வழங்குகிறது . பெருநற்கிள்ளி 
யின் மற்போர் மாண்பு கண்டு பாடியதொன்றே இவரது மறப்பண்பின 
இனி தெடுத்துக் காட்டும் . இக்கிள்ளி அரசு கட்டி லேறு தற்கு முன் 
தந்தையொடு கருத்து வேறுபட்டு வேறோரிடத்தில் இருந்து ஆங்குள்ள 
வேந்தன் ஆதரவில் இருந்து வந்தான . அக்காலத்தே அவ்வேந்தன் 
கரந்தைப் போருடற்ற வேண்டிய 

யொன் றுண்டாயிற்று . 
அவன் தானைக்குத் தலைவனாய் நின்று போரை நடத்தும் பொறுப்புப் 
போரவைக் கோப் பெருநற்கிள்ளிக்குண்டாகவே , சாத்தந்தையாராகிய 
சான்றோர் அதனைத் தாமும் உடனிருந்து காணச் சென்றார் . தானே 
மறவர்க்கு அசைவும் அச்சமும் தோன்றாதவாறு நீண்மொழி பேசி 
அவர்களை ஊக்குவது தலைமக்கள் கடனாகும் . ஆகவே , அவன் துடி 
கொட்டுவோனையும் முரசறைவோனையும் வருவித்து மறவர் பலரும் 
அறியும்படி தானுரைக்கும் கண்மொழியைத் தெரிவிக்குமாறு பணித் 
தான் . அதனைச் சாத்தந்தையார் இப்பாட்டின் பொருளாக வைத்து 
நமக்கு வழங்கியுள்ளார் . இதன்கண் , அம்பு தைப்பினும் , வேல்வந்து 
பாயினும் களிறுகள் கோடு கொண்டு தாக்கினும் அஞ்சிப் பிறகிட்டு 
ஓடாமையே மறவர்க்குப் பீடு தருவதாம் . அத்தகைய பீடுடையோர் 
வேந்தனால் மருதநிலத்தூர்கள் பல தரப் பெறுவது உண்மை ; ஆயினும் 
அவர்கள் ஊர் பெறுவதை ஒரு பொருளாக மதயார் ; போரில் உயிர் 
கொடுத்துப் புகழ் பெறுவதையே நன்கு மதிப்பர் , மேலும் அங்ஙனம் 
புகழ் பெற்றோர் மறுமையில் உயர்நிலையுலகம் சென்று அங்குள்ள உயர் 
நிலை மகளிரை மணந்து பேரின்பம் நுகர்வர் . அதனால் அந்த இன்பம் 
பெறுவது குறித்து நிரை கவர்ந்து குறும்பு செய்யும் வெட்சி வேந்தன் 
தான வருவதனை இங்கு நின்றும் காண்பீராக என்று அவனுரைத்த 
நீண்மொழி விளக்கப்படுகிறது . 

துடியெறியும் புலைய 
எறிகோல் கொள்ளு மிழிசின 
கால மாரியி னம்பு தைப்பினும் 
வயற்கெண்டையின் வேல் பறழினும் 
பொலம்புனை யோடை யண்ணல் யானை 
இலங்குவான் மருப்பி னுதிமடுத் தூன்றினும் 
ஓடல் செல்லாப் பீடுடை யாளர் 
நெடுநீர்ப் பொய்கைப் பிறழிய வாளை 
நெல் லுடை நெடுநகர்க் கூட்டு முதற் பொருளும் 
தண்ணடை பெறுதல் யாவது படினே 
மாசின் மகளிர் மன்ற னன்றும் 
உயர்நிலை யுலகத்து நுகர்ப வதனால் 
வம்ப வேந்தன் றானை 
இம்பர் நின்றும் காண்டிரோ வரவே . 


க 0 


மூலமும் உரையும் 


கசடு 


வந்து 


. 


யாளா 


திணை : கரந்தை . துறை : நீண்மொழி . சாத்தந்தையார் பாடியது . 

உரை : துடி எறியும் புலைய - துடிப்பறை கொட்டும் 
புலையனே ; எறிகோல் கொள்ளும் இழிசின-பறையை முழக்கும் 
குறுந்தடியைக் கைக்கொண்டு நிற்கும் புலையனே ; கால மாரி 
யின் அம்பு தைப்பினும் - கார் காலத்து மழைத் தாரைபோல 
அம்புகள் 

உடம்பின்கண் தைக்குமாயினும் ; வயல் 
கெண்டையின் வேல் பிறழினும்- வயல்களிற பிறழும் கெண்டை 
மீன்போல வேற்படை வந்து பாயினும ; பொல மபுனை யோடை 
அண்ணல் யானை பொன்னாற் செய்யப்பட்ட முகப்பட்டமணிந்த 
பெருமை பொருந்தி.ப களிறு போந்து ; இலங்கு வால் மருப்பின 

திமடுத்து ஊன்றினும் - விளங்குகின்ற தன் கோட்டின் கூரிய 
நுனியை நாட்டிக் குத்துவ தாயினும் ; ஓடல் செல்லாப் பீடுடை 
அஞ்சிப் புறங் கொடுத்தோடு தலைக 

கருதாத மறப் 
பெருமையுடைய மறவர் ; நெடுநீர்ப பொய்கை பிறழிய வாளை 
ஆழந்த நீரையுடைய பொய்கைக்கண் கிளர்ந்தெழுந்த வாளை 
மீன் ; நெல்லுடை நெடுநகாக் கூட்டு முதல் பிறழும் - நெல்லை 
யுடைய நெடுமனையின் புறத்தே நிறுத்தப்பட்ட நெற்கரிசை 
யிடத்து வீழந்து புரளும ; தண்ணடை பெறுதல் - மருதநிலத் 
தூர்களைப் பெறுவது ; யாவது - யாது பயனாம் ; படின் - போர்க 
களத்தே பட்டால் ; உயர் நிலை யுலகத்து மாசில் மகளிர் மன்றல் 
நன்று நுகர்ப - வீரர் புகும் துறக்க வுலகத்துக் குற்றமில்லாத 
துறக்க மகளிரை மணந்து பேரின்பம் நுகர்வர் ; அதனால் 

எல் 
வம்ப வேந்தன் தானை வரவு இம்பர் நின்றும் காண்டிர் - குறும்பு 
செயயும் பகை வேந்தனுடைய தானை வருவதை 

ருவதை இங்கிருந்தே 
காண்பீராக ; எ 

புலைய , இழிசின , பீடுடையாளர் பெறுதல் யாவது ; படின் மன்றல் 
நன்றும் நுகர்ப ; அதனால் வரவு காண்டிர் என வினை முடிவு செய்க . 
காண்டிர் என்றது , கண்டு யாவர்க்கும் தெரிவித்து ஊக்குக என்பதாம் . 
வேலின் முகம் கெண்டைமீன் போலும் வடிவினதாகலின் , “ கெண் 
டையின் வேல் பிறழினும் என்றார் . ஓடல் செல்லா வென்றதை ஒரு 
சொன்னீர்மைத்தாகக் கொண்டு ஓடாத என்றுரைத்தலு 

றுரைத்தலுமொன்று . 
கூட்டு , நற்கூடாகியகரிசை . தண்ணடைப் பேற்றினும் மகளிர் 

உயர்ந்ததாகலின் , யாவது என்றார் ; என்றது நிரம்பிய 
பயனுடைத்தன்று என்றவாறாம் . இன்பமும் துன்பமும் விரவிய இந் 
நிலவுலகினும் இன்பமே நிலவும் மேலுலகினை உயர்நிலை யுலகம் 
எனவும் , போரிற்படின் , நேரே உயர்நிலை யுலகில் மணம் புணர்ந்தின் 
பறுவதையன்றிப் போர்க்களத்தே கெட்டொழிவதில 
“ படின் மாசில் மகளிர் மன்றல் நன்றும் நுகர்ப் எனவும் கூறினார் . 
வம்பு , குறும்பு செய்தல் . வாளா இருந்த நம்முடைய நிரைகொண்டு 
போர் தொடுக்கும் வேந்தன் என்பான் “ வம்ப வேந்தன் என்றும் , 
நினறாங்கு நின்று வருபடையின் அணிநிலை சிதறி வீற்று வீற்றோடிக் 
கெடுந்திறம் காண்மின் 

என்பான் , “ இம்பர் நின்றும் காண்டிர் " 
என்று மொழிந்தான் . 


மன்றல் 


ரென்பார் , 


கனகா 


புறநானூறு 


விளக்கம் : கரந்தையில் நீண் மொழியாவது , “ மன் மேம்பட்ட 
மதிக்குடையோர்க்குத் , தன் மேம்பாடு தானெடுத் துரைத்தன்று 
( பு . வெ . மா . உ : கக ) என வரும் . துடியற்கும் பறைகொட்டும் புலையற் 
கும் கூறலின் , காண்டிர் எனப் பன்மையாற் கூறினான் . எறி கோலை 
விதந்தமையின் , இழிசினன், பறை கொட்டும் பறையன் என்பது 
உணரப்படும் . தண்ணுமை யியக்குவோனையும் பிறர் " மடிவாய்த் 
தண்ணுமை யிழிசினன ( புறம் . உஅக ) என்பது காண்க . காலமாரி, 
கார் காலத்துப் பெய்யும் மழை . வேலுக்குக் கெண்டை மீன் வடிவுவ 
மம் . வால்மருப்பு - வெள்ளிய மருப்பு ; வான்சுதை ( குறள் . எகச ) 
எனச் சான்றோர் கூறுதல் காண்க . புன்செய் நிலம் சிறந்த சறூர்களி 
னும் நன்செய் மிக்க மருதநிலத்தூர் சிறந்ததீர்கலின் அதனை விதந்து 
கூறினான் ; வேல் பாய்ந்த மார்புடன் நிற்கும் மறவர்க்கு , " தண்ணடை 
பெறுதலு முரித்து (புறம் . உகஎ ) என்று பிறரும் கூறுவது காண்க . 
போர்க்களத்து உயிர் கொடுக்கும் மறவர் துறக்க வுலகடைந்து தேவ 
மகளிரை மணந்து இன்புறு வரென்பது பண்டையோர் கொள்கை .. 
அதனால் , “ உயர் நிலை யுலகத்து நுகர்ப . என்றார் ; பிறரும் , தம்மனை 
வியர் , தம் பிணந்தழீஇ நொந்து கலுழ்ந்திரங்கவும் , புதுவது புனைந்த 
மகளிர்க்கு , வதுவை சூட்டிய வான் படர்ந்தனரே ( புறத் . கூடு = ) 
என்பது காண்க . வம்பு -புதுமை . போரில் வஞ்சியாது நின்று பொருது 
மடிவது , துறக்க வுலகில் அயரா இன்பநல்குமென்னும் உணர்வைப் 
பயத்தலின் , வயவர் நெஞ்சில் அஞ்சாமை விளைதல் பயனாயிற்று . 
தண்ணடை பெறுகின்றது சிறிது , சுவர்க்கம் பெறுதல் நன்று ( பெரிது ) 
என்று நெடுமொழி கூறியது என்ப ( தொல் . புறத் . 8 ) நச்சினார்க் 
கினியர் . 

உவுவு . 

கழாத்தலையார் 
ஒருகால் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் சோழன் வேற்பஃறடக் 
கைப் பெருவிறற்கிள்ளியும் தும்பை சூடிப் பொருது வீழ்ந்தனர் . அவர் 
களைக் காண்டற்குச் சான்றோராகிய கழாத்தலையார் போர்க்களத் 
துக்கே சென்றார் . பெருவேந்தர் இருவரும் வீழ்ந்தொழித்ததனைக் 
கண்ட அவர் , அவர் தம் தானை வீரர் செய்த போர்த்திறத்தையும் 
கண்டனர் . களத்தின் நடுவே போர் முரசுகள் முழங்கிக் கொண்டிருந் 
தன . அவற்றின் பெரு முழக்கத்தால் மூடிய தோலமைதியை யறிந்தார் . 
கூரிய மருப்புக்களையுடைய இரண்டு ஏறுகளைத் தம்முட் பொரவிடுத்து 
அவற்றுள் வென்றிபெற்ற ஏற்றின் தோலையுரித்து மயிர் களையாது 
முரசுகட்குப் போர்த்திருந்தனர் . போர் கடுமையாக நடந்தது . வேல் 
மறவர் , எதிர்ந்தார் மேல் தத்தம் வேற்படையை மிகத்திறலுடன் 
செலுத்தினர் ; எதிர் வந்த வேலைக் கேடகத்தால் ஆண்மையுடன் 
தடுத்தனர் . இவ்வாறு ஒரு வயவீரன் தன்னை நோக்கி வந்த வேல்களைத் 
தடுத்து அவற்றைச் செலுத்தினோரைத் தன் வேல் கொண்டு தாக்கி 
வீழ்த்தினான் . எங்கும் அச்சம் பரந்தது . வயவரிடையே ஆரவாரமும் 
கலக்கமும் உண்டாயின . திடீரென ஒரு வேல் வந்து அவ் வேல் 
வலவன் மார்பிற் 

ஊடுருவியது . 

தான் 

அத்துணை 
விழிப்போடு போர் செய்தபோதும் மாற்றாரெறிந்த வேல் மார்பிற் 
பாய்ந்ததற்கு அவன் வருத்த மெய்தாது நாணம் பெரிது மெய்தித் தலை 
குனிந்து நிலத்தைச் சேர்ந்தான் . பெருகி யொழுகும் குருதியுடன் 
அவன் மார்பு அசைவதாயிற்று . சிறிது போது பருந்து முதலிய 
பறவைகள் மொய்க்கத் தொடங்கின . அவனைக் காண்டற்கு அவன் 

சேர்ந்தாள் . அவள் சிறிதுமஞ்சாது 


பாய்ந்து 


மனைவியும் 


வந்து 


மூலமும் உரையும் 


கஎ 


உரை : 


உடம்பருகே வந்து மார்பிற் புண்ணிருக்கக் கண்டு முகம் மலர்ந்து 
தழீ இக்கொண்டாள் . பருந்துகள் அவள் அணுகி முயங்குதற்கு எளி 
தில் இடந்தராது மொய்த்தன . இக்காட்சி கழாத்தலையார் உள்ளத்தை 
யுருக்கிற்று . அதனை உருப்படுத்திக் காட்டும் வகையில் இப்பாட்டு 
வேளிவருவதாயிற்று . 

மண்கொள வரிந்த வைந்நுதி மருப்பின் 
அண்ண னல்லே றிரண்டுடன் மடுத்து 
வென்றதன் பச்சை சீவாது போர்த்த 
திண்பிணி முரச மிடைப்புலத் திரங்க 
ஆரமர் மயங்கிய ஞாட்பிற் றெறுவர 
நெடுவேல் பாய்ந்த நாணுடை நெஞ்சத் 
தருகுறை ..... 

... மன்ற 
குருதியொடு துயல்வரு மார்பின் 
முயக்கிடை யீயாது மொய்த்தன பருந்தே . 
திணை : தும்பை : துறை : மூதின் முல்லை . கழாத்தலையார் பாடியது . 

மண்கொள வரிந்த வைந்நுதி மருப்பின் - 
மண்ணைக் குத்திக் கொள்ளுவதால் வரி வரியாகக் கீறப்பட்ட 
மிக்க கூரிய கோட்டினையுடைய ; அண்ணல் நல்லேறு இரண்டு 
டன் மடுத்து - பெருமை பொருந்திய நல்ல ஆனேறு 

னேறு இரண்டினைத் 
தம்முட் போர் செய்ய விடுத்து ; வென்ற தன் பச்சை சீவாது 
போர்த்த - வெற்றிபெற்ற ஏற்றினுடைய தோலை மயிர் சீவாது 
போர்க்கப்பட்ட ; திண் பிணி முரசம் இடைப்புலத்து இரங்க 
திண்ணிதாய்க் கட்டப்பட்ட போர்முரசு போர்க்களத்தின் நடு 
விடத்தே முழங்க ; ஆரமர் மயங்கிய ஞாட்பில் - தடுத்தற்கரிய 
போர் நிகழந்த போர்க்களத்தின்கண் ; தெறுவர - வெகுட்சி 
தோன்ற ; நெடுவேல் பாய்ந்த நாணுடை நெஞ்சத்து - மாற்றா 
ரெறிந்த நெடிய வேல் வந்து பாய்ந்ததனால் நாணமுண்டாகிய 
நெஞ்சுடனே ; அரு குறை ..... 

; மன்ற - நிச்சயமாக ; 
குருதியொடு துயல் வரும் மார்பின் - குருதி சோர்வதனோடசை 
யும் மார்பினை ; முயக்கு இடை ாயாது பருந்து மொய்த்தன 
தழுவுதற்கிடந்தராது பருந்துகள் மொய்த்தன , காண் ; எ - று . 

மண்ணைக் குத்திக் கோட்டில் மண் கொள்ளுங்கால் ஆனேற்றின் 
காம்பு கீற்றுக்களாக அறுப்புண்டல் இயல்பாதல் பற்றி , " மண் கொள 
வரிந்த மருப்பு என்றார் . முரசுக்குத் தோலை மயிர் சீவாது போர்த்தல் 
மரபு . இடைப்புலம் , இடைச்சுரம் என்றாற் போலப் பின் முன்னாகத் 
தொக்கது . ஞாட்பு , போர் நிகழும் களம் . தோலைக் கைக் கொண்டி 
ருந்தும் முன்னறிந்து தடாது 

வேலேறுண்டதற்கு நாணுதலின் 
“ நாணுடை நெஞ்சத் " தென்றார் ; இது சால்பு முல்லை . வீழ்ந்த மறவன் 
மனையோள் அவன் மார்பைத் தான தழுவுவதற்குப் பருந்துகள் இடந் 
தந்திலவாக , அவற்றை விலக்கித் தழீ இக் கொண்டாளென்பது படக் 
கூறுதலில் , இது மூதின் முல்லைத் துறை ஆயிற்று . 

புறம் . II - 12 


கஎஅ 


புறநானூறு 


விளக்கம் : இம் மூதின் முல்லைத் துறையைப் புறப்பொருள் 
வெண்பாமாலையுடையார் சிருங்காரநிலை " ( எ : உச ) என்பர் . அஃதா 
வது , 

“ பகை புகழக் கிடந்தானை , முகை முறுவலார் முயக்கமர்ந்தன்று 
என வரும் . முரசுக்குத் தோல் மயிர் நீக்காது போர்க்கப்படுமென்பதை 
கொல்லேற்றுப் பைந்தோல் சீவாது போர்த்த , மாக்கன் முரசம் 
( மதுரை . எ 1.2 - கூ ) என்று பிறரும் கூறுவர் . தோலுக்குரிய ஏறு மறஞ் 
சிறந்ததாக இருக்கவேண்டுமென்பது மரபு ; அதனால் சான்றோர் ஒடா 
நல்லேற்றுரிவை யென்றும் , " கொல்லேற்றுப் பைந்தோல் " என்றும் 
தெரித்தோதினர் ; ஈண்டும் ஆசிரியர் , ஏற்றின் பீடு காணும் திறம் எடுத் 
தோதுவாராய் அண்ணல் ஏறு இரண்டு உடன் மடுத்து , வென்றதன் 
பச்சை என்றார் . நாட்பு - போர்க்களம் . மார்பிற்பட்ட புண் , குருதி 
மிகக் கான்று பருர் தினம் படிந்துண்ணும் பெரு நிலையாயிற்றென்பார் , 
" முயக்கிடை யீயாது மொய்த்தன " என்றார் . அங்கிலை கண்டார்க்கு அச் 
சம் பயக்கும் இயல்பிற்றாக , அவன் மனையோள் அப்புண்ணால் உண்டாகி 
நிலைபெறும் புகழ் கருதி யெழுந்த உவகை பெரிதுற்று , பருந் தினம் 
இடந்தராது மொய்ப்பவும் , சிறிதும் அஞ்சாது அவனைத் தமீஇ மகிழ்ந் 
தாள் என்பது எச்சவகையாற் கொள்ளப்படும் . இப்பாட்டு டயே 
சிதைந்துளது . 


டை 


2 அகூ . 

கழாத்தலையார் 
ஒருகால் ஒரு வேந்தன் வெட்ரிப்போர் தொடுக்கவேண்டிப் போர்ப் 
பறை யறைவித்தான் , நாட்டிலுள்ள வீரர் பலரும் திரண்டனர் . வேந் 
தன் அவர்க ளோடிருந்து விருந்துண்டான் . அப்போது வீரரனைவருக் 
கும் கள் வழங்கப்பட்டது. அந்நிலையில் அவன் , மறக்குடியில் தோன்றி 
மறச் செயலால் மாண்புற்ற மறவரைத் தேர்ந்து அவர் வரிசைக் கேற்ப 
முகமன் கூறிச் சிறப்புச் செய்தற்குரியன் . அவ்விடத்தே சான்றோர் 
பலரும் கூடியிருப்பர் . அதனால் சான்சேராகிய கழாத்தலையாரும் 
அங்கே வந்திருந்தனர் . வரிசையால் உயர்ந்த முதுகுடி மறச் சான் 
றோர் ஒருவரைச் சிறப்புற நோக்கி அவர்க்குக் கள் வழங்குமாறு வேக் 
தன் பணியாளரை யேவிச் சிறப்பித்தான் . அதனை வியந்து நோக்கின 
பாணனை அச்சான்றோர் அழைத்து , பாணனே ! இவ்வாறு வேந்தன் 
செய்யும் சிறப்பை வியத்தலை யொழி ; பாசறைக் கண்ணே , இனி நிகழ் 
தற்குரிய போர்க்குரிய பூவைப் பெறுமாறு புலையன் தண்ணுமை யறை 
கின்றான் ; அதனைக் கேட்பாயாக எனப் பேச்சு நிகழ்த்தலானார் . 
கழாத்தலையார் வேந்தனதுதேர்ச்சித் திறனையும் முதுகுடிச் சான்றோ 
ரது சால்பினையும் எண்ணியெண்ணி இன்புற்றார் . அந்த இன்பப் பய 
னாக வந்தது இப்பாட்டு 

ஈரச் செவ்வி யுதவின வாயினும் 
பல்லெருத் தள்ளு நல் லெரு.து நோக்கி 
வீறு வீ றாயு முழவன் போலப் 

பீடு பெறு தொல்குடிப் பாடுபல தாங்கிய 
டு மூதி வாள ருள்ளுங் காதலின் 

தனக்கு முகந் தேந்திய பசும்பொன் மண்டை 
இவற்கீ கென்னு மதுவுமன் றிசினே 


மூலமும் உரையும் 


ககூ 


கா 


உரை : 


குடியில் 


கேட்டியோ வாழி பாண பாசறைப் 
பூக்கோ ளின்றென் றறையும் 
மடிவாய்த் தண்ணுமை யிழிசினன் குரலே . 

கழாத்தலையார் பாடியது . 
ஈரச் செவ்வி உதவினவாயினும் - ஈரமாகிய பருவம் 
கழிவதன் முன் உழுதற்கு உதவி செய்தனவெனினும் ; பல் 
லெருத்துள்ளும் நல்லெருது நோக்கி பலவாகிய எருதுகளுள்ளும் 
கல்ல எருதுகளையே தேர்ந்து கொள்வானாய ; வீறு வீறாயும் 
உழவன் போல - வேறு வேறாக வைத்து ஆராய்ந்து தேரும் 
உழவனைப்போல ; பீடு பெறு தொல் குடிப் பாடு பல தாங்கிய 
மூதிலாளருள்ளும் - பெருமை பெற்ற பழைமையான 
பிறந்தாரிடத்து வழிவழி யடிப்பட்டுவரும் நற்பண்புகளனைத்தை 
யும் சோர்வுபடாது காத்துவரும் முதுகுடி மறவருள்ளும் ; 
காதலின் - தன்பாலுள்ள அன்பால் ; தனக்கு முகந்தேந்திய 
பசும்பொன் மண்டை தனக்காக முகந்தெடுத்துத் தந்த பசும் 
பொன்னாலாகிய மண்டையிலுள்ள 

கள்ளை ; 

இவற்கு 
என்னுமது - தன்னருகேயுள்ள இவனைக் காட்டி இவ்வீரனுக்கு 
நல்குவாயாக வெனச் சொல்லிச் செய்யும் அச்சிறப்பை ; அன்றி 
சின் மனங்கொண்டு வியத தலை யொழி ; பாண பாணனே ; 

பாசறையிடத்தே ; பூக்கோள் இன்று என்று அறை 
யும் - போர்க்குரிய மறவர்க்குப் போர்பபூவைத் தரும்பொழுது 
இப்பொழுது எனறு தெரிவி பாநிற்கும் ; இழிசினன் மடிவாயத் 
தண்ணுமை குரல் கேட்டி - புலை பன் இசைக்கும் தோலை மடித் 
துப் போர்த்த வாயையுடைய தண்ணுமையின் ஓசையைக் 
கேட்பாயாக ; எ 

நல்லெருது ஆயும் உழவன் போல வேந்தன் இவனை ஆய்ந்து 
தேர்ந்து தனக்கு முகந்தேந்திய மண்டையை இவற் கீக என்னுமது 
அன்றிசின் ; பாண , தண்ணுமைக் குரலைக் கேட்டி என 
செய்க . அவனைத் தேர்ந்துகொண்டதற்குக் காரணம் கூறுவார் 
லின் என்றும் , சிறந்தார்க்கன்றிப் பிறர்க்குக் கொடுக்கப்படாதென்ற்ற 
குப் " பசும்பொன் மண்டை என்றும் கூறினார் . 

என்றும் கூறினார் . அதுவும் என்புழி 
உம்மை , சிறப்பு . அன்றுதல் , மறுத்தல் ; அன்றி நின்ற அவுணர் ( ஞான 
சம் . உக , எ ) என்று சான்றோர் வழங்குதல் காண்க . சின் : முன்னிலை 
யசை . தன்னை வற்புறுத்தாமை வேண்டிப் பாணனை வேறுபட அழைத் 
துப் பூக்கோளேய தண்ணுமைக் குரலைக் கேட்பித்தான் என அறிக .. 
கள்ளினும் பூக்கோளைச் சிறப்புற நோக்குதலும் , தன் முன்னே தான் 
பெறும் சிறப்புக்கு நாணுதலும், தொல் குடிப்பாடு . 

விளக்கம் : உழவு வினை வென்றியுற முடிதற்கு உழவன் நல் 
லெருது தேர்ந்து கோடல்போல , வேந்தனும் வினைக்குரியாரை 
ஆராய்ந்து தேர்ந்து கோடல் இன்றியமையாதாகலின் , வீறு வீறாயும் 
உழவன் போல என்றார் ; அரசன் வினைக்குரியாரைத் தேர்ந்துகொள் 


பாசறை 


வினை முடிவு 


, 


காத 


கஅடு 


புறநானூறு 


ளும் முறையைத் திருவள்ளுவர் , அறம் , பொருள் ; இன்பம் , உயிரச்சம் 
என்ற நால்வகையால் தேர்ந்து வினை செய்க என்பர் . பீடு பெறு தொல் 
குடிப் பாடுபல தாங்கிய மூதிலாளரைப் பிறர் , " பிறப்பும் பெருமையுஞ் 
சிறப்புஞ் செய்கையும் , அரசறி பெயரும் உரைசெய லாண்மையும் 
உடையோராகிய படைகோண் மாக்கள் ( புறத் . கூடுச ) என்பர் 
தனக்கு என்றது வேந்தனைக் குறித்து நின்றது . பசும்பொன் வள் 
ளத்தை மண்டை யென்றான் , பாணனொடு சொல்லாடுதலின் . பாணம் 
குக் கள்ளுண்ணும் கலன் மண்டையாகும் . பசும்பொன் வள்ளத்திற் 
பெய்து தரப்படும் சிறப்பிற்றாயினும் , அதனைப் பொருளாகக் கொள் 
ளாது அதனைத் தருதற்கேதுவாயிருக்கும் வேந்தன் மனத்து அன் 
பினையே பொருளாகக் கருதும் சான்றோரது சால்பு , " இவற் கென்னு 
மதுவும் அன்றிசின் என்றதனாலும் , பூக்கோளேய தண்ணுமைக்குரல் 
" கேட்டியோ என்றதனாலும் விளங்கித் தோன்றுகிறது . இளம்பூரணர் 
" மறங்கடைக் கூட்டிய துடி நிலை " க்கு ( புறத். சூ . ச ) இதனைக் காட்டுவர் 


உ கூ 0 . 


ஒளவையார் 
ஒரு வேந்தன் வேறொரு வேந்தனொடு பகை கொண்டு வெட்சி 
மலைந்து அவன் நாட்டு ஆனிரைகளைக் கவர்ந்து கொண்டான் . அதனை 
யறிந்த அவன் கரந்தை சூடித் தன்னாட்டு ஆனிரைகளை மீட்கும் குறிப் 
பால் போர்க்கெழச் சமைந்தான் . கரந்தைப் போரைத் தெரிவிக்கும் 
போர்ப்பறை நாடு முற்றும் முழங்கிற்று . நாட்டிலுள்ள வீரர் அனைவ 
ரும் திரண்டனர் . வேந்தன் தானைத் தலைவர்களைக் கூட்டி உண்டாட் 
டொன்றினை நிகழ்த்தினான் . அப்போது தலைவர் பலரையும் நேரிற் 
கண்டு அவரவர் நலங்களையும் தெரிந்து சிறப்புச் செய்வது அவன் கட 
மையாகும் . அவரவர் குடிவரவும் பண்பும் எடுத்தோதுவது சொல் 
நலம் வாய்க்கப்பெற்ற சான்றோர் செயல் . இத்தகைய உண்டாட்டில் 
ஔவையார் சென்றிருந்தார் . தானை வீரர் குடிநிலையும் செயற்றிறமும் 
எடுத்தோதும் அரும்பணியைச் சான்றோராகிய ஒளவையார் மேற் 
கொண்டார் . வீரர் ஒவ்வொருவரையும் பற்றிச் சான்றோர் எடுத்தோ 
தக் கேட்கும் வேந்தன் மகிழ்ந்து தகுவது கூறிப் பொன் வள்ளத்தில் 
கள் ளேந்தித் தருவன் . இவ்வாறு வீரர் குடிநிலை யுரைக்கப்புக்க ஒளவை 
யார் , வீரனொருவன் குடிநிலையைக் கூறுவாராய் இனிய பாட்டொன் 
றைப் பாடினார் . அதன் கண் , வேந்தே ! இக் கள்ளை முன்னர் இவர்க் 
குத் தந்து பின்னர் நீ உண்பாயாக; இவன் தந்தைக்குத் தந்தை நின் 
தந்தை தந்தைக்குக் கண்ணிமையாது காத்து , ஆர் செறிப்புண்டு நிற்கும் 
ஆழிக்குடம் போலப் பகைவர் எறிந்த வேல் பாய்ந்து நிற்ப நின்று மாய்ந் 
தான் ; அவன் பெயரனாகிய இவன் கடுமழை காக்கும் பனங்குடைபோல 
நின்னைக் குறித்து மாற்றார் எறியவரும் வேலைத் தான் இடை நின்றேற் 
றுக் காத்து நிற்பான் ; இவன் வெல்போர் பல செய்து மறப்புகழ் நிறைந் 
தவன் , என்று அவன் குடி நிலையை அழகுறக் காட்டியுள்ளார் . அப் 
பாட்டு இது . 

இவற்கீத் துண்மதி கள்ளே சினப்போர் 
இனக்களிற் றியானை யியறேர்க் குருசில் 
நுந்தை தந்தைக் கிவன் றந்தை தந்தை 
எடுத்தெறி ஞாட்பி னிமையான் றச்சன் 


மூலமும் உரையும் 


கஅக 


நீ அடுத்தெறி குறட்டி னின் றுமாய்ந் தனனே 

மறப்புகழ் நிறைந்த மைந்தினோ னிவனும் 
உறைப்புழி யோலை போல 

மறைக்குவன் பெருமநிற் குறித்துவரு வேலே . 
திணை : கரந்தை . துறை : குடிநிலையுரைத்தல் . ஒளவையார் பாடியது . 

உரை : கள் இவற்கு ஈத்து உண்மதி - கள்ளை முன்னர் 
வனுக்குத் தந்து பின்னர் நீ யுண்பாயாக ; சினப்போர் இனக் 
களிற்று யானை இயல் தேர்க் குருசில் -சினந்து செய்யும் போரினை 
யும் இனமான களிற்றியானைகளையும் செய்யப்பட்ட தேர்களையு 
முடைய தலைவனே ; நுந்தை தந்தைக்கு - நின் தந்தையின் 
தந்தைக்கு ; இவன் தந்தை தந்தை - இவனுடைய தந்தைக்குத் 
தந்தை ; எடுத்தெறி ஞாட்பின இமையான் படைகளை யெடுத் 
துப் பகைவர்மேலெறிந் தழிக்கும் போரின்கண் கண்ணிமை 
யாமல் ; தச்சன் அடுத்தெறி குறட்டின் நின்று - தச்சனால் 
ஆர்க்காலைச் சேர்த்து எறியப்பட்ட குடம் போலப் பகைவர் 
எறிந்த படைகளைத் தானேற்று நின்று ; மாய்ந்தனன் 
மாண்டான் ; மறப்புகழ நிறைந்த மைந்தினோன் இவனும் - மறப் 
போர் செய்து பெற்ற புகழ் நிறைந்த வலியை யுடையனாகிய 
இவனும் ; உறைப்புழி ஓலைபோல மழை பெய்யுமிடத்து 
இடைநின்று நம்மை அதனினின்று காக்கும் பனையோலைக் குடை 
போல ; பெரும-- ; நிற் குறித்து வரு வேல் மறைக்குவன் 
பகைவர் நின்னைக் குறித்து எறிய வரும் வேலைத் தான் இடை 
நின்று ஏற்றுத் தாங்குவனாதலால் ; எ 

முன்னர் பின்னரென்பன அவாய் நிலையால் வந்தன . யானையும் 
தேரும் உடையையாயினும் இவன் சிறப்பாக வேண்டற்பாலன் என்பது 

இனக் களிற்றியானை யியல் தேர்க் குருசில் என்றார் . குறடு , 
ஆர்க்கால் செறிந்திருக்கும் குடம் . காக்கும் திறப்பாடு விளங்க , 
கண்ணிமையான் என்றார் . இமைப்பது வீரர்க்குப் புறக்கொடை 
போல் இழிவு தருவதெனக் கருதி இமையானாயினா னென்பாருமுளர் . 
இவன் தந்தைக்குத் தந்தை செயல் கூறி இவன் செயல் கூறாதொழிவது 
மயங்க வைத்தலென்னும் குற்றமாதலின் , இவன் சிறப்பை மறப்புகழ் 
நிறைந்த 

மைந்தினோன் இவனும் " என்றார் . தந்தைய ரொப்பர் 
மக்கள் ( தொல் . கற் . சு ) என்பதனால் , தந்தை செயல் தானே விளக்க 
முறுதலின் கூறாராயினார் . குருசில் , பெரும , இவற்கீத் துண்மதி , தந்தை 
மாய்ந்தனன் , இவனும் மறைக்குவன் என வினை முடிவு செய்க . 


று . 


தான்ற , 


ஓலை : 


ஆகுபெயர் . 


விளக்கம் : குடிநிலை புரைத்தலென்பது , “ மண்டிணி ஞாலத்துத் 
தொன்மையும் மறனும் , கொண்டு பிற ரறியுங் குடிவர வுரைத்தன்று 
( பு . வெ . மா . உ : கச ) என வரும் . பாருதற்குரிய சினமும் , களிற்றி 
யானைகளும் தேரும் இருப்பினும் தொல்குடிப் பிறந்த மறச் சான்றோர் 
காப்பில் வழி வெற்றியுண்டாகாதென்பது தோன்றச் சினப்போர் 


சஅஉ 


புறநானூறு 


இனக்களிற்றியானை யியல்தேர்க் குருசில் என்றார் . 

ருசில் என்றார் . உயரிய மறப் 
புகழையுடைய இவன் தொன்றுதொட்டு நின் குடியோடு பெருந்தொடர் 
புற்று அரிய மறப்பணி செய்த குடியில் தோன்றியவன் என அவன் குடி 
நிலை கூறுவார் , நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை காவலாய் 
நின்று மாய்ந்தான் என்றார் . நுந்தை தந்தை என்பதை உம்மைத் 
தொகையாக்கி , நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தையும் , நுந்தைக்கு 
இவன் தந்தையும் போர் செய்து மாய்ந்தனரென்று கூறுவதாயின் , 
மாய்ந்தனரெனப் பன்மைவினை வருதல் வேண்டும் ; அவ்வாறின்மையின் , 
அஃது ஆசிரியர் கருத்தன்றென வுணர்க . மைந்து , வலிமை ; மறப் 
புகழ்க்கு ஏது பைந்தாதலால் , மறப்புகழ் நிறைந்த மைந்தினோன் 
என்றார் . பனை , தெங்கு , தாழை முதலியவற்றால் மழையை மறைத்தற் 
காகச் செய்யப்படுவது குடை ; இக்குடை தான் , தன்னைப் பிடிப்பானை 
மழையில் நனையாவாறு இடைநின்று காப்பதுபோல . இவனும் நின்னைத் 
தாக்கவரும் வேலிற்கும் நினக்கும் இடையே நின்று அதனைத் 
தானே ற்றுக் காப்பன் என்பதாம் . 


தெடுங்களத்துப்பரணர் 
நெடுங்களத்துப்பரணர் நெடுங்களம் என்னும் ஊரினர் . இவ்வூர் 
திருச்சிராப்பள்ளிக்குக் கிழக்கே காவிரியின் தென்கரையிலுள்ளது . 
பரணரென்ற பெயருடைய சான்றோர் ஒருவர் இருத்தலால் அவரின் 
வேறுபடுத்தறிதற்குப் 

பண்டையோர் இவரது ஊராகிய நெடுங் 
களத்தைச் சேர்த்து நெடுங்களத்துப்பரணரென்று வழங்கினர் . ஏடு 
களில் நெடுங்களத்து என்பது நெடுங்கழத்து எனப் பிழைபட்டுப் 
பின்னர் நெடுங்கழுத்தெனத் திரிந்ததன் மேலும் திரிபடைவதாயிற்று , 
இத்தொடரினை நோக்கின் பலரும் , சீத்தலைச்சாத்தனார் என்பதுபற்றிப் 
பல பொருள் கூறியதுபோல இவர் நெடியகழுத்தையுடையராதல் பற்றி 
நெடுங்கழுத்துப்பரணரென உறுப்புப் பற்றிப் பெயர் பெற்றனரெனக் 
கூறினர் . இதுபற்றிய விரிந்த ஆராய்ச்சியுரை , உரைகாரரால் சங்க 
காலப் பரணர்கள் ( செந்தமிழ்ச் செல்வி , சிலம்பு : உங ; பக் . ச அக 
என்ற கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது . 

ஒருகால் ஒரு தானைத்தலைவன் பகைவர் கவர்ந்து சென்ற ஆனிரை 
களை மீட்பது கருதிக் கரந்தை சூடிப் போர்க்குப் புறப்படலானான் . 
மறக்குடி மகளாகிய அவன் மனையோள் அவன் பாற்கொண்ட பெருங் 
காதலால் தான் சூடியிருந்த மாலையை அவற்குச் சூட்டி அவன் மார்பில் 
அணிந்திருந்த மாலையைத் தான் அணிந்து கொண்டு விடை கொடுத்து 
விட்டாள் . இஃது அக்கால மறவர் குடி மரபு . அவன் செல்லுங்கால் 
உடுத்திருந்த வெள்ளிய தூய அடை அவனுடைய கரிய உடம்பிற் 
படிந்து பேரொளி கொண்டு திகழ்ந்தது . அக்காட்சி அவள் நெஞ்சிற் 
படிந்து மிக்க இன்பத்தைச் செய்தது . போர்க்குச் சென்ற தலைவன் நேரே 
தன் தலைவனான வேந்தனைக் கண்டான் . வேந்தனும் அவன்பால் 
பேரன்பும் பெருமதிப்பும் உடையன் . அவனை விடைகொடுத்து வழி 
விடுவான் , தான் அணிந்திருந்த பல வடங்களோடு கூடிய மணிமாலையை 
அவன் கழுத்தில் அணிந்து , அவ்வீரர் தலைவன் அணிந்திருந்ததாகிய 
ஒற்றை வட மாலையைத் தான் அணிந்து மகிழ்ந்தான் . 

தனைக் 
கண்டிருந்தோர் சென்று தானைத்தலைவன் பனையோட்குரைத்து மகிழ் 
வித்தனர் . வெட்சியாரை நோக்கிச் சென்ற தலைவன் கரந்தை சூடிப் 
போருடற்றும் தன் தானை வீரர்ச்கு முன்னே , காட்டில் மறைந்து 

சென் 


மூலமும் உரையும் 


கஅங 


வெட்சிப் பகைவரொடு கடும்போர் உடற்றினான் . ஆனிரைகள் மீட்கப் 
பட்டு 

ஊர் நோக்கிச் செல்லத்தொடங்கின ; அங்கே அந்நிலையில் ; 
பகைவர் எறிந்த வேலொன்று தலைவன் மார்பையுருவிச் சென்றது . 
அவனும் வீழ்ந்து மாண்டான் . பிணங்களைச் சூழ்ந்து கொண்டிருந்த 
பருந்து 

முதலிய புள்ளினங்கள் அவன் பிணத்தையும் சூழ்ந்து 
ஆரவாரித்தன . இதற்குள் செய்தியறிந்த அவன் மனையோள் அவன் 
வீழ்ந்த இடம் நாடி வந்தாள் . அங்கே போருடற்றி வெற்றி பெற்ற வீரர் 
பலரும் ஆனிரைகள் பின் வந்தனர் . போர் நிகழ்ந்தவிடத்தே துடியரும் 
பாண் மக்களும் பிறரும் இருந்தனர் . காட்டில் குறுநரிகள் ஊளையிட்டன . 
அக்காட்சியைக் கண்டவள் , துடியர் முதலாயினாரை யழைத்து “ இப் 
புள்ளினங்கள் சூழ்ந்து செய்யும் ஆரவாரத்தை நீக்குமின் ; யான் விளரிப் 
பண்ணைப் பாடிக்கொண்டு சென்று குறு நரிகள் நெருங்காவாறு ஓட்டி 
வருகிறேன் என்று சொல்லி நரிகளை வெருட்டிவிட்டுத் தலைவன் பிணத் 
தருகே வந்தாள் . அவன புண்பட்ட மார்பில் வேந்தன் அணிந்த பனமணி 
கலந்த பல் வட மாலையைக் கண்டாள் . வேந்தன் சிறப்புச் செய்யினும் 
செய்யா ெ தாழியினும் பயன நோக்காதே வெறிதேயும் வேந்தன் 
பொருட்டுச் சாதலை விரும்புவோன் என் தலைவன் ; இப் பெற்றியோனுக் 
குக் காதலால் தன் மாலையை யணிந்து இவன் மாலையைத் தான் அணிந்து 
கொண்டான் வேந்தன் ; என்போல் வேந்தனும் இவன்பால் காதலுடைய 
னாதலால் , யான் இவனைப் பிரிந்து ஆற்றாது பெருநடுக்கம் கொள்வது 
போலத் தானும் பெருவிதுப்பு எய்துவானாக என வாய்விட்டரற்றினாள் 
இதனை யறிந்த நெடுங்களத்துப்பரணர் இந்த இனிய பாட்டின்கண் 
அவள் கூற்றைப் பொருளாகத் தொடுத்துப் பாடியுள்ளார் . 

சிறாஅ அர் துடியர் பாடுவன் மகா அ அர் 
தூவெள் ளறுவை மாயோற் குறுகி 
இரும்புட் பூச லோம்புமின் யானும் 
விளரிக் கொட்பின் வெண்ணரி கடிகுவென் 
என்போற் பெருவிதுப் புறுக வேந்தே 
கொன்னுஞ் சாதல் வெய்யோற்குத் தன்றலை 
மணிமருண் மாலை சூட்டி யவன் றலை 
ஒருகாழ் மாலை தான்மலைந் தனனே . 
திணை : அது ; துறை : வேத்தியல் . நெடுங்களத்துப்பரணர் பாடியது . 

உரை : சிறா அஅர் - சிறுவர்களே ; துடியர் - துடிப்பறை 
கொட்டுபவர்களே ; பாடுவல் மகா அஅர் - பாடு தல்வல்ல பாணர் 
மக்களே ; தூவெள் அறுவை மாயோன் குறுகி - தூய வெள்ளிய 
ஆடையையுடைய கரியவனை யணுகி ; இருமபுள் பூசல் ஓம்புமின் 
கரிய பறவைகள் சூழ்ந்து செய்யும் ஆரவாரத்தை நீக்குவீர்களாக ; 
யானும் விளரிக் கொட்பின் வெண்ணரி கடிகுவென் யானும் 
விளரிப்பண்ணைச் சுழற்சியுறப் பாடித் தின்னவரும் குறு நரிகளை 
யோட்டுவேன் ; என்போல் வேந்து பெருவிதுப்பு றுக என்னைப் 
போல வேந்தனும் பெரிய நடுக்கத்தை எய்துவானாக ; கொன்னும் 
சாதல் வெய்யோற்கு - வேந்தன் பொருட்டு வெறிதேயும் உயிர் 


புறநானூறு 


று . 


கொடுத்தற்கு விழைபவனாகிய என் தலைவனுக்கு ; தன் தலைமணி 
மருள் மாலை சூட்டி - தன்னிடத்து மார்பிலிருந்த பல மணிகள் 
விரவிய பல் வடமாலையைத் தலைவனுக் கணிந்து ; அவன் தலை ஒரு 
காழ மாலை தான் மலைந் தனன் - என் தலைவனாகிய அவனிடத்து 
மார்பிலிருந்து ஒற்றை வடமாலையைத் தான அணிந்துகொண்ட 
பேரன்பினனாதலால் ; எ 

போர்க்குச் செல்வோர் தூயவெள்ளாடையணிந்து செல்பவாதலால் 
வெள்ளறுவை மாயோன என்றார் ; பிறரும் வெளிது விரித்துடீ இ " 
என்பது காண்க . காக்கை , கழுகு , பருந்து முதலிய பிணந்தின்னும் 
பறவைகள் சூழ்ந்து மொய்த்து ஆரவாரித்துச் செய்யும் பேரொலியை , 
இரும்புட் பூசல் என்றார் . பருந்து வட்டமிடுவது போல இசைக்கப் 
படுவதுபற்றி , விளரிக் கொட்பு என்றார் . யான் அவன்பாற்கொண்ட 
காதலால் நெஞ்சு நடுங்கு துயரம் எய்தியதுபோல வேந்தன் தன் 
மாலையை மாற்றிப் பெருங் காதலுடையனாதலால் மிக்க துயரம் எய்துவ 
னென்பாள் , என் போல் வேந்தனும் பெருவிதுப்புறுக என்றாள் . 
ஓம்புமின் , கடிகுவென் ; மலைந்தனனாதலால் வேந்து பெருவிதுப்புறுக 
எனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : தோள் வலிய வய வேந்தனை , வாள்வலி மறவர் சிறப் 
புரைத்தன்று என்பது வேத்தியல் ( பு . வெ . மா . 2 : க . 

இதன் கண் 
வேந்தனை யென்றவிடத்து நான்காவதன் கண் இரண்டாவது மயங்கிற் 
றாகக் கொண்டு , வேந்தன பொருட்டு உயிர் கொடுத்த வாள்வலி மறவர் 
சிறப்புரைப்பது வேத்தியல் என ஈண்டு அமைத்துக் கொள்க . 
போற் பெருவிதுப்புறுக வேந் தென்றது . மேற்கோள் ; வெய்யோற்கு 
மாலை சூட்டித் தான் மாலை மலைந்தனனாகலான் என்பது அதனைச் 
சாதிக்கும் ஏது . 


என் 


விரிச்ரியூர் நன்கலூர் 
விரிச்சியூர் என்பது பாண்டி நாட்டில் உள்ளதோர் ஊர் . வேந்தன் 
பொருட்டு விரிச்சி நின்று கூறியது , அக் கூறியவாறே வேந்தற்கு 
வேண்டும் பயனை நல்கிற்றாக , அவ்வேந்தனால் இவ்வூர் விரிச்சி நின்ற 
வளுக்கு வழங்கப்பட்டதாகல் வேண்டும் . அதனால் இவ்வூர் விரிச்சியூர் 
எனப்படுவதாயிற்று . கணியூர் , மருத்துவக்குடி பிரமதேயம் முதலிய 
ஊர்கள் இவ் விரிச்சியூர் போலப் பெயர் எய்தியனவாகும் . இவ்வூர் 
இடைக் காலத்தே பெரிச்சியூர் என ( A. R. No 66 of 1924 ) மருவீ 
வழங்குவதாயிற்று . நன்னாகனாரென்ற பெயருடனே சான்றோர் வேறே 
இருத்தலால் அவரிற் பிரித்தறிதற்கு இந்த நன்னாகனார் , ஊர்பெயரோடு 
இணைத்து விரிச்சியூர் நன்னாகனார் என வழங்கப்பட்டனர் . இவர் பாடிய 
தாக இவ்வொரு பாட்டுத்தான் கிடைத்துள்ளது . இதன்கண் , உண் 
டாட்டு நிகழுமிடத்து ஒரு வீரன் முறை தவறினானென வெகுண்ட 
வர்க்குச் சான்றோ ராகிய நன்னாகனார் அவன 

அவனது ஆண்டகைமையை 
எடுத்தோதிப் பாராட்டியுள்ளார் . 

வேந்தற் கேந்திர தீந்தண் ணறவம் 
யாந்தனக் குறு முறை வளாவ விலக்கி 
வாய்வாள் பற்றி நின் றனெ னென்று 


மூலமும் உரையும் 


க அரு 


உரை : 


. 


சினவ லோம்புமின் சிறுபுல் லாளர் 
சண்டே போல வேண்டுவ னாயின் 
என் முறை வருக வென்னான் கம்மென 
எழுதரு பெருப் படை விலக்கி 
ஆண்டு நிற்கு மாண்டகை யன்னே . 
திணை : வஞ்சி . துறை : பெருஞ்சோற்று நிலை . விரிச்சியூர் நன்னகனும் பாடியது . 

வேந்தற்கு ஏந்திய தீந் தண் 15 றவம் - வேக் தன் 
பொருட்டுப் பசுமபொன் மண்டையில் எடுத்துக் கொடுத்த 
தீவிய குளிர்ந்த நறவை ; தனக்கு உறும் முறை யாம் வளாவ 
தனக்குரிய முறைப்படி யே யாங்கள் கலந்து கொடுத்தேமாக ; 
விலக்கி வாய் வாள் பற்றி நின்றனன் என்று சினவல் ஓம்புமின் 
இவன் அதனை மறுத்துத் தன் வாய் வாளைக் கைப்பற்றி எழுந்து 
நிற்பானாயினான் என்று சொல்லி இவனை வெகுளுதலை விட்டொழி 
வீர்களாக ; சிறு புலலாளர் -சிறிய புல்லாண்மை யுடையவர்களே ; 
ஈண்டேபோல வேண்டுவனாயின் - இங்கே எவ்வாறு ஆண்மை 
யுடன் வாளைப் பற்றினானோ அவ்வாறே போர்க்களத்தும் செய்ய 
விரும்புவானாயின் ; என் முறை வருக என்னான் 

யான் பகை 
வரை நேர்படுதற்குச் செல்லும் முறை வருக என்று இரானாய் ; 
கம்மென விரைய ; 

எழுதரு பெரும்படை விலக்கி - தனக்கு 
முன்னே எழுகின்ற பெரிய படையைக் குறுக்கிட்டு விலக்கி 
ஆண்டு நிற்கும் ஆண்டகையன்- அவ்விடத்தே முந்துற்று நிற்கும் 
ஆண்டகைமையையுடையன் என்று அறிவீர்களாக ; 


புல்லாளர் , தாம் புல்லிய ஆண்மையை யுடையராயிருந்தே பிறர் 
தம்மைப் பேராண்மையுடையரென வுயர்த்துக் கூறுவரென மெய்ம்மை 
யாகப் பேராண்மையுடையார் செய்கைகளை ஏறட்டுக் கூறுபவர் . இது 
சிறுமையுடையாரிடத்தே காணப்படுதலின் , சிறு புல்லாளர் என்றார் ; 
அண்மைவிளி . சினந்தவழிப் போர்க்குரிய அமைதி கெடுமாதலின் , 
" சினவல் ஓம்புமின் என்றார் . நும்மைப் போற் சொல்லளவின்றிச் செய 
லிலும் தன் ஆண்மையைத் தோற்றுவிப்பவன் என்பதைத் தெளிய 
உணர்வீர்களாக என்பார் , பெரும்படை விலக்கி ஆண்டு நிற்கும் ஆண் 
டகையன் என்றார் . படைவீரர் அனைவரும் முறைகெட ஒழுகுவரா 
யின் , போர் வினை வென்றி பயவாதாகலின் , முறைக்கேட்டினை அவன் 
செய்பவனல்லன் என்றதற்கு வேண்டுவனாயின் என்றார் . வேண்டு 
வனாயின் என்றது முறைகெட ஒழுகும் சிறுமை அவன்பால் இல்லை 
என்பது தோற்றி நின்றது . சிறுபுல்லாளர் , சினவல் ஓம்புமின் ; வேண்டு 
வனாயின் , என்னான் , கம்மென , விலக்கி , நிற்கும் ஆண்டகையன் என 
வினை முடிவு செய்க . 

விளக்கம் : பெருஞ்சோற்று நிலையாவது , “ திருந்தார் தெம்முனை 
தெறுகுவ ரிவரெனப் , பெருஞ்சோ றாடவர் பெறுமுறை வகுத்தன்று " 
( பு . வெ . கூ : உ . ) என வரும் . வேந்தருண்ணும் நறவம் களிப்பு மிக 


மையில் உளது . 


புறநானூறு 


வுடைய தன்மையின் , அதனை ஏனை மறவர்க்குக் கொடுக்குமிடத்து 
அவர்க்கேற்பக் களிப்புத்தரும் கலங்கல் நறவம் கலந்து தருவது முறை . 
அம்முறையிற் கிறிதுபோது தாழ்த்தது பொறாது அதனை விலக்கிப் 
போர்க்குச் செலவு மேற்கொண்டு வாள்பற்றி நின்றான் என்பது 
போதர , யாந்தனக்கு உறுமுறை வளாவ விலக்கி , வாய்வாள் பற்றி 
நின்றனன் என்று சிறுபுல்லாளர் கூற்றினைக்கொண்டு கூறினார் . இவ் 
வண்ணம் கழிசினமுடையான்போல் வாள் பற்றி 

வாள் பற்றி நின்றது கொண்டு 
அவனை எள்ளித் துயருறேன்மின் என்பார் , சினவல் ஓம்புமின் என் 
றும் , சிறுபுல்லாளராகிய நும் சினம் செல்லாது , அவன் சினம் செல் 
லும் என்பார் , " வேண்டுவனாயின் .......ஆண்டகை யன்னே யென் 
றும் கூறினார் . பெரும்படை வரினும் அஞ்சாது ஒருவனே கற்சிறை 
போல் விலங்கிநின்று வென்றி யெய்துவனென் றற்குப் பெரும்படை 
விலக்கி ஆண்டு நிற்கும் என்றார் . 


உ கூகூ . நொச்சி நீயமங்கிழார் 
இச்சான்றோர்க்கு நியமம் என்னும் ஊர் உரியதாகும் . இப்பெயரு 
டைய ஊர்கள் பல இருத்தலால் , நொச்சிவேலி சூழ்ந்து பிறவற்றின் 
வேறுபடுதலின் , இந்தியமம் நொச்சிநியமம் எனப்பட்டது . இஃது 
இப்போது நொச்சியமென வழங்குகிறது . இது திருச்சிராப்பள்ளி 
யிலிருந்து முசிறிக்குச் செல்லும் வழியில் உத்தமர் கோயிலுக்கு அண் 
அகத்திலும் , நற்றிணையிலும் உள்ளன . காட்டில் குறமகளிர் வேங்கைப் 
பூவைப் பறித்தற்கு மாட்டாது புலி புலியென இரைச்ச லிடுவதும் அது 
கேட்கும் குறவர் வில்லேந்தி ஓடிவருவதும் , அவர்களைக்கொண்டு இம் 
மகளிர் தாம் வேண்டும் பூவைப் பெறுவதும் இவர் பாட்டில் அழகுறக் 
குறிக்கப்படுகின்றன . மனை வாழ்வில் தலைவன் பிரிந்தவிடத்து வேறு 
பட் டாற்றாத தலைமகட்குத் தோழி , தலைவன் அன்புநிலையை எடுத் 
தோதி ஆற்றுவிக்கும் திறம் இவரால் மிக்க நயமுறப் பாடப்பெறுகின் 
றது . களவின்கண் தலைவி அறத்தொடு நிற்கும் விரகும் , வேண்டுமிடத்து 
வழங்கும் முன்னிலைப் புறமொழியும் இலக்கிய இன்பவூற்றாக உள்ளன . 
நகர்ப்புறத்தே போர் நிகழும் காலத்தே , அரண் சூழ்ந்த நகர்க்குள் 
ளிருந்த நெடுமனை யொன்றிற்கு இச் சான்றோர் ஒருகால் சென்று அங்கே 
இருந்து மறக்குடி மகளிரின் செயல் நலங்களைக் காணும் பேறு பெற் 
றார் . தானை வீரரும் தானைத் தலைவரும் வாழும் தெருவழியே வருகை 
யில் பூ விற்கும் மகளிர் அத்தெருவில் இயங்காது வேறு தெருக்களை 
நோக்கிச் செல்வது கண்டார் . ஒரு வீரனது மனைக்குட்சென்று அவன 
மனையோளைக் கண்டு சொல்லாடுங்கால் தாம் கண்ட இக்காட்சியைத் 
தெரிவித்தார் . , 

மறக்குடி மகளாகிய அவள் , " சான்றீர் ! வள்ளுவன் 
யானைமேலிருந்து தனது 

தண்ணுமையை ஒலித்து , அரணுக்குப் 
புறத்தே முற்றி நிற்கும் பகைவரை யெறிதற்குச் செல்லும் வீரர்க்குக் 
காஞ்சிப்பூ உரியதாதலால் , அதனைச் சென்று பெறுமாறு பணிப்பன் . 
அவ்வொலி ஈண்டு மனையிடத்துள்ளார் செவியிற் கேட்குமாறு ஒலிக் 
கின்றது . போர்ப்பறை கேட்ட அளவிலே புறப்பட்டுச் செல்லற்பாலரா 
கிய வீரருள் நாணமில்லாதார் சிலர் இப்பூக்கோள் குறித்த தண்ணுமை 
யொலி கேட்குமளவும் மனையிடத்தே யிருப்பர் . அவரை விரைய வரு 
மாறு அழைப்பதும் அதன் கருத்தாகும் . இத் தண்ணுமை யொலி 
கேட்டபின் பூவிலைப் பெண்டு . போர் தொடங்கிவிட்டது ; இனி ஆட 


மூலமும் உரையும் 


கஅன 


உரை : 


நாணுடை 


வர் மனைக்கண் இரார் ; அதனால் இம்மனை மகளிர் நம்பால் பூக்களை 
வாங்கமாட்டார் என்று கருதிப் பிறர் மனைக்கண் செல்கின்றாள் ; அளி 
யள் என்று பூவிலைப் பெண்டின் பொருட்டு இரங்குவாள் போல எடுத் 
துரைத்தாள் . இது கேட்ட நொச்சிநியமங்கிழார் வியப்பு மிகக்கொண்டு 
அவள் கூற்றுப் பொருளாக இப்பாட்டைப் பாடியுள்ளார் . 

நிறப்படைக் கொல்கா யானை மேலோன் 
குறும்பர்க் கெறியு மேவற் றண்ணுமை 
நாணுடை மாக்கட் கிரங்கு மாயின் 
எம்ம னும் பேரெழி லிழந்து வினை யெனப் 
பிறர் மனை புகுவள் கொல்லோ 

அளிய டானே பூவிலைப் பெண்டே . 
திணை : காஞ்சி ; துறை : பூக்கோட்காஞ்சி , நொச்சிநியமங்கிழார் பாடியது . 

நிறப்படைக்கு ஒல்கா யானை மேலோன - குத்துக் 
கோற்கு அடங்காத யானைமேலிருப்போனாகிய வள்ளுவன் ; 
குறும்பர்க்கு எறியும் ஏவல் தண்ணுமை - அரண் புறத்தே நின்று 
பொரும் பகைவர் பொருட்டு முழக்கும பூககொள்ளுமாறு 
ஏவுதலையுடைய தண்ணுமை 

யொலி ; 

மாக்கட்கு 
இரங்கும் போர்ப்பறை கேட்ட துணையானே புறப்படாத நாண 
மில்லாத வீரர் இதனைக்கேட்டு விரையச்சென்று போர்ப்பூவைப் 
பெறுமாறு ஒலியாநிற்கும ; ஆயின் - ஆதலால் ; எம்மினும் 
பேரெழில் இழந்து - மனைமகளிராகிய எம்மினும் பெரிய தனது 
எழுச்சி குன்றி ; வினையென - போர் நிகழுங் காலமா தலின 
தனித் துறையும் மனைமகளிர் இனிப் பூககொள்ளாரென்று கருதி ; 
பூவிலைப் பெண்டு - பூ விற்கும் பெண்டு ; பிறா மனை புகுவள் 
பிற மகளிர் வாழும் மனைகட்குச செல்லுகின்றாள் போலும் ; 
அளியள் - அளிக்கத் தக்காள் ; எ - று ) . 

நிறப்படை - குத்துக்கோல் . வலிமிக்க பட்டத் தியானை யென்றற்கு 
நிறப்படைக் கொல்கா யானை யென்றார் . தன்பால் எழும் ஒலியால் 
வேந்தனால் தரப்படும் காஞ்சிப்பூவைப் பெறுமாறு வீரரைப் பணித் 
தலைச் செய்தலின் , ஏவல் தண்ணுமை என்றார் . போர்க்களத்தில் , 
பகைவரை மேற்சென்றெறியுமாறு ஏவுவது ஏவல் வியன்பணை ) 
( பதிற் . கூ கூ ) எனப்படும் . நாணுடைமாக்கள் : எதிர்மறைக் குறிப்பு 
மொழி . தனிமைத் துயருழந்து எழிலிழக்கும் எம்மினும் , எம்போற் 
பலருடைய தொடர்பிழந்து பூ வாணிகம் குன்றவரும் இன்னாமையும் 
கொண்டு பெருந்துன்பமுழத்தலின் பேரெழிலிழந்து என்றும் , 
எனவே அவள் இரங்கத்தகும் நிலையினளென்பது தோன்ற , " அளியள் 
என்றும் கூறினாள் . தண்ணுமை இரங்கும் ; ஆயின் பூவிலைப் பெண்டு 
இழந்து , வினையெனப் பிறர் மனை புகுவள் ; அளியள் என வினை முடிவு 
செய்க . 

விளக்கம் : பூக்கோட் காஞ்சியாவது " காரெதிரிய கடற்றானை 
போரெதிரிய பூக்கொண்டன்று ( பு . வெ . மா . ச : க 0 ) என வரும். 


- 


கஅஅ 


புறநானூறு 


நுதலிற் பாய்ந்து நோய் செய்வது பற்றி , குத்துக்கோல் " நிறப்படை " 
யெனப்பட்டது . குறும்பர் , அரண்புறத்தே முற்றி நின்று போரெ 

போரெதிர்ந்து 
நிற்கும் பகைவர் ; அவரொடு பொருவது குறித்துப் பூக்கோள் அறை 
யப்படுவதனால் , குறும்பர்க்கெறியும் ஏவல் தண்ணுமை யென்றாள் . 
நாணுடைமாக்கள் என்றதற்கு நாண் உடைந்த மாக்கள் என்று உரைத் 
தலுமுண்டு . பிறர் மனை , போர்க்கு ஆகாரென விலக்கப்பட்ட பார்ப் 
பனர் , நோயுற்றார் , மகப் பெறாதார் முதலாயினார் மனை . விலையெனப் 
புகுவள் என்று பாடமோதுதலுமுண்டு . மறக்குடி மகளிர் பூவிலைப் 
பெண்டிர்க்கு நன்கலங்களை வீறுபட வழங்கும் இயல்பினர் ; 

காஞ்சி 
சான்ற உள்ளமும் , போர் செய்து பெற்ற அருங்கலன்களும் அம்மகளிர் 
உடையர் ; அவர் பூவை விலக்கியது பூவிலை மகட்குப் பெருவருத்தத் 
தைச் செய்ததென வறிக . அவளது வருத்தத்தை அவள் கூறும் பூவிலை 
யொலியே எடுத்துக் காட்டுதலால் “ அளியள் என இரங்கினாள் . 


சென்று 


பெருந்தலைச் சாத்தனார் 
பெருந்தலைச் சாத்தனார் சிறந்த மறப்பண்புடைய ரென்பதை இளங் 
கண்டீரக்கோவும் இளவிச்சிக்கோவும் ஒருங்கிருந்தவழிச் 
இளங்கண்டீரக்கோவைப் புல்லி இளவிச்சிக்கோவைப் புல்லாதொழிந்த 
செயலாலும் , புல்லாமைக்குக் கூறிய காரணத்தாலும் நன்கறிந்துள் 
ளோம் . குமணன் தந்த வாள் கொண்டு அவன் தம்பி இளங்குமணன் 
உள்ளத்தை மாற்றிச் செம்மை செய்த அவரது சிறப்பு நாடறிந்தது. ஒரு 
கால் , பரிசில் வேண்டிச் சென்ற நம் பெருந்தலைச் சாத்தனார்க்குக் கடிய 
னெடுவேட்டுவனும் மூவன் என்பானும் பரிசில் தர நீட்டித்தாராக, சாத் 
தனார் வேட்டுவனை , “ நோன்சிலை வேட்டுவ நோயிலை யாகுக என்றும் 
மூவனை , ஈயாயாயினும் இரங்குவெனல்லேன் , நோயிலை யாகுமதி என் 
றும் கூறியது அவரது பெருந்தகைமையை இனிது காட்டி நிற்கிறது . 
இத்தகைய சான்றோர் ஒருகால் போர்க்கள நிகழ்ச்சி யொன்றை நேரிற் 
காண நேர்ந்தது . இரவில் பாசறைக்கண் தங்கிய தானைத் தலைவன் , 
பகலில் போர்க்களத்தில் நின்றான் . இருதிறத்துப் படை வீரரும் எதிர் 
நின்று பொருபவர் தமரென்றும் பிறரென்றும் பாராது கடும் போர் 
புரிந்தனர் . தானைத் தலைவன போர்க்களத்துட் சென்று பகைவரை 
நோக்கி , நும்பெயரையும் நுங்கள் இறைவன் சிறப்பையும் விளக்கி நுங் 
கள் வாழ்நாள் முறையையும் முடித்துக்கொண்டவர் இங்கு எம்பால் 
போர்க்கு வருக எனச்சொல்லி எதிர்ந்த பெரு வீரர் பலரை வென்று 
ஒருபால் நின்றான் . அவனது போர்த்திறங்கண்ட மாற்றார் , பாம்புமிழ்ந்த 
மணியை எவ்வாறு எவரும் குறுகுதற்கஞ்சுவரோ அவ்வாறே அவனைக் 
குறு துதற்கு அஞ்சினர் . இதனைக்கண்டு வியப்புற்ற பெருந்தலைச்சாத் 
தனார் போர் முடிந்தபின் அத்தலைவன் தன் மனைக்கண் இருக்கையில் 
சென்று அவன் மனைவி கேட்ப அவன் செயலை யுரைத்து மகிழ்வித்தார் . 
அவ்வுரை இப்பாட்டில் எடுத்துக் கூறப்படுகிறது . இவருடைய 
வூராகிய பெருந்தலை , பெருந்தலையூரென்னும் பெயரோடு கோயம்புத் 
தூர் மாவட்டத்தில் உளது . 

வெண்குடை மதிய மேனிலாத் திகழ்தரக் 
கண்கூ டிறுத்த கடன்மருள் பாசறைக் 
குமரிப்படை தழீ இய கூற்றுவினை யாடவர் 


மூலமும் உரையும் 


கஅகூ 


உரை : 


தமர்பிற ரறியா வமர்மயங் கழுவத் 
* திறையும் பெயருந் தோற்றி நுமருள் 

நாண்முறை தபுத்தீர் வம்மி னீங்கெனப் 
போர்மலைந் தொருசிறை நிற்ப யாவரும் 
அரவுமிழ் மணியிற் குறுகார் 
நிரைதார் மார்பினின் கேள்வனைப் பிறரே . 
திணை : தும்பை ; துறை : தானை மறம் . பெருந்தலைச் சாத்தனர் பாடியது . 

வெண்குடை மதியம் மேல்நிலாத் திகழ்தர- வெண் 
குடைபோலும் முழுத்திங்கள் வானத்தின்மேனின்று நிலவைப் 
பொழிந்து விளங்க ; கண் கூடு இறுத்த கட 

றுத்த கடல்மருள் பாசறை 
படைவீரர் ஒருங்கு கூடித் தங்கியிருந்த கடல்போன்ற பாசறை 
யின் ; 

நீங்கிச் சென்று ; குமரிப்படை தழ் இய கூற்றுவினை 
யாடவர் - புதுமையுறச் செம்மை செய்யப்பட்ட வேல் முதலிய 
படைகளைக் கைக்கொண்ட கொலைத் தொழிலையுடைய போர் 
வீரர் ; தமர் பிறர் அறியா அமர் மயங்கு அழுவத்து - எதிர்வோர் 
உறவினரென்றும் பிறரென்றும் பாராமல் கைகலந்து செய்யும் 
போர்க் களத்தில் ; இறையும் பெயரும் தோற்றி - நுங்கள் 
வேந்தன் புகழையும் நுங்கள் புகழையும் தாற்றுவிேதது ; நுமருள் 
நாண்முறை தபுத்தீர் - நும்மில் வாழ்நாண் முறை முடிந்தவர் ; 
வம்மின் ஈங்கு என போர் மலைந்து ஒரு சிறை நிற்ப - வருக 
இவண் என்னோடு பொருதற்கென்று சொல்லி வந்த பெருவீரர் 
பலரையும் வென்று ஒரு புறத்தே நின்றானாக ; அரவு உமிழ் 
மணியின் பிறர் யாவரும் குறுகார் - பாம்புமிழ்ந்த மணியை 
எவரும் குறுகாதொழிவதுபோலப் பகைவர் யாவரும் குறுகா 
ராயினர் நிரை தார் 

மார்பின் நின் கேள்வனை - நிரையாகத் 
தொடுக்கப்பட்ட மாலையையுடைய நின் கொழுநனை ; எ - று . 

வெண்மதியத்தின் நிழலினும் வேந்தன் வெண்குடை நீழல் சிறந்த 
தாதலின் , வெண்குடைபோலும் மதியம் எனப்பட்டது . வாய் தீட்டி 
நெய்பூசப் பெற்றுச் செம்மையுற்றிருக்கும் வேலும் வாளும் பிறவுமாகிய 
படை குமரிப்படை . உயிரை உடம்பினின்றும் நீக்கும் தொழிலைச் 
செய்வது கூற்றின் செயலாதலின் , அதனைச் செய்யும் போர் வீரரைக் 
"" கூற்றுவினை யாடவர் என்றார் . சீரிய வீரருடன் நேரிய முறையில் 
போர் புரிவது வீரர்க்குப் புகழும் அவரை யாளும் வேந்தர்க்குப் பெரு 
மையும் பயத்தலின் , “ இறையும் பெயரும் தோற்றி " யென்றார் . பாசறை 
யென்பதில் ஈற்றில் நீக்கப் பொருட்டாகிய இன்னுருபு தொக்கது . 

விளக்கம் : தானை மறமாவது , “ தாம் படைத்தலைக் கொள்ளாமை 
ஓம்படுத்த வுயர்பு கூறின்று ( பு . வெ , மா . எ : கூ ) என வரும் . நச்சி 
னார்க்கினியரும் , 

யானை குதிரை யென்ற , நோனா ருட்கும் 
மூவகை நிலையும் ( தொல் . புறத் . கஎ ) என்றவிடத்துத் தானை நிலை 
யென்பதற்கு இப்பாட்டினை யெடுத்துக் காட்டுவர் . உவமம் பொருளி 


தானை 


ககூடு 


புறநானூறு 


னும் உயர்வுடைய தென்பதுபற்றி , வெண் மதியத்தின் ....... எனப் 
பட்டது என வுரைக்கப்பட்டது . குமரிப்படை யென் , புதிய 
வாய்ச் செய்து வாய் தீட்டி நெய் பூசப்பெற்று முதன் முதலாக எறிதற் 
கேந்தும் படை யென்றுமாம் . ஓரிடத்தே கூடி நிறைந்திருக்கும் பாடி 
வீடு , கண்கூடிறுத்த பாசறை யெனப்பட்டது .இது கட்டூர் என 
வழங்கும் : கடல் கிளர்ந்தன்ன கட்டூர் ( புறம் . உடு ) என்று பிறரும் 
கூறுவது காண்க போர் எதிர்ந்தவழித் தமரென்றும் பிறரென்றும் 
பாராது பொருவது மறவர் இயல்பாதலால் , தமர் பிறர் அறியா அமர் 
என்றார் . இதனைச் சிலர் படைமடம் என்ப . படைமடம் மறவர்க்கு 
இழுக்கா தலின் , அது சிறவாமையறிக ; கொடைமடம் படுத லல்லது , 
படைமடம் படான் பிறர் படை மயக்குறினே ( புறம் . கஉ ) என்றும் 
படைமட மென்றது வீரரல்லாதார் மேலும் முதுகிட்டார் மேலும் , 
புண்பட்டார் மேலும் , மூத்தார் இளையார் மேலும் செல்லுதல் ( பழைய 
வுரை ) என்றும் சான்றோர் உரைப்பது காண்க . " நிலைமக்கள் சால 
வுடைத்தெனினும் தானை , தலைமக்கள் இல்வழி இல் ( குறள் , எஎ 0 ) 
என்பதனால் வெற்றியுற நிகழும் போரில் தலைவன் பெயரும் விளக்கம் 
பெறுதலின் , இறையும் பெயரும் தோற்றி " யென்றார் . வாணாட் 
கோள் பகை மறவர் நீனாட்கோள் எனப்படும் வழக்குப்பற்றி , நாண் 
முறை தபுத்தீர் என்றதற்கு வாழ்நாள் முறை முடிந்தவர்களே என்று 
உரை கூறப்பட்டது . பிறரும் யாவருங் , குறுக லோம்புமின் குறை 
நாண் மறவீர் ( புறத் . கஙச.உ ) என்பது காண்க . இனி நாண் முறை 
யென்புழி நாண் , நாணம் என்பாரு முளர் . நாணிழந்தவர் ஒத்த பண் 
புடைய மறவராகாமையின் , அவரைத் தமிழ்மறவர் போர்க்கு அழையா 
ரென அறிக . " மறமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் , என நான்கே 
யேமம் படைக்கு ( குறள் . எசுசு ) . வந்த வழி நாள் முறை கெடுதல் 
தப்பா தென்றற்குத் தபுத்தீர் என இறந்த காலத்தாற் கூறினான் . 


உ கரு . ஒளவையார் 
ஒருகால் வேந்தர் இருவர் தும்பை சூடிப் போருடற்றுவாராயினர் . 
இருவர் பக்கத்தும் வீரர் பலர் பொருது வீழ்ந்தனர் . வீழ்ந்த வீரருள் 
பலர் அரிய போருடற்றிப் பகைவரால்வேறு வேறாகத் துணிக்கப்பட்ட 
னர் . அவருள் வீரனொருவனுடைய தாய்க்குப் போர் முடிவில் அவன் 
மாண்ட செய்தியைத் தெரிவித்தனர் . அவன் வீழ்ந்த சிறத்தைக் 
காண்பதற்கு அவளும் போர்க்களஞ் சென்றாள் . அதனை ஒளவையார் 
அறிந்து அவள் செயலை உற்று நோக்கினார் . அத்தாய் மிகவும் முதியள் . 
போர்க்களத்தே வீழ்ந்துகிடக்கும் வீரரிடையே அவள் மகன் சிறப்பு றப் 
பொருத்தன் பயனாக உடல்சிதைக்கப்பட்டிருப்பது கண்டு சிறப்புடைய 
அவன்பால் உள்ளங் கரைந்தாள் . அன்பின் முதிர்வால் வற்றி வாடிய 
அவள் மார்பில் பால் சுரந்தது . ஒளவையாருக்கு வியப்பு மிகுந்தது . 
அம்மிகுதி இப்பாட்டினுருக்கொண்டு வெளிப்பட்டது . 

கடல்கிளாந தன்ன கட்டூர் நாப்பண் 
வெந்துவாய் வடித்த வேறலைப் பெயரித் 
தோடுகைத் தெழுதரூஉத் துரந்தெறி ஞாட்பின் 
வருபடை போழ்ந்து வாய்ப்பட விலங்கி 
இடைப்படை யழுவத்துச் சிதைந்துவே றாகிய 
சிறப்புடை யாளன் மாண்புகண் டருளி 


மூலமும் உரையும் 


உரை : 


கடல் 


வாடுமுலை யூறிச் சுரந்தன 

ஓடாப் பூட்கை விடலை தாய்க்கே . 
திணை : அது . துறை : உவகைக் கலுழ்ச்சி . ஒளவையார் பாடியது . 
கடல் கிளர்ந் தன்ன 

கட்டூர் நாப்பண் 
கிளர்ந்தாற்போன்ற பாசறையொடு கூடிய போர்க்களத்தின் 
நடுவில் ; வெந்து வாய் வடித்த வேல் தலைப்பெயரி - நெருப்பில் 
வேகவைத்து வாயைக் கூரிதாகத் தீட்டிய வேலைப் பகைவர்பால் 
திருப்பி ; தோடு உகைத்து எழுதரூஉ - மறவர் தொகுதியை 
முற்படச் செலுத்தித் தானும் முற்பட வெழுந்து சென்று ; 
துரந்தெறி ஞாட்பின் - அம்பும் வேலும் செலுத்திப் பகைவரைக் 
கொல்லும் போரில் ; வருபடை போழந்து வாய்ப்பட விலங்கி 
மேல்வரும் பகைவர் படையைப் பிளந்து தானும் துணைவரும் 
நின்று பொருதற்கு வேண்டும் இடமுண்டாகக் குறுக்கிட்டுத 
தடுத்து ; இடைப்படை யழுவத்து - படைத்திரளின் இல் 

இடை 
நடுவில் உண்டாகிய களததில ; சிதைந்து வேறாகிய சிறப்புடை 
யாளன் மாண்பு கண்டு - வெட்டுண்டு துணி துணியாய் வேறு 
பட்டுக்கிடந்த சிறப்புடையாளனாகிய தன் மகனுடைய மற மாண் 
பைக் கண்டு ; அருளி - அனபு மிகுந்து ; வாடு முலை யூறிச் 
சுரந்தன - வற்றிய முலைகள் மீண்டும் பாலூறிச் சுரந்தன ; 

ஓடாப 
பூட்கை விடலை தாய்க்கு - பின்னிடாத கொள்கையினையுடைய 
காளைக்குத் தாயாகிய இவளுக்கு ; எ - று , 

வீரர் தொகுதியைத் தன்னோடே முன்வரச் செலுத்துதலின் , 
தானைத் தலைவன் என்பது விளங்கிற்று . துரந்தெனவே , அம்பும் 
வேலும் கொள்ளப்பட்டன , துரத்தற்கமைந்தன அவை யாகலின் . 
பகைவரும் வெள்ளம் போல் அணியணியாய் வருதல் தோன்ற “ வரு 
படைபோழ்ந்து என்றார் . வாய்ப்படை விலங்கி யென்று பாடமாயின் , 
பகைவரிடையே தப்பாத படைகொண்டு குறுக்கிட்டு நின்றென வுரைத் 
தலு மொன்று இடைப்படை யழுவம் புகுந்து போருடற்றுவது சிறப் 
புடையாளர் செயலாதலின் , சிறப்புடையாளன் என்றார் . ஈன்ற ஞான் 
றைய அன்பிலும் மாண்பு கண்டவழிப் பிறந்த அன்பு மீ தூர்ந்தமை 
தோன்ற , அருளி யென்றார் . முலையூறிச் சுரந்தன என்புழி இடத்து 
நிகழ் பொருளின் வினை இடத்தின் மேனின்றது . தலைப்பெயரி , 
உகைத்து , எழுதரூஉ , போழ்ந்து , விலங்கி , சிதைந்து வேறாகிய என 
இயையும் ; கண்டு , அருளி , தாய்க்கு , ஊறிச் சுரந்தன என மாறிக் 
கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : போர் மேற் செல்லுந் தானை தங்கு தற்காகப் புதிதா 
கக் கட்டப்படும் பாசறை , கட்டூர் எனப்பட்டது. அணிபணியாய்த் தங் 
கும் தானைநிலை தெருப் போலக் காட்சியளித்தலின் , ஊரெனப்பட்டது . 
பின்னர் இவ்விடமே ஊராக மாறிய துமுண்டென அறிக ; தொண்டை 
நாட்டூர்களுள் பெருங்கட்டூர் என்றோர் ஊருமுண்டு . கட்டூர் நாப் 
பண் வெந்து வாய் வடித்த வேல் பெயரி என்பதனால் , 

என்பதனால் , கட்டூரிடையே 
கொல்லருலைக்களமிருந்து , போரிடை மடியும் வேலும் வாளும் செம்மை 
செய்தலும் வடித்தலும் செய்து கொண்டிருக்குமென்பது துணியப்படும் . 


புறநானூறு 


ே 


தோடு , 


வெந்து வாய்மடித்து என்ற பாடத்துக்குப் போர் குறித்தெழுந்த சினத் 
தீயால் உடலகம் வெந்து வாயிதழ் கடித்து என வுரைக்க . 
தொகுதி . வெள்யாடு போலத் தலைமகனைப் பின்தொடர்வதுபற்றி , 
தானைத் தொகுதி தோடெனப் பட்டதென்றுமாம் . ஞாட்பு , போர்க் 
களம் . அழுவம் , ஆழ்ந்த இடம் ; களத்தின் நடுவிடம் அழுவம் போற 
லின் அழுவம் எனப்பட்டது . சிறப்பு , ஏனைமறவர் பலர்க்கும் இல்லாத 
போர்ச் சிறப்பு . மாண்பு , போரிடை வஞ்சியாது பொருது விழுப்புண் 
பட்டு வீழ்ந்தது ; " நோற்றோர் மன்றதாமே கூற்றம் , கோளுற விளியார் 
பிறர்கொள விளிந்தோர் ( அகம்.சுக ) என்று சான்றோர் இம்மாண்பினை 
விளங்கக் கூறுமாறு காண்க . உயிரினறிச் சிதைந்து வேறாகிய உடம் 
பின் சிதைவு கண்டு அன்பு பெருகி நிற்றலின் , அருளி என்றும் , அத 
னால் மார்பிடைப் பால் சுரந்ததென வியந்து கூறுவார் , வாடுமுலை 
யூறிச் சுரந்தன என்றும் கூறினார் . ஓடாப் பூட்கை , பிறக்கிடாத மேற் 
கோள் . உவகைக் கலுழ்ச்சியாவது , வாள் வாய்த்த வடு வாழ் யாக் 
கைக் , கேள் கண்டு கலுழ்ந்து வந்தன்று ( பு . வெ . மா . அ : உ.நி ) என 
வரும் . 

உ கூசு . 

வெள்ளை மாறனர் 
வெள்ளை மாறனார் என்ற இச் சான்றோர் பெயர் அச்சுப் பிரதிகளில் 
வெள்ளை மாளரென்று காணப்படுகிறது . இப் பெயர் வெள்ளை மாளனார் 
என்று கொள்ளக் கிடக்கின்றது . இவரைப்பற்றி வேறு குறிப்பொன் 
றும் கிடைத்திலது . இவர் பாடியதாக த்த ஒரு பாட்டுத்தான் உளது . 
முன்னைப் பதிப்பாசிரியராகிய திரு . உ . வே . சாமிநாதையரவர்கள் , 
இவர் பாடிய ஏறாண் முல்லைத் துறை மிக்க பொருள் நயமுடைய " 
தென்ற ஒரு கருத்தையே இவரைப்பற்றிக் குறித்துள்ளார் . போர்க்குச் 
சென்றிருந்த வீரருள் , இறந்தோரொழியப் புண்பட்ட வீரர் பலர் 
ஓரூரில் தத்தம் இல்லம் வந்துசேர்ந்தனர் . அவர் மனைகளில் புண்ணை 
யாற்றுவது குறித்து வேப்பிலை கொணர்ந்து மனையிறைப்பில் செருகு 
வதும் , காஞ்சிப்பண் பாடுவதும் ஐயவி புகைப்பதுமாகிய செயல்களால் 
கல்லென்னும் ஒசை மிக்கிருந்தது . போர் முடியும் நிலையில் இருந்தமை 
யின் வீரர் சிலர் வரத்தாழ்த்தனர் . சிறப்புடைய வீரனொருவனது தேர் 
நெடிது தாழ்த்து வந்தது . அது கண்டு மகிழ்ச்சியுற்ற அவன் தாய் ,, 
தாழ்த்தற்குக் காரணம் காண்பாளாய் , பகைவேந்தனை வீழ்த்தல்லது 
மீளலாகாதெனத் தன் மகன் பொருகின்றான் போலும் ; இன்றேல் அவன் 
தேர் நெடித்து வாராதென்றாள் . இதனை யுவகையுடன கண்ட ஆசிரி 
யர் வெள்ளை மாறனார் இப்பாட்டின் கண் அவள்கூற்றினைத்தாம் கொண்டு 
கூறியுள்ளார் . 

வேம்புசினை யொடிப்பவுங் காஞ்சி பாடவும் 
நெய்யுடைக் கைய ரையவி புகைப்பவும் 
எல்லா மனையுங் கல்லென் றவ்வே 
வெந்துடன் றெறிவான் கொல்லோ 

நெடிதுவந் தன்றா னெடுந்தகை தேரே . 
திணை : வாகை . துறை : ஏருண் முல்லை . வெள்ளைமாறனர் பாடியது . 

வேம்பு சினை யொடிப்பவும் - வேம்பின் கிளையை 
யொடித்து அதன் இலை கொணர்வதிலும் ; காஞ்சி பாடவும் - 


உரை : 


மூலமும் உரையும் 


ககக . 


- 


வேந்து 


ம . 


காஞ்சிப் பண் பாடுவதிலும் ; நெய்யுடைக் கையர் ஐயவி புகைப் 
பவும் - நெய்யுடைக் கையராய் மனையோர் வெண் சிறு கடுகைப் 
புகைப்பதிலும் ; எல்லா மனையும் கல்லென்ற எல்லாருடைய 
மனைகளும் கல்லென்ற ஆரவாரத்தை யுடையவாயிரா நின்றன ; 

டன்று எறிவான் கொல்லோ பகை வேந்தனைச் 
சினந்து அவனை வீழ்த்தல்லது மீளலாகாதெனப் பொருகின்றான் 
போலும் ; நெடுந்தகை தேர் நெடிது வந்தன்று - நெடுந்தகை 
யாகிய இவனுடைய தேர் தாழ்த்து வந்தது ; எ 

நெடித்தென்பது நெடிதென வந்தது . எல்லா மனையும் கல்லென்ற ; 
தேர் நெடிது வந்தன்று ; அதனால் எறிவான் கொல்லோ என வினை 
முடிவு செய்க . வந்ததன் றெனபது வந்தன்றென விகாரமாயிற்றெனக் 
கொண்டு , பொழுது நெடிதாகியும் வாராதாயிற்று ; எறிவான் கொல்லோ 
என்றுரைத்தலு மொன்று . 

விளக்கம் : ஏறாண் முல்லையாவது “ மாறின்றி மறங்கனலும் 
ஏறாண்குடி யெடுத்துரைத்தன்று ( பு . வெ.மா.அ : உஉ ) என வரும் . 
வேம்பின் தழையை மனையின் கட் செருகுவதும் காஞ்சிப்பண் பாடுவ 
தும் புண்ணுற்று வந்த வீரர் பொருட்டு அவர் மனையோர் செய்வது 
மரபு . அதனால் புண்ணுற்றோரைப் பேய்கள் அணுகா என்பது பண்டை 
யோர் கருத்து . ஐயவி - வெண் சிறுகடுகு . அப்போழ்து ஐயவி புகைப் 
பதும் உண்டென்பதை , " நீயே ஐயவி புகைப்பவுந் தாங்காது ஒய்யென , 
உறுமுறை மரபின் புறநின்றுய்க்கும் ....... கூற்றத் தனையை " ( புறம் . 
கஅ ) என்பதனாலுமறிக . ஏனைமனைக்குரிய வீரர்கள் விழுப்புண்பட்டுப் 
பேய்க்கோட்படாமை கருதி யேமமாவன செய்யப்பட்டனரெனவே , 
நெடித்து வந்த வீரன் புண்ணொன்றுமின்றி வந்தமை விளங்க , அவனை 
" நெடுந்தகை யென்றாள் . வெந்துடன்றென்பது பாடமாயின் , சின 
மிக்குப் பகைவரை எறிதலையே மேற்கொண்டு போர் செய்யாநிற்கின் 
றான் போலும் என்றுரைக்க . 


உகஎ . 


உண்டாட்டு 
வேந்தெனொருவன் வெட்சிப் போர் புரியுங் கருத்தினனாகித் தானை 
வீரரை வருவித்தான் . தானை வீரரும் அரசியற் சுற்றத்தாரும் ஒருங்கு 
கூடினர் . உண்டாட்டு நிகழ்ந்தது . அக்காலை , தானைத்தலைவரிடையே 
போரில் மாண்புறப் போர்புரிபவர்க்குச் செய்யப்படும் சிறப்புக்களைப் 
பற்றிப் பேச்சு நிகழ்ந்தது . போரில் பகைவர் எறியும் வேல் பல 
பாய்ந்து மடலொடு நிற்கும் பனைமரம்போல் சலியாது நிற்கும் தானை 
வீரர்க்குப் பைம்பயறு விளையும் சீறூர்கள் இறையிலிப் புரவாக வழங்கப் 
படின் யாம் அவற்றை விரும்பி யேலேம் ; ஏற்க நேரின் நெல்லும் கரும் 
பும் விளையும் மருத நிலத்தூர்களையே யாம் விரும்புவேம் என்று ஒரு 
தலைவன் மொழிந்தான் . அக்கூற்றில் யாம் பெறற்குரியது மறப்புகழே ; 
பிறி தன்று ; புகழோடு வேந்தன் தரும் ஊர்களைப் பெறுவதாயின் மருத 
நிலத் தூர்களையே விரும்புவேம் என்று விளம்புவதனால் வெளியாகும் 
உள்ளப் பெருமை புலவர் பாடும் பொற்புடையதாதலைக் கண்ட சான் 
றோர் ஒருவர் இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . அவர் பெயர் ஏட்டில் 
விடப்பட்டுள்ளது . 

புறம் . - 11-13 


புறநானூறு 


ந 


கா 


பெருநீர் மேவற் றண்ணடை யெருமை 
இருமருப் புறழு நெடுமா ணெற்றின் 
டைம்பய றுதீர்த்த கோதின் கோலணைக் 
கன்றுடை மரையாத் துஞ்சுஞ் சீறூர்க் 
கோளிவண் வேண் டேம் புரவே நாரரி 
நனைமுதிர் சாடி நறவின் வாழ்த்தித் 
துறைநணி செழீ இக் கம்பு ளீ னும் 
தண்ணடை பெறுதலு முரித்தே வைந்துதி 
நெடுவேல் பாய்ந்த மார்பின் 

மடல்வன் போந்தையி னிற்கு மோர்க்கே . 
திணை : வெட்சி : துறை : உண்டாட்டு ........ 

பெருநீர் மேவல தண்ணடை எருமை இருமருப்பு 
உறழும் - மிக்க நீரின்கண் இருத்தலை விரும்பும மருதநிலத்தூர் 
களில் வாழும் தண்ணிய நடையினையுடைய எருமையினது பெரிய 
கொமபைப்போலும் , நெடுமாண் நெற்றின் பைமபபறு உதிர்த்த 
கோதின் - நெடிய முற்றிய நெற்றுக்களையுடைய பசிய பயற்றின் 
பயறு நீக்கப்பட்ட கோதுகளின , கோல் அணை திரட்சியைப் 
படுககை பாகக் கொண்டு , கனறுடை மரையா துஞ்சும 

கன்றை 
யுடைய மரையான் கிடக்கும் . சீறூர் புரவு கோள இலண் வேண் 
டேம் - சிறிய ஊர்களைப் புரவாகக் கொள் தை இவ்விடத்து 
வேண்டேம் ; நாரரி நனைமுதிர சாடி 5 றவின வாழததி - நாரால் 
வடிக்கப்பட்டுப் பூக்களையிட்டு முதிர்வித்த சாடியிலுள்ள கள்ளை 
வாழததி ; துறைாணி செழி இக கமபுள் ஈனும் - நீர்த்துறையி 
லிருக்கும் புதல்களைப் பொருந்திக் கமபுட்கோழி முட்டைகளை 
யீனும் ; தண்ணடை பெறுதலும் உரித்து - மருதநிலத் தூர்களைப் 
பெற்றால் பெறுவது உரியதாம ; வைந்நுதி நெடுவேல் பாயந்த 
மார்பின் - மிகக் 

மிகக் கூரிய நெடிய வேல் தைத்து நிறகும் மார் 
புடனே ; மடல் 

போகதையின் நிறகுமோர்கத - மடல் 
நிறைந்த வலிய பனைமாம் போல நிறகும் போர் வீரர்க்கு ; எ 

நிற்குமோர்க்குத் தண்ணடை பெறுதலும் உரித்து ; சீறூர்ப்புரவு 
கோள் வாழ்த்தி இவண் வேண் படம் என வினை முடிவு செய்க . தரப் 
படுவதொனறை வேண்டாவென விலக்குமிடத்து நறவின வாழ்த்து 
வது பண்டைய போர் மறவர் மரபு . மரை ஆ - காட்டுப் பசு . 
தலும் என்ற உம்மை பெருமையும் உரித்தெனபதுபட நிற்றலின் எதிர் 
மறை ; மறப்புகற் பெறுதலே இவண் பெரிதும் வேண்டப்படுவது 
என்பது எஞ்ச நிறறலின எச்சவும்மையுமாம் . மறமுடையோர் புகழை 
யல்லது பிற எவறறையும் கொளளேம் என மறுப்பது சிறப்பு . மடல் 
வன் (போந்தையுவமையால் மறவர் மார்பில் தைத்த வேலொடு நிற்பது 
பெற்றாம் . 


வன 


பெறு 


மூலமும் உரையும் 


கக 


க . 


விளக்கம் : உண்டாட்டாவது , " தொட்டியிழுங் கழன்மறவர் 
மட்டுண்டு மகிழ்தூ உங்கின்று ( பு . வெ . மா . க : கதி ) எனவரும் . மருத 
நிலத் தூர்களின்கண்ணே மறவர் கருத்து ஒன்றி நிற்றலின் , உவமை 
யினும் மருத நிலத் தெருமை மநப்பே கூறப்படுவதாயிற்றென வறிக 
பயற்றின் நெற்றுக்கு எருமை மருப்புவமம் . பயற்றங் கோதுகளை அணை 
யாகப் பரப்பி அதன் மீது மரையான படுத்து உறங்கும்.புரவு , இறையிலி , 
முற்றூட்டு என்பன பண்டை வேந்தர் சிறந்தோர்க்கு அளிக்கும் நிலக் 
கொடை வகை . புரவாவது விளைநிலம் ; இதற்கு அரசிறையுண்டே 
யன்றிப் புரவு வரி கிடையாது . இறையிலியாவது , அரசிறை பன்றி 
யே னப் புரவு வரி முதலியன உளப்பட வழங்கும் நிலம். முற்றூட்டா 
வது , அரசிறை , புரவு வரி , பாடிகாவல் முதலிய வரியின்றி முழுதும் 
உரிமையாக வழங்கும் நிலம் . பயறும் மரையா 

பயறும் மரையாவும் கூறவே , சிறூரென் 
பது முல்லை நிலத்தூராயிற்று , இறையிலி கோயில்கட்கும், முற்றூட்டு 
வின மேம்பட்ட சான் 3 றார்க்கும் கற்று வல்ல நல்லிசைச் சான் 3 றார்க் 
கும் பண்டை மன்னரால் வழங்கப்பட்டமை இடைக்காலக் கல் வெட் 
டுக்களால் அறியலாம் . துறைக்கு அணித்தாக வளர்ந்துள்ள சண்பங் 
கோரைப்புதல் துறை நணி பெனப்பட்டது . வெறிபறி சிறப்பின் , 
( தொல் . புறத் . டு ) என்ற சூத்திரத்து , தலத்தா ணடுமொழி தன் 

னாடு புணர்த்தல் என்பதற்கு இரு பெடுத்துக்காட்டி , “ மடல்வன் 
போத்தை போல் நிற்பலென நெடுமொழி தன்னொடு புணர்த்தவாறு 

என்றும், சறூர் புரவாகக் கொள் ளேன் தண்ணடை கொள் 
வேன் எனத் தன்னுறு தொழில் கூறினா னென்றும் கூறுவர் நச் 
சினார்க்கினியர் . 


காண்க 


பழ 


உகூவு . 

ஆவியார் 
ஆவியாரென்னும் இச் சான்றோர் , திருவாவி நன்குடியிலிருந்து 
ஆட்சிபுரிந்த வேளிர் குடியினர் . முருகனற் போர் தெடு வளவி 
(அகம் . க ) என்றும் , முழவுறழ் திணி தாள் வெள் ஆவி ( அகம் . 
சுக ) என்றும் ஆவிபர் கு - முதல்வன் சான்றோரால் குவிக்கப்படுகின் 
றான் . அவனுடைய தலை நகர் பொதினி பெனப்படும். அதனப் பொன் 
னுடை நெடுநகர்ப் பொதினி ( அகம் . க ) என்ப ; அது பிற்காலத்தே 
னி பென மருவிற்று . 

ரூவிற்று . இந்த ஆவியர் வழி பினர் பிற்காலத் 3 த நன்கு - 
வேளாளரென்றாகித் தென பாண் பயில்வாழ்வாராயினர் . அவருட் பலர் 
தொல் பெயரான ஆவியாரென்ற பெயர் தாங்கியிருக்கின்றனர் . ஆவியா 
ரென்றும் பாட வேறுபாடுண்டு. அது 3 வ பாடமாயின் அவர் ஆலி 
பென்னும் சோழநாட்டு ஊரினரெனக் கோடல் வேண்டும் . பல்லவர் 
காலத்தே திருமால் அடியாராகச் சிறப்புற்றிருந்த திருமங்கை மன்னன் 
ஆலி பென்னும் ஊரினராவர் ; அவரைத் திருவாலி காடர் 

என்பதும் 
வழக்கம். இத்திருவாலி சோழநாட்டில் சீர்காழியிலிருந்து திரு பெண் 
காட்டுக்குச் செல் 

செல்லும் வழியில் உளது . கரந்தை சூடிப் போர்க்குச் 
சென்ற மறவருள் ஒருவன் முந்துற்றுச் செல்லும் 

விருப்பினனாக , 
போரை முன்னின்று நிகழ்த்தும் வேந்தன் பிறனொருவனைச் செலுத் 
தினான் . அதனால் மன விதுப் படங்காத அவன் , " உண்டாட்டுக் காலங் 
களி லெல்லாம் முன்பு வேந்தன் சிறப்புடைய கலங்கற்கள்ளை 3 ப எமக் 
குத் தந்து 

களிப்புச் சிறப்பில்லாத தேறலைத் தானுண்பான் 
பொழுது அப்பெற்றி யோன் எம்பால் அன்பிலனாயினான் தெளிவாக ; 
எவ்வாறெனின் , போரில் நீ முந்திச் செல்க என்று ஏவானாதலால் " 


. 


ககூசு 


உரை : 


எமக்குக் 


" தளிந் 

புறநானூறு 
என்றான் . அதனை உடனிருந்து கேட்ட ஆவியார் அவனுடைய மற 
மாண்பை நினைந்து இப்பாட்டினகண் உருப்படுத்தி நிலைநாட்டியுள்ளார் .. 

எமக்கே கலங்க றருமே தானே 
தேற லுண்ணு மன்னே நன்றும் 
இன்னான் மன்ற வேந்தே யினியே 

நேரா ராரெயின் முற்றி 
ரு வாய்மடித் துர றிநீ முந்தென் னானே . 
திணை : கரந்தை . துறை : நெடுமொழி . ஆவியார் பாடியது . 

கலங்கல் 

தரும் - எமக்குக் கலக்கிய 
கள்ளையே கொடுப்பான் ; தான் தேறல் உண்ணும் மன் - தான் 

பெரும்பானமையும் முன்பு ; 
இனி-இப்பொழுது ; நன்றும் இன்னான் மன்ற - பெரிதும் அன் 
பில்லாதவனானன் தெளிவாக; வேர்து - வேந்தன் ; பேரார் 

முறி - பகைவருடைய கொள்ளற்கரிய 
சூழந்து ; வாய் படுத்து உரறி - வாயி தழைக் கடித்து உரப்பி ; நீ 
முந்து என்னான் - நீ முற்படச் செல்லென ஏவான தலால் ; எ - று . 
மன் , பெருமை. இனியெனவே முன்னென்பது வருவிச்சப்பட் 

கலங்கிய கள்களிப்பு மிகுதியும் உடையது . தேறல் தெளிவும் 
இனிமையு முடையது . வேந்தனது அனபுடைன மயை விளக்குதற்குக் 
" கலங்கல் தரும் “ தான் தேறல் உண்ணும் என்ருன் . தன்னை முந்திச் 
செல்க என ஏவான மயால் அரானபயுற்றுச் கூறுதலின் , மன்றம் இன் 
னான் மன்ற என்றான் ; ஆயினும் வேந்தன் அனபிலனல்லன் என்பது 
கருத்து . 

விளக்கம் : தன்னோடொத்த வயவர் பலரையும் உளப்படுத்திக் 
கூறுதலால் , " எமக்கே எனப் பன்மையாற் கூறினான் . இப்பொழுதும் 
வேந்தன் கலங்கலை வீரர்க்குத் தந்து தேறலைத் தானுண்டலிற றீரா 
மையின் , மன் ஒழியிசையன்றென்று தெளிக . மன்னே 

மன்னே என்பதற்கு மன் 
னன் என்று பொருள் கூறுதலு முண்டு ; அதற்கு மன்னனென்றும் வேந் 
தென்றும் பன்முறை கூறியது ஆராமைபற்றி யென வறிக . போரெனில் 
முந்துற்றுச் செல்லும் மதமும் போர் வேட்கையும் மிகவுடையன் வேந்த 
னென்பது பெறப்பட்டது . நேரார் ஆரெயில் என்றது குறிப்பால் , 
பகைத்த வேந்தர் மதிலகத்தே ஒடுங்கிக் கிடக்கு மாறும், கூற்று நிகழ்த் 
தும் மறவன் தானை அவரை முற்றியிருக்குமாறும் , இனி 

அரண் 
கொண்டு செய்யும் போரே நிகழவிருக்குமாறும் தெளிவாகின்றன . 


ஆரெயில் 


அரணை 


; 


உ கூகூ . 


பொன் முடியார் 
சங்ககாலத்துப் பெண்பாற் புலவர் பெருமக்களுள் இவரையும் 
ஒருவராகக் கருதுவர் ; மறச்குடியில் பிறந்து நல்லிசைப் 

புலமை 
பெற்றுச் சான்றோரினத்துள் ஒருவராய் மறச்செயல்களைப் பாராட்டிப் 
பாடும் பண்பு மிக்கவர் . இவர் சேரநாட்டுக் குட்டநாட்டின் வடபகுதி 
யில் வாழ்ந்தவர் . இவர் பெயரால் இந்நாட்டில் பொன் முடி யென்றோர் 
ஊரும் உளது . இப்போது இப்பகுதி வெள்ளாத்திரி நாடு 

நாடு என 


மூலமும் உரையும் 


ககூஎ . 


மக்களிடையே வழங்குகிறது . இங்குள்ள முதியோர் , இதனை முன் 
னோர் பொன்முடி நல்லூர் என வழங்கின ரென மொழிகின்றனர் . 
காக்கை பாடினியாரது ஊரைக் காக்கையூரெனச் சேரநாட்டவர் 
வழங்கக் காண்கின் றோமாதலால் இவ்வூரைப் பொன்முடியாரது ஊர் 
எனக் கருதுதற்கு இடமுண்டாகிறது . ஒருகால் சிற்றரசனொருவற்கும் 
பெரு வேந்தனொருவற்கும் போருண்டாயிற்று . அப்போரில் பெரு 
வேந்தன் தோற்றோடினான் . போரியல்பைக் கண்டிருந்த பொன்முடியார் 
வேந்தர்களின் போர் நலத்தைக் குதிரைகளின் மறப்பண்பை பெடுத் 
தோதுமுகத்தால் இப்பாட்டின் கண் சில சொற்களால் விளங்கக் கூறி 
யுள்ளார் . சிற்றரசன் குதிரைகள் எளியவுணவுண்டு வளர்ந்தன ; பேர 
ரசன் குதிரைகள் நெய்பெய்த உணவுண்டு வளர்ந்தன . போர்க்களத்தை 
யடைந்ததும் சிற்றரசன் குதிரைகள் கடலலைகளைப் பிளந்தேகும் 
தோணி போலப் பகைவர் படைவரிசைகளைப் போழ்த்து சென்று போர் 
உடற்றின ; பேரரசன் குதிரைகள் படையணிகண்டு அஞ் A முன் 
செல்லாது முருகன் கோயிலில் பூப்பால் விலக்குண்ட மகளிர் தலை 
கவிழ்ந்து ஒதுங்கி நிற்பது போல ஒதுங்கிப் பின்னிடலாயின என நகை 
யுண்டாகக் கூறுகின்றார் . 

பருத்தி வேலிச் சீறூர் மன்னன் 
உழுத்தத ருண்ட வோய்நடைப் புரவி 
கடன்மண்டு தோணியிற் படைமுகம் போழ 
கெய்ம்மிதி யருந்திய கொய்சுவ லெருத்தின் 
தண்ணடை மன்னர் தாருடைப் புரவி 
அணங்குடை முருகன் கோட்டத்துக் 

கலந்தொடா மகளிரி னிகழ்ந்துநின் றவ்வே . 
திணை : நொச்சி . துறை ; குதிரை மறம் . பொன்முடியார் பாடியது . 

பருத்தி வேலிச் சீறூர் மன்னன் - பருத்தியை 
வேலியாகவுடைய சிறிய ஊர்க்கு மன்னனுடைய ; உழுத்ததர் 
உண்ட ஓய் நடைப்புரவி - உழுந்தின் சக்கையைத் தின்று 
வளர்ந்த தளர்ந்த நடையையுடைய குதிரை; கடல் மண்டு 
தோணியின் படைமுகம் போழ - கடல்நீரைப் பிளந்து கொண்டு 
செல்லும் தோணி போலப் பகைவருடைய தானைத்திர 
முண்டாகப் பிளந்து சென்று போரைச் செய் : ப ; நெய்மமிதி 
அருந்திய கொய்சுவல் எருத்தின் - நெய் பெய்து மிதித்தமைத்த 
உணவையுண்ட ஒழுங்குறக் கத்தரிக்கப்பட்ட பிடரியினையுடைய ; 
தண்ணடை மன்னர் தாருடைப் 

தாருடைப் புரவி - மருதநிலத்தூர்களை 
யுடைய பெருவேந்தர்களின் தாரணிந்த குதிரைகள் ; அணங் 
குடை முருகன் கோட்டத்து - வருத்து தலையுடைய முருகன் 
கோயிலில் ; கலந்தொடா மகளிரின் - புழங்கும் கலங்களைத் 
தொடுதற்கில்லாமல் விலக் தடையராகிய 

மகளிரைப்போல ; 
இகழ்ந்து நின்ற - போர்க்கஞ்சிப் பின்னிட்டு 

போர்க்கஞ்சிப் பின்னிட்டு நின்றொழிந்தன ; 


உரை : 


ககஅ 


புறநானூறு 


( 


தார் , கிண்கிணிமாலை . செல்வவுணவன்றாதலின் , சீறூர் மன்னன் 
குதிரைகள் ஓய்ந்த நடையுடையன என்பார் " ஓய்நடைப் புரவி யென் 
ர் . முருகன் மகளிரை வருத்துவனென்ற கொள்கையால் , அணங் 
குடை முருகன் என்றார் . பூப்புக்காலம் கூட்டத்துக்காகாதென்பது 
பற்றி , பூப்புற்ற மகளிர் மனைகளில் கலந்தொடாது விலகியிருந்து தாம் 
பூப்புற்றமை தெரிவிப்பது தமிழர் மரபு . பூப்புத் தோன்று மகளிர்க்கு 
அதன வரவு முன்கூட்டி அறிய வாராமையின் , அதன் வரவைத் தாம் 
விலகிநின்று நாணிக்காட்டும் இயல்பு பற்றி , கலந்தொடா மகளிரின் 
இகழ்ந்துநின் றவ்வே யென்றார் . இனி, ஈராறு நாட்கு நீவீர் எம்மை 
த்தகன றுறைவது டாதென்பதுபோலும் புணர்குறி 

யாதலின் , 
அதன் வரவு மகளிர்க்கு நாணடச் சாய்ந்து கவிழ்ந்து நிற்கும் நலம் 
பயப்பதாயிற்றென்று மாம் . ஓய் நடைப் புரவி படைமுகம் போழ , 
தாருடைப் புரவி இகழ்ந்து நின்ற என வினை முடிவு செய்க .. 

விலக்கம் : குதிரை மறமாவது , ஏமாண்ட நெடும்புரிசை , வா 
மானது வகையுரைத்தன்று ( பு . வெ.மா. ( : ரு ) என வரும் . படுத்தி 
வேலிச் சீறூர் எனவே , நீர் வளமின்றிக் கரிசில் மண்ணுள்ள நிலப்பகுதி 
யில் உள்ள சீறூர் என்றும் , அம் மட்பாங்கு உழுந்தும் கொள்ளும் விளை 
தற்கேற்றதென்றும் தெளியப்படும் . வ றவைத்து அரைாகப்பட்ட 
உழுந்து ஈண்டுச் சக்கையெனப்பட்டது ; அதன் உமியே சக்கையெனப் 
பட்டதென்றும் கூறுவர் . போர்க் குதிரைக்கு ஒய்நடை குற்றமாகும் . 
நெய் பெய்து நறுமணமும் சுவையுமுடைய தாகச் சமைத்த உணவென் 
றற்கு நெய்ம்மிதி யென்றார் . குதிரை யுணவுக்கு மிகச் சிறந்தது பன்றி 
நெய்யென்பர் . தண்ணடை , நிலத்துக் கணியாகிய நெல்லுங் கரும்பும் 
விளையும் நீர் உளம் சான்ற நிலப்பகுதி . பூப்புத்தோன்றக் கண்ட மகளிர் , 
அணங்குடை முருகன் கோட்டத்தை அணுகற்கஞ்சி நீங்குவது போலக் 
குதிரைகளும் படை கண்டு அஞ்சிப் பினனிட்டுப் பெயர்ந்தன என்ற 
வாறாயிற்று . 


5.00 . 


வேந்தர் இருவர் தும்பை சூடிக் கடும் போர் புரிந்தனர் . இருதிறத்து 
வீரரும் மறலி மைந்துற்று மண்டமர் உடற்றினர் . ஒரு வீரன் தன் முன் 
பிறந்தோனை முன்னாளைப் போரில் மாற்ருர் படையிடத்து மறவ 
னொருவன் கொன்றானென்று வெஞ்சினங்கொண்டு வஞ்சினம் பேசி 
அவனைப் போர்க்கழைத்தான் . அம்மறவனும் அதற்குப் பின்னிடானாய்த் 
தன் பக்கலுள்ள இளையரைத் தன் கேடகத்தைக் கொண்டுவந்து தரு 
மாறு விரைந்தான் . அது கண்ட வீரனொருவன் இருவர் உதலையும் தூக்கி 
நோக்கி , மறவ ! நீ கேடகத்தைக் கொணருமாறு பணிக்கின்றாய் ; அது 
கொண்டு நின்னை மறைப்பதை விடுத்துத் துறுகல்லைத் தோலாகக் 
கொண்டு மறைக்கினும் உய்குவாய்போலும் ; நெருநல் நினனால் எறியப் 
பட்டோன் தம்பி இந்நாள் கண் சிவந்து பேரூரில் காய்ச்சிய பெருங் 
கள்ளைப் பெறுதற்குத் என் மனைக்கண் நுழைந்து ஒரு கலத்தைத் 
தேடுவானைப்போல நின்னைத் தேடி வருகின்றான் , காண் என்றரை 
தான் . இவ்வுரை போர் மறவர்ச்கு நல்லூக்கங்கொளுத்தும் நல்லுரை 
யாக இருப்பது கண்ட சான்றோராகிய அரிசில் கிழார் இப்பாட்டினுள் 
அக்கருத்தை வைத்துச் சிறப்பித்துள்ளார் . 


ககூசு 


உரை : 


விடுத்தானகல் 

மூலமும் உரையும் 
தோறா தோறா வென்றி தோலொடு 
துறுகன் மறையினு முய்தவை போலாய் 
தெரு 5 லெல்லை நீ யெறிந்தோன் றம்பி 
அகற்பெய் குன்றியிற் சுழலுங் கண்ணன் 
பேரூரட்ட கள்ளிற் 
கோரிற் கோயிற் றேருமா னின்னே . 
திணை : தும்பை ; துறை : தானை மறம் . அரீசில்கிழார் பாடியது . 
தோல்தா தோல் தா 

என் 

கேடகத்தைக் 
கொணர்ந்து தருக , 

தருக , கேடகத்தைக கொணர்ந்து தருக என்று 
கேட்கின்றாய் ; தோலொடு துறுகல் மறையினும் - கேடகத்தோடு 
துறுகல் 

லொன்றைக் கேடகமாகக் கொண்டு நின் மார்பை 
மறைட பாயாயினும் ; உய்குவை போலாய் - உய்குவாய் போல் 
கின்றாய ; நெருநல் எல்லை - நேற்றைப் பகலில் ; நீ எறிந்தோன் 
தம்பி - நின்னால் கொல்லப்பட்டோனுடைய தம்பி ; அகலபெய் 
குன்றியின் சுழலும் கண்ணன் - அகலின்கண் பெயத குன்றிமணி 
யுருளுதல் போலச் சுழலுகின்ற கண்ணையுடையனாய் ; பேரூர் 
அட்ட கள்ளிறகு - பெரிய ஊரின் கண் காய்ச்சிய 

கள்ளைப் 
பெறும் பொருட்டு ; ஓர் இல் கோயி.ன் நின் தேரும் - மனைக்குட் 
புகுந்து ஒரு கட்கலயத்தைத் தேடுவது போல நினனைத் தேடா 
நின்றான் ; எ - று . 

கலயம் அகப்படாதொழியாதவாறு நீ அவற்கு அகப்படாதொழி 
யாய் என்பதாம் . அவனது படைக்குத் தன் மார்பு ஆற்றாதெனத் தோல் 
வேண்டுவதை இகழ்ந்து 3 தா லேயன்றித் துறுகல் கொண்டு கா 
நீ உய்தல் அரிதென்பான் , தோலொடு துறுகல் மறையினும் உய்குவை 
போலாய் என்றான் . தன் படைபைப் பிறர்பால் கொடுத்து வேண்டுங் 
கால் அது பெறாது இறப்பவன் பேதையாமென்பதுபற்றி உய்குவை 
யல்லை யென்னாது " உய்குவை போலாய் என்றான் . அகலிடத்துக் 
குன்றிமணி யுநளுவது போலக் கண்ணில் விழி சுழலுவது கூறியது , 
சினமிகுதியால் வீரனுடைய கண்கள் சினத்தால் சிவந்திருக்கும் 
திறத்தையும் உணர்த்தி நின்றது . கோய் - கள் முகக்கும் கலம் . என்றி , 
போலாய் ; தம்பி , கண்ணன் , தேரும் என வி’ன முடிவு செய்க . 

விளக்க : தானை மறமாவது , " பூம்பொழிற்புறங் காவலனை 
யோம்படுத்தற்கு முரித்தென மொழிப் ( பு . வெ . மா . எ : ச ) என்பது 
காண்க . மறையினும் என்புழி உம்மையை இசை நிறையாக்கி , மறை 
யின் உய்குவை ; இன்றேல் உய்தல் இன்று என வுரைக்கினும் அமையும் . 
நீ எறிந்தோன் - நீ எறிய அதானால் உயிர் துறந் 3 தான் . போர்ச் சினத்தால் 
சிவந்த கண்ணையுடையனாதலால் , குனறி யுவமமாயிற்று . இவ்வுவம 
நயத்தை இனிது துய்த்த பரஞ்சோதியார் , வென் றிக் கணத்தை 
கொப்புளிப்ப " ( திருவிளை . டு : கூ 0 ) என்று பாடுகின்றார் . ஒருமை , 
கலயத்துக் கேற்றுக . 


உ 00 


புறநானூறு 


என 


கூ 0 க . ஆவூர் மூலங்கிழார் 
இரு வேந்தர் பெரும்படை கொண்டு பொரத் தொடங்கினர் . அப் 
போரில் பகை வேந்தன பாசறையமைத்து அதனைச் சுற்றி நல்ல முள் 
வேலியிட்டு மிக்க பாதுகாவலில் இருந்தான் . ஏனை வேந்தன் போர் 
முகத்து நின்று போரை நடத்தினான் . போர் கடுமையாக நடந்த 
தாயினும் பகை வேந்தன் முன் வரவில்லை. அது கண்ட தானை வீரன் , 
பகைவேந்தன் பாசறையோரைப் பார்த்து , சான்றோர்களே ! நும் 
பாசறையை முள்வேலியிட்டு அதனுள்ளே நும்முடைய வேந்தனையும் 
களிறுகளையும் நன்கு காக்கின்றீர்கள் ; எத்தனை நாள் இவ்வாறு தங்கு 
வதாகக் கருதுகின் றீர்கள் ? எத்தனை நாள் தங்கினும் அத்தனை 
நாளும் தம்மை வேல் முதலிய படை யெறிந்து தாக்கா தாரைத் தாம் 
மேற்சென்று தாக்குவதென்பது யாங்குளது ? தன்மேற் படையெறிந்த 
வீரர் தனக்கு நிகரன்மையால் எங்கள் இறைவன் மேற்சென்று அவரை 
றியக் கருதற்றிலன் . அவன் கருதுவதனை நும்மில் அறிந்தவர் யார் ? 
அறியாது யாம் பலராகவுள்ளேம் எனத் தருக்கு தலை யொழிவீராக . 
இப்போது இரவாதலின் எங்களுடைய தலைவன பாசறைக்குச் சென் 
றுள்ளான . அவன் தன் வேலை நும்முடைய வேந்தன் ஊர்ந்துவரும் 
யானையை யெறிதற்பொருட்டு ஏந்துவ 3 ன தவிரப் பிறர் பொருட்டு 
ஏந்தும் கருத்துடையனாகத் தோனறு கின்றானில்லை 

2.ணர்வீர் 
களாக " என்று கூறினான் . அதனை ஆசிரியர் ஆவூர் மூலங்கிழார் 
பாட்டின்கட் குறித்துள்ளார் . 

பல்சான் றீரே பல்சான் றீரே 
குமரி மகளிர் கூந்தல் புரைய 
அமரி னிட்ட வருமுள் வேலிக் 
கல்லென் பாசறைப் பல் சான் றீரே 
முரசுமுழங்கு தானை நு மரசு மோம்புமின் 
ஒளிறேந்து மருப்பினுங் களிறும் போற்றுமின் 
எனை நாட் டங்கு நும் போரே யனை நாள் 
எறியா ரெறிதல் யாவண தெறிந்தோர் 
எதிர்சென் றெறிதலுஞ் செல்லா னதனால் 
அறிந்தோர் யாரவன் கண்ணிய பொருளே 
பலமென் றிகழ்த லோம்புமி னுதுக்காண் 
நிலனளப் பன்ன நில்லாக் குறுநெறி 
வண்பரிப் புரவிப் பண்புபா ராட்டி 

எல்லிடைப் படர்தந் தோனே கல்லென 
கரு வேந்தூர் யானைக் கல்ல 

தேந்து வன் போலான்ற னிலங்கிலை வேலே . 
திணையும் துறையுமவை . ஆவூர் மூலங்கிழார் பாடியது . 

பல்சான் றீரே பல்சான் றீரே பலசான்றவீரே 
பலசான்றவீரே ; குமரி மகளிர் கூந்தல் புரைய - மணமாகாத 


4 


உரை : 


மூலமும் உரையும் 


உலசு 


நலங்கனிந்த மகளிருடைய கூந்தல் போல ; அமரில் நட்ட அரு 
முள் வேலி - போர் கருதி நடப்பட்ட கடத்தற்கரிய முள்வேலி 
சூழ்ந்த ; கல்லென் பாசறைப் பல்சான் றீரே - கல்லென 
வாரிக்கும் பாசறையிலுள்ள பலசான்றவீரே; முரசு முழங்கு 
தானை நும் அரசும் ஓம்புமின் - முரசு முழங்கும் தானையையுடைய 
நும்முடைய அரசனையும் நன்கு பாதுகாப்பீராக; ஒளிறு ஏந்து 
மருப்பின் நும் களிறும் போற்றுமின் - விளங்குகின்ற உயர்ந்த 
கொம்புகளையுடைய தும்முடைய களிறுகளையும் நன்கு 
காப்பாற்றுவீராக ; எனை நாள் நும் போர் தங்கும் - எத்தனை 
நாட்கள் நும்முடைய போர் இங்கே நிகழும் ; அனை நாள் 
அத்தனை நாளும் ; எறியார் எறிதல் யாவணது - தன்மேற் படை 
யெறிந்து போர் தொடுக்கா தவரைத் தான் எறிவது யாங்குளது ; 
எறிந்தோர் எதிர் சென்று எறிதலும் செல்லான் - தன்மேற் படை 
களை எறிந்தோரையும் எங்கள் இறைவன் தனக்கு நிகராகாமை 
பான் எதிரே சென்று எறிவதிலன் ; அதனால் - ஆதலால் ; அவன் 
கண்ணிய பொருள் அறிந்தோர் யார் - அவன் கருதிய பொருளை 
நம்முள் அறிந்தவர் யார் , அவர் என்முன் வருக ; பலம் என்று 
இகழ்தல் ஓம்புமின் - யாம் பலராகவுள்ளோம் எனத் தருக்கி 
இகழவதை ஒழிவீராக ; உதுக்காண் - இதனைப் பார் ; நிலன் 
அளப்பன்ன -நிலத்தைத் தாவடியிட்டளப்பதுபோல ; குறுநெறி 
நில்லா - மிகக் குறுகிய வழியிலும் நில்லாது விரைந்து பாய்ந் 
தோடும் ; வண்பரிப் புரவி பண்பு பாராட்டி - வளவிய செலவினை 
யுடைய குதிரையின் போர்ப் பண்புகளைப் புகழந்துகொண்டு 
எல்லிடைப் படர் தந்தோன் - இரவுப்போது வந்தமையின் தன் 
நெடுமனை சென்றுள்ளான் ; கல்லென -; வேந்தூர் யானைக் 
கல்லது - நும் முடைய வேந்தன் ஊர்ந்துவரும் யானையை எறிவ 
தற்கன்றி ; தன் இலங்கிலை வேல் ஏந்துவன் போலான் - தன் 
னுடைய விளங்குகின்ற இலை முகத்தையுடைய வேலைக் கையில் 
ஏந்தான் போல்கின்றானாகலான் நாளையே நும் வேந்தனை வர 
விடுமின் ; எ - 


று . 


எனை 


பல் சான்றீரே , அரசும் ஓம்புமின் , களிறும் போற்றுமின் , 
நாள் தங்கும் அனை நாள் எறிதல் யாவணது ; எறிதல் செல்லானாதலால் ,, 
கண்ணிய பொருள் அறிந்தோர் யார் ; அறிந்தோர் எம்முன் வருக ஓம்பு 
மின் ; உதுக்காண் ; பாராட்டிப் படர்ந்தான் ; ஏந்துவன் போலான் 
என வினை முடிவு செய்க . குமரியின் கூந்தல் பிறரால் தீண்டப்படாத 
வாறு போல முள்வேலி அணுகப்படாதென்பது தோன்ற , குமரி 
மகளிர் கூந்தல் புரைய என்றார் . அரசனையும் களிற்றையும் சான்றோர் 
பெரிதும் பேணிக் காப்பதறிந்து கூறுகின்றானாகலின் , “ நும்மரசும் 
ஓம்புமின் , நும் களிறும் போற்றுமின் என வற்புறுத்துவான் போல் 
இகழ்ந்தான் . மேல் வந்த வேந்தனே முதற்கண் போர் தொடுக்கவேண் 
டியவனாக , அது செய்யாதிருந்தமையின் , " எறியாரெறிதல் யாவணது 


உ 02 


புறநானூறு 


காணப் 


என்றும் , நிகர்த்து மேல் வந்த வேந்தனையல்லது நிகராகாதாரோடு 
பொருதல் மானமுடைய வேந்தர் செயலன்மையின் " எறிந்தோர் எதிர் 
சென்றெறிதலும் செல்லான் எனத் தன்னிறைவனை மிகுத்தோ 
தினான் . எதிர்வாரின்மையால் செயல் பிறிதின்மையின் , குதிரைகளின் 
பண்புகளைப் பார்த்துப் பாராட்டினான் . எங்கள் இறைவன் என்பான் , 
புரவிப் புண்பு பாராட்டி யென்றான் . குடங்கொண்டான் வீழின் 
குடம் வீழ்தல் தானே பெறப்படுதல் போல வேந்தூரும் யானையை 
வீழ்த்த வழி வேந்தனை வீழ்த்துவது சொல்லாமே தோன்றுதலின் , 
" வேந்தர் யானைக்கல்லது ஏந்து வன போலான் தன் இலங்கிலை வேல் 
என்றான் . 

விளக்கம் : தானை மறமாவது , " பூம்பொழிற் புறங் காவலனை , 
ஒம்படுத்தற்கு முரித்தென மொழிப் ( பு . வெ.மா.எ : ச ) என வரும் . 
அருமுள் வேலி யென்ற தன்கண் , அருமையை வேலிக் கேற்றி , கடத்தற் 
கரிய வேலியென வுரைக்க , கல்லென் பாசறை யெனச் சிறப்பித் 
தார் , கல்லென்னு மோசை யல்லது வெற்றிக்குரிய விறல் 
படாமை குறித்தற்கு . பல் சான்றீர் என்புழிப் பன்மை சான்றோர் 
மேனின்றது . எறியாரை எறியாத வேந்தன்முன் எறிவதன்றி எத்தனை 
நாள் தங்கினும் பயனின் றென்பார் , எகாள் தங்கும் நும் போரே 
யனை நாள் , எறியா ரெறிதல் யாவணது என்றார் . எறிந்தோர் எதிர் 
சென்றெறிதலும் செல்லான் என்றது எதா சென் றெறியும் படையை 
விலக்கித் தற்காப்பொன்றே செய்தானேயல்லது தான் மேற்சென் 
றெறிந்திலன் என்றும் , என 3 வ , எதிர் சென் றெறிந்தோர் நிகர்க்கும் 
திறனில்லாதவரென்றும் அறிக. பலமென் றீகந்த லோம்புமி. 
என்பது , பலராய்க் காக்கை போற் கூடிக்கொண்டு நீவீர் கரைவது பய 
னின்று என்றவாறு . நிலன் அளப்பனன நெறி நில்லாக் குறு தெறி என 
இயைத்து நிலத்தின் எல்லையை யளந்து காண்டற்கு வருத்த 
போலும் நெறியெனவும் , எல்லை காணப்படாமையின் நில்லாது நெடு 
கும் நெறியெனவும் , அதுவும் அகலி தாகவன்றிக் குறுகிய தெனவும் 
கொள்ளினும் அமையும். இந்நெறியினும் அயராது சேறல்பற்றி , வண் 
பரிப் புரவி யென்றாரென்று கொள்க . வேந்தரூ நம் யானையை யெறி 
தலில் வீரர்க்கு வேட்கை மிகுதி யென்ப . கட்டி யன்ன 
மேலோன் , தொட்டது கழ 3 ல கையது வேலை , சுட்ட யதுவுங் களிறே 
ஒட்டிய , தானை முழுதுடன விடுத்து நம் , யானை கமினவன் பிறிதெறி 
யலனே ( புறத் . கஉ எ உ ) என 3 வந்தனொருவன் தானையைப் பணிப் 
பது காண்க . இகழ்த லோம்புமின் புகற்சான மறவீர் , கண்ணிமைப் 
பளவிற் கணைசெல் கடுவிசைப் , பண்ணமை புரவிப் பண்பு பாராட்டி , 
எல்லிடைப் படர் தந் தோனே கல்லென , வேந்தூர் யானைக் கல்ல , 
தேந்துவன் போலான்றன் னிலங்கிலை வல ( புறத் . கங எ 0 ) என்ற 
பாட்டு இதனோடொத்திருத்தல் காண்க . 


நெ 


கறி 


50 உ . வெறியாடிய காமக்காணியார் 
புன்புலங்கள் சூழ்ந்த சீறூர்களையுடைய தலைமகனொருவன் , வேந்த 
ரிருவர் தும்பை சூடிப் பொருத போர்க்களத்தில் ஒரு வேந்தன் பக் 
கலில் தானைத்தலைவனாய் நின்று கடும் போர் புரிந்தான . வெறிபாடிய 
காமக்காணியார் அவன் போர்த் திறத்தைக் காணும் பேறு பெற்றார் . 
அத்தலைவனுடன் குதிரைமேல் வீரரும் போர் செய் தனர் . குதிரைகள் 
வளைத்து விட்ட மூங்கில்கள் மேலெழுவதுபோலப் போரில் தாவித் 


மூலமும் உரையும் 


205 


கடு 


துள்ளிப் பாய்ந்து வென்றி விளைத்தன , அவன் போரிற்பெற்ற பொற் 
பூக்களை அவனுடைய விறலியர் கூந்தலில் அணிந்து கொண்டனர் . 
புகழ்பாடிப் பரவிய பாணர்களுக்கு அவன் ஊர்கள் பல நல்கினான் . இப் 
பெற்றியோன் போரில் எறிந்து வீழ்த்திய களிறுகளை யெண்ணின் 
மழைத்துளியினும் பலவாயிருந்தன . இக்காட்சி இப்பாட்டின் கண் அழ 
குறப் பாடப்பட்டுளது . 

வெடிவேய் கொள்வது போல வோடித் 
தாவு புகளு மாவே பூவே 
விலங்கிழை மகளிர் கூந்தற் சொண்ட 
நரந்தப் பல்காழ்க் கோதை சுற்றிய 
ஐ தமை பாணி வணர்கோட்டுச் சீறி பாழ்க் 
கைவார் நரம்பின் பாணர்க் கோக்கிய 
நிரம்பா வியல்பிற் கரம்பைச் சீறூர் 
கோக்கினர்ச் செகுக்குங் காளை யூக்கி 
வேலி னட்ட களிறு பெயர்த் தெண்ணின் 
விண்ணிவர் விசும்பின் மீனும் 
தண் பெயலுறையு முறைபாற் றாவே . 
திணை : அது ; துறை : குதிரைமறம் . வெறிபாடிய காமக்காணியார் பாடியது . 

வேய் வெடி கொள்வது போல - வளைத்து விட்ட 
மூங்கில் மேனோக்கி யெழுவது போல ; தாவுபு ஓடி உகளும் மா 
பாய்ந்தோடித் திரியா நின்றன குதிரைகள் ; பூ - பொற்பூக்கள் ; 
விளங்கிழை மகளிர் கூந்தல் கொண்ட 

விளங்கிய 

அணிகளை 
யணிந்த விறலிபா கூந்தலை இடங்கொண்டன ; நரந்தப் பல் காழ 
கோதை சுற்றிய நரந்தப் பூவால் பல வடங்களாகத் தொடுக்கப் 
பட்ட மாலை சுற்றப்பட்ட ; 
ஐதமை பாணி 

மென்மையாக 
அமைந்த தாளத்துக்கேற்ப ; வணர்கோட்டுச் சீறியாழ - வளைந்த 
கோட்டையுடைய சிறிய யாழினுடைய ; 

கைவார் 

நரம்பின் 
பாணாசகு ஓக்கிய - கைவிரலால் இசைத்தொழில் புரிய இசைக் 
கும் நரமபினை இயக்கிய பாடு தலையுடைய பாணர்களுக்குக் 
கொடுக்கப்பட்டன ; நிரம்பா இயவின் கரம்பைச் சீறூர் -குறுகிய 
வழிகளையுடைய கரம்பைகள் நிறைந்த சிற்றூர்கள் ; நோக்கினர் 
செகுக்கும் காளை தனனைப் பகைத்துப் பார்த்த பகைவரைக் 
கொல்லும் காளைபோல்வானாகிய அவன் ; ஊக்கி வேலின் அட்ட 
களிறு பெயர்த்து எண்ணின் ஊக்கம் கிளர்ந்து தன் வேலாற் 
கொன்ற களிறுகளை ஒவ்வொன்றாக எண்ணிப் பார்க்குமிடத்து ; 

வர் விசும்பின் மீனும் - முகில்கள் பரந்துலவும் விசும்பி 
லுள்ள விண் மீன்களும் ; தண் பெயல் உறையும் - குளிர்ந்த மழை 
சொரியும் துளிகளும் ; உறையாற்றா - அளவிடற்காகா ; எ - று . 


உரை ; 


2.00 


புறநானூறு 


காளை 


1 


மா உகளும் ; பூ கூந்தற் கொண்ட ; சீறூர் பாணர்க் கோக்கிய 
காளை அட்ட களிறு எண்ணின் மீனும் உறையும் உறையாற்றா எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . கோதை சுற்றிய சீறியாழ் என இயையும் . 
வார் , வார்தல் ; சுட்டுவிரற் செய்தொழில் என்பர் அடியார்க்கு நல்லார் ; 
இசைக் கரணம் எட்டனுள் ஒன்று . காளை போல்வானைக் 
யென்றார் . 

விளக்கம் : வளைத்து விட்ட மூங்கில் சிவ்வென்று மேலெழுதல் 
போலக் குதிரையும் மேலெழுந்து பாயும் என்றார் ; பிறரும் " விட்ட 
குதிரை விசைப்பி னன்ன , விசும்பு தோய் பசுங்கழைக் குன்ற நாடன் 
( குறுந்- எசு ) என்று கூறுதல் காண்க . சீறூர்க்குச் செல்வோர் சிலரா 
தலின் , செல்லும் வழியும் மிகக் குறுகியி ருக்கு மாகலின் , “ நிரம்பா 
வியவு எனப்பட்டது . இயவு , வழி . வரம்பிடை விலங்கி வழங்குதற் 
கரிதாய் , நிரம்பாச் செலவின் நீத்தருஞ் சிறுதெறி ( பெருங் . க : கக : 
» 0 - க ) என்று பிறரும் கூறுவது காண்க . நிரம்பா வியல்பின் என்று 
பாடமாயின் , நிரம்ப விளையாத வியல்பினையுடைய கரம்பை யென் 
றுரைத்துக் கொள்க . " நோக்கினர்ச் செகுக்கும் என்றதனால் , நோக் 
கத்தின்கண் செகுத்தற்குரிய பகைமைக் குறிப்புன்மை பெற்றாம் ; 
எள்ளுநர்ச் செகுக்குங் காளை ( புறத் . கூ 0 ) என வருதல் காண்க . 
அவன எறிந்ததை , கழல் தொட்டேந்து வரையி வரும் புலி போல் , 
வேந்து வந்தூரும் வெஞ்சினக் களிறே " ( புறம் . க உஎரு ) என்பதனால் , 
களிறே ஈண்டு எண்ணப்பட்டன . அட்ட களிறுகள் சிதைந்து வேறாகிக் 
குவிந்து கிடத்தலின் , கிடந்தாங் கெண்ணலாகாதென்பார் , பெயர்த் 
தண்ணின் என்றும் , வீழ்வன பலவாய் எண்ணலுறுவார் 
ணத்தை ஈர்த்துக் கொள்ளுதலால் . வீழ்ந்தவறறை எண்ண வியலா 
தென்பதற்கு எண்ணின் " என்றும் , ெ தாகையாக நோக்குமிடத்து 
விண்மீன் தொகையும் மழைத்துளியின் தொகையும் உறையிடற்காகா 
என்பார் , விண்ணிவர் விசும்பின் மீனும் தண் பெய லுறையும் உறை 
யாற்றா " என்றும் கூறினார் . 


எண் 


கூ கூ . எருமைவெளியார் 
போர்க்களமொன்றில் தானை வீரரிடையே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை 
ஆசிரியர் எருமைவெளியனார் கண்டு வந்தார் . அவற்றுள் ஒரு நிகழ்ச்சி 
அவர் கருத்தைக் கவர்ந்தது . வீரனொருவன் , பகை வேந்தன் காண 
அவனது கடல்போன்ற கானைப் பரப்பைக் கடலைப் பிளந்தேகும் 
தோணி போலப் பிளந்து சென்று பகைவருடைய களிற்றியானைகளைக் 
கொன்று ளீழ்த்தினான் . களிற்றின் பிரிவாற்றாத மடப்பிடிகள் புலம்பிப் 
பிளிறின . மறுநாள் அவ்வீரன் படையணியில் முன் நிற்கையில் பகைவர் 
படையிலிருந்து ஒரு 

குதிரையொன்றின் மேல் வந்தான் . 
வருகையில் அவனை வீரர் பலர் எதிர்த்து மார்பிற் புண்பட்டு வீழ்ந் 
தனர் . இங்ஙனம் வென்றி மேம்பட்டு வேலை அலைத்துக்கொண்டு வரு 
பவன் தன்னை நோக்கி வருதலை அவ்வீரன் அறிந்து , " இவன் என்னைப் 
பொருது வென்றி காண வருகின்றான் , வருக என்று மறத்தீக் கிளா 
மொழிந்தான் . அதனைக் கேட்ட இச்சான்றோர் அவனது மறமாண்பை 
வியந்து இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . 

நிலம்பிறக் கிடுவது போற்குளம்பு கடையூஉ 
உள்ள மொழிக்குங் கொட்பின் மான்மேல் 


காளை 


தயை 


மூலமும் உரையும் 


20 


உரை : 


செலவினையுடைய 


எள்ளுநர்ச் செகுக்குங் காளை கூர்த்த 

வெந்திற லெஃக நெஞ்சுவடு விளைப்ப 
கு ஆட்டிக் காணிய வருமே நெருநை 

உரைசால் சிறப்பின் வேந்தர் முன்னர்க் 
கரைபொரு முந்நீர்த் திமிலிற் போழ்ந்தவர் 
கயந்தலை மடப்பிடி புலம்ப 

இலங்குமருப் பியானை யெறிந்த வெற்கே. 
திணையும் துறையும் அவை . எருமைவெளியனூர் பாடியது . 

நிலம் பிறக்கிடுவது போல் குளம்பு கடையூஉ - 
கிலம் பின்னிடுவதுபோலக் காறகுளம்பை யூன்றி ; உள்ளம் 
ஒழிக்கும் கொட்பின் மான்மேல் 

காண்போர் 

ஊக்கத்தைக் 
கெடுக்கும் விரைந்த 

குதிரைமேல் வரும் ; 
எள்ளுநர்ச் செகுக்கும் காளை - தன்னை யிகழும் பகைவரைக் 
கொல்லும் காளையாவான் ; கூர்த்த வெந்திறல் எஃகம் நெஞ்சு 
வடு விளைப்ப ஆட்டி - கூரிய வெவ்விய வலியினையுடைய வேலால் 
எதிர்ந்தார் மார்பைக் குத்திப் புண் செய்து அலைத்துக்கொண்டு ; 
காணிய வரும் - காண்டற்கு வருகின்றான் ; நெருநை - நேற்று ; 
உரைசால் சிறப்பின் வேந்தர் முன்னர்- புகழமைந்த தலைமையினை 
யுடைய வேந்தர்கள் காண ; கரை பொரு முந்நீர்த் திமிலின் 
போழ்ந்து - கரையை யலைக்கும் கடலைப் பிளந்து செல்லும் 
தோணியைப்போலப் பகைவர் படையைப் 

பிளந்து ; அவர் 
யுடைய இளமையான பிடியானைகள் தனிமையுற்று வருந்த ; 
இலங்கு மருப்பு யானை எறிந்த எற்கு - விளங்குகின்ற கோட்டினை 
யுடைய களிறுகளைக் கொன்ற என் பொருட்டு ; எ 

குதிரை செல்லும் கடுமையால் நிலம் பின்னிட்டோடுவது போற 
லின் , " நிலம் பிறக்கிடுவதுபோல் என்றார் . விரைந்த செலவால் காண் 
போர் மனமாகிய உள்ளமும் நிகராமை செய்யும் என்றுரைப்பாருமுளர் . 
விளைத்தென்பது விளைப்பவென நின்றது . என்னொடு பொருதுவென்றி 
காணவருகின்றான் , வருக என்பான் , 

" 

காணிய வரும் என்றான் . 
" வேந்தர் முனனர் என்றான் , தங்களுடைய கண் முன்னே யான் செரு 
விளைப்பவும் அவர் அஞ்சி யெதிர்ந்திலரென பது வற்புறுத்தற்கு . கயந் 
தலை யென்றதற்குப் பெரிய தலை யென் றுரைப்பினு மமையும் . நெருநை 
வேந்தர் முன்னர் , போழ்ந்து , எறிந்த எற்கு மானமேல் காளை எஃகம் 
ஆட்டிக் காணிய வரும் என வினை முடிவு செய்க . 

விளக்கம் : நிலவுலகு பிற்பட்டு நிற்ப மேலுலகு செல்வதுபோலக் 
காற் குளம்பை யூன்றி மேனோக்கிப் பாய்ந்தோடுவதுபோற் சேறலின் , 
" நிலம் பிறக்கிடுவதுபோற் குளம்பு கடையூஉ எனறார் , கடையூஉ 
கடைந்து , கடவி யென்பது பொருளாயின் கடைஇ யென்று பாடமிருத் 
தல் வேண்டும் ; “ ஊக்கறக் கடைஇ ( பதிற் . கூக ) என வருதல் காண்க . 


று . 


உசு 


புறநானூறு 


செகுத்து வருவானைச் " செகுக்கும் என்றார் . கூர்த்த எஃகம் என 

யையும் ; வெந்திறலென்பது இடைநிலை . விளைப்ப வென்பதனை 
விளைத்தென்பதன் திரியாக்காதவிடத்து , கைவில் ஏந்திய எஃகம் 
எதிர்ந்தார் நெஞ்சு வடுப்படுத்திவர , காளையாயி னான் , அதாத் திரித் 
துக்கொண்டு வாராநின்றான் என்பது போந்த பொருளாகக் கொள்க . 
காணு நல் , வெற்றி காண்பது . காணிய : செய்யிய வென்னும் வினையெச் 
சம் . உரை , புலவர் பாடும் புகழ் . கரையை மோதிய லக்கும் கடற் 
றிரைகளை அக்கரையினின்று செல்லும் தோணி போழ்ந்து செல்வது 
போல , எம்முடைய தானையொடு பொரற்கு அவனுடைய அணியணி 
யாயத் திரைத்து வந்த தானையை யான பிளந்து சென்று யா " னகளை 
யெறிந் 3 தன் என உவமம் விரித்துரைத்துக் கொள்க . தடவுங் கயவு 
நளியும் பெருமை ( தொல் . உரி . உஅ ) என்பதனால் பெரிய தலை பென் 
றலும் உண்டு . 

களிறு பட்டவழிப் பிடியா னகள் புலம்பு மென்றார் ; 
யா ” னயும் , புல்லார் பிடி புலம்பத் தன் கண் புதைத்ததே , பல் யானை 
பட்ட களத்து ( புறத் . கச blis ) என்று பிறரும் கூறுவது காண்க . 
நச்சினார்க்கினியர் 



குதிரை நிலை யென்னும் துறைக்கு 
( தொல் . புறத் . கஎ ) எடுத்துக் காட்டுவர் . 


[ 6. ச . 


என 


அரில்கிழார் 
வேந்தர் இருவர் தும்பை சூடிப் போர் உடற்றினர் . போர் நிகழுங் 
கால் , களஞ்சென்று போர் செய்ய வேண்டிய முறை வரப்பெற்ற தானைத் 
தலைவனொருவன் ஆங்குள்ள குதிரைகளுள் விரைந்து செல்லும் வன் 
மையுடைய குதிரையைத் தேர்ந்து அதனைத் தான இவர்ந்து செல்லக் 
கந்த ஒப்பன செய்து கொண்டிருந்தான . பகை வருடைய ஒற்றர் அவன் 
செயலை ஒற்றிச்சென்று தங்கள் பாசறையில் உள்ள தலைவர்களைக் கண்டு , 
போர்க்கு வரும் முறையுடைய வீரர் தலவன தமையன நேற்று நம் 
படைவீரருட் சிறந்தோனொருவன் எறிந்து கொன்றான் ; அது கண்டு 
அத்தலைவன் , 

தமையன 

யெறிந்தவன் எவனோ அவனயும் 
அவன தம்பியையும் நாளைக் கொனறல்லது உணவு கொள் ளன 
என்று நெடுமொழி கூறினன ; கூறியவாறே இன்று தனக்குரிய குதி 
ரையை யாராய்ந்து கொண்டிருக்கின்றா னெனத் தெரிவித்தனர் . அவ் 
வுரைகளைக் கேட்டிருந்த பாசறையிலுள்ளார் அவன் கூறியது இரண் 
டாகா தெனத் தம்முட் பேசிக்கொண்டதோடு அஞ்சி நடுக்கமும் 
கொண்டனர் . இச்செய்தியைச் சானறோராகிய அரிசில்கிழார் அறிந் 

அவர் அத் தானைத்தலைவனை முன பே அறிந்தவராதலின் அவன் 
பாற சென்றார் ; அவர் கேள்வியுற்றவாறே , அவன் தனக்குரிய குதிரை 
யைப் பண்ணுதற்கு விரைகுவது கண்டார் ; மாற்றாருடைய ஒற்றர் 
இவண் வந்து ஒற்றிக்கொண்டு தம் பாசறைக்குச் சென்றுரைத்ததும் 
அப்பாசறையோர் அஞ்சி நடுங்கினதும் அவற்கு எடுத்துரைப்பவர் , 
இஃது அத்தலைவன் 

புகழை 

நிலை நாட்டும் நீர்மையுடையதா தலை 
யெண்ணி இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . போர் செய்யும் வேந்தர் 
பெயரும் தானைத்தலைவன பெயரும் கிடைத்தில . 

கொடுங்குழை மகளிர் கோதை சூட்டி 
நடுங்குபனி களை இயர் நாரரி பருக 
வளிதொழி லொழிக்கும் வண்பரிப் புரவி 


தார் . 


மூலமும் உரையும் 


A05 


. 


கடு 


உரை : 


நாரரி 


பண்ணற்கு விரைதி நீயே தெருநை 
எம்முற் றப்பியோன் றம்பியொ டொராங்கு 
நாளைச் செய்கு வெ னமரெனக் கூறிப் 
புன்வயி றருத்தலுஞ் செல்லான் பன்மான் 
கடவு மென்ப பெரிதே யது கேட்டு 
வலப் படு முரசின் வெல்போர் வேந்தன் 
இலங்கிரும் பாசறை நடுங்கின் 
றிரண்டா காதவன் கூறிய தெனவே . 
திணை யும் துறையும் அவை . அரிசில்கிழார் பாடியது . 
கொடுந் குழை 

மகளிர் கோதை சூட்டி - வளைத்த 
குழையணிந்த தேவியா மாலை சூட்டி மகிழவிக்க ; நடுங்கு பனி 
களை இயர் 

பருகி - நடுக்கத்தைச் செய்யும் குளிரைப் 
போக்கு தற்காக நாரால் வடிக்கப்பட்ட நறவையுண்டு ; வளி 
தொழில் ஒழிக்கும் வண்பரிப் புரவி - காற்றின் கடுமையைத் 
தனக்கு நிகராகாமை செய்யும் வளவிய 

செலவையுடைய 
குதிரையை ; பண்ணற்கு விரைதி நீ போாக்கேற்பச் சமைத்தற்கு 
விரைகின்றாய் நீ ; தெருநை - நேற்று ; என் முன் தப்பியோன 
தம்பியொடு என் தமையனைக் கொன்றவனோடும் அவன் தம்பி 
யோடும் , நாளை ஓராங்கு செயகுவென அமா எனக் கூறி - நாளை 
ஒருசேரப் பொருது அழிபபேன என்று வளுசினம் கூறி ; புன் 
வயி ) அருத்தலும் செல்லான் - வயிற்றுப் பசிதீரச் சிறிதுணவு 
தானும உண்ணாயை ; பன்மான் பெரிது கடவும் என்ப 
குதிரைகளையும் பெரிதும் ஆராயகின்றான் என ஒற்றர் கூறுவர் ; 
அது கேட்டு - அவ் 

அவ் வொற்றுரை கட்டு வலம்படு முரசின் 
வெல்போா வேந்தன் - வெற்றியுண்டாக்கும் முரசினையும் வெல் 
லும் போரையுமுடைய வேந்தனுடைய ; இலங்கிரும் பாசறை - 
விளநகுகின்ற பெரிய பாசறையிலுள்ளார் ; அவன் கூறியது 
இரண்டாகா தென நடுங்கின்று - அவன் கூறிய வஞ்சினம் சொல் 
வேறு செயல்வேறென இரண்டாகாதென்று நடுங்குகின்றனர் ; 


பல 


- 


று 


சூட்டி யென்றதனைச் சூட்டவெனத் திரிக்க . தன்னையுண்டார்க்கு 
வெம்மை யுண்டுபண்ணுவதுபற்றிக் கள்ளுண்டதன , நடுங்குபனி 
களை இயர் நாரரி படுகி யென றர் . செலவின்கண் தளராத வலியுடைமை 
தோன்ற , வண்பரிப் புரவி யென்றார் . அமர் செய்கு வனென்றது , அம 
ரில் கொல்வேனென்னும் குறிப்பிற்று . இருவரையும் கொன்றல்லது 
உணவு கொள்ளேனென வஞ்சினம் கூறினமை விளங்க புன் வயிறருத் 
தலும் செல்லான் , என்றார் . உணவினது புன்மை வயிற்றின் மேனின் 
றது . புன்மை ஈண்டுச் சிறுமை மேற்று . பகைவேந்தன - வலம்படு 
முரசின் வெல்போர் வேந்தன் என்றது இகழ்ச்சிக் குறிப்பு . நீ சூட்டப் 


துன் 
உ 0 அ 

புறநானூறு 
பருகி விரைதி ; கடவும் என்ப ; அது கேட்டுப் பாசறை , இரண்டாகா 
தென நடுங்கின்று என வினை முடிவு செய்க . பாசறை : ஆகுபெயர் . 

விளக்கம் : போர்க்குச் செல்லும் வீரர்க்கு அவர் தம் மகளிர் சாந் 
தணிந்து மாலை சூட்டி வழிவிடுவது பண்டையோர் முறை . அது விளங்க , 
கொடுங்குழை மகளிர் கோதை சூட்டி யென்றார் ; ஆகலாற்றான் 
சூட்டி யென்றது சூட்டவெனத் திரிக்கப்பட்டது . குளிர் காலத்திற் 
போர்க்குச் சேறல் தோன்ற , நடுங்குபனி களை இயர் நாரரி பருகினா 
னென அறிக . நாரால் வடிக்கப்படுவது பற்றிக் கள் " நாரரி 

" யெனப் 
பட்டது . கள் வெம்மையுடையதென்பதைச் சான்றோர் , “ வெப்புடைய 
மட்டு ( புறம் . உச ) என்பதனாலறிக . விரைந்தேகுந் தொழிலில் காற் 
றுச் சிறந்ததாயினும் , அதன் ெ 

அதன் தொழிலினும் குதிரையின் செலவாகிய 
தொழில் மேற்படுமாறு விளங்க , வளிதொழி லொழிக்கும் புரவி யென் 
றும் , ஒழித்தற்கு ஏது கூறுவார் , " வண்பரிப் புரவி " யென்றும் கூறினார் . 
இத்தகைய குதிரையைத் தேர்ந்து அதனை யிவர்ந்து போர்க்குச் செல் 
லக் கருதி அதனைச் சமைக்கின்றானாகலான் , “ பண்ணற்கு விரைதி நீ 
என்றார் . நின் விரைவை ஒற்றிக்கண்ட ஒற்றர் வேறாகக் கருதித் தம் 
பாசறையோர்க்கு உணர்த்தினரென்பார் , " நெருதை... என்பது 
என்றார் . " இனறினிது நுகர்ந்தன மாயின் நாளை , மண்புனை யிஞ்சி 
மதில் கடந் தல்லது , உண்குவ மல்லேம் புகாவெனக் கண்ணி கண்ணிய 
வயவர் பெருமகன் ( பதிற் . ருஅ ) என்று வஞ்சினம் கூறுவது மறவர் 
இயல்பாதலின் . பகைவரொற்றர் இவ்வாறு கருதிக் கொண்டு சென்று 
பாசறையோர்க் குரைத்தொழிந்தனரென்று கொள்க . வலம்படு முரசு 
என்றதற்குத் தன் முழக்கத்தாலே பகை வேந்தர் வெருவியோடப் பண் 
ணித் தன்னையுடைய வேந்தர் போரைச் செய்யாமே வெற்றி தோற்று 
விக்கும் முரசு என்று உரை கூறுதலுமுண்டு . வெல்போர் என்றதற்கு 
இதுகாறும் செய்து போந்த போர்களிலெல்லாம் வெற்றியே பெற்றுச் 
சிறந்த போர் என்று உரைத்தலுமுண்டு. இவ்வகையால் போர்ப் புகழ் 
விளங்கும் பாசறை யென்பார் , இலங்கிரும் பாசறை யென்றார் . என் 
குறுகின்றனர் என்றவாறாம் . 


ங 0 ரு . மதுரைவேளாசான் 
வேளவாசான் என்னும் பெயர் வேளாசான் என மருவிற்று. 
மதுரையில் பார்ப்பனரிடையே வேள்வித் தொழிற்கு ஆசானாக இருந்த 
தனால் இவர் மதுரை வேளாசான் எனப்படுவாராயினர் . வேள்வி 
வேள்வு எனவும் வழங்கும் . " விழவும் வேள்வும் விடுத்தலொன்றின்மை 
யால் (சீவக . ககூஅ ) என்று தேவர் வழங்குவது காண்க . இவரது 
இயற்பெயர் இறந்து போயிற்று . ஒரு கால் வேந்தரிடையே போர்க் 
குரிய பகைமையுணடாயிற்று . இரு வேந்தரும் போர்க்கு வேண்டும் 
படைகளைத் தொகுத்தனர் . இருவரும் போர்க்கெழாவாறு தகுவன 
கூறுதற்குப் பார்ப்பானொருவன் தூதனாய்ச் சென்றான் . முற்பட்ட 
வேந்தனையடைந்து தக்கது கூறி அவனது போர் வேட்கையை மாற்றி 
னான் . பின்பு அவனுடைய மாற்றானாகிய வேந்தனை யடைந்தான் . 
அடைதற்குள் , நாட்டில் போர்ப்பறை முழங்கிற்று . தானை வீரரும் 
தாகுவாராயினர் . பகைவர் 

மதில்கோடற்பொருட்டு ஏணிகளும் 
மதில் காத்தற்பொருட்டுச் சீப்புகளும் நன்கமைந்திருந்தன . தூது 
போந்த பார்ப்பான் இரவில் வேந்தனைக் கண்டு போரைக் கைவிடற்கு 


மூலமும் உரையும் 


20 சங் 


வேண்டுவன பலவும் சுருங்கச் சொல்லி விளக்கினன . வேந்தன் உடன் 
பட்டான் ; விடிந்தது பொழுது ; ஏணியும் சீப்பும் களையப்பட்டன ; 
தானை வீரரைத் தத்தம் மனையேகுமாறு வேந்தன் பணித்தான் . அது 
கண்ட வேளாசானுக்கு அப் பார்ப்பான் தூதின்பால் வியப்பு மிகுந்தது . 
அதனை இப்பாட்டின் கட் பொருளாக வைத்துரைத்துள்ளார் . 

வயலைக் கொடியின் வாடிய மருங்குல் 
உயவ லூர்திப் பயலைப் பார்ப்பான் 
எல்லி வந்து நில்லாது புக்குச் 
சொல்லிய சொல்லோ சிலவே யதற்கே 
ஏணியுஞ் சீப்பு மாற்றி 
மாண்வினை யானையு மணிகளைந் தனவே . 
திணை : வாகை ; துறை : பார்ப்பன வாகை . மதுரை வேளாசான் பாடியது 

உரை : வயலைக் கொடியின் வாடிய மருங்குல் வயலைக் , 
கொடிபோல வாடிய இடையினையும் ; உயவல் ஊர்தி - வருத்தத் 
தால் ஊர்ந்து செல்வதுபோலும் நடையினையும் ; பயலைப் பார்ப் 

இளமையினையுமுடைய பார்ப்பான் ; எல்லி 
நில்லாது புக்கு - இரவின்கண் வந்து நில்லாமல் உள்ளே சென்று ; 
சொல்லிய சொல்லோ சில - சொல்லிய சொற்களோ பலவல்ல 
சிலவே ; அதற்கு - அதன் பயனாக ; ஏணியும் சீப்பும் மாற்றி - 
ஏணியையும் சீப்பையும் நீக்கி , வினைமாண் 

யானையும் மணி 
களைந் தன - போர் பல செய்து மாட்சிமைப்பட்ட யானைகளையும் 
அவற்றின் 

பக்கத்தே கட்டப்பட்ட மணிகளை நீக்கிவிட்டனர் ; 


பான் 


வந்து 


எ 


. 


வயலைக்கொடி. இக்காலத்தே வசலைக் கொடியென வழங்கும் . 
ஊர்ந்து செல்வது ஊர்தி ; ஈண்டு நடைக்காயிற்று . இதனைக் குந்தி 
மிதித்துக் குறுநடை 

காண்டு செல்லுதல் என்பர் பேராசிரியர் . 
சால்லிய சொல்லோ சிலவே என்றதனால் , செய்யப்பட்டிருந்த ஏற் 
பாடுகள் பலவென்பது விளங்கிற்று . மதில் கோடற் கேணியும் மதில் 
வாயிலைக் காத்தற்குச் சீப்பும் கருவிகளாம் . சீப்பென்றது , உள்வாயிலில் 
கதவுக்கு வலியாக நிலத்தே விழஇடும் மரம் என்பர் அடியார்க்கு நல்லார் . 
யானைகள் மணிகளைந்தன எனவே அவை வேந்தன் ஊரும் பெருங் 
களிறுகள் என்பதும் ; ஏனைப் படை வகைகளும் கலைந்து தத்தம் இடம் 
சேர்ந்தன என்பதும் பெறப்படும் . பார்ப்பான் வந்து நில்லாது புக்குச் 
சொல்லிய சொல்லோ சில ; அதற்கு மாற்றிக் களைந்தன எனக் கூட்டி 
வினை முடிவு செய்க . 

விளக்கம் : இது பார்ப்பன கையெனத் துறை வகுக்கப் 
பட்டுளது பார்ப்பன வாகையாவது , 

கேள்வியாற் சிறப்பெய்தி 
யானை .: வேள்வியான் விறன் மிகுத்தன்று ( பு . வெ . மா . அ : கூ ) எனப் 
படுகின்றது , இது பார்ப்பன முல்லை யென்றிருப்பின் சீரிதாம் . பார்ப்பன 
முல்லையாவது ; " கான்மலியு நறுந்தெரியற் கழல் வேந்த ரிகலவிக்கு , 
நான்மறையோ னலம் பெருகு நடுவுநிலை யுரைத்தன்று ( பு . வெ . மா . 
அ : க அ ) என வரும் . இதன்கண் பார்ப்பான் வந்து சொல்லியசொல் 

புறம்.- II - 14 


வான் 


, 


-உகா 


புறநானூறு 


சிலவென்றும் , போரொழிந்ததென்றும்கூறுவது . இது பார்ப்பன முல்லை 
பாதலை வற்புறுத்துகின்றது வினை மாண் யானை யென்றது , போர் 
வினையில் நன்கு பயின்று மாட்சியுற்ற யானை யென்றவாறு . " வினை 
தவில் யானை , தொழில் நவில் யானை , ( பதிற் . அஉ , அச ) என்று 
சான்றோர் யானையைச் சிறப்பித்தல் காண்க . வயலைக் கொடியின் 
வாடிய மருங்குல் என்னும் புறப்பாட்டில் அந்தணன் தூது சென்றவாறு 
உணர்க ( தொல் . அகத் . உசு ) என்றும் , " இது தூதருரை கேட்ட அகத் 
துழிஞையோன் திறம் கண்டோர் கூறியது ( தொல் . புறத்.கஉ ) 
என்றும் நச்சினார்க்கினியர் உரைப்பர் . 


கூசு . 


சா 


அள்ளூர் நன்முல்லையார் 
நல்லிசைப்புலமை மெல்லியலாருள் நன்முல்லையாரும் ஒருவர் . 
இவரது ஊர் அள்ளூர் என்பது . தஞ்சை மாநாட்டிலுள்ள திருவாலங் 
காட்டிற்கும் அள்ளூரென்பது பெயரென அவ்வூர்க் கல்வெட்டு ( A.R. 
No.79 of 1926 ) கூறுகிறது . திருநெல்வேலிக் கோயில் கல்வெட் 
டொன்றில் ( S. I. I. Vol . V. No.438 ) அள்ளூர் ஒன்று காணப்படுகிறது . 
இவரும் , கொற்றச் செழியன் பிண்ட நெல்லின் அள்ளூர் ( அகம்.சசு ) 
என்று பாண்டியனைக் குறித்துள்ளார் . ஆதலால் , இவர் பாண்டிநாட்டு 
அள்ளூரினரெனத் தெளியலாம் . தலைமகனொருவன் கற்புடைய மனை 
யாளொடு இல்லிருந்து நல்ல றஞ் செய்து வருகையில் புறத்தொழுக்க 
முடையனானான் . அதனால் அவன் மனையாட்கு வருத்தமுண்டாயிற்று . 
அவள் உடல் நலம் குறைந்தது ; மேனி நலமும் வாடியது . அது கண்ட 
தோழி அவளது வருத்தம் நீங்கற்கென அவனைக் கொடுமை கூறினாள் . 
தலைமகளோ அது பொறாது , நன்னலம் தொலைய நல மிகச் சாஅய் , 
இன்னுயிர் கழியினும் உரையல் , அவர் நமக்கு அன்னையும் , அத்தனும் 
அல்லரோ ( குறுந்... ) என்றாளென நன்முல்லையார் பாடுவது அவரது 

றாண்மையைச் சிறப்பு றக்காட்டுகின்றது . ஒரு கால் நன்முல்லையார் 
காடு சேர்ந்த நாட்டுக்குச் சென்று ஒரு மறக்குடி மகளைக் கண்டார் . 
அவள் தன் குடியின் முன்னோர் புகழ் நிலவப் பொருது நடுகல்லாகியது 
அறிந்து அவர் நடுகல்லை நாடோறும் தவறாமல் வழிபட்டு வந்தாள் . 
அவ்வழிபாட்டில் , அவள் , தான் நாளும் விருந்தினர் வரப் பெறுதல் 
வேண்டும் என்றும் , தன் கொழுநன் போரில் வென்றிபெறுக வென்றும் , 
போர் செய்யும் பகைவேந்தரும் உண்டாக வேண்டுமென்றும் வேண்டிக் 
கொண்டாள் . அவள் செயல் மாண்பு கண்டு வியப்புற்ற நன்முல்லையார் 
இப்பாட்டினைப் பாடியுள்ளார் , 

களிறு பொரக் கலங்கு கழன் முள் வேலி 
அரிதுண் கூவ லங்குடிச் சீறூர் 
ஒலிமென் கூந்த லொண்ணுத லரிவை 

நடுகற் கைதொழுது பரவு மொடியாது 
– விருந்தெதிர் பெறுகதில் யானே யென்னையும் 

வேந்தனொடு 
நாடுதரு விழுப்பகை யெய்துக வெனவே . 
திணை : அது . துறை : முதின்முல்லை . அள்ஞர் நன்முல்லையார் பாடியது . 


மூலமும் உரையும் 


உரை : 


- 


று . 


க 


களிறு பொரக் கலங்கும் - களிறு படிந்துழக்கக் 
கலங்கிச் சேறாகும் ; அரி துண் கூவல் - உண்ணும் நீர் அரிதாகிய 
நீர் நிலையும் ; முள் கழல் வேலி அங்குடிச் சீறூர் - முள்ளையுடைய 
கழற்கொடியாலாகிய வேலி சூழ்ந்த அழகிய குடிகளையுடைய 
சிறிய வூரில் வாழும் ; ஒலிமென் கூந்தல் - ஒண்ணு தல் அரிவை - 
தழைத்த மெல்லிய கூந்தலையும் ஒள்ளிய நுதலையுமுடைய 
அரிவையாவாள் ; ஒடியாது நடுகல் கைதொழுது பரவும் - 
நாளும் தவிரரமல் நடுகல்லைக் கைகூப்பித் தொழுது வழிபடா 
நின்றாள் ; விருந்தெதிர் பெறுக யான் - விருந்தினர் எதிர்வரப் 
பேறுவேனாக யான் ; என்னையும் - என் கொழுநனும் .. 
வேக் தெனொடு நாடு தரு விழுப்பகை எய்துக என - வேந்தனும் 
மண்ணசையால் அவன் உண்டாக்கும் பெரிய போரும் உண் 
டாகுக என்று ; எ 

கலங்கும் கூவல் , வேலிச் சீறூர் என நிரல்நிறையாக இயைக்க . கழல் 
முன் வேலியெனக் கிடந்தவாறே கொண்டு கழற் கொடியாகிய முள்ளை 
யுடைய வேலி யென்றுரைப்பினுமமையும் , ஒடியாது பரவும் என இயை 
யும் . எதிர்பெறுதல் - எதிர்கொண்டோம்புதல் . இல்லற மகளிர்க்கு 
நல்லறமாகலின் , விருந்தெதிர் பெறுகதில் லெனவும் , வேந்தனும் நாடு 
தரும் பகையும் உண்டாவதால் கணவற்கு மறப் புகழும் , விருந்தெதிர் 
பெறுதல் முதலிய அறங்கட்கு வேண்டும் பொருளும் உண்டாதலின் 
விழுப்பகை யெய்துகவெனவும் விரும்பிப் பரவினாள் . பகை : ஆகுபெயர் . 
மாறுகொள் மன்னரும் வாழியர் நெடிதே " (புறம்.கஎஉ ) என்று பிறரும் 
விழைந்தவாறு காண்க . சீறூர் அரிவை , பெறுக , எய்துகவென ஓடியாது 
பரவும் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . தில் , விழைவின்கண் வந்தது . 

விளகம் : மூதில் முல்லையாவது " அடல்வே லாடவர்க் கன்றியும் 
அவ்வில் , மடவரன் மகளிர்க்கு மறமிகுத் தன்று " ( பு.வெ.மா.அ :உக)என 
வரும் . மறக்குடி மக்கள் வாழும் ஊராதலின் , " அங்குடிச் சீறூர் " என்றும் 
நடுகல்லைத் தெய்வமாகக் கருதி வழிபடுதல் மரபாதலீன் , நடுகல் கை 
தொழுது ஓடியாது பரவும் என்றும் கூறினார் . அடும்புகழ் பாடி யழு 
தழுது நோனா , திடும்பையுள் வைகிற் றிருந்த - கடும்பொடு , கைவண் 
குருசில்கற் கைதொழுஉச் செல்பாண , தெய்வமாய் நின்றான் திசைக்கு ”" 
( பு . வெ.மா.க ) : ககூ ) என்று பிறருங் கூறுதல் காண்க . " கற்புங் காம 
மும் நற்பாலொழுக்கமும் , மெல்லியற் பொறையும் நிறையும் வல்லி தின் , 
விருந்து புறந் தருதலும் சுற்ற மோம்பலும் , பிறவு மன்ன கிழவோண் 
மாண்புகள் ( தொல் . கற்கக ) என்று ஆசிரியர் கூறுதலின், " விருந் 
தெதிர் பெறுகதில் யானே " என விருந்தோம்பல் விதந்து கூறப்பட் 
டது . பகையை வேறலால் நாடும் செல்வமும் பெறப்படுதலால் , நாடு 
தரு விழுப்பகை " யென்றார் . எஞ்சா மண்ணசைகொண்டு செய்யும் 
வஞ்சிப் போர் நாடு தரு பகையெனப்படுகிறது . மறக்குடி மகளின் 
செயலை வியந்து கண்டோர் கூறியது . ஏட்டில் இதன் அடியில் இது 
கண்டோர் கூற்று என்றொரு குறிப்புக் காணப்படுகிறது . இப் பாட்டு 
இடையே சிதைந்துளது . 


உகஉ 


புறநானூறு 


ஈஎ. 


S) 


களிற்றுடனிலை 
ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் பகைவர் யானை களையெறிந்து 
தானும் இடம் பெயர்ந்து இனிதியங்காதவாறு புண்பட்டு நின்றான் . 
அந்நிலையினும் தன்னைத் தாக்க வந்த களிற்றைக் கொன்று தன்வேந்தன் 
பொருட்டு உயிரை விட்டான் . இங்ஙனம் தானெறிந்தகளிற்றோடு ஒரு 
வீரன் தானும் உடன் வீழ்ந்து மாண்டானாயின் அச்செயல் களி 
றுடனிலை யெனப்படும் . தன் பொருட்டு உயிர்கொடுத்த வீரனது 
வீழ்ச்சியை வேந்தன் கண்டான் . வீழ்ந்த வீரர் பலரும் பெரும் புகழ் 
நிறுவி வீறுபெறுவது அவற்குப் பேரின்பம் தந்தது . இக்களத்தில் 
தானும் பொருது உயிர் கொடுத்துப் புகழ்பெறுவதினும் சிறந்தது பிறி 
தொன்றும் இல்லையெனவும் , இது புலவர் பாடும் புகழ் விளைக்கும் ; அப் 
புகழ் பெறலரிதெனவும் எண்ணினான் ; எழுச்சி மிக்குக் கடும் போர் 
உடற்றிக் காண்போர் கையற்றினைய வீழ்ந்து பெருமை பெற்றான் . 
அவன் செயல் இப்பாட்டில் குறிக்கப்படுகிறது . 

ஆசா கெந்தை யண்டுளன் கொல்லோ 
குன்றத் தன்ன களிற்றொடு பட்டோன் 
வம்பலன் போலத் தோன்று முதுக்காண் 
வேனல் வரியணில் வாலத் தன்ன 
கான ஆகின் கழன்றுகு முதுவீ 
அரியல் வான்குழற் சுரியற் றங்க 
நீரும் புல்லும் மீயா துமணர் 
யாருமி லொருசிறை முடத்தொடு துறந்த 
வாழா வான்பக டேய்ப்பத் தெறுவர் 
பேருயிர் கொள்ளு மாதோ வதுகண்டு 
வெஞ்சின யானை வேந்தனு மிக்களத் 
தெஞ்சலிற் சிறந்தது பிறிதொன் றில்லெனப் 
பண்கொளற் கருமை நோக்கி 
நெஞ்சற வீழ்ந்த புரைமை யோனே 
திணை : தும்பை ; துறை : களிற்றுடனில. 

ஆசா கெந்தை யாண்டுளன் கொல்லோ -எமக்குப் 
பற்றாகிய எம் தலைவன் எவ்விடத்தே யுள்ளானோ; குன்றத் 
தன்ன களிறறொடு பட்டோன - மலைபோன்ற களிற்றை யெறிந்து 
அதனோடே அவன் இறந்தான் ; வம்பலன போலத் தோன்றும் 
அயலான் போலத் 

தோன்றுகின்றான் ; உதுக்காண் - அங்கே 
அவனைப் பார் ; வேனல் - வேனிற காலத்தில் , வரி யணில் வாலத் 
தன்ன - வரிகளையுடைய அணிலினது வாலைப்போன்ற; கான 
ஊகின் கழன்றுகு முதுவீ அரியல் - காட்டிடத்து ஊகம் புல்லி 
னின்றும் உதிர்ந்த பழைய பூ அரியரியாகத் திரண்டவை ; வான் 
குழல் கரியல் 

தங்க - பெரிய தலைமயிரிடத்துச் சுருள்களில் 


- 


மூலமும் உரையும் 


2 கங 


தங்கு தலால் ; நீரும் . புல்லும் ஈயாது - நீரையும் புல்லையும் 
கொடாமல் ; உமணர் - உப்பு வாணிகரால் ; யாரும் இல் ஒரு சிறை 
யாருமில்லா ததோரிடத்தே; முடத்தொடு துறந்த வாழா வான் 
பகடு ஏய்ப்ப 

முடமபட்டதனால் கைவிடப்பட்ட வாழும் திற 
னில்லாத பெரிய எருதுபோல ; தெறுவர் பேருயிர் கொள்ளும் 
பகைவருடைய மிக்க உயிர்களைக் கவர்வான் ; அது கண்டு - அச் 
செயலைக் கண்டு ; வெஞ்சின யானை வேந்தனும் - வெவ்விய 
சினத்தையுடைய வேந்தனும் ; இக்களத்து எஞ்சலில் சிறந்தது 
பிறிது ஒன்று இல்லென - இக்களத்தில் இறத்தலினும் சிறந்த 
செயலொன்று வேறியாதும் இல்லையென்று கருதியும் ; பண் 
கொளற்கு அருமை நோக்கி - புலவர் பாடும் பாட்டை வேறு 
வகையால் பெறுதலின் அருமை நோக்கியும் ; நெஞ்சற வீழ்ந்த 
புரைமையோன் - தனனுயிர்மேல் ஆசையின்றி வீழ்ந்து பெருமை 
யுடையனாயினான் ; எ - று . 

பட்டோன் , முது வீயரியல் சுரியலில் தங்குதலால் , உதுக்காண் , 
வம்பலன் போலத் தோன்றும் ; வான்பகடேய்ப்பத் தெறுவர் பேருயிர் 
கொள்ளும் ; அது கண்டு வேந்தனும் இல்லெனவும் நோக்கியும் வீழ்ந்த 
புரைமையோன் ; ஆசா கெந்தை யாண்டுளன் கொல்லோ என மாறிக் 
கூட்டி வினை முடிவு செய்க . உ.மணரால் துறக்கப்பட்ட வான்பகடு 
தான் இருக்கும் சூழலில் எத்தகைய புல் கிடைப்பினும் அதனை யுண் 
டொழித்தல் போல இவனும் தன்னைச் சூழநின்ற பகைவர் எத்துணைப் 
பெரியரானும் அவரைக் கொன்று மேம்பட்டானென்பார் " வான்பக 
டேய்ப்பத் தெறுவர் பேருயிர் கொள்ளும் என்றார் , பேருயிர் , தன்னை 
யொப்பாரும் மிக்காருமாகிய பகைவருயிர் . உமணர் பகட்டைத் துறந்த 
தற்குக் காரணம் கூறுவார் , “ முடத்தொடு என்றார் . ஒடு , ஆனுருபின் 
பொருட்டு . 

வாழா வான் பகடென்றது , தன் சூழலிற்பட்டவை 
யொழிந்தபின் பகடு இறப்பது போலத் தன்னை யெதிர்ந்தவர் பட்டபின் 
தானும் பட்டான் என்பது எய்துவித்தது . முடத்தொடு துறந்த 
பகடென்ற உவமையாற்றலால் களிறொடுபட்ட இவனும் புண்பட்டு 
நின்று தெறுவர் பேருயிர் கொண்டானென்றறிக . இன்னோரன்ன அரிய 
செயல் புலவர் பாடும் புகழ்க்குரிமையும் அருமையும் உடைய தாதலின் , 
“ பண்கொளற் 

கருமை நோக்கி யென்றார் . தன்னெஞ்சைத்தனக் 
காக்காது தன்பொருட் டுயிர்கொடுத்தானுக்காக்கி வீழ்ந்ததனால் , 
“" நெஞ்சற வீழ்ந்த என்றும் , அதனால் ஏனை வேந்தர் பலரினும் உயர்வு 
பெறுவதுபற்றி, புரைமையோன் " 

என்றும் கூறினார் . வீழ்ந்த வென்னும் 
பெயரெச்சம் காரணப்பொருட்டு . ஆக்கவினை விகாரத்தாற்றொக்கது . 

விளக்கம் : களிற்றுடனிலையாவது " ஒளிற்றெஃகம் படவீழ்ந்த , 
களிற்றின்கீழ்க் கண்படுத் தின்று ( பு . வெ . மா . எ : 2 (0 ) என வரும் . 
தானை யானை ( தொல் . புறத் . கச ) என்ற சூத்திரத்துக் " களிறெறிந் 
தெதிர்ந்தோர் பாடு என்றதற்கு இளம்பூரணர் இதனை யெடுத்துக் 
காட்டுவர் . களிற்றின்கீழ் வீழ்ந்து உருச் சிதைந்து போனமையின் , 
வம்பலன் போலத் தோன்றும் " என்றார் . ஏனைக் காலத்தாயின் மழை 
யாலும் பனியாலும் நனைந்து மயிர் படிந்து வேறுபடத் தோன்றுவது 
பற்றி , வேனிற் காலத்துத் தோன்றும் அணில் வால் ஊகம் பூவுக்கு 


புறநானூ 


உவமம் கூறப்பட்டது . வால் , வாலமென வந்தது . சரியல் , சுருண்ட 
தலை மயிர் . 

கூவு. கோவூர் கிழார் 
கோவூர் தொண்டைநாட்டு ஊர்களுள் ஒன்று . இப்போது இது 
செங்கற்பட்டு மாநாட்டில் உளது . சோழன் நலங்கிள்ளி, சோழன் 
குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் முதலிய முடிவேந்தர்களைப் 
பாடிச் சிறப்புப்பெற்ற இவர் , சீறூர் மன்னன் ஒருவனுக்கும் பெருவேந்த 
னாருவனுக்கும் நடந்த போரொன்றைக் கண்டார் . சீறூர் மன்னன் 
கோவூர் கிழார் பால் பேரன்பும் பெருமதிப்பும் உடையனாதலோடு போர் 
புரிவதிலும் பேராண்மை பெற்றவன் . அவன் பெயர் தெரிந்தில், 
அப்போரில் பெருவேந்தன் குன்றுபோ லுயர்ந்த களிறொன்றின் 
மேலிருந்து போர் செய்யச் சீறூரரசன் நிலத்தில் நின்று போரிட்டான் . 
இருவரும் வேற்போர் பொருத காலையி சறூர் யன்னன் தன் வேலைச் 
சினந்தெறிந்தான் ; அது சென்று களிற்றின் நெற்றியிற் பாய்ந்து 
ஊடுருவி யழுந்திற்று . உடனே அவ் வேந்தன் தன் வேலைச் சீறூர் 
மன்னன் மேல் எறிய , அஃது அவன் மார்பிற்பட்டுத் தைத்தது . அவன் 
அதனைத் தன் கையிலேந்திப் பெருவேந்தன் யானையை எறிந்தானாக , 
அவ் யானைகள் அஞ்சிப் புறங்கொடுத்தோடின . 

கண்டு 
மகிழ்ச்சி மிக்க கோவூர் கிழார் அச் சீறூர் மன்னனுடைய பாணறுக்கு 
அவன் மனையோள் கூறும் கூற்றில் வைத்துக் கூறுவாராய் 
பாட்டினைப் பாடியுள்ளார் . 

பொன்வார்ந் தன்ன புரியடங்கு நரம்பின் 
மின்னேர் பச்சை மிஷிற்றுக்குரற் சீறியாழ் 
நன்மை நிறைந்த நயவரு பாண 

சீறூர் மன்னன் சிறியிலை யெஃகம் 
ரு வேந்தூர் யானை யேந்துமுகத் ததுவே ; 

வேந்துடன் றெறிந்த வேலே யென்னை 
சாந்தா ரகல முளங்கழிந் தன்றே 
உளங்கழி சுடர்ப்படை யேந்திநம் பெருவிறல் 
ஒச்சினன் றுரந்த காலை மற்றவன் 
புன்றலை மடப்பிடி நாணக் 

குஞ்சர மெல்லாம் புறக்கொடுத் தனவே 
தினை : 

துறை : மூதின்முல்லை . கோவூர்கிழார் பாடியது . 
உரை : பொன் வார்க் தன்ன புரியடங்கு நரம்பின் - போற் 
கம்பியினை யொத்த முறுக்கடங்கின நரம்பினையும் ; மின் நேர் 
பச்சை - மின்னலைப்போலும் தோலினையும் ; மிஷிற்றுக் குரல் 
வண்டிசைபோலும் இசையினையுமுடைய ; சீறி யாழ் கன்மை 
நிறைந்த நயவரு பாண - சிறிய யாழை இசைக்கும் புலமை 
நிறைந்த கேட்டார் நெஞ்சில் விருப்பம் எழுவிக்கும் பாணனே ; 


வாகை . 


மூலமும் உரையும் 


உக 


கண்டு 


று . 


பாண , 


சீறூர் மன்னன் சிறியிலை எஃகம் - சிறிய ஊரையுடைய சிற்றரச 
னது சிறிய இலையையுடைய வேல் ; வேந்தூர் யானை ஏந்து முகத் 
தது - பெருவேந்தன் ஊர்ந்துவந்த யானையின் உயர்ந்த நுத 
லிற் றைத்து அதன்கண்ணே அழுந்திக் கிடந்தது ; வேந்து 
உடன்று எறிந்த வேல் - பெருவேந்தன் சினந்தெறிந்த வேல் ; 
என்னை சாந்தார் அகலம் உளம் கழிந் தன்று - என்னிறைவ 
னுடைய சாந்தணிந்த மார்பிற்றைத்து உருவிச்சென்றது ; உளம் 
* ழி சுடர்ப்படை யேந்தி - மார்பினுள் உருவிய ஒளிவிளங்கும் 
வேலைப் பிடுங்கிக் கையிலேந்தி ; நம் பெருவிறல் - நம்முடைய மிக்க 
வலிபடைத்தவனான தலைவன் ; ஓச்சினன் துரந்த காலை - ஓக்கிச் 
செலுத்தியவிடத்து; மற்றவன் குஞ்சரமெல்லாம் - பகைவனான 
பெருவேக் தனுடைய களிறுகளெல்லாம் ; புன்றலை மடப்பிடி 
நாண - புல்லிய தலையையுடைய இளமையான பிடி யானைகள் 
காணுமாறு ; 

புறக்கொடுத்தன - பின்னிட்டு அஞ்சி 
யோடின ; எ 

எஃகம் முகத்தது ; வேல் கழிந்தன்று ; ஏந்தி ஓச்சினன் 
துரந்த காலை , குஞ்சரமெல்லாம் பிடி நாணப் புறக் கொடுத்தன என 
வினை முடிவு செய்க . சீறூர் மன்னன் எஃகம் , பேரூர் வேந்தன் யானை 
யின் நெற்றியில் பிடுங்கவாராதபடி அழுந்திய தென்றதற்கு " ஏந்து 
முகத்தது " எனவும் , வேந்தன் வேல் எளிதிற் பிடுங்கி எறியும் அளவில் 
மார்பிற் சென்ற தென்றற்கு உளங்கழிந்தன் றெனவும் கூறினார் . 
களிறுகளின் புறக்கொடை பிடியானை கட்கு நாணம் விளைத்ததென் 
றதனால் வேந்தன்பட்ட இளிவரவு சொல்லவேண்டாதாயிற்று . என்னை 
யென்றும் நம் பெருவிறல் என்றும் கூறியதனால் , இக்கூற்று மனையோள் 
கூற்றாமென வுணர்க . இன்றேல் மூதின் முல்லை யாகாமை யறிக . 

விளக்கம் ; மூதின் முல்லையாவது, “ அடல்வே லாடவர்க் கன்றியு 
மவ்வில் , மடவரன் மகளிர்க்கு மறமிகுத் தன்று ( பு . வெ . மா . அ : உக ) 
என வரும் . சீறார் மன்னன் எனப்பட்டவன் தன் கணவன் என்பது 
தோன்ற , “ என்னை என்றும் , “ நம் பெருவிறல் என்றும் ஆர்வ 
முடைமை விளங்கக் கூறினாள் . இக் கூற்றில் வேந்தனேறிந்த வேல் , 
தன் கணவன் மார்புளங் கழியச் சென்றது கூறுங்கால் அவல வுணர் 
வின்றி மறவுணர்வே மிக்கு நிற்பக் கூறுவது மனையோளது மற நிலையை 
எடுத்துக் காட்டுகிறது . நேர் நின்று எறிந்திருப்பானாயின் , வேந்தன் 
ழிவது ஒருதலை யென்பது " வேந்துடன்றெறிந்த வேல் என்றார் ... 
உடன்றெறிந்த வேல் என்றதனால் வேல்பட்டு யானை வீழ்ந்ததென்றும் , 
எனவே வேந்தன் சினந்து தன்வேலைச் செலுத்தினனென்றும் , அது 
தானும் மார்பில் நெடிது செல்லாது , சீறூர் மன்னனால் வாங்கி மீள 
மாற்றார் மேல் எறியப்பட்டதென்றற்கு , " உளங்கழி சுடர்ப்படையேந்தி 
ஓச்சினன் என்றும் கூறினாள் . வேந்தூரும் பேரியானை 

வீழ்ந்தது 
கண்ட ஏனைக் களிறுகள் அஞ்சிப் புறக்கொடுத்தோடினவென்றும், அது 
கண்டு மடப்பிடிகள் நாணினவென்றும் கூறியது மறக்குடி மகளின் மற 
மாண்பைச் சிறப்பித்து நிற்கிறது . 


புறநானூறு 


1 


கூகை . 


மதுரை இளங்கண்ணிக் கோசிகனுர் 
இளங்கண்ணி யென்பது இவரின் தந்தை பெயர் . முடத்தாமக் 
கண்ணியார் , புல்லாளங் கண்ணியார் எனச் சான்றோர் பலர் . இருந் 
திருத்தல் போல 

ல இளங்கண்ணியார் என்றொருவர் இருந்துள்ளார் . இவர் 
தந்தை சிறப்புடைய சான்றோரன்மையால் , இளங்கண்ணியாரென்று 
கூறப்படாது இளங்கண்ணி யென்றே கூறப்பட்டனர் போலும் . இவர்க் 
குப் போர் வீரரது மறம் பாடுவதில் பெருவிருப்புண்டு. இவர் பாடின 
வாகப் பல பாட்டுக்கள் கிடைத்திலவாயினும் இவ்வொரு பாட்டே 
போதிய சான்றாகிறது . ஒருவீரன் போரிற் பகைவர் பலரையும் களிறு 
கள் பலவற்றையும் கொன்று குவிப்பதனால் மட்டில் சிறப்புடையனாத 
லில்லை ; அது வீரர் பலர்க்கும் பொதுவாயமைந்த 

செயலே ; தன் 
போர் நலத்தால் கேட்ட பகைவர் உள்ளத்தே உட்குண்டாமாறு 
மேம்படும் ஒளியைப் பெறுவதே சீரிதாம் என்று இப்பாட்டில் விதந் 
தோதுவது , இவர் , அறத்தாற்றிற் போராற்றிப் புகழ் பெறும் மறவர் 
மறத்தை நயப்பவரென்ற நலத்தை நாமறிய விளக்குகின்றது . 

இரும்பு முகஞ் சிதைய நூறியொன்னார் 
இருஞ்சமங் கடத்த லேனோர்க்கு மெளிதே . 
நல்லரா வுறையும் புற்றம் போலவும் 

கொல்லேறு திரிதரு மன்றம் போலவும் 
ரு மாற்றருந் துப்பின் மாற்றோர் பாசறை 

உளனென வெரூஉ மோரொளி 
வலனுயர் நெடுவே லென்னை கண்ணதுவே . 
திணை : தும்பை ; துறை : தூழிலாட்டு . மதுரை இளங்கண்ணிக் கோசிகனூர் 
பாடியது . 

உரை : இரும்பு முகம் சிதைய ஒன்னார் . நூறி - இரும்பா 
லாகிய வேல் வாள் முதலிய படைகள் வாய்மடிந்து ஒடியும்படி 
யாகப் பகைவரைக் கொனறு ; அருஞ்சமம் கடத்தல் - அவரது 
கடத்தற்கரிய போரை வஞ்சியாது 

வெல்லுதல் ; 
ஏனோர்க்கும் எளிது - ஏனை வீரர் எல்லாருக்கும் எளிதாகும் ; 
நல்லரா உறையும் புற்றம் போலவும் - நல்லபாம்பு வாழும் புற்றுப் 
போலவும் ; கொல்லேறு திரிதரும மன றம் போலவும் - கண்டாரைக் 
கொல்லும் ஆனேறு திரியும் மன்றுவெளி போலவும் ; மாற் 
றருந் துப்பின் மாற்றோ - கெடுதற்கரிய 

வலியினையுடைய 
பகைவர் ; பாசறை உளன் என 

உளன் என வெரூஉம் ஓர் ஒளி - பாசறைக் 
கண்ணே உள்ளான் எனக் கேட்டு நெஞ்சு நடுங்குதற்கேதுவாகிய 
சிறந்ததோர் ஒளியானது ; 

வலன் உயர் நெடுவேல் என்னை 
கண்ணதே - வெற்றியால் உயர்ந்த நெடிய வேலையுடைய என் 
தலைவன் பாலே யுளது; எ 

என்னை கண்ணதே என எடுத்தோதுதலின் ஏகாரம் தேற்றம் . மன் 
றம் , கொல்லேறு தழுவுதற்கு ஆயர் சமைக்கும் பொதுவிடம் . ஒளியா 


செய்து 


ஒளிக்குக் 
மூலமும் உரையும் . 

உகள 

என்பர் 
வது “ தான் உளனாய காலத்து மிக்குத் தோன்றுதலுடைமை 
பரிமேலழகர் ; " ஒளி ஒருவற்குள்ள வெறுக்கை ( குறள் . கஎக ) என்பர் 
திருவள்ளுவர் . கடத்தல் ஏனோர்க்கும் எளிது ; ஒளி என்னை கண்ணதே 
என வினை முடிவு 

செய்க . 
விளக்கம் ; இரும்பென்றது ஆகுபெயரான் அதனாற் செய்யப் 
பட்ட வேல் , வாள் முதலிய படைகளைக் குறித்து நின்றது . ஒன்னார் 
அருஞ்சமம் என்றது , ஒன்னார் செய்யும் வெல்லுதற்கரிய கடும் போர் 
என்பதுணர நின்றது . ஏனோர் , ஒளியில்லாத ஏனை மறவர் . வலிமிக்க 
போர் விலங்குக்கும் ஒளியில்லாத போர் மறவர்க்கும் வேறுபாடின்மை 
யின் , விலங்குபோலப் பொருது வேறல் மக்களாகிய மறவர்க்கு எளி 
தென்றது , வலியும் வெற்றியும் உடையனாதலோடு மாற்றார் தன் 
னுண்மை கேட்ட துணையானே அஞ்சி நடுங்கத்தக்க சிறப்புடையனாதல் 
அரிதென்பது வற்புறுத்தற்கு , இச்சிறப்பு ஒளியெனப்படுகிறது . ஒடுங்கி 
யிருக்குங்கால் உளதாகும் ஒளிக்குப் பாம்புறையும் புற்றும் , போரெ 
உவமமாயின . " வரிமிடற்றரவுறை புற்றத்தற்றே நாளும் , புரவலர் புன் 
கண் நோக்காது இரவலர்க் கருகா தீயும் வண்மை , உரைசால் நெடுந் 
தகை யோம்பு மூரே ( புறம் . ந.உக ) எனச் 

எனச் சான்றோர் கூறுவது 
காண்க . கொல்லேறு திரியும் மன்றம் அச்சந்தரும் தன்மைத் தென் 
பதை , கொள்வாரைக் கொள்வாரைக் கோட்டுவாய்ச் சாக்குத்திக் 
கொள்வார்ப் பெறா அக் குரூஉச் செகில் காணிகா , செயிரிற் குறை 
நாளாற்பின் சென்று நாடி , உயிருண்ணுங் கூற்றமும் போன்ம் ( கலி . 
காரு ) என்பதனாலறியலாம் . நூழிலாட்டாவது , களங்கழுமிய படை 
உளங்கழிந்த வேல்பறித் தோச் சின்று ( பு . வெ . மா .. எ , கசு ) என 
வரும் ; இப்பாட்டு நூழிலாட்டின் விளைவாகப் பிறந்த ஒளி யுணர்த் 
தலின் , நாழிலாட்டெனப்பட்டதெனக் கொள்க . 

கூக 0 . பொன் 1917.யார் 
வேந்தரிருவர் தும்பை சூடிப் போருடற்றினாராக , அப்போரில் 
முன்னாளில் கடுஞ்சமர் புரிந்து வீழ்ந்த பெருவீரனொருவனுடைய மகன் 
பகைவர் களிறுகள் பலவற்றைக் கொன்றான் . அக்காலை , பகைவர் 
எறிந்த அம்பொன்று அவன் மார்பில் பாய்ந்து தைத்துக்கொண்டது . 
ஆயினும் அவன் அதனைப் பொருட்படுத்தாது மேலும் போரை நட 
முடிவில் தன் கைக்கொண்ட கேடகம் கீழ்ப்பட அதன் மேல் வீழ்ந் 
தான் . அதனைக் கண்ட தாய் , அவனது பிள்ளைப்பருவ நிலைமையை 
நினைந்து வருந்தினாள் . சிறிது போதில் , மறக்குடி மகளாகிய அவள் தன் 
மனத்தைத் தேற்றி , மனமே , இவன் பிள்ளைப் பருவத்தில் வள்ளத் 
தில் , பாலேந்தி யுண்பித்தபோது உண்ணானாகக்கண்டு சிறு கோலை 
யெடுத்து ஓச்சின காலையில் நம்மைக்கண்டு அஞ்சினான் ; இப்போது , 
இவன் முன்னாள் போரில் வீழ்த்த பெருவீரற்கு மகனாதற்கேற்ப , பல 
களிறுகளைக் கொன்றதனோடு அமையானாய் , தன் கேடகம் கீழ்ப்படத் 
தான் அதன்மேல் வீழ்ந்து கிடக்கின்றான் ;இடையே தன் மார்பிற் புண் 
ணில் பகைவர் எய்த அம்பொன்று தைத்திருப்பதைக் காட்டியபோது 
யான் இதனைக் கருதிற்றிலேன் என்கின்றான் ; இவன் மறம் இருந்தவா 
றென்ன " எனத் தனக்குள் வியந்து கூறிக்கொண்டாள் . இதனை 
நம் சான்றோராகிய பொன்முடியார் இப்பாட்டினுள் அழகுறப் பாடி 
யுள்ளார் . 


, 


உசு 


புதகாது 


உரை : 


பால்கொண்டு மடுப்பவு முண்ணானாகலிற் 
செறாஅ தோச்சிய சிறுகோ லஞ்சியொ 
டுயவொடு வருந்து மனனே யினியே 
புகர்ரிறங் கொண்ட களி றட் டானான் 
முன்னாள் வீழ்ந்த வுரவோர் மகனே 
உன்னிலெ னென்னும் புண்ணொன் றம்பு 
மானுளை யன்ன குடுமித் 
தோன்மிசைக் கிடந்த புல்லண லோனே . 
தீனையும் துறையு மவை . பொன்முடியார் பாடியது 

பால் கொண்டு மடுப்பவும் உண்ணானாகலின் - முன்டி 
இளமைக் காலத்தில் வள்ளத்தில் பாலை யேந்திக் கையால் 
இவனைப் பற்றிக்கொண்டு வாயில் வைத்து உண்பிக்கவும் உண்ணா 

கவே ; செறாஅது ஓச்சிய சிறுகோல் அஞ்சியொடு -உள்ளத்தே 
சினவாமல் புறத்தே சினந்தாற்போல யான் கையில் கொண்டு 
ஓங்கிய சிறுகோலுக்கு அஞ்சியுண்டவனான இவன் பொருட்டு ; 
உயவொடு வருந்தும் மனனே கவலைகொண்டு வருந்துகின்ற 
மனமே : இனி - இப்பொழுது ; முன்னாள் வீழ்ந்த உரவோர் மகன் - 
மூன்னை நாளில் பகைவரோடு புகழுண்டாகப் பொருது வீழ்ந்த 
வலியுடையோருக்குப் புதல்வனாதற்கேற்ப ; இனி - இப்பொழுது ; 
புகாமிறங் கொண்ட களிறட்டானான் - புள்ளி பொருந்திய நுதலை 
யுடைய யானைகளைக் கொன்றும் அமையானாய் ; புண்ணொன்று 
அம்பு உன்னிலென் என்னும் - இடையே மார்பிற் புண்ணிடத்துத் 
தைத்துக்கொண்டு நிற்கும் அம்பைக் காட்டிய வழி யான் இதனை 
யறியேன் என்று சொல்லாநிற்கின்றான் ; மான் உகள . யன்ன 
குடும் - குதிரையின் உளைமயிரபோலும் குடுமியுடனே ; தோல் 
மிசைக் கிடந்த புல்லணலோன் - கேடகம் கீழப்பட அதன்மேல் 
வீழ்ந்து கிடக்கும் புல்லிய தாடியையுடையான் ; எ 

மனனே , உரவோர் மகன் , களிறட்டானான் கிடந்த புல்லண 
லோன் , அம்பு உன்னிலென் என்னும் எனக் கூட்டி வினை முடிபு செய்க . 
மகன் வீழ்ந்து கிடந்தமை கண்டு வருந்தும் நெஞ்சிற்குக் கூறுதலின் , 
" உயவொடு வருந்தும் மனனே என்றாள் . அஞ்சுதல் உடையானை 
அஞ்சி " யென்றாள் . சிறு கோலஞ்சி யென்ற நினைவால் வருந்துகின் 
றனை ; அவன் இப்பொழுது அம்பு -உன்னிலனென்னும் ; அதனால் 
வருந்துதல் ஒழிக என்பதாம் . 
< விளக்கம் : பாலை வள்ளத்திற் 

பாலை வள்ளத்திற் கொண்டு மகன் வாயில் வைத்துண் 
பித்த காலையில் , அவன் விளையாட்டு விருப்பால் பசியறியாது டிறுக் 
கவும் , அவ்விருப்பத்தை மாற்றிப் பசிதீர வுண்டல் வேண்டும் காதலால் 
சிறு கோல் கொண்டு அச்சுறுத்தும் தாய்மைப் பண்பை , " பால் 
கொண்டு மடுப்பவும் உண்ணா னாகலின் ; செறாஅ தோச்சிய சிறுகோல் 
என்றார் . தாயின் செயலில் செற்றமின்மை தோன்ற , செராஅதோச் 


மூலமும் உரையும் 


உகல 


சிய எனப்பட்டது . கொல்லுதலுடையானைக் கொல்லி யென்பது 
போல அஞ்சுதலுடையானை அஞ்சியெனப் பெயர் கொடுத்தார் . 
செறாஅச் சிறுகோற் கஞ்சியவன் இன்று பகைவர் மார்பிலெறிந்த அம் 
பாகிய வெய்ய கோற்கு அஞ்சாது " புண்ணொன்றம்பு உன்னிலென் 
என்னும் " என வியந்து கூறியவாறு . முன்னானில் பொருது வீழ்ந்த 
தந்தையரும் தன்னையரும் ஆகிய சான்றோரை " உரவோர் என்றாள் . 
“ மானுளை யன்ன குடுமிப் புல்லணலோன் என்றது 

என்றது பிள்ளைமைச் 
செவ்வி முற்றவும் நீங்காமையுணரநின்றது . உன்னிலன் என்றும் பாட 
வேறுபாடுண்டு . 


கூகக . 


ஔவையார் 
பலர்க்கும் பலவகையிலும் பேருதவி புரிந்தொழுகிய பெருவீர 
னொருவன் போரொன்றில் கடுஞ்சமர்புரிந்து மேம்பட்டான் . அவன் 
உதவி பெற்றவர் பலர் போர்க்களத்தே யிருந்தனர் . அவனைப் பகைவர் 
திறத்து வீரர் பலர் தம்முடைய படைகளையெறிந்து தாக்கினர் , அவர் 
அனைவருடைய படைகளையும் அப்பெருவீரன் தன ஒரு கேடகத்தையே 
கொண்டு தடுத்து வென்றான் . கண் சிவந்து தீப்பொறி பறக்க வேறே 
துணை வேண்டாது அவன் ஒருவனே வென்று மாண்புறும் சிறப்பைக் 
கண்டார் ஒளவையார் . அக்காட்சியால் அவர் உள்ளத்தே உவகை 
மிகுந்து இப்பாட்டுருவில் வெளிவருவதாயிற்று . 

களர்ப்படு கூவற்றோண்டி நாளும் 
புலைத்தி கழீ இய தூவெள் ளறுவை 
தாதெரு மறுகின் மாசுண விருந்து 
பலர்குறை செய்த மலர்தா ரண்ணற் 
கொருவரு மில்லை மாதோ செருவத்துச் 
சிறப்புடைச் செங்கண் புகையவோர் 

தோல் கொண்டு மறைக்குஞ் சால்புடை யோனே . 
தினை : அது ; துறை : பாண்பாட்டு . ஔவையார் பாடியது . 

களர்ப்படு கூவல் தோண்டி - களர் நிலத்துண்டாகிய 
கூவலைத் தோண்டி ; நாளும் புலைத்தி கழீ இய தூ வெள்ள றுவை 
நாடோறும் வண்ணாத்தி துவைத்து வெளுதத தூய வெள்ளிய 
ஆடை ; தாது எரு மறுகின் 

இருந்து - எருப்பொடி, 
பரந்த தெருவில் எழும் அழுக்குப்படிய இருந்து ; பலர் குறை 
செய்த - பலர்க்கும் இன்றியமையாத செயல்களைச் செய்து தவிய; 
மலர் தார் அண்ணற்கு - பூக்களால தொடுக்கப்பட்ட மாலையை 
அணிந்த இத் தலைவனுக்கு ; செருவத்து ஒருவரும் இல்லை - 
போர்க்களத்தில் துணையாக ஒருவரும் இல்லை ; சிறப்புடைச் 

புகைய - சிறப்புடைய கண்கள் சினத்தால் சிவந்து 
புகையேழ நோக்கி ; ஓர் தோல் கொண்டு மறைக்கும் சால்புடை 
யோன் - தன் ஒரு கேடகத்தைக்கொண்டே 

பகைவர் 

எறியும் 
படைகளைத் தடுக்கும் வலியமைதியுடையனாயுள்ளான் ; எ - று . 


ரை : 


மாசுண 


செங்கண் 


220 


புறநானூறு 


அறுவை , மாசுண இருந்து , பலர் குறைசெய்த அண்ணற்குச் செரு 
வத்து ஒருவரும் இல்லை ; சால்புடையோனாயினன் என வினை முடிவு 
செய்க . ஆக்கவினை வருவிக்க . பலர்க்கு அவர் குறை முடித்து உதவிய 
அண்ணல் , உயிர்போங்காறும் பிறர் செய்யும் ஒருதவியும் வேண்டானா 
யின்ன் என்பார் , ஒருவரும் இல்லை யென்றார் . சிறப்புடைய கண் 
ணோட்டம் நிறைந்த கண்கள் சிவப்பச் சினந்து தன் ஒரு தோலைக் 
கொண்டு பகைவர் எறியும் பல படைகளைத் தடுத்தலின் , "சிறப்புடைச் 
செங்கண் புகைய ஒர் தோல் கொண்டு மறைக்கும் சால்புடையோன் 
என்றார் . சால்புடையோன் என்றது , ஒரு தோலே அவற்கு அமைவதா 
யிற்றென்பதை வற்புறுத்துகிறது . மாதும் ஓவும் அசைநிலை . சால்புடை 
யோர் என்பதே பாடமாயின் , சால்புடையோர் ஒருவரும் இல்லை எனக் 
கூட்டி யுரைத்துக் கொள்க . இலரானமைக்குக் காரணம் அவ்வண்ணல் 
" கூட்டொருவரையும் வேண்டாக் கொற்றமுடையன் என்பது என்க . 

விளக்கம் : களர்நிலத்து ஊறும் உவர் நீர் ஆடையிற்பற்றிய மாசு 
போக்கும் இயல்பிற்றாதலால் , புலைத்தி களர்ப்படு கூவல் தோண்டி 
அறுவை வெளுக்கும் தொழில்புரிவாளாயினளென்க . புலைத்தி , வண் 
ணாத்தி . தாது , துகள் . இன்றியமையாது வேண்டுவதொன்று குறை 
யெனப்படும் . மலர்த்தாரெனற்பாலது எதுகைநோக்கி மலர் தாரண்ண 
லென நின்றது . தார் என்பதை ஆகுபெயராய் அது கிடந்து விளங்கும் 
மார்புக்காக்கி , மலரென்றது மார்புக்கு அடையென்றாக்கி , தாரணிந்து 
விளங்கும் அகன்ற மார்பு என்றுரைப்பினுமமையும் . பிறர் துணை வேண் 
டாது தான் ஒருவனே நின்று போருடற்றும் மற மாண்பைச் சிறப்பிப் 
பார் , செருவத்து ஒருவருமில்லை மாதோ என இரங்குவார் போலக் 
கூறினார் . " தலைவனது ஆற்றல் கூறியதனால் பாண்பாட்டாயிற் றென் 
றொரு குறிப்பு ஏட்டிற் காணப்படுகிறது . பாண்பாட்டாவது , வெண் 
கோட்ட களிறெறிந்து செங்களத்து வீழ்ந்தார்க்குக் , கைவல் ய 

யாழ்ப் 
பாணர் கடனிறுத் தன்று " ( பு . வெ . மா . எ : கக ) என வரும் . 


க- . 


பொன் முடியார் 
ஒருகால் சான்றோர் கூட்டத்திடையே போர் நிகழ்ச்சி பற்றியும் , 
அதன்கண் மக்கள் ஈடுபட்டுப் போர் செய்வதுபற்றியும் பேச்சுக்கள் 
நிகழ்ந்தன . அக்கூட்டத்துச் சான்றோருள் பொன்முடியாரும் ஒருவர் . 
அவர் மறக்குடியில் பிறந்து நல்லிசைப் புலமை பெற்ற புலவர் பெரு 
மாட்டியாராதலால் , மக்கள் நன்னடையுடையராய் இருத்தல்வேண்டு 
மென்ற நோக்கங்கொண்டு அளியும் தெறலும் புரிவது வேந்தர்க்குக் 
கடன் . தெறல் குறித்துப் போர் உளதாமாகலின் , அப்போர்க்குச் 
சென்று வென்றியுறப் பொருது மேம்படுவது காளையர்க்குக் கடன் 
அவர்களைப் பெற்று வளர்ப்பது தாயர் கடன் ; வளரும் மக்கள் அறி 
வாலும் ஆண்மையாலும் சான்றோராகச் செய்வது தந்தைக்குக் கடன் 
என எடுத்துரைத்தார் . அவர் கூறியது ஏனைச் சான்றோரனைவர்க்கும் 
பெருமகிழ்ச்சியை விளைவித்தது . 

பலர்க்கும் பயன்படுமாறு 
பொன்முடியார் மறக்குடி மகளொருத்தியின் கூற்றில்வைத்து இப் 
பாட்டு வடிவில் தந்துள்ளார் . 

ஈன்று புறந் தருத லென்றலைக் கடனே 
சான்றோ னாக்குத றந்தைக்குக் கடனே 


மூலமும் உரையும் 


உ உக 


வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லற்குக் கடனே 

நன்னடை நல்கல் வேந்தற்குக் கடனே 
ரு ஒளிறுவா ளருஞ்சம முருக்கிக் 

களிறெறிந்து பெயர்தல் காளைக்குக் கடனே . 
திணை : வாகை ; துறை : மூதின் முல்லை . பொன்முடியார் பாடியது . 

: . 
உரை : ஈன்று புறந்தருதல் என் தலைக் கடன் - மகனைப் 
பெற்று வளர்த்து விடுதல் எனனிடத்துக் கடமையாகும் ; சான்றோ 
னாக்கு தல் தந்தைக்குக் 

அவனை நற்பண்புகளால் 
நிறைந்தவனாக்குவது தந்தைபால் உள்ள கடமையாகும் ; வேல் 
வடித்துக் கொடுத்தல் கொல்ல றகுக் கடன் - அவனுக்கு வேண்டும் 
வேலை வடித்துக் கூரிதாக்கித் தருவது கொல்லனது கடமை 
யாகும் ; நன்னடை 

நன்னடை நல்கல் வேந்தறகுக் கடன் - நல்லொழுக்கத் 
தைக கற்பிப்பது நாடாளும வேந்தனது கடமையாகும் ; ஒளிறு 
வாள் அருஞ்சமம் முருக்கி - விளங்குகின்ற வாளைக் கையிலேந்திச் 
சென்று தடுத்தற்கரிய போரைச் செய்து ; களிறெறிந்து பெயர் 
தல் காளைக்குக் கடன் - பகைவர் களிற்றியானைகளைக் கொன்று 
வென்றியொடு மீளுவது காளையாகிய மகனுக்குக் கடமையாகும் ; 


கடன் 


பெற்ற தாய் பசியறிந்து உணவூட்டி உடம்பை வளர்த்தலின் , 
புறந்தருதல் என்றார் . சான்றாண்மை உயிரோடியையும் அமைதியா 
தலின் , அதனை . யடுத் தோதினார் . நல்லாரை இன்புறுத்தியும் அல்லர் 
தாரை ஒறுத்தும் நல்லொழுக்கம் நிலவச் செய்தலின் , நன்னடை 
நல்கல் வேந்தற்குக் கடன் என்றார் . அருஞ்சமத்து அஞ்சாது சென்று 
வஞ்சியாது பொருது பகைவரது பகைமை யெஞ்சாவகை வென்று 
மேம்படுதல் மறக்குடியிற் பிறந்த மகனது கடன் என்பதை வற்புறுத் 
தற்கு இறுதிக்கண் வைத்தோதினார் . 

விளக்கம் : உறக்கம் வரினும் பசியெடுக்கினும் குழந்தைகள் அழு 
மாகலின் , அவற்றின் பசிக்குறிப்பறிந்து பாலூட்டும் ஒட்பம் தாய்மை 
யின் தனிப்பெருஞ் சிறப்பாதலால் , மணிவாசகரும் ‘ பானினைந்தூட்டுந் 
தாய் என்று விதந்து கூறுவது காண்க . தாய் உடலையும் தந்தை உட 
லகத்து நிலவும் உயிரறிவையும் ஓம்புங் கடப்பாட்டின ராதலால் , " புறந் 
தருதல் " தாய்க்குக் கடனாதலும் , சான்றோனாக்குதல் தந்தைக்குக் கடனா 

எடுத்தோதப்பட்டன . அவ்வவ்வூர்களிலிருக்கும் கொல்லர் 
முதலியோர் அவ்வவ்வூரவர்க்கு வேண்டுவன செய்தல் வேண்டுமென் 
றும் அயலூர் சென்று பணி செய்வது குற்றமென்றும் முதற் குலோத் 
துங்கசோழன் காலத்தும் ஒரு கட்டுப்பாடிருந்ததெனத் திருபுவனையி 
லுள்ள கல்வெட்டொன்று ( A. R. No. 205 of 1919 ) கூறுவது பொன் 
முடியார் இப்பாட்டின்கட் கடனாக வகுக்கும் கொள்கையை வற்புறுத்து 
கிறது . ஈன்றாள் முதலியோர்க்கு முறையே புறந்தருதல் முதலாக 
வுள்ள தொழிற் பண்புகளைக் கடனாகக் கூறியது 

கூறியது அவற்றை நன் 
குணர்ந்து வழுவாது ஆற்றல் வேண்டும் என்றற்கென வறிக . 


தலும் 


eee 


புறநானூறு 


கூகல் . 


கடை 


மாங்குடிகிழார் 
வேந்தர் இருவர் பொருத போர்க்களத்தில் சான்றோர் பாராட்டிப் 
புகழ்தற்குரிய வெற்றிபெற்று வாகைசூடி நின்றான் ஒரு தானைத்தலை 
வன் . அவன் பேராண்மையேயன்றிக் கொடைவன்மையும் பெரி 
யன் ; கொடுத்தற்குரிய கைப்பொருள் மிகவுடையனல்லனாயினும் தன் 
பால் வரும் இரவலர் களிறும் தேரும் வேண்டினாலும் , பகைவர்பால் 
உள்ளவற்றைத் தான் உடையான்போல வழங்கும் உரவோனாவான் . 
அவன் அவ்வாறு கருதற்கேதுவாகிய உள்ள நிலை இகழும் பான்மை 
புடைய தன்று என அவன் தலைமையின்கீழ் நின்று பொரும் வீரர் பேசிக் 
கொண்டனர் . இதனை மாங்குடி கிழார் கேட்டனர் . உண்மையும் அது 
வாதல் கண்டு இப்பாட்டில் அழகுறக் கூறியுள்ளார் . மாங்குடி கிழார் 
பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியனைப் 
பல பாட்டுகளிற் பாராட்டிப் பாடி மாங்குடியென்னும் ஊர்க்குக் கிழா 
ராயினர் . மருத்தனென்பது இவரது இயற்பெயர் . அதனால் இவர் மாங் 
குடி மருதனாரென்றும் கூறப்படுவர் . பத்துப் பாட்டுள் ஒன்றாகிய மது 
ரைக் காஞ்சியும் இவர் பாடியது . இதனால் இவர் மதுரைக் காஞ்சிப் 
புலவரென்றும் சான்றோரால் பாராட்டப் பெறுவர் . இவர் தென்பாண்டி 
நாட்டு வாட்டாற்று எழினியாதன் என்பவனையும் பாடியுள்ளார் . 

அத்த நண்ணிய நாடுகெழு . பெருவிறல் 
கைப்பொருள் யாதொன்று மிலனே நச்சிக் 
காணிய சென்ற விரவன் மாக்கள் 
களிறொடு நெடுந்தேர் வேண்டினுங் கடவன் 
உப்பொய் சாகாட் டுமணர் காட்ட 
கழி முரி குன்றத் தற்றே 
எள்ளமை வின் றவ னுள்ளிய பொருளே . 
திணை : அது ; துறை : வல்லாண்முல்லை . மாங்குடிகிழார் பாடியது . 

உரை : அத்தம் நண்ணிய நாடு கெழு பெருவிறல் - 
வழிகள் பல பொருந்திய நாட்டையுடையனாகிய பெரிய வலி 
மிக்க தலைவன் ; கைப்பொருள் யாதொன்றும் இலன் - கையிலே 
பொருள் யாதுமுடையனல்லனெனினும் ; நச்சிக் காணிய சென்ற 
இரவல் மாக்கள் - பொருளை விரும்பி அவனைக் காண்டற்கு 
அவன்பாற் சென்ற இரவலர் ; களிறொடு நெடுந்தேர் வேண்டினும் 
கடவன் - யானையும் தேரும் வேண்டினாராயினும் பகைவர்பால் 
உள்ளவற்றைக் காட்டித் தரும் கடப்பாடுடையன் ; அவன் 
உள்ளிய பொருள் - அவன் அவ்வாறு தருதற்கேற்ப அவன் 
உள்ளத்தே கருதும் கருத்து ; உப்பொய் சாகாட்டு உமணர் 
காட்ட கழிமுரி குன்றத் தற்று - உப்பைக் கொண்டு செல்லும் 
வண்டிகளையுடைய உப்பு வாணிகரது காட்டிடத்தாகிய கழி 
நீரால் அலைக்கப்பட்ட குன்றம் போன்ற தாய் ; எள் 
வின்று - இகழப்படும் பான்மையுடைத்தன்று ; எ - று . 


எள் அமை 


மூலமும் உரையும் 


2.கூட 


மக்கள் இடையருது அச்சமின்றி வழங்குதற் கேதுவாகிய காவ 
லமைந்த நாடென்பார் " அத்தம் நண்ணிய நாடு என்றும் , இத்துணைக் 
காவற் சிறப்புடையவன் பெருஞ்செல்வமுடையனல்லன் என்றற்கு 
" கைப்பொருள் யாதும் இலன் என்றும் , அதனால் இரவலர்க்கு இல் 
னென்னும் எவ்வம் உரையாது அவர் வேண்டும் களிறு தேர் முதலிய 
பெருஞ்செல்வமும் வழங்குங் கொடைக்கடன் இறுப்பவன் என்பார் , 
" களிறொடு நெடுந்தேர் வேண்டினும் கடவன் " என்றும் கூறினார் . 
இவன் கருதும் புகழ் , போருடற்றிப் பொருளீட்டியும் ஈத்தும் பெறற் 
குரித்தாயினும் , அதனாற் சலிப்புறாத திண்மை அவன் பால் உண்டென் 
மற்கு , “ கழிமுரி குன்றத்தற்றாய் எள்ளமைவின் " றென்றார் . பெரு 
வீறல் , இலன் , எனினும் கடவன் , உள்ளிய பொருள் குன்றத்தற்றாய் 
எள்ளமை வின்றென மாறிக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : வல்லாண் முல்லையாவது “ இல்லும் பதியும் இயல்புங் 
கூறி , நல்லாண்மையை நலமிகுத்தன்று ( பு . வெ . மா . அ : உ ங ) என 
வரும் வெறியறி சிறப்பின் ( தொல் . புறத் . (ந ) என்ற சூத்திரத்து 
" சீர்சால் வேந்தன் சிறப்பெடுத்துரைத்தல் என்றதற்கு " வேந்தர்க்கு 
உரிய புகழ் அமைந்த தலைமைகளை ஒருவற்குரியவாக அவன்றன் படை 
யாளரும் பிறரும் கூறுதல் என்றுரைத்து , இப்பாட்டை யெடுத்துக் 
காட்டி , " இது படையாளர் கூற்று , இதற்கு முடியுடை வேந்தன் சிறப் 
பெடுத்துரைத்தலென்று கூறின் , அது பொதுவியலிற் கூறலாகாதென் 
றுணர்க என்று கூறுவர் . நன்னீர் உளதாயவிடத்துச் செல்லும் வழி 
பலவாதல் போலப் பயன்படும் செல்வம் நிறைந்த செல்வமுறையும் 
நாட்டிற்குச் செல்லும் வழி பலவாமாதலால் , " அத்தம் நண்ணிய நாடு 
கெழு பெருவிறல் என்றார் ; " உண்ணீர் மருங்கின் அதர் பலவாகும் 
( புறம் . உ 05 ) என்று சான்றோர் கூறுவது காண்க . ஆண்மைவாயிலா 
கப் பெறும் பொருளத்தனையும் ஓம்பா தீயும் உயர்ந்த கொடையுடை 
யன் என்பது விளங்க , " கைப்பொருள் யாதொன்று மிலனே யென்றும் 
இரவலர் வருங்கால் கைப்பொருளில்லை யாயினும் , வாடாத ஆண்மை 
யுளதாகலின் , பகைவருடைய களிறுகளையும் தேர்களையும் தான் கொண் 
டதாகத் துணிந்து வழங்கும் சிறப்புடையன் என்றற்கு , களிரொடு 
நெடுந்தேர் வேண்டினும் கடவன் ” என்றும் கூறினார் . “ ஒன்னா ராரெயி 
லவர்கட் டாகவும் நுமதெனப் , பாண்கட னிறுக்கும் வள்ளியோய் 
( புறம் . உ 0 . ) என்று பிறரும் கூறுவது காண்க . கழிமுரி குன்றம் , கழி 
சூழ்ந்த குன்றம் . உமணர்க்குரிய செல்வ வருவாயாகிய கழி சூழ்ந்த 
குன்றம் உப்பு விளையும் நிலத்தே யுளதாயினும் சலியாமையால் சிறப் 
புறுவது போல , பொருளின்மையாகிய நிலையிலிருந்தே வள்ளன்மை 
குன்றாத மனமாண்பால் எள்ளற்பாடெய்தாமை தோன்ற , எள்ளமை 
வின்று என்றார் . 


22 ச 


புறநானூறு 


ஐயூர் முடவனுர் 
போரில் புகழ் உண்டாகப் பொருது வென்றி மேம்பட்ட வீரர் 
தலைவனொருவனைப்பற்றி அவனுடைய வீரர்கள் தம்முட் பாராட்டிப் 
பேசிக்கொண்டனர் . அதனையறிந்த ஐயூர் முடவனார் இப்பாட்டில் அவர் 
கூற்றைக் குறித்துள்ளார் . அத்தலைவன் போலவே அவன் மனைவியும் 
புகழ் புரியும் நன் மாண்புடையவள் . போர் முனையில் அவன் தானைக்கு 
வரம்பாய் நின்று பொரும் வேல் வன்மையால் நெடும்புகழ் பெற்றவன் . 
அவனைப்போல அவன் இருக்கும் ஊரவருள் முன்னோர் பலர் கடும் 
போர் உடற்றிக் கன்னின்றமையின் , நடுகற்கள் பல அவன் ஊரில் 
உண்டு . ஊரில் இருக்குங்கால் அவன் ஊர் வாழும் குடிகளுள் ஒருவ 
னாய்த் தன் குடிக்கடனை யாற்றுவான் . போர் வரின் படையாய் நிற்கும் 
அவன் , போரில் தன் வேந்தன் துன்பமெய்துவானாயின் , அக்காலை 
கொடியும் படையுங்கொண்டு மண்டி மேல்வரும் பகைவர் தானைக்குக் 
கற்சிறைபோல் தடையாய் நின்று வென்றியெய்தும் விறல் மிக்கவன் 
என இதன்கட் கூறியுள்ளார் . 

மனைக்குவிளக் காகிய வாணுதல் கணவன் 
முனைக்குவரம் பாகிய வென்வே னெடுந்தகை 
நடுகற் பிறங்கிய வுவலிடு பறந்தலைப் 
புன்காழ் நெல்லி வன்புலச் சீறூர்க் 
குடியு மன்னுந் தானே கொடியெடுத்து 
நிறையழிந் தெழுதரு தானைக்குச் 
சிறையுந் தானே தன் னிறைவிழு முறினே . 
திணையும் துறையு மவை . ஐயூர் முடவனர் பாடியது . 

மனைக்கு விளக்காகிய வாணுதல் கணவன் 
மனையின்கண் ஒளிசெய்யும் விளக்குப்போலத் தன் மாட்சியால் 
புகழாகிய விளக்கத்தைச் செய்யும் ஒளிபொருந்திய நுதலையுடைய 
வட்குக் கணவனும் ; முனைக்கு வரம்பாகிய வென்வேல் நெடுந் 
போரில் தன் படைக்கு 

டக்கு எல்லையாய் நின்று காக்கும் 
வெற்றி பொருந்திய வேலேந்திய நெடிய புகழையுடையவனு 
மாகிய எம் தலைவன் ; நடுகல் பிறங்கிய உவலிடு பறந்தலை - நடு 
கற்களால் உயர்ந்த தழைகள் உதிரந்த பறந்தலைகளையும் ; புன் 
காழ நெல்லி வன்புலச் சீறூர் - புல்லிய கொட்டையையுடைய 
நெல்லி மரங்கள் நிறகும புனசெய் நிலங்களையுமுடைய சீறூரின் 
கண் வாழும் ; குடியும் தானே - குடிகளுள் ஒரு குடியாகி 
இருப்பவனும் அவன் ; தன இறை விழுமுறின் - போரில் தன் 
வேந்தன் துன்பமுறுங்காலமாயின் அக்காலத்தே; 
யெடுத்து நிறையழிந்து எழுதரு தானைக்கு - கொடியை யுயர்த்தி 
நிறுத்தப்படும் நிறைக்கடங்காது முந்துற்றெழுந்துவரும் 
வர் படைக்கு ; சிறையும் தானே - மேற்செல்லா தபடியாகக் 
குறுக்கிட்டுத் தடுத்து நின்று காக்கும் அணையாய் நிற்பவனும் 
அவனே யாம் ; எ 


உரை : 


தகை 


கொடி 


பகை 


மூலமும் உரையும் 


உஉரு 


குடியைச் 


கணவனும் நெடுந்தகையுமாகிய தலைவன் குடியும் தானே , சிறையும் 
தானே எனக் கூட்டி வினை முடிவு செய்க . வாணுதல் கணவன் என்ற 
தற்கேற்பக் குடியுமன்னும் தானே என்றும் முனைக்கு வரம்பாகிய 
நெடுந்தகை யென்றதை வலியுறுத்தச் சிறையும் தானே என்றும் 
கூறினார் . மன்னும் உம்மையும் அசைநிலை . வீரர் தொகை மிகுதியும் 
மற் மிகுதியும் நிறுத்தப்படும் நிறையதற்கேது . விழுமமென்பது 
விழுமெனக் குறைந்து நின்றது . பிறாண்டும் இவ்வாறே கொள்க . 

விளக்கம் : மகளிர் தம்முடைய நற்குண நற்செயல்களால் மாண் 
புற்றவிடத்து மனைகள் தாம் பெறுவன நிறைந்து இன்ப வொளிவிளங் 
கப் புகழ் மேம்படுவது குறித்து , மகளிரை 

குறித்து , மகளிரை " மனைக்கு விளக்காகிய 
வாணுதல் என்று சிறப்பித்தார் . சிறப்புடைய ஆண் மக்களைப் பாடு 
மிடத்து அவர் மனைவியரையும் சார்த்திப் பாராட்டுவது சான்றோர் 
மரபு ; அது பற்றியே மனைக்கு விளக்காகிய வாணுதல் கணவன் 
என்றார் ; அடங்கிய கொள்கை ஆறிய கற்பின் தேறிய நல்லிசை 
வண்டார் கூந்தல் ஒண்டொடி கணவ " (பதிற்.- O ) என்றும் , " பெண்மை 
சான்று பெருமடம் நிலை இக் , கற்பிறை கொண்ட கமழும் சுடர் துதல் 
புரையோள் கணவ ( பதிற் . எ (0 ) என்றும் சான்றோர் கூறுவது காண்க . 
மனைவி மனைக்கு விளக்கமாய்த் திகழ , கணவன் போர் முனைக்கு 
விளக்கமமைந்த வரம்பாய் நின்றான் என்றார் . நன்மனையாளை மணந்து 
புகழ் புரிந்து வாழும் ஒருவன் , மனை வாழ்வு மேற்கொள்வது தன் 

சீர் பெறத் திகழ்வித்தற்காதலால் , அதற்கேற்பக் குடியு 
மன்னுந்தானே யென்றார் . 

நிற்ப நில்லாது 

படைச்செருக்கால் 
மேனோக்கி வந்து தாக்கும் பகைவர் தானைக்கு முன்னாக நின்று பொருது 
வெற்றி பெறுமாற்றால் , அத் தானை மேலே செல்லாதவாறு விலக்கிப் 
பொருதழித்து நிற்பதனால் , சிறையுந் தானே தன் வேந்தன் விழு 
முறினே என்றார் .. 

அதியமான் நெடுமான் அஞ்சி 
அதியமான் நெடுமான் அஞ்சி பகைவரை வென்று மேம்பட்டு 
வாழ்ந்த காலத்தில் அவன் அவைக்களத்திலிருந்து சிறப்புச் செய்த 
சான்றோராகிய ஔவையார் . அவன் வாழ்க்கை நலத்தைச் சான்றோர்க்கு 
அறிவிப்பாராய் இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . இதன் கண் , நெடுமான் 
அஞ்சி மிகவுடையனாயின் பிறர்க்கீத்து எஞ்சியதைத் தான் உண்பான் ; 
தான் கொடுத்தற்குக் கடமைப்பட்டவர்க்கு அவன் கொடுக்குமளவினும் 
இரப்பவர்க்கு மிகுதியாகத் தருவன் ; திறனில்லாத மடவரோடும் 
உடனிருந்துண்டு மகிழும் எண்மையுடையவன் மனையிறைப்பில் 
செருகிய தீக்கடைகோல் கடையாதபோது தீத் தோன்றாதவாறு 
போலத் தன் வலி தோன்றாதிருப்பதும் , கடைந்த வழித் தீயைத் 
தோற்றுவிப்பதுபோலப் போருண்டாகியபோது தன் வலியைத் 
தோற்றுவிப்பதும் அவன் பண்பு என்பதைத் தெளிவித்துள்ளார் . 

உடைய னாயி னுண்ணவும் வல்லன் 
கடவர் மீது மிரப் போர்க் கீயும் 
மடவர் மகிழ் துணை நெடுமா னஞ்சி 

இல்லிறைச் செரீஇய ஞெலிகோல் போலத் 
ந தோன்றா திருக்கவும் வல்லன் மற்றதன் 
புறம் . II -- 15 


2 உசு 


புறநானூறு 


2 . 


கான்றுபடு கனையெரி போலத் 
தோன் றவும் வல்லன்றான் றோன்றுங்காலே . 
திணையும் துறையு மவை : நெடுமானஞ்சியை ஓளவையார் பாடியது . 

உரை : உடையனாயின் உண்ணவும் வல்லன் - மிகவுடைய 
னாயின் பரிசிலர்க்கு ஈந்து எஞ்சியதைத் தான் உண்ணவல்லன் ; 
குறைந்ததாயின் அவர்கட்கிந்து தான உண்ணாதிருக்கவும் 
வல்லன் ; கடவர்மீதும் இரப்போர்க்கு ஈயும் - தான் தரக் கடன் 
பட்டவாககுக் கொடுப்பதைவிட மிகுதியாகத் தன்னை இரப் 
பவருக்குக் கொடுப்பன ; மடவர் மகிழ் துணை - அறிவில்லா 
ரோடும் உடனிருந்து உண்டு மகிழும் துணைவனாவான் ; நெடுமான் 
அஞ்சி-- ; இல்லிறை செரீஇய ஞெலிகோல் போல - மனையின் 
இறைப்பில் செருகப்பட்ட தீக்கடை கோலைப்போல ; தோன்றா 
திருக்கவும் வல்லன - தன் வலி தோன்றாது ஒடுங்கியிருக்கவும் 
வல்லன் ; அதன் கான் றுபடு கனையெரிபோல - அதனைக் கடைய 
வெளிப்படும் மிக்க தீயைப்போல ; தோன் றுங்கால் - தன் வலி 
தோற்ற வேண்டுமிடத்து ; தோனறவும் வல்லன் - பலரும் அறி 
யத் தோற்றுவிக்கவும் வல்லனாவான் ; எ 

எதிர்மறையும்மையால் உண்ணாமையும் உண்ணல் உண்ணாமைகட் 
கேற்பப் பெரிதுடைமையும் சிறி துடைமையும் வருவிக்கப்பட்டன . 
கடவர் , தன்னால் தரப்படும் கடனுடைய தானை வீரர் முதலியோர் . இரப் 
போர் , இன்மையால் துன்புறுதலின் அவர் கட்குக் கடவரினும் மேற் 
படத் தருதலை மேற்கொண்டான் . அஞ்சியின் கைவண்மையும் கொடை 
மடமும் விளங்க மடவர் மகிழ் துணை யென்றார் . பெருவலி படைத்தவ 
னாயினும் அடக்கமுடையானென் றற்குத் தோன்றாதிருக்கவும் 
வல்லன் எனவும் , அடக்கங்கண்டு வலியிலனெனப் பகைவர் கருதி 
எள்ளாமை குறித்து , “ தோன்றுங்கால் தோன்றவும் வல்லன் எனவும் 
கூறினார் . அஞ்சி , வல்லன் , ஈயும் மகிழ் துணை , தோன்றாதிருக்கவும் 
வல்லன் , தோனறவும் வல்லன் எனக் கூட்டி, வினை முடிவு செய்க . 
விளக்கம் : உடையன் 

பொதுபடக் கூறவே , 
பொருளுடைமை கொள்ளப்பட்டது . பிறரை யுண்பித்தலிலே பேரீடு 
பாடு உடைய அஞ்சி அவருண்டு மகிழ்ந்து பாடக்கண்டு நுகரும் இன்பத் 
திலே திளைச்கினறவனாதலால் தானே தனித்துண்ணும் இனபமில் 
செயலை விரும்புதல் மிக்க வன்மையாற் செய்ய வேண்டுவது பற்றி 
உண்ணவும் வல்லன் என்றார் . தானை வீரர் , முதலாயினோர்க்குத் 
தலைவராயினோர் அவ்வக் காலங்களில் மிக்க சிறப்புக்களை நல்குவது 
கடனாகும் . அவ்வகையில் அவர்கள் கடவர் எனப்படுகின்றனர் .அக் 
கடவரினும் இரப்போர்க்கு மிக அளிப்பது ஆண்மைச் சிறப்பாகும் . 
இன்மையால் இளிவந்து இரப்பவர் . யாதும் இரக்கமின்றிச் செய்யும் 
துணிவுடையராதலின் , கடவரினும் மிகுதியாக ஈவது பெறுதற்குரிய 
ரென்பது பற்றி , கடவர் மீதும் இரப் போர்க்கு ஈயும் என்றார் என்று 
கொள்ளினு மமையும் . கடவர்க்கும் அது மிக்க இன்பத்தைச் செய்வ 
தொன்று . மடவர் , இளையருமாம் . தீக்கோல் கடையப்பட்ட வழிப் 
பிறக்கும் தீயை , கான்றுபடு கனையெரி யென்றது , அஞ்சியின் சினப் 
போர்த்திறத்தை விளக்கிற்று . 


. 


எனப் 


மிக்க 


உஉன 


தான் . 


மதுரைக் கள்ளிற 

மூலமும் உரையும் 
கூகசு . மதுரைக் கள்ளிற் கடையத்தன் வெண்ணுகவர் 
கள்ளில் என்பது தொண்டை நாட்டில் உள்ளதோர் ஊர் . 

இவ் 
வூரினரான கடையத்தன் என்பவருக்கு மகனார் நம் சான்றோராகிய 
வெண்ணாகனார் . 

இவர் மதுரையில் 

வந்து 

தங்கியிருந்தமையின் , 
கடையம் என்றோர் ஊருண்டு . ஒருகால் ஒரு வேந்தன் வேலை 
வேந்தனுடன் போருடற்றி வெற்றி யெய்தினான் . பகை வேந்தன் 
இறந்துபட்டான் , வெற்றிபெற்ற வேந்தனுடன் தானைத் தலைவரும் பிற 
சான்றோரும் கள்ளுண்டு மகிழ்ந்தனர் . தன் மனைக்கு மீண்டு வந்த 
தலைவன் கள்ளை விடியலிலும் மிகவுண்டு அக்கள்ளை வாழ்த்தி உறங்கு 
வானாயினன் . அவன்பாற் சென்று பரிசில் பெற்றுவரும் 

பாணர் 
தலைவன் , வழியில் வேறுசில பாணரைக் கண்டான் . இப்பாண் தலைவன் 
அவர்களுடைய தலைவனை நோக்கி . " மனை முன்றிலில் துஞ்சுவோனாகிய 
அவனே எம் தலைவன்; யாம் அவன் பாணரேம் ; நேற்று வந்த விருந்தை 
ஓம்பும் வகையின்றி அதன் பொருட்டுத் தன் - இரும்புடைப் பழவாளை 
ஈடுவைத்தனன் . அப் பெற்றியோன் , பகை வேந்தன் துன்புற்று வீழ 
வென்று அவ் வெற்றியாற் பெற்று பொருளை எமக்கு ஈந்து சிறப்பித் 

நீ விரும் சென்று பரிசில் பெற்ற உண்பனவுண்டு வாய் சிவந்து 
வருவீராக என்று தெரிவித்தான் . இதனைக் கேட்ட 

வெண்ணாகனார் . 
இப்பாட்டில் அவன் கூற்றுப் பொருளாக வரப் பாடியுள்ளார் . 

கள்ளின் வாழ்த்திக் கள்ளின் வாழ்த்திக் 
காட்டொடு மிடைந்த சீயா முன்றில் 
நாட்செருக் கனந்தர்த் துஞ்சு வோனே 
அவனெம் மிறைவன் யாமவன் பாணர் 
நெருகை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் 
இரும்புடைப் பழவாள் வைத்தன னின்றிக் 
கருங்கோட்டுச் சீறியாழ் பணைய மிதுகொண் 

திவாள னென்னாத நீயும் 
வள்ளி மருங்குல் வயங்கிழை யணியக் 
கள்ளுடைக் கலத்தேம் யாமகிழ் தூங்கச் 
சென்றுவாய் சிவந்து மேல் வருக 
சிறு கண் பானை வேந்துவிழு முறவே . 
திணையும் துறையு மவை . மதுரைக் கள்ளிற் கடையத்தன் வெண்ணாகனார் 
பாடியது . 

சிறுகண் யானை வேந்து விழு முறவே - சிறிய 
கண்களையுடைய 

யானையை யுடையோனாகிய பகை வேந்தன் 
போரில் வீழ்ந்து இறந்தானாக ; கள்ளின் வாழ்த்தி கள்ளின் 
வாழத்தி - கள்ளினை வாழத்திக் கள்ளினை வாழ்த்தி , காட்டொடு 
மிடைந்த சீயா முன்றில் - செத்தைகளால் நிறைந்து தூசி 
துடைக்காத முற்றத்தின்கண் ; நாட் செருக்கு அனந்தா துஞ்சு 
வோன - விடியற்காலத்தே யுண்ட கள் மயக்கத்தால் உறங்கு , 
பவனாகிய ; அவன் எம் இறைவன் - அவனே எம்முடைய 


உரை : 


உஉ அ 


புறநானூறு 


தலைவன் ; யாம் அவன் பாணர்- யாங்கள் அவனுடைய பாணரா 
வேம் ; நெருகை வந்த விருந்திற்கு - நேற்றுத் தன்பால் வந்த 
விருந்தினரை யோம்பு தற்பொருட்டு ; தன் இரும்புடைப் பழ 
வாள் வைத்தனன் - தனது பெரிய பக்கத்தேயிருக்கும் பழைய 
வாளை ஈடு வைத்தான் ; இக் கருங்கோட்டுச் சீறியாழ பணையம் 
சது உண்மை யென்றற்கு இக் கரிய கோட்டையுடைய சிறிய 
யாழைப் பணயமாக வைக்கினறேம் ; இது கொண்டு - இதனால் ; 
இன்று ஈவது இலாளன என்னாது - இனறு அவன் சென்றால் 
எதற்கு ஒன்றும் 
ஒன்றும் இல்லா தவனாவான் 

என்று நினையாமல் ; 
நீயும்- ; வள்ளி 

மருங்குல் வயங்கிழை அணிய - கொடி 
போலும் இடையையுடைய நின பாடினி விளங்குகின்ற 

இழை 
யாகிய பொற்பூ வணிய ; கள்ளுடைக் கலத்தேம் யாம் மகிழ் 
தூங்க - கள்ளையுடைய கலங்களையுடையராகிய யாம் மகிழ்ச்சி 
கொள்ள ; 

சென்று வாய் சிவந்து மேல வருக - அவன்பாற் 
சென்று விருந்துண்டு வாய் சிவந்து பின்பு வருக ; 67 

வேந்து விழுமுறவே கள்ளின் வாழ்த்தித் துஞ்சுவோனாகிய அவன் 
இறைவன் ; யாம் பாணரேம் ; நெருநை வைத்தனன் ; சீறியாழ் பணையம் 

கொண்டு ஈவதிலாளனென்னாது , நீயும் , அணிய , தூங்கச் சென்று 
சிவந்து மேல் வருக என மாறிக் கூட்டிவினை முடிவு செய்க . வேந்து 
விழுமுறவே பெரும் பொருள் கிடைத்தமையின் வருவிருந் தோம்புதற் 
கிடையூறின்மையால் களித்து உறங்குகின்றான் என்பார் , நாட்செருக் 
- கனந்தர் த்துஞ்சுவோன் என்றும் , போர் எய்துதற்கு முன் வருவிருந் 
தோம்பற்குரிய பொருளில்லாமையால் வாடினான் என்பான் , இரும் 
புடைப் பழவாள் வைத்தன " னென்றும் , அதனை ஏலாதான் போல 
" எதிர் வந்த பாணன் நோக்கினானாகத் தன் கூற்று மெய்யென்பது வற் 
புறுத்தச் சீறியாழ் பணையம் என்றும் , இப்போது பெரும்பொரு 
ளூடையனாதலின் செல்க என்பான் , ஈவதிலாளன் என்னாது நீயும் 
சென்று வருக என்றும் கூறினான் . பாடினி இழைபெறுதல் கூறவே 
பாணன் தனக்குரிய வரிசை பெறுவது தப்பாதென்றற்கு " வயங்கிழை 
யணிய என்றார் . யாம் எனத் தன்னையும் உளப்படுத்தான் ; இனம் 
பற்றி ; அன்றித் தானும் உடன் வருவது உணர்த்தியவாறுமாம் . வாய் 
சிவந்து வருவதாவது , உண்ணாமையால் வெளுத்திருக்கும் வாய் உண் 
பன நிரம்ப உண்டு மகிழ்ச்சி மிக்கு வருதல் . 

விளக்கம் : காட்டு , செத்தை ; காட்டிடத்துதிர்ந்த சருகு முதலிய 
வற்றைக்காற்றுக் கொணர்ந்து தொகுத்தலால்துகள் பட்ட குப்பை காட் 
டெனப்பட்டது . துப்புரவு செய்யப்படாத முன்றிலை , சீயா முன்றில் 
என்றார் . நன்கு துப்புரவு செய்யப்பட்டவிடத்தே கிடந்து உறங்குவோ 
னாகிய வேந்தன் கண் மயக்கால் காட்டொடு மிடைந்த சீயா முன்றிற் 
கண் நாட்செருக்குற்று உறங்குகின்றா னென்பதாம் . எவ்வாறு 
தன்னைப்பேணாமல் , கிடக்குமிடத்தின் புன்மையும் நோக்காதான் , நீ 
செல்லின் நினக்கு நின் ஒக்கலின் பன்மை 

பன்மை நோக்காது வேண்டுவன 
ஓம்பாது நல்குவனென்றானாயிற்று . களிமயக்குற்றோர் முன்றிற் கிடத் 
தலை , " முன்றிற் கிடந்த பெருங்களியாளன் ( புறம் , கூ கஎ ) என்று 
பிறரும் கூறுதல் காண்க . 


| 


- 


மூலமும் உரையும் 


உஉ கூ 


கூகஎ . 


வேம்பற்றூர்க் குமரனார் 
வேம்பற்றூர் என்ற பெயருடைய ஊர்கள் சோழநாட்டிலுமுள்ளன . 
பாண்டி நாட்டு வேம்பற்றூர் இன்றுவரையும் நல்ல புலவர்கள் பிறந்து 
சிறக்கும் ஊராக இருந்து வருகிறது . சான்றோராகிய குமரனார் பாண்டி 
நாட்டு வேம்பற்றூரினர் எனத் துணிந்துரைப்போருமுளர் . வேம்பற் 
றூரிற் பிறந்தது பற்றி இவர்வேம்பற்றூர்க் குமரனார் எனச் சான்றோரால் 
வழங்கப்படுவாராயினர் . தன் உயிர்க்காதலனைப் பிரிந்திருக்கும் தலை 
மகள் , அவன் பிரிவாற்றாது மேனி வேறுபட்டிருக்கும் திறத்தைப் “ பெய 
லுற நெகிழ்ந்து வெயிலுறச்சாஅய் , வினையழி பாவை யை ( அகம்.கருஎ ) 
உவமங் கூறி விளக்குவது இவரது புலமை நலத்தைச் சிறப்பித்துக் 
காட்டுகிறது . போர் வீரரை " செருவேட்டுச் சிலைக்கும் செங்கண் 
ணாடவர் எனத் திருந்த மொழிகின்றார் . இவர் பாடினவாக அகத்தில் 
ஒன்றும் புறத்தில் இப்பாட்டொன்றுமே கிடைத்துள்ளன . போரில் 
வென்றி பெற்று வாகை சூடிமேம்படும் வீரனொருவன் வல்லாண்மையை 
இப் பாட்டில் குறித்துள்ளார் . இதன் முழுவடிவும் தோன்றாதவாறு 
சிதைந்துளது . 
வென்வேல் ....... 

... வந்து 
முன்றிற் கிடந்த பெருங்களி யாளற் 
கதளுண் டாயினும் பாயுண் டாயினும் 
யாதுண் டாயினுங் கொடுமின் வல்லே 
வேட்கை மீளப ..... 

குமெமக்கும் பிறர்க்கும் 
யார்க்கு மீய்ந்து துயிலேற் பினனே , 
தினையும் துறையு மவை , வேம்பற்றூர்க் குமரனர் பாடியது . 

வென் வேல் - வென்றி பயக்கும் வேல் ; ... 
வந்து முன்றில் கிடந்த பெருங் களியாளற்கு - வந்து முற்றத்தே 
யுள்ள பெரிய களிப்பேறிய இவனுக்கு ; அதளுண்டாயினும் - 
மான் தோல் இருக்குமாயினும் ; பாய் உண்டாயினும் - ஓலையால் 
இசய்யப்பட்ட பாயிருக்குமாயினும் ; யா துண்டாயினும் வல்லே 
கொடுமின் - யாதிருப்பினும் விரையக் கொடுப்பீர்களாக ; 
வேட்கை 

மீள - எமக்குப் பொருள் மேற் சென்ற விருப்பம் 
மீண்டொழிய ; ......... எமக்கும் பிறர்க்கும் யார்க்கும் ஈய்ந்து 
துயிலேற்பினன் பாணராகிய எங்கட்கும் பிற இரவலர்க்கும் 
எல்லோருக்கும் பொருள் மிகத் தந்து உறங்கு தலை மேற் 
கொள்வானாயினன் ; எ 

கள்ளுண்டு பெருமயக்குற்று வந்தவன் நம்மைக் கேளாதே முற்றத் 
திற்கிடந்து உறங்கக் கருதுகின்றானென்பார் , முன்றிற் கிடந்தபெருங் 
களியாளற்கு என்றும் , அவனை வெறிதே தரையில் உறங்கச் செய்வது 
நன்றன் றென்பார் , யா துண்டாயினும் கொடுமின் வல்லே என்றும் 
கூறினார் . யா துண்டாயினும் கொடுமின் என்றது , போர்க்களத்தி 
னும் தன் தோல் ( பரிசை ) மேல் கிடக்கும் இயல்பினன் என்பது குறித்து 

இக்களியாளனைப் பெருங்களியாளன் என்றதற்கேற்ப , 


உரை : 


று . 


நின்றது . 


உங O 


புறநானூறு 


1 


அவனது பெருமைக்குரிய கொடை நலத்தை எ மக்கும் பிறர்க்கும் 
யார்க்கும் ஈய்ந்து என்றார் . பொருள் பெற்று மகிழும் பாணன் ஏனைப் 
பாணர்க்குக் கூறியது . 

விளக்கம் : தஞ்சை மாநாட்டில் உள்ள திருமங்கலக்குடிக்கருகே 
வேம்பற்றூரென ஊர் ஒன்றும் உளதெனக் கல்வெட்டு( A.K. NO.224 
of 1927 ) கூறுகிறது ; களிமயக்கால் , கிடத்தற்கெனச் சிறிது இடம் 
கிடைத்தாற் போதுமென வருவாற்குத் துப்புரவில்லாத முன்றில் 
கிடைக்கின் , அதனைத் தூய்மை செய்து பாய் பரப்பி அதன் மேற் கிடத் 
தற்கு நினைவோடாதா கலின் , அதனை அவன் தகுதி கண்டோர் தாமே 
செய்யும் கடப்பாட்டினராவதுபற்றி , " வந்துமுனறிற்கிடந்த பெருங்களி 
யாளற்கு அதளுண்டாயினும் பாயுண்டாயினும் யாதுண்டாயினும் 
வல்லே கொடுமின் என்றனர் . இரவலரை நனகு உண்பித்து இனிது 
துயிலப்பண்ணும் தலைவற்கு அவர் தம்பால் உள்ளன நல்கி இனிது 
துயில்வித்தல் முறையாதலின் , யா துண்டாயினும் வல்லே கொடுமின் 
என்றாரென வறிக . இப் பாட்டிடையே அடிகள் , சிதைந்தமையின் 
பாட்டின் பொருள் நலம் இனிது காண்டற்கியலாதவாறு கிடக்கின்றது . 

கூக - வு . பெருங்குன்க்கிழார் 
குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறையைப் பாட மருளில் 
லார்க்கு மருளக் கொடுக்கவெனறு , உவகையின் முப்பத்திராயிரம் 
காணம் கொடுத்து , அவர் அறியாமை ஊரும் மனையும் வளமிகப் 
படைத்து , ஏரும் இன்பமும் இயல் வரப் பரப்பி , எண்ணற்காகா அருங் 
கல வெறுக்கையொடு , பன்னூறாயிரம் பாற்பட வகுத்துக் காப்புமறம் 
அவனால் விடப்பெற்றவர் பெருங்குன்றூர்கிழார் . வையாவிக்கோப் 
பெரும்பேகனைப் பாடி அவன் மனைவி கண்ணகியோடு கூடி வாழுமாறு 
அவன் உள்ளத்தைத் திருத்தியவருள் இவரும் ஒருவர் . தம்பால் " அறிவு 
கெட நின்ற நல்கூர்மை " யை ஒழிப்பது குறித்துச் சோழன் உருவப் 
பஃறேர் இளஞ்சேட் சென்னியைப் பாடிப் பெரும் பரிசில் பெற்றவர் . 
இத்தகைய சான்றோர் ஒருகால் பெரும் போருடற்றி வெற்றி கொண்டு 
வாகைசூடி மேம்பட்ட தலைவனொருவனைக் கண்டார் . அவன் தன் 
வேந்தன பொருட்டுக் கடும்போர் புரிந்தான் . அவ் வேந்தன் போரில் 
துன்புற்றிருப்பானாயின் , தலைவனாகிய இப் பெருந்தகையின் ஊர் 
பசியால் பெருந்துயர் உழக்கும் என்று இப்பாட்டின் கட் 
துரைத்து மகிழ்கின்றார் . 

கொய்யடகு வாடத் தருவிற குனங்க 
மயிலஞ் சாயன் மாஅ யோளொடு 
பசித்தன் றம்ம பெருந்தகை யூரே 
மனையுறை குரீஇக் கறையணற சேவல் 
பாணர் நரம்பின் சுகிரொடு வயமான் 
குரற்செய் பீலியி னிழைத்த குடம்பைப் 
பெருஞ்செய் நெல்லி னரிசியார்ந்து தன் 
புன்புறப் பெடையொடு வதியும் 
யாணர்த் தாகும் வேந்துவிழு முறினே . 
திணையும் துறையு மவை . பெருங்குன்றூர் கிழார் பாடியது . 


குறித் 


மூலமும் உரையும் 


உங்க 


உரை : 


வாட 


பாணர் 


- 


கொய்யட 

கொய்யப்பட்ட இலைக்கறி 
வாடி வதங்கவும் ; தரு விறகு உணங்க - கொண்டுவந்த விறகு 
உலர்ந்து 

கெடவும் ; மயிலஞ் சாயல் மாயோளொடு - மயில் 
போன்ற சாயலும் மாமை நிறமுமுடைய மனையாளோடு கூடி 
வாழும் ; பெருந் தகையூர்- பெரிய தகைமையினையுடைய தலைவன 
தூர் ; வேந்து விழு முறின் - வேந்தன போரில் துன்புறுவானாயின் ; 
பசித்தன்று - பசியால் வருந்தும் ; மனையுறை குரீஇக் கறை 
யணல் சேவல் - மனையிறைப்பில் வாழும் ஊர்க்குருவியின் கரிய 
கழுத்தையுடைய ஆண் ; 

நரம்பின் 

சுகிரொடு 
பாணருடைய யாழ் நரம்பின் கோதுகளுடன் ; வயமான் குரல் 
செய் பீலியின் இழைத்த குடம்பை - வலிமிக்க சிங்கத்தின் 
கதிர்த்த பீலிபோன்ற மயிரைக்கொண்டு செய்த கூட்டின்கண் ; 
பெருஞ் செய் நெல்லின் அரிசி ஆர்ந்து - பெரிய வயலிடத்து 
விளைந்த நெல்லரிசியை யுண்டு ; தன் புன் புறப் பெடையொடு 
வதியும் - தனது புல்லிய புறத்தையுடைய பெண்ணோடு தங்கும் ; 
யாணர்த்தாகும் - புது வருவாயினையுடைய தாம் ; எ 

வேந்து விழுமுறின் , ஊர் பசித்தன்று ; யாணர்த்தாகும் எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . சேவல் அரிசியார்ந்து பெடையொடு 
குடம்பைக்கண் வதியும் யாணர்த்தாம் என இயையும் . பசித்தல் தெளி 
வாகலின் , இறந்த காலத்தாற் கூறினார் . வேந்தன் விழுமமுறாதவாறு 
பகைவரொடு பொருது வென்றி கண்டானாதலின் பெருந்தகை 
யென்றார் . குருவியின் ஆண் கருத்த கழுத்தையுடையதாகலின் , கலை 
யணல் என்றார் . ரம்பைச் சீவிச் செம்மை செய்யுங்கால் நீக்கப்படும் 
நார் போன்ற கோது , " சுகிர் எனப்பட்டது . முதிர்ந்த மயிர் கதிர் 
விட்டுத் துய்போற் கவைத்து நிற்றலின் , அதனைக் குரல் செய் பீலி 
யெனவும் , நெல்லைப் பொறுக்கி உமியை நீக்கி அரிசியையே தின் றலின் , 
நெல்லின் அரிசி யார்ந்து எனவும் கூறினார் . 

விளக்கம் : சோற்றிற்கு வேண்டும் அரிசியின்றி அடகும் விறகும் 
பெறப்படுமாயின் , அவை உணவுக்காகாமையின் , பயப்பாடின்றி வீணா 
மென்பார் , கொய்யடகு வாட வெனவும் , தருவிறகுணங்க 
வும் வகுத்தோதினார் . 

நிறமும் மயில்போலும் சாயலுமுடை 
யாள் பசியால் மேனி மெலிந்து நிறங் கரிந்து சாயலுடைந்து கெடுவது 
ஒருதலை . வேந்தன் விழுமமுறுவானாயின் பெருந்தகையது ஊர் பசித்துக் 
கெடும் என்றவர் , அவ்வூரின் நலம் கூறுவாராய்க் குரீஇச் சேவல் அரிசி 
யார்ந்து பெடையொடு வதியும் யாணர்த்தாகும் என்றார் . விழுமுறின் 
எனவே , உறாமை பெறப்பட்டது . மனையுறை குருவியின் ஆண் கழுத் 
திற் கறையுடையதாதல் கண்கூடு . இதனை விதந்து 

சான்றோரும் 
உள்ளிறைக் குரீஇக் காரணற் சேவல் " ( நற் . கஅக ) என்பர் . பெருஞ் 
செய் நெல் லென்றவிடத்துப் பெருமை நெல்லிற் குரியது ; அஃது 
இடத்தின்மேல் நின்றது . செய் , வயல் , பெடை சாம்பல் நிறத்ததாகலின் , 
அதனைப் புன்புறப் பெடை யென்றார் ; பிறரும் “ ஆம்பற்பூவின் சாம்ப 
லன்ன , கூம்பிய சிறகர் மனையுறை குரீஇ ( குறுந் . சசு ) என்பர் . மனை 
யுறை குருவி பெருஞ்செய் , நெல்லின் அரிசி யுண்ணும் என்ற தனால் , 
ஊர்க்கு அணிமையிலே நெல் விளையும் வயலுள்ள வளவிய ஊராதல் 


>> வென 


மாமை 


உகஉ 


புறநானூறு 


பெறப்படும் . பெருந்தகையூர் என்றதற்குப் பெரிய தகைமையினை 
யடைய வூரென வுரைப்பினுமமையும் . வேந்து விழுமமுறின் , யாணர்த் 
தாகும் பெருந்தகையூர் பசித்தன்று எனச் சொல்லி விழுமம் உறா வகை 
யில் மறவர் பொருது காத்தவாறு கூறிய தூஉமாம் . 

---- 
கூககூ . ஆலங்குடி வங்கனூர் 
ஆலங்குடி யென்னும் ஊர்கள் பல தமிழ் நாட்டில் உள்ளன . இவ் 
வங்கனார் சோழருடைய உறையூரையும் , அவ்வூரிலுள்ள அறங்கூ 
றவையத்தையும் " மறங்கெழு சோழர் உறந்தை யவையது , அறங்கெட 
அறியாது ( நற் . 100 ) எனச் சிறப்பித்துக் கூறலின் , இவர் சோழ 
நாட்டவர் எனத் துணிந்து கூறலாம் . பரத்தையிற் பிரிந்து புறத் 
தொழுகும் தலைமகனுக்குத் தோழி , " பரத்தையர் புன்மன முடையவர் ; 
அவரை நின் மனைக்கண் வைத்துப் பேணுவாயாயினும் அவர் பைந் 
தொடி மகளிரொடு சிறுவர்ப் பயந்து நன்றி சான்ற கற்போடு , எம்பாடா 
தல் அரிது எனத் தெருட்டுவது மிக்க இன்பந்தருவதொன்று . ஒரு 
தலைவன் தன் வேந்தன் பொருட்டுப் போர்க்குச் சென்றிருந்தான் . அவன் 
மனையவள் தன் மனைக்கண் இருந்து தனக்குரிய அறத்தைச் செய்து 
வந்தாள் . அக்காலை அவன் அருள் பெற்று வாழும் பாணன் அவள் மனை 
நோக்கி வந்தான் . அவன் வந்தபொழுது மாலைப்பொழுதாயிற்று . 
அவன் கருத்தையறிந்த மனைக்கிழத்தி , பாண , பொழுது மறைந்தது ; 
யாம் என்பாலுள்ளது முயற்கறியே யாயினும் தருகுவேம் ; உண்டு 
இங்கே யிருந்து செல்க ; நேற்று வேந்தன் பொருட்டுப் போர்க்குச் சென் 
றுள்ள தலைவன் நாளை வாகை சூடிப் பெரும் பொருளுடனே வந்துவிடு 
வன் , நின் பாடினி பொன்னரி மாலையணிய நீ பொற்றாமரை சூடத்தரு 
வன் என்றாள் . அதனைக் கேள்வியுற்றார் ஆசிரியர் ஆலங்குடி வங்கனார் . 
மறக்குடி மகளாகிய அவள் கூற்றில் தன் காதலனைப் பற்றிய நினை 
விடைக் கலக்கம் சிறிதுமில்லாமலிருந்தது அவருக்கு மிக்க வியப்பினைத் 
தந்தது . அதனை இப்பாட்டின்கண் வைத்து இனிமை மிகப் பாடியுள்ளார் . 

பூவற் படுவிற் கூவற் றெடீஇய 
செங்கட் சின்னீர் பெய்த சீறில் 
முன்றி லிருந்த முதுவாய்ச் சாடி 
யாங்கஃடுண்டென வறிது மாசின்று 
படலை முன்றிற் சிறுதினை யுணங்கல் 
புறவு மிதலு மறவு முண்கெனப் 
பெய்தற கெல்லின்று பொழுதே யதனால் 
முயல்சுட்ட வாயினுந் தருகுவேம் புகுதந் 
தீங்கிருந் தீமோ முதுவாய்ப் பாண 
கொடுங்கோட் டாமா னடுங்குதலைக் குழவி 
புன் றலைச் சிறாஅர் கன்றெனப் பூட்டும் 
சீறூர் மன்ன னெருதை ஞாங்கர் 
வேந்துவிடு தொழிலொடு சென்றனன் வந்து நின் 
பாடினி மாலை யணிய 
வாடாத் தாமரை சூட்டுவ னினக்கே , 
தீணையும் துறையு மவை . ஆலங்குடி வங்கனர் பாடியது . 


( 5 ) 


கா 


கரு 


மூலமும் உரையும் 


உங்க 


ன 


உரை : பூவல் படுவில் கூவல் தொடீஇய செங்கண் சின்னீர் 
பெய்த - செம்மண் நிலத்து மடுவில் உள்ள நீர்நிலையைத் தோண் 
டியதனால் உண்டாகிய சிவந்த இடத்துச் சிறிதாக ஆறிய நீரை 
முகந்துவைத்த ; சீறில் முன்றில் இருந்த - சிறிய வீட்டின் 
முற்றத்தில் உள்ள தாகிய ; முது வாய்ச் சாடி அஃடு உண் 
அறிதும் - முதிய வாயையுடைய சாடியின் 

அடிப்பகுதியில் 
நீர் சிறிது உண்டென்று அறிகின்றேம் ; மாசின்று - அது குற்ற 
மின்றாகவும் உளது ; படலை முன்றில் சிறு தினை யுணங்கல் - படல் 
கட்டிய முற்றத்தில் சிறிய தினையாகிய உலர்ந்ததை ; புறவும் 
இதலும் அறவும் உண்க எனப் பெய்தற்கு - புறாக்களும் இதற் 
பறவைகளும் முற்றவும் உண்க என்று தெளித்து அவற்றைப் 
பிடித்துச் சமைத்தற்கு ; பொழுது எல்லின்று - ஞாயிறு மறைந்து 
இரவாயிற்று ; அதனால்- ; முயல் சுட்டவாயினும் தருகுவேம் 
உள்ளது முயலினது சுட்ட கறியேயாயினும் அதனை உண்ணத் 
தருவேம் ; புகு தந்து ஈங்கு இருந்தீமோ - எம 

மனைக்குட் 
புகுந்து இவ்விடத்தே இருப்பாயாக ; முதுவாய்ப பாண - அறிவு 
முதிர்ந்த பாணனே ; கொடுங்கோட்டாமான நடுங்கு தலைக குழவி 
வளைந்த கொம்பையுடைய ஆமானது அசைகின்ற தலையையுடைய 
இளங் கன்றை ; புன்றலைச் சிறாஅா - புல்லிய தலையையுடைய 
றுவாகள் ; கன்றெனப பூட்டும் சீறூா மன்னன் - தம்முடைய 
சிறு தேர்க்குச் சேங்கன் றெனப பூட்டி விளையாடும் சிறிய 
ஆரையுடைய மன்னனாகிய கொழுநன் ; 

நெருநை 
நேற்றைய நாளில் ; வேந்து விடு தொழிலொடு சென்றனன் 
பெருவேந்தன் பொருட்டுப் போர்த்தொழிலை மேற்கொண்டு 
சேன றுள்ளான் ; வந்து - நாளை வினைமுடித்து வந்து ; நின் 
பாடினி மாலை யணிய 

நின்னுடைய பாடினி பொன்னரி மாலை 
அணிந்து மகிழ ; நினக்கு வாடாத்தாமரை சூட்டுவன் -நினக்குப் 
பொன்னாற் செய்த தாமரைப்பூவைச் சூட்டுவான் ; எ - 

பாண , சாடி , மாசின்று ; பொழுது எல்லின்று ; அதனால் , தருகுவேம் ; 
புகுதந்து ஈங்கிருந் தீமோ ; மன்னன் நெருநை ஞாங்கர் சென்றனன். 
நாளை வந்து , அணிய , சூட்டுவன் எனக்கூட்டி வினை முடிவு செய்க ; 
ஆங்கென்ப தசைநிலை . செம்மண் நிலத்துக் 

கூவலில் 

தோண்டிய 
சிறிய இடம் சிவந்திருத்தலின் , செங்கண் எனப்பட்டது . சாடியின் 
வாய் உயர்ந்திருத்தலின் முதுவாய்ச் சாடி யென்றார் . அகட்டிலுள்ள 
கலந்து மாசுடைத்தா மாயினும் , 

அன்ன தன்று 
என்றதற்கு " மாசின்று என்றாள் . தினையுணங்கலைத் தெளித்து 
அவற்றை யுண்ணவரும் புறாவையும் இதலையும் பிடித்துக் கொன்று 
சமைத்தற்கு இல்லாதபடி, இரவு வந்துவிட்டதென்பாள் “ புறவும் 
இதலும் உண்கெனப் பெய்தற்கு எ 

எல்லின் 

என்று பொழுது என்றாள் . 
மிக்க இளங்கன்றை " நடுங்குதலைக் குழவி யென்றும் , இளைய சேங் 
கன்றினை வாளாது கன் றென்றும் கூறினார் . பூட்டும் என் றதற் 
கேற்பச் சிறுதேர் வருவிக்கப்பட்டது . நெருநை ஞாங்கர் என்றமையின் 


ஞாங்கர் 


று . 


உச 


புறநானூறு 


பாடினி 


பொழுது 


நாளை என்பது பெற்றாம் . வினை முடித்து வாகைசூடி வருதல் ஒருதலை 
யென்பது கருத்தாதல் தோன்ற 

மாலையணிய , வாடாத் 
தாமரை சூட்டுவன் நினக்கே யென்றாள் . வாடாத்தாமரை , பொற்றா 
மரைக்கு வெளிப்படை . ஆங்கு : அசைநிலை . 

விளக்கம் : பூவல் , செம்மண் நிலம் , படு , பள்ளம் ; இது மடு வென 
வும் வழங்கும் . தொடீஇய செங்கண் , தோண்டுதலாலுண்டாகிய சிவந்த 
ஊற்றிடம் . செம்மண் பாங்கின தாகலின் செங்கண் எனப்பட்டது ; 
இயல்பாகவே சிவந்திருத்தல்பற்றிச் செங்கண்" என்றார் ; திருமாலின் கண் 
இயல்பாகவே சிவந்திருத்தல் கண்டு சான்றோர் செயிர் தீர்செங்கண் 
செல்வ ( பரி . ச ) என்றாற்போல . முதுவாய் , உயர்ந்தவா யென்று 
மாம் . அகடு , அஃடு என வந்தது ; செய்வது " செய்வஃது எனவும் , 
அகுதை அஃதையெனவும் வருவதுபோல் ஆய்தம் விரிந்தது . 
மறையின் , புறாவும் இதலுமாகிய பறவைகள் தத்தம் சேக்கைக்கண் 
ஒடுங்கிவிடுமாகலின் , பொழுதும் எல்லின்று என்றாள் . சிறு தினைகளை 
உணக்கற்குப் பெய்த வழி , அவற்றை யுண்டற்கு வரும் புறா முதலிய 
வற்றைக் கண்ணிவைத்துப் பிடிப்ப ; கண்ணிவைத்துப் பிடித்தற்கு இது 
பொழுதன்று என்பாள் , உணங்கல் பெய்தற்கு எல்லின்று பொழுது 
எனத் தகுதியுற மொழிந்தாள் . புதிய இறைச்சி நல்குதற்குக் காலமன் 
மையின் , உள்ளது பழைய தாகிய சுட்ட முயற்கறி ; அதனை நல்கு தற்கு 
இயலுமென்றது , இல்லென்னது விருந்தோம்பும் மனையவளது மாண்பு 

ரிவித்து நின்றது . கொடுமை , வளைவு . ஆமான் ஈன்ற இளங்கன்றினை , 
எடுங்கு தலைக் குழவி யென்றது அதன் இளமைமிகுதி குறித்து . 

மாடு விளையாட்டயரும் சிறார் , ஆமானுடைய இளங் குழவியைப் 
பற்றித் தம் சிறுதேர் ஈர்க்கும் கன்றெனப் பூட்டி விளையாடுவது , மிக்க 
இளமையுடையாரும் மறச் செயலில் ஈடுபட்டுப் பயிலும் திறம் கூறு 
கிறது . நெருநை ஞாங்கர் என்றதற்கு நெருகைக்கு முன்னாள் என்றும் , 
இடையில் கழிந்த ஒரு நாளைய நிகழ்ச்சி கேட்டறிந்து , வெற்றி 
யுண்டாதலை நன்கு தெளிந்து நாளை வந்து நினக்குத் தாமரையும் நின் 
பாடினிக்குப் பொற்றாமரையும் நல்குவன் தன் கணவனென்றும் கூறினா 
ளென வுரைப்பினு மமையும் . 


கூ.21 . 


வீரை வெளியனர் 
வெளியன் என்பது இவரது இயற் பெயர் ; வீரை யென்பது 
இவர தூர் . இது பெண்ணையாற்றின் வடகரையிலுள்ள நாட்டைச் 
சேர்ந்தது ; புதுச்சேரிக் கருகில் வீராம்பட்டினமென இப்போது 
வழங்குகிறது . அகநானூற்றிற் காணப்படும்.சான்றோர்களுள் ஒருவரான 
வீரைவெளியன் தித்தனார் இவருடைய மகனாராவர் . 

மழையை 
நோக்கித் தோழி கூறுவதாக இத் தித்தனார் பாடியுள்ள பாட்டைப் படிப் 
பவர் இவரது புலமை நலங்கண்டு பெருவியப்படைவர் . இத்தகைய 
புலமை நலஞ்சான்ற மகனைப் பெற்ற வெளியனாரை நினையாதிருப்பதற் 
கும் இடமிராது . வெளியனாரும் நல்லிசைப் புலமை நலம் சிறக்க 
வாய்ந்தவரென்பதை இப்பாட்டு எடுத்துக் காட்டுகின்றது . தானைத் 
தலைவனொருவன் தன் வேந்தன் பொருட்டுப் போர்க்குச் சென்று வெற்றி 
மேம்பாட்டால் வாகை சூடிச் சிறக்கின்றான் . அவனைக் காண்பது 
குறித்துப் பாணனொருவன் செல்கின்றான் . அவனைக் காணும் வெளிய 
னார் , அத்தலைவனது ஊர் நலத்தை யெடுத்தொதி அங்குச் சென்று 


மூலமும் உரையும் 


உஙரு 


தங்கிச் செல்லுமாறு இப்பாட்டால் அறிவுறுத்துகின்றார் . அத்தலைவன் 
வேந்தன்பால் பெற்றுவரும் பெருஞ் செல்வத்தைத் தன்பால் வரும் 
பரிசிலர்க்கும் இரவலர்க்கும் வரையாது வழங்கும் வண்மையுடையவ 
னென்றும் , அதனால் அவன் பாட்டும் உரையும் பெற்ற பண்புடைய 
நெடுந்தகையாக விளங்குகின்றனென்றும் குறிக்கின்றார் . இப்பாட்டில் 
வேட்டுவர் மனையில் நிகழும் நிகழ்ச்சியொன்றைச் சொல்லோவியம் 
செய்து காட்டுகின்றார் . அது படிப்பார் தம் மனக் கண்ணிற் கண்டு 
மகிழ் தற்குரியதாகும் . 

முன்றின் முஞ்ஞையொடு முசுண்டை பம்பிப் 
பந்தர் வேண்டாப் பலாத்தூங்கு நீழற் 
கைம்மான் வேட்டுவன் கனை துயின் மடிந்தெனப் 

பார்வை மடப்பிணை தழீ இப்பறிதோர் 
டு தீர்தொழிற் றனிக்கலை திளைத்து விளை யாட 

இன்புறு புணர்நிலை கண்ட மனையோள் 
கணவ னெழுதலு மஞ்சிக் கலையே 
பிணைவயிற் றீர்தலு மஞ்சியாவதும் 
இல்வழங் காமையிற் கல்லென வொலித்து 
மான தட் பெய்த வுணங்குதினை வல்சி 
கானக் கோழியொ டிதல்கவர்ந் துண்டென 
ஆர நெருப்பி னார னாறத் 
தடிவார்ந் திட்ட முழுவள் ளூரம் 
இரும்பே ரொக்கலொ டொருங்கினி தருந்தித் 
தங்கினை சென்மோ பாண தங்காது 
வேந்து தரு விழுக்கூழ் பரிசிலர்க் கென்றும் 
அருகா தீயும் வண்மை 
உரைசா னெடுந்தகை யோம்பு மூரே . 
திணையும் துறையு மவை . வீரை வெளியனூர் பாடியது . 
முன்றில் முஞ்ஞையொடு 

முசுண்டை 

பம்பி - 
முன்னைக் கொடியும் முசுண்டைக கொடியும் செறிந்திருத்தலால் ; 
பந்தர் வேண்டா பலாத் தூங்கு நீழல் -வேறே பந்தல் வேண்டாது 
தாமே பந்தலாய்ப் பலவின் கனி தொங்கும் நீழலில் ; கைம்மான 
வேட்டுவன் கனை துயில் மடிந்தென யானை வேட்டம் புரியும் 
வேட்டுவன் மிக்க வுறக்கத்தைக் 

பார்வை 
மடப்பிணை தழீ இ - பார்வையாகிய இளைய பெண்மானைத் தழுவி ; 
பிறிதோர் தீர்தொழில் தனிக்கலை திளைத்து விளையாட - தொழி 
லொன்றுமில்லாத பிறிதொரு தனி ஆண்மான் கலந்து விளையாட் 
டயர ; இன்புறு புணர்நிலை கண்ட மனையோள் - இன்பமிக்க 


உரை : 


கொண்டானாக ; 


உசு 


புறநானூறு 


கணவன் 


அவற்றின் புணர்ச்சி நிலையைக் கண்ட மனையவள் ; 
எழுதலும் அஞ்சி - தன் கணவன் உறக்கம் நீங்கி யெழுவனென் 
றஞ்சியும் ; கலை பிணைவயின் தீர்தலும் அஞ்சி - அக் கலையாகிய 
மான் பிணைமானைவிட்டு நீங்கி யோடிப்போமென்று அஞ்சியும் ; 
யாவதும் சிறிதும் ; இல்வழங்காமையின் மனையிடத்தே 
நடமாடாமல் 

ஒருபுடை யொதுங்கி அமைந் தனளாதலால் ; 
கல்லென ஒலித்து - கல்லென ஆரவாரித்து ; மான தள் பெய்த 
உணங்கு தினை வல்சி - மான்தோலின் மேல் பரப்பி யுலர வைத்த 
தினையரிசியை ; கானக் கோழியொடு இதல் கவர்ந்துண்டென - 
காட்டுக் கோழியும் இதற் பறவையும் கவர்ந்துண்டு அகப்பட் 
டனவாக ; ஆர நெருப்பின் - சந்தனக்கட்டையாலாகிய நெருப்பில் 
சுட்டு ; 

தடிவு ஆர்ந்திட்ட முழுவள்ளூரம் - துண்டு துண்டாக 
அறுத்து நிறைந்த இறைச்சியை ; ஆரல் நாற - ஆரல் மீனின் 
நாற்றமும் உடன் கமழ ; இரும்பேர் ஒக்கலொடு ஒருங்கு இனி 
தருந்தி - கரிய பெரிய சுற்றத்தாரோடே ஒருங்கு கூடியிருந்து 
இனி துண்டு ; தங்கினை சென்மோ - அவ்விடத்தே தங்கிச் 
செல்வாயாக ; தங்காது - குறையாமல் ; வேந்து தரு விழுக்கூழ் - 
தனக்குப் பகைவேந்தர் திறையாகத் தந்தனவும் தன் வேந்தன் 
சிறப்பாகத் தந்தனவுமாகிய பெருஞ் செல்வத்தை ; என்றும் 
பரிசிலர்க்கு அருகாது 

ஈயும் - எந்நாளும் தன்பால் வரும் 
பரிசிலர்க்குக் குறையாமல் கொடுக்கும் ; வண்மை - கொடையும் ; 
உரைசால் நெடுந்தகை 

ஓம்பும் ஊர் - புகழமைந்த நெடிய 
தகைமையினையுமுடைய தலைவன் காக்கும் ஊரின்கண் ; 

ஊர் தங்கினை சென்மோ , பாண எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 
வேட்டுவன் துயில் மடிந்தென , பிணை தழீ இக் கலை விளையாட , எழுதலு 
மஞ்சி , தீர்தலுமஞ்சி , மனையோள் இல்வழங்காமையின் , கோழி யோடு 
இதல் கவர்ந்துண்டென , வள்ளூரம் ஆரல் நாற , ஒக்கலொடு இனி 
தருந்திச் சென்மோ என இயையும் . பார்வை மடப்பிணை , பிற மான் 
களைப் பிடிப்பதற்காகப் பயிற்சி செய்யப்பட்ட மடப்பிணை . தினை 
யுணங்களைப் பரப்பிக் கண்ணிவைத்து , அவற்றை யுண்ணும் கோழியை 
யும் இதலையும் புறா முதலியவற்றையும் பிடித்தல் மரபு . உண்டென 
என்பது உண்டு பிடிபட்டனவாக எனக் காரியத்தின்மேல் நின்றது . 
பலர் தூங்கு நீழலென்றும் , ஆரநா றவென்றும் பாடமோதி , பலர் உறங் 
கும் நீழலெனவும் , சந்தனத்தின் மணங்கமழவெனவும் முறையே 
பொருளுரைப்பாரு முளர் . 

விளக்கம் : முன்னைக் கொடியும் முசுண்டைக் கொடியும் முன்றி 
லில் நிற்கும் பலாமரத்திற் படர்ந்து பந்தர் வேய்ந்தது போல் இனிய 
நிழல் செய்தலின் , பந்தர் வேண்டாப் பலாத் தூங்கு நீழல் என்றார் . 
பலர் தூங்கும் நீழல் என்ற பாடத்துக்குப் பலரும் கள்ளுண்டு கிடந் 
துறங்கும் நீழலிடம் என்று உரைப்பினும் அமையும் . கைம்மான் , யானை . 
மேய்தலாகிய தொழிலைக் கைவிட்டுப் பிணையொடு புணர்ச்சிவேட்கை 
காண்டு அதெனொடு கூடி யுறை தலை விளக்குதற்குப் “ பிறிதோர் தீர் 
தாழில் தனிக்கலை திளைத்து விளையாட என்றார் . கலையும் பிணையும் 


மூலமும் உரையும் 


உஙஎ 


புணர்நிலைக்கண் 

விளையாட்டயரக் காண்பனேல் வேட்டுவனாகிய 
கணவன் , கலையை யருளாது வீழ்த்துவன் என்றுணர்ந்து அவன் உறக் 
கத்தினீங்கி யெழுவனோ எனவும் , தன் வரவு காணின் புதிதுவந்த கலை 
மான் அஞ்சியோடியவழிப் பிணைமானது புணர்நிலை யின்பம் சிதையு 
மெனவும் அஞ்சி ஒருபுடையில் ஒடுங்கினள் . அவளது ஒடுக்கம் , தினை 
யுணங்களைக் கானக் கோழியும் இதலும் அஞ்சாது கவர்ந்துண்டற்கு 
இடந்தந்ததது . கானக்கோழி முதலியவற்றின் இறைச்சியும் ஆரல் மீன் 
தறியும் ஏனை மான் முதலியவற்றின் இறைச்சித் துண்டமும் சந்தன 
விறகிற் சுட்டு விருந்தினர்க்களித்து ஓம்புவர் எனக் கானவருடைய 
விருந்தோம்புந் திறன் கூறியவாறு . இதனைத் தொகுத்துச் சுருங்கவுரை 
யாது விரித்தோதியது கேட்கும் பாணற்கு உள்ளத்தில் வேட்கை 
எழுப்பி , உரைக்கப்படும் உரைவழி நிற்கப்பண்ணுவது குறித்ததாம் . 
சந்தன விறகிற் சுடுவது நறுமணம் ஊட்டற்கென வுணர்க . தங்கியவழி , 
இவ்விறைச்சி வகையுடனே பகைப்புலத்துப்பெறும் உயரிய பொருளை 
யும் தரப்பெறுதல் ஒருதலையென்பார் , தங்கினை சென்மோ எனவும் , 
" அருகாது ஈயும் வண்மை உரைசால் நெடுந்தகை யெனவும் கூறினார் . 
போரிடையே செய்யப்படும் அருஞ்செயலை வியந்து பாராட்டி வேந்தன் 
நல்கும் சிறப்பும் உளப்பட விழுக்கூழ் என்றார் . 


உறையூர் மருத்துவன் தாமோதரஓர் 
சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய திருமாவளவன் , பிட்டங்கொற் 
றன் என்ற இவர்களைப் பாடிச் சிறப்பெய் தியவர் இச் சான்றோர் . இவர் 
உறையூரின்கண் இருந்து மருத்துவத்தொழில் செய்துவந்தவ ராதலால் , 
உறையூர் மருத்துவன் தாமோதரனார் என இவர் கூறப்படுகின்றார் . 
போரில் புகழுண்டாகப் பொருது வாகை மிலைந்து சிறப்புற்ற தலைவன் 
ருவனைப் பற்றிப் பாணரிடையே 

பேச்சுண்டாக , 

அதனைக் கேட் 
டிருந்த தாமோதரனார் அவர்கட்கு விடை கூறுவார் போல இப்பாட் 
டைப் பாடியுள்ளார் . இதன் கண் தலைவனது ஊர் அமைந்த நாட்டின் 
இயல்பை விரித்துரைப்பாராய் , அந்த நாடு நன்செய் வளமின்றிப் புன் 
செய் வளம் மிக்கதென்றும் , அங்கே வரகே மிகுதியும் விளைவதென் 
றும் , வரகுக் கொல்லைகளில் வாழ்வனவற்றுள் ஒன்றான பூழ்ச்சேவல் 
வரப்புகளில் வாழும் சுண்டெலிகளைப் பிடித்துத் தின்னுமாற்றால் 
அவற்றை யலைக்குமென்றும் , அவற்றிற் கஞ்சும் எலிகள் ஓடிக் கொல்லை 
யில் உதிர்ந்துகிடக்கும் தோகைகளிடையே பதுங்குமென்றும் சொல்லி 
இத்தகைய நாட்டிடையுள்ள ஊரையுடைய 

சென்னி , 
போரில் பகைவருடன் பொரு தலால் வாள் வடுவால் சிறப்புற்றுத் திகழு 
மென்றும் , அவன் போரைப் பெரிதும் விரும்பும் வல்லாண்மையுடைய 
னென்றும் எடுத்துரைத்துள்ளார் . இப்பாட்டு இடையே சில அடிகள் 
சிதைந்துள்ளது . 

பொறிப்புறப் பூழின் போர்வல் சேவல் 
மேந்தோல் களைந்த தீங்கொள் வெள்ளெட் 
சுளகிடை யுணங்கற் செவ்வி கொண்டுடன் 
வேனிற் கோங்கின் பூம்பொகுட் டன்ன 
குடந்தையஞ் செவிய கோட்டெலி யாட்டக் 


தலைவன் 


F 


உஙஅ 


புறநானூறு 


உடன் 


கலியார் வரகின் பிறங்குபீ ளொளிக்கும் 
வன்புல வைப்பி னதுவே சென்று 
தின்பழம் பசீ இ ............ னனோ பாண 

வாள் வடு விளங்கிய சென்னிச் 
க 0 செருவெங் குருசி லோம்பு மூரே , 
திணையும் துறையு மவை . உறையூர் மருத்துவன் தாமோதரனார் பாடியது . 

உரை : பொறிப்புறப் பூழின் போர்வல் சேவல் - புள்ளி 
பொருந்திய புறத்தையுடைய குறும்பூழ்ப் பறவையின் சேவல் ; 
மேந்தோல் களைந்த தீங்கொள் வெள்ளெள் - மேலுள்ள தோல் 
நீக்கப்பட்ட இனிமை பொருந்திய வெள்ளிய 

எள்ளாகிய ; 
சுளகிடை யுணங்கல் செவ்வி கொண்டு - முற்றத்தில் வைத்து 
உலர்த்தப்பட்டவற்றைக் கவர்ந்துண்டு ; 

உடனே ; 
வேனற் கோங்கின் பூம்பொகுட்டன்ன - வேனிற் காலத்து 
மலரும் கோங்கினது பூவிடத்துள்ள கொட்டையைப்போன்ற ; 
குடந்தையம் செவிய - வளைந்த அழகிய காதுகளையுடையவாகிய ; 
கோட்டெலி யாட்ட - கொல்லை வரப்பில் வாழும் எலியை யலைக்க ; 
கலியார் வரகின் பிறங்கு பீள் ஒளிக்கும் - தழைத்தலைப் பொருந்திய 
வரகின் உயர்ந்த தோகையிடையே அவ்வெலி சென்று மறை 
யும் ; வன்புல வைப்பினது - வன்புலமாகிய நாட்டின் கண்ணே 
யுளது ; சென்று தின்பழம் பசீஇ - சென்று பறித்துத் தின்னப் 
படும் பழம் பசந்து ; 

பாணனே ; வாள் வடு 
விளங்கிய சென்னி வாளால் வடுப்பட்டு விளங்கும் தலையை 
யுடைய ; செருவெங் குரிசில் ஓம்பும் ஊர் - போரை விரும்பும் 
குரிசிலாகிய தலைவன் காத்தளிக்கும் ஊர் ; எ - று . 

ஊர் , சேவல் உணங்கல் கொண்டு கோட்டெலியாட்ட , ( அவ்வெலி ) 
பீள் ஒளிக்கும் வன்புல வைப்பினது எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 
ஆட்டப் பீள் ஒளிக்கும் என்றதற்கு ஆட்டின் பொருட்டுப் பீளின் கண் 
ஒளிக்கும் என வுரைப்பினுமமையும் . எள்ளின் மேல் தோல் நீங்கியவழி 
அதன் உள்ளீடு வெளுத்துத் தின்பார்க்கு இனிமை பயப்பதாகலின் , 
" தீங்கொள் வெள்ளெள் என்றார் . செவ்விகொண்டென்றார் , காவ 
லின்மை யறிந்து அக்காலத்தே தப்பாது கவர்ந்துண்பது பூழ்ப் 
பறவைக்கு இயல்பா தலின் . வரகு விளையும் கொல்லையின் வரப்பில் 
வளையமைத்து 

வாழ்வது பற்றிச் சுண்டெலியைக் “ கோட்டெலி 
யென்றார் . வரகின் உதிர்ந்த வைக்கோல் ஈண்டுப் பீளெனப்பட்டது ; 
அதனைத் தோகை யென்றலும் வழக்கு . வன்புலம் முல்லைநிலம் . 
சென்னியில் உண்டாகிய வாள்வடு , தலைவனது வாட்போர் வன்மை 
யைச் சிறப்பித்துக் காட்டலின் வாள்வடு விளங்கிய சென்னி யென் 
றார் . ஓம்புமூரென்றது ஆற்றலால் ஈன்ற தாய் தன் குழவியை யோம்பு 
வது போல ஒம்புகின்றானென்பது விளங்க நின்றது . 

விளக்கம் . கோழிகளை வளர்த்துப் போர் செய்து வெற்றி 
பெறப் பயிற்றுவதுபோலப் பண்டைநாளில் குறும்பூழையும் பயிற்று 


பாண 


மூலமும் உரையும் 


பா 


வது மரபு ; இவ்வகையால் போர் செய் தலில் வன்மைமிக்க சேவலை , 
பூழின் போர்வல் சேவல் என்றார் . குறும்பூழ்களைப் போரிற் பயிற்சி 
செய்து விடுவோரைக் குறும்பூழாடி -கள் என்ப . குறும்பூழ்க்கு அரிசி 
யுண்ணத் தருதலும் , பச்சிலை பிசைந்து தடவுதலும் அவ்வப்போது 
அதற்கு மந்திரம் பல வோதுவதும் உண்டு . குறும்பூழ்களுள் வெல்லும் 
திறலுடையவற்றிற்கு இலக்கணங்களும் பண்டைநாட்புலவர் கண்டிருந் 
தனர் .குறும்பூழைக் காடை யென்றும் , காடையின் வேறாகிய கவுதாரி 
யென்றும் கூறுவர் . நன்கு நனைத்துத் தேய்த்து மேல்தோலை நீக்கிய 
வெள்ளெள்ளை ஈரம் புலரச் சுளகிடைப் பரப்பி உணக்குப . உணக் 
கினாரது அற்றம் நோக்கி வெள்ளெள்ளைக் 

கவர் தலின் , 

செவ்வி 
கொண் டென்றார் . செவ்வி யுணங்கல் கொண்டு எனக் கொண்டு சுள 
கிடைச் செவ்வியுண்டாக உணக்கிய தனைக் கவர்ந்து கொண்டென 
வுரைப்பினும் அமையும் . குடந்தை , வளைவு . முடம் முடந்தை ( பதிற் . 
கூஉ ) யென வருதல் போல , குடம் குடந்தையென வந்தது ; " குடந்தை 
யஞ் செவிய ( அகம் . உ அச ) என வருதல் காண்க . இதனைப் பெயர்த் 
திரிசொல் ; இனிப் பழ வழக்கென்பது மொன்று ( பதிற். உஎ) என்பர் 
பதிற்றுப்பத்தின் பழையவுரைகாரர் . வேனிற்காலத்தரும்பும் கோங் 
கின் அரும்பு சுண்டெலியின் காதுக்கு உவமை . பாணன் தங்கிச் செல் 
வானாயின் அவற்குத் தரப்பெறுவனவற்றை யுரைக்கும் அடிகள் சிதைந் 
துள்ளன . வாட்போர் செய்வார்க்குத் தலையிற் புண்ணுண்டாதல் 
இயல்பாதலின் , வாள்வடு விளங்கிய சென்னி என்றார் . திருக்கோயி 
லூர் வட்டத்தின் மேலைப்பகுதியிற் காணப்படும் கல்வெட்டுக்களுள் 
வாட்போர் செய்து தலையிற் புண்பட்ட வீரர்களைக் குறித்திருப்பது 
காணத்தக்கது . 

ஆவூர் கிழார் 
ஆவூர் கிழாரது இயற்பெயர் தெரிந்திலது . ஆவூரென்ற பெயரு 
டைய ஊர்கள் தஞ்சைமாநாட்டிலும் வடவார்க்காடுமாநாட்டிலும் உள் 

திருவண்ணாமலைப் பகுதியிலுள்ள ஆவூரே இச்சான் றோரது 
ஊராக இருக்கலாமென எண்ணுதற்கேற்ப , முல்லை நிலத்தையே இவர் 
சிறப்பித்துப் பாடியிருக்கின்றார் . இவர்க்கு மகனாரொருவருளர் . அவரும் 
நல்லிசைச் சான்றோருள் ஒருவர் . அவர் பெயர் கண்ணனார் என்பது . 
ஆவூர்கிழார் மகனாரான கண்ணனார் பாடிய பாட்டொன்று அகத்தில் 
காணப்படுகிறது . அதுவும் குறிஞ்சி நிலச் சிறப்பை யெடுத்துக் கூறு 
கிறது . 

தஞ்சைமாநாட்டு ஆவூர் காவிரியின் தென்கரையடா 
அஃதும் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞானசம்பந்தராற் சிறப் 
பித்துப் பாடப்பெற்றதெனினும் மருத வளஞ்சார்ந்து அன்ணாமலை 
நாட்டு ஆவூரின் வேறுபடுகிறது . ஆவூர் கிழார் பாடியதாக இந்த ஒரு 
பாட்டுத்தான் இந்நூலில் நமக்குக் கிடைத்துள்ளது . இதன்கண் வெள் 
வேல் வீரனொருவன் போரில் கடுஞ்சமம் புரிந்து பகை வேந்தர் அவனை 
நினைக்குந்தோறும் அச்சம் மிகுந்து உறங்காக்கண்ணராய்த் துன்ப 
முழக்குமாறு வென்றிமேம்பட்டான் . அவனது ஊரைச் சிறப்பிக் 
கின்றார் ஆசிரியர் ஆவூர் கிழார் . அந்த ஊர் வன்புலமாகிய முல்லை நிலத் 
தில் உளது ; அந்த நாட்டு வில்லேருழவருடைய சிறுவர்கள் வரகுக் 
கொல்லைகளில் வரகினது அரிகாலைப் பொருந்தியிருக்கும் காட்டெலி 
களை வேட்டமாடுவர் ; எலியொன்றைக் கண்டதும் அவர்கள் வில்லை 
வளைத்து ஆரவாரிப்பர் ; அவ்வோசை கேட்டதும் அருகே மேயும் குறு 
முயல்கள் அண்மையில் அவர்கள் மனை முற்றத்தில் இருக்கும் கரிய மட் 
கலங்களிடையே , அவை யுருண்டோடி யுடைந்து கெடுமாறு பாய்ந் 


என , 


உளது . 


புறநானூறு 


50 


உரை : 


காளை 


வரகை 


தோடும் . என அவ்வன் புலத்தியல்பை இப்பாட்டில் அழகுறக் கூறி 
யுள்ளார் . 

உழுதூர் காளை யூழ்கோ டன்ன 
கவைமுட் கள்ளிப் பொரியரைப் பொருந்திப் 
புதுவர கரிகாற் கருப்பை பார்க்கும் 
புன் றலைச் சிறா அர் வில்லெடுத் தார்ப்பிற் 
பெருங்கட் குறு முயல் கருங்கல னுடைய 
மன்றிற் பாயும் வன்புலத்ததுவே 
கரும்பி னெந்திரஞ் சிலைப்பி னயல 
திருஞ்சுவல் வாளை பிறழு மாங்கட் 
டண்பணை யாளும் வேந்தர்க்குக் 

கண்படை யீயா வேலோ னூரே . 
திணையும் துறையு மவை . ஆவூர்கிழார் பாடியது . 
உழுதூர் 

யூழ்கோடு அன்ன - நிலத்தை 
யுழுததனால் ஓயந்த நடைகொண்டு செல்லும் காளையின் தலையில் 
முளைத்த கொம்புபோல் ; 

கவைமுள 

கள்ளி பொரியரைப் 
பொருந்தி - கவைத்த முட்களையுடைய கள்ளி மரத்தின் பொரிந்த 
அடிப் பகுதியைப் பொருந்தியிருந்து ; புது வரகு அரிகால் 
கருப்பை பார்க்கும் - புதிது விளைந்த 

யரிந் தபின் 
உண்டாகிய அரிகாலின்கண் வந்து மேயும் எலியைப் பிடிப்பதற் 
குச் செவ்விபார்க்கும் ; புன்றலைச்சிறாஅ வில்லெடுத் தார்ப்பின் 
புல்லிய தலையையுடைய சிறுவர்கள் கையில் வில்லையெடுத்துக் 
கொண்டு ஆரவாரிப்பாராயின் ; பெருங்கண் குறு முயல் - பெரிய 
கண்ணையுடைய குறுமுயல் ; கருங்கலன் உடைய மன்றில் பாயும் - 
கரிய 

புறததையுடைய மட்கலங்கள் உருண்டுடைந்து கெட 
மன்றிலே பாய்ந்தோடும் ; வனபுலத்தது -வன்புலத்தின் கண்ணே 
யுளது , கரும்பின் எந்திரம் சிலைப்பின் - கரும்பாட்டும் ஆலை 
யொலிக்குமாயின் ; அயலது - அயலதாகிய நீர்நிலையிலுள்ள ; 
இருஞ்சுவல் வாளை பிறழும் ஆங்கண் - பெரிய பிடரையுடைய 
வாளைமீன்கள் துள்ளிப் பாயும் அழகிய இடத்தையுடைய ; தண் 
பணையாளும் வேந்தர்க்கு - குளிர்ந்த மருதநிலத்தூர்களை யாட்சி 
செய்யும் அரசர்கட்கு ; 

வேலோன் 
கண்ணுறக்க த்தை யெய்தாமைக்கேதுவாகிய அச்சத்தைத் தரும் 
வேலையுடையவன ஊர் ; எ 

ஊர் வன்புலத்தது என வினை முடிவு செய்க . கொம்பு முளையாத 
இளங்காளைகளை உழுதற்குப் பயன்படுத்தாராகலின் , “ உழுதூர் காளை 
யூழ் கோடு என்றார் ; ஊர்தல் , ஓய்ந்து நடத்தல் . ஊழ்கோடென்றார் , 
எருத்திலிட்ட நுகம் முகத்தே சரியாதவாறு தாங்கும் அளவாகத் தோன் 
P கோடு என்பது விளக்கு தற்கு . பொரித்தாற்போல் பொருக்குடைய 
அரைபொரியரை யெனப்பட்டது . புதுவரகறிந்த அரிகாலில் உதிர்ந்து 


கண்படை 


யா 


ஊவா 


று . 


மூலமும் உரையும் 


2 சக 


கிடக்கும் வரகையுண்டற்கு வரம்பளையில் வாழும் எலி வருமாதலால் 
அதனைக் கண்டதும் சிறுவர்கள் அதன்மீது அம்பு எய்யும் பொருட்டு 
ஆரவாரிப்பது இயல்பென்பதுகொண்டு " ஆர்ப்பின் என்றும் , சிறாரின் 
ஆர்ப்புக் கேட்டு அஞ்சியோடும் குறு முயல் கருங்கலங்களினிடையே துள் 
ளிப்பாய்ந்தோடுங்கால் , அவை யுருண்டு தம்மிற் றாக்குண்டு உடைதலால் 
" கருங் கலனுடைய மன்றிற் பாயும் என்றும் கூறினார் . வேலோனது 
பகைமைக்கஞ்சி இரவெல்லாம் உறக்கமிலராயினர் என்பார் , கண் 
படை யீயா வேலோன் என்றார் ; " முரசு முழங்கு நெடுநக ரரசு துயிலீ 
யாது , மாதிரம் பனிக்கும் மறம் வீங்கு பல்புகழ் ( பதிற் . கஉ ) என்று 
பிறரும் கூறுதல் காண்க . 

விளக்கம் : ஊழ்கோடு என்றதற்கு முதிர்ந்த கோடு எனவும் கூறு 
வர் . இளமைச் செவ்வியிற்றோன்றி வெளிப்பட்டு நிமிர்ந்திருக்கும் 
இளங்கோடே கள்ளியின் கவைமுட்கு உவமமாதற் கேற்புடைமையின் , 
ஊழ்கோடென்றதற்கு முளைத்த கோடென வுரை கூறப்பட்டது . அக் 
கோடு மிக நீளாது குறுகியிருக்கும் என்பது தோன்றக் குண்டைக் 
கோட்ட குறுமுட் கள்ளி ( அகம் . கஅச ) என மதுரை மருதனிள 
நாகனார் கூறுவது காண்க . கள்ளிகள் நிற்கும் வேலியடியைப் பொருந்தி 
யிருந்து எலியின் வரவைச் சிறுவர் பார்த்திருப்பரென்றற்கு , “ கள்ளிப் 
பொரியரைப் பொருந்திக் கருப்பை பார்க்கும் சிறார் என்றார் . அரிகால் , 
அரிந்தவழி அடியில் நிலத்தோடு பொருந்தியிருக்கும் தாள் . அரிகா 
லின் அடியில் வளை செய்து கொண்டு எலிகள் வாழுமாதலால் , அவற்றை 
அரிகாற் கருப்பை யெனச் சிறப்பித்தார் . சிறுவர்கள் , வேட்டுவக் 
சிறார்கள் என்பது தோன்ற , " வில்லெடுத் தார்ப்பின் என்றார் . முயல் , 
குறுகிய உருவிற்றாயினும் கண் பெரிதாதல் பற்றிப் “ பெருங்கட் குறு 
முயல் எனப்பட்டது . சிறாராதலால் , வில்லை வளைத்து அம்பை யெய்யு 
மிடத்து ஆரவாரிப்பாராயினர் . ஆர்ப்புக் கேட்டு அஞ்சியோடும் குறு 
முயல் அருகே மனை முன்றிலில் இருக்கும் மட்கலங்கள் உருண்டுடைய 
மாறு தாவியோடும் என்றார் . புன்புல வூர்களில் இத்தகைய காட்சிகள் 
இக்காலத்தும் உண்டென வறிக . கரும்பின் எந்திரம் , கரும்பை ஆட் 
டும் ஆலை . கரும்பரைக்கும் ஆலையில் எழும் ஓசை சிலைப்பது போற 
லின் , “ சிலைப்பின் என்றார் . கரும்பி னெந்திரம் களிற்றெதிர் பிளிற் 
றும் ( ஐங் . ருரு ) என்று ஐங்குறு நூறு கூறுவது காண்க . சுவல் , கழுத் 
துமாம் . புன்புலத்திலுள்ள 

வாழ்வோனாயினும் வேலோன் , 
தண்புல நாட்டு வேந்தர்க்கு அச்சம் விளைவிக்கும் விறலுடையனாவன் 
என மறவனது வல்லாண்மையே கூறியவாறாயிற்று 


ஊரில் 


வல்லாண்முல்லை 
வல்லாண் முல்லை யென்பது , “ இல்லும் பதியும் இயல்பும் கூறி , 
நல்லாண்மையை நலமிகுத்தன்று , என்று புறப்பொருள் வெண்பா 
மாலை ( அ : 22 ) கூறுகிறது 

கூறுகிறது . இப்புறப் பாட்டுக்களைத் தொகுத்துத் 
திணையும் துறையும் வகுத்தவர் புறப்பொருள் வெண்பாமாலையை மேற் 
கொண்டு சென்றிருத்தலின் , அதுகொண்டே இவ்விளக்கம் கூறப்பட் 

இப்பாட்டுப் பெரிதும் சிதைந்து கிடக்கிறது . இதனைப் பாடிய 
ஆசிரியர் பெயரும் பாடப்பட்ட தலைவன் பெயரும் தெரியாவாறொழிந் 
தன . ஒரு தலைவனது ஊர் நலமும் அவனுடைய போர் நலமும் எடுத் 
துக் கூறவந்த ஆசிரியர் , பரிசிலர்க்கு அவர் கருதியதைக் கருதியவளவோ 


புறம் . -11-16 


உச 2 


புறநானூறு 


முதிய 


கன்று 


கொடுக்கவல்ல கொடையும் , ஏந்திய தன் வேல் கெடுமாயின் , தன் 
வாளைப் பெரிய யானையை எறிதற்பொருட்டு எடுத்தால் எடுப்பனே 
தவிரப் பிறசெயற்கு அதனை எடான் எனப் போர்ச் சிறப்பும் கூறியுள் 
ளார் . 

அவனது ஊர் நலத்தை யுரைக்கும் பகுதி தெளிய விளங்கா 
வாறு சிதைந்துளது . 

புலிப்பாற்பட்ட வாமான் குழவிக்குச் 
சினங்கழி மூதாக் கன்றுமடுத் தூட்டும் 

.... பரிசிலர்க் 
குள்ளியது சுரக்கு மோம்பா வீகை 
வெள்வே லாவ மாயி னொள் வாள் 
கறையடி யானைக் கல்ல 
துறைகழிப் பறியா வேலோ னூரே , 
திணையும் துறையு மவை . 

கிழார் பாடியது . 
உரை : புலிப்பாற்பட்ட வாமான் குழவிக்கு - புலியிடத் 
தகப்பட்டிருந்த தாவும் மானினுடைய கன்றுக்கு ; சினங்கழி 
தா சினமில்லாத கறவைப்பசு ; 

மடுத்து 
ஊட்டும் - தன் கன்றெனச் சேர்த்துத் தன் பாலை யுண்டற் 
கமைந்திருக்கும் ; ... .........பரிசிலர்க்கு உள்ளியது சுரக்கும் 
ஓம்பா ஈகை 

பரிசிலராகிய பாணர் முதலாயினார்க்கு அவா 
கருதிய தனைக் கருதியவளவே வழங்கும் தள்ளாத ஈகையினையும் ; 
வெள்வேல் ஆவமாயின் - வெள்ளிய வேல் ஏந்திச் செய்யும் 

உள தாயின் ; கறையடி யானைக்கல்லது - உரல்போன்ற 
காலையுடைய களிற்றைக் கொல்லுதற்கன்றி ; ஒள் வாள் உறை 
கழிப்பறியா - ஒள்ளிய வாளை அதன் உறைக் கூட்டினின்றும் 
கழித்தலைச் செய்யாத ; வேலோன் ஊர் - வேற்படையையுடைய 
தலைவனது ஊர் ; 

தன் கன்றை யொழித்துப் பிறிதொரு கன்று வரின் அதனை 
அணுக விடாத சினமுடைய நல்லாவின் வேறுபடுத்தற்கு சினங்கழி 
மூதா என்றார் . சினங்கழிந்ததற்கு ஏதுக் கூறுவார் , மூதா எனக் 
குறித்தார் . மான் கன்றைத் தன கன்றுபோற் சேர்த்துப் பாலுண்பித் 
தலின் கன்றுமடுத் தூட்டும் என்றார் . யானை சேய்மையில் வரின் 
வேற்படையும் , அண்மைக் கண்ண தாயின் வாட்படையும் வேண்டுவன 
வாம் . வேந்தூர் யானைக் கல்லது , ஏந்துவன் போலான்றன் இலங்கிலை 
வேலே " ( புறம் . கூ 0 க ) என்பதனால் வேற்படையும் யானைக்கல்ல தெறி 
யேப்படா தென்றறிக. 

விளக்கம் : ஆவம் , போர் . வேலெறிந்து செய்யும் போர் , வெள் 
வேலாவம் எனப்பட்டது . வேல் கொண்டு யானையை யெறிவதில் 
வீரர்க்கு வேட்கை மிகுவது சிறப்பு . 


எ 


n . 


2.சங் 


மூலமும் உரையும் 


கூ . 25. ஆலத்தூர்கிழார் 
ஆலத்தூர் என்னும் பெயருடைய ஊர்கள் பல இருப்பினும் , இச் 
சான்றோரது ஊர் சோழநாட்டுக் காவிரித் தென்கரை நித்தவினோத 
வளநாட்டு ஆவூர்க் கூற்றத்து ஆலத்தூ ( A. R. No.273 of 1927 ) ராக 
லாம் ; இவர் சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனையும் , 
சோழன் சேட் சென்னி நலங்கிள்ளியையும் பாடிச் சிறப்புற்றவர் . ஒரு 
கால் ஒரு தலைவன் போரில் புகழுண்டாகப் பொருது வென்றியால் 
கொண்டு விளங்கினான் . அவன் 

அவன் வன்புல நாட்டுச் சீறூர் ஒன்றிற் 
குரியன் . தன் வேந்தனுக்குப் படை வேண்டுமிடத்து வாளுதவியும் , 
வினை வேண்டுமிடத்து அறிவுரை வழங்கியும் சிறந்து நின்றமையின் , 
வேந்தன் அவனைத் தனக்கு நெஞ்சறிந்த நற்றுணைவனாகக் கொண்டு 
பேணினான் . வேந்தனுக்கு நற்றுணைவனாகப் 

பெற்றும் 

அவன் 
தன் மன நிறை நெகிழாமல் பண்டுபோல் 

ஒரு தன்மையனாய் 
ஒழுகினான் . ஒருநாள் தன் சீறூரில் தனக்குரிய பாணருடன் அவன் 
கூடி இன்புற்றிருந்தான் . அப்போழ்து அவன்பாற் சென்றிருந்த ஆலத் 
தூர் கிழார் , அவனது வல்லாண்மையை எடுத்துக் கூறலுற்று அவன் 
தன் பெருமை கருதாது பரிசிலர் நடுவண் மிக எளியனாய்க் கூடியிருப் 
பதைப் பாராட்டி “ இப்பெற்றியோன் வெற்றி தரும் பெரிய தானையை 
யுடைய வேந்தனுக்கு உயிர்த் துணைவன் ; அவன் இறப்பின் அவனோடு 
உடன் இறக்கும் ஒள்ளிய நண்பன் என்ற கருத்தமைய இப்பாட்டைப் 
பாடினார் . 


S0 


வெருக்குவிடை யன்ன வெருணோக்குக் கயந்தலைப் 
புள்ளூன் றின்ற புலவுநாறு கயவாய் 
வெள்வாய் வேட்டுவர் வீழ்துணை மகாஅர் 
சிறியிலை யுடையின் சுரையுடை வான்முள் 
ஊக நுண்கோற் செறித்த வம்பின் 
வலா அர் வல்விற் குலாவரக் கோலிப் 
பருத்தி வேலிக் கருப்பை பார்க்கும் 
புன்புலந் தழீ இய வங்குடிச் சீறூர்க் 
குமிழுண் வெள்ளை மறுவாய் பெயர்த்த 
வெண்காழ் தாய வண்காற் பந்தர் 
இடையன் பொத்திய சிறுதீ விளக்கத்துப் 
பாணரொ டிருந்த நாணுடை நெடுந்தகை 
வலம்படு தானை வேந்தற் 
குலந்துழி யுலக்கு நெஞ்சறி துணையே . 
திணையும் துறையு மவை . ஆலத்தூர் கிழார் பாடியது . 

வெருக்குவிடை யன்ன வெருள் நோக்குக் கயக் 
தலை - காட்டுப்பூனையின் ஆணைப்போல வெருண்ட பார்வையினை 
யும் பெரிய தலையினையும் ; புள்ளூன் தின்ற புலவுநாறு கயவாய் - 
பறவைகளின் ஊனைத் தின்பதனால் புலால் நாற்றம் கமழும் 
மெல்லிய வாயினையுமுடைய ; வெள் வாய் வேட்டுவர் - வெளுத்த 


உரை : 


உசச 


புறநானூறு 


வாயையுடைய வேட்டுவர்களின் ; வீழ் துணை மகாஅர் - தமமில் 
ஒருவரை யொருவர் விரும்பி நட்புக்கொண்டுறையும் சிறுவர்கள் ; 
சிறியிலை உடையின் சுரையுடை வான் முள் - சிறிய இலைகளை 
யுடைய 

உடைவேல் மரத்தின் உளளே புழையையுடைய வெள் 
ளிய முள்ளை ; ஊக நுண் கோல் செறித்த அம்பின் - ஊகம்புல் 
லின நுண்ணிய கோலில் செருகிய அம்பை , வலா அர் வல்வில் 
குலாவரக் கோலி 

வளாரால் செய்யப்பட்ட வில்லின் வைத்து 
வளைவுண்டாக வலித்து ; பருத்தி வேலிக் கருப்பை பார்க்கும் - 
பருத்தியாலாகிய வேலியடியில் உறையும் காட்டெலியை வீழ்த் 
தற்குக் குறிபார்த்திருக்கும் ; புன்புலம் தழீ இய அங்குடிச் 
சீறூர் - புன்செய்கள் சூழ்ந்துள்ள அழகிய குடிகள் வாழும் 
சீறூரின்கண் ; குமிழ உண் வெள்ளை மறுவாய் பெயர்த்த வெண் 
காழ் தாய - குமிழம் பழத்தை யுண்ணும் வெள்ளாடுகள் எருவாய 
வழியாக வெளிப்படுத்த வெள்ளிய கொட்டைபோலப் பிழுக்கை 
கள பரந்து கிடக்கின்ற ; வண் கால் பந்தர் - வளவிய கால்கள் 
நிறுத்தப்பட்ட பந்தரின்கீழ் ; இடையன் பொததிய சிறு தீ விளக் 
கத்து - இடையன் கொளுத்திய சிறிய சுடரையுடைய விளக 
கொளியில் ; பாணரொடு இருந்த நாணுடை நெடுந் தகை -பாணர் 
சூழந்திருக்க அவரிடையே வீற்றிருந்த நாணமாகிய நற்பண்பை 
யுடைய நெடுந்தகையாகிய தலைவன் ; வலம்படு தானை வேந்தாக்கு 
வெற்றியுண்டாகும் தானையையுடைய வேந்தனுக்கு ; உலந்துழி 
உலக்கும் - கேடு வந்தவிடத்துத் தானும் உடன்கெடும் ; நெஞ 
சறி - துணை - மனமறியக்கொண்ட உயிர்த் துணைவனாவான் ; 


வெருக்கின் ஆண் விடையெனப்பட்டது . நோக்கும் தலையும் வாயு 
முடைய மகாஅர் என இயையும் . வெற்றிலை தின்தை வாயென்றதற்கு 
" வெள்வாய் என்றார் . இடக்கர் மொழிகளை இடையிடையே கூசாது 
மொழியும் வாயெனினுமமையும் ; அல்லதூஉம் , எக்காலத்தும் கரவில் 
லாத சொற்களையே வழங்கும் வாயென்றுரைப்பினுமாம் . வேலிகளில் 
பருத்திச் செடிகள் நிரல் நிரலாக நிற்ப அவற்றின் அடியில் வளை 
யமைத்து வாழும் காட்டெலியைப் “ பருத்தி வேலிக் கருப்பை யென் 
றார் . எருவை 

எருவை வெளியிடும் வாயை மறுவாயென்றது அவையடக்கு . 
காழ் போல்வதனைக் “ காழ் என்றார் .. பாணரிடத்து மிக்க அன்பு 
செய்து எளியனாயுள்ளானென்றற்கு பாணரொடு இருந்த நெடுந்தகை 
யென்றும் , மறத்துறைக்குரிய அறநெறி பிறழ நிகழ்வன காண்டற்கும் 
செய்தற்கும் உள்ளம் சுருங்குதற்கேதுவாகிய மானம் நிறைந்து அத 
னால் நெடும்புகழ் பெற்றவன் என்பது தோன்ற , நாணுடை நெடுந் 
தகை யென்றும் கூறினார் . உலந்துழி யுலக்கும் நெஞ்சறி துணை 
யென்றார் , உற்றவிடத் துயிர் வழங்கும் உணர்ச்சி யொத்த உண்மை 
நண்பன் என்றற்கு . சீறூர் நெடுந்தகை , வேந்தற்கு நெஞ்சறி துணை 
யெனக்கூட்டி வினை முடிவு செய்க . பகுவா யென்றும் பாடம் . 

விளக்கம் : பாண்டிமண்டலத்து மதுரோதய வளநாட்டு ஆலத் 
தூர் நாட்டு ஆலத்தூரும் , தொண்டை நாட்டுப் புலியூர்க்கோட்டத்து 


மூலமும் உரையும் 


உசரு 


ஆலத்தூரும் பல்குன்றக்கோட்டத்து ஆலத்தூருமெனப் பல இருத் 
தலின் , ஆலத்தூர் கிழாரது ஆலத்தூர் இன்னதெனத் துணியமுடியா 
விடினும் , இவர் சோழ வேந்தர்களையே பாடியிருத்தலின் , இது சோ 
நாட்டு ஆலத்தூர்களில் ஒன்றென்பது தெளிவாம் . கருவிழியின் நடுவிட 
மொழிய ஏனைப்பகுதி செங்கருமை நிறம் பரந்திருத்தலின் வெரு 
ணோக்கு எனப்பட்டது . புலவு நாறும் வாயென்றவழி , நாற்றத்தின் 
பொதுத்தன்மை விளங்காமையின் , புள்ளூன் தின்ற புலவு எனச் 
சிறப்பித்தார் ஏனை யிறைச்சியினும் புள்ளினங்களின் இறைச்சியே 
பெரிதும் தின்னப்படுவதுணர்த்தற்கு இவ்வாறு கூறினாரென்றுமாம் . 
வேட்டுவர் மக்களாதலால் பிள்ளைப்பருவத்தே வில்லேந்தி எலிவேட்டம் 
புரிகின்றனரென வறிக . உடை , உடை யென்னும் வேலமரம் ; இதனைக் 
குடை வேலென்றலும் வழக்கு . வெண்மை நிறமுடைமையின் வான் 
முள் 

எனப்பட்டது . ஊகம்புல்லைத் துண்டித்து அதன் நுனியில் 
முள்ளைச் செருகி , வில்லிடைவைத்து எலியின் மேல் எய்து விளையாடு 
வர் வேட்டுவச் சிறாஅர் என்பது கூறியவாறு . வலார் மலார் எனவும் 
வளாரெனவும் வழங்கும் . இது வலிய 

து வலிய மரக் கொம்பாதல் காண்க . 
குலாவரல் : வளைதல் ; இது குலாவல் எனவும் வரும் ; " கொடுந்தொழில் 
வல்விற் கொலை இய கானவர் ( முருகு : ககூச ) என வருதல் காண்க . 
புன்புலந் தழீஇய றூராயினும் , ஊரிடத்து வாழுங்குடிகள் மறப் 
பண்பும் கொடைப் பண்பும் ஒருங்குடைய நற்குடிகள் என்றற்கு அங் 
குடிச் சீறூர் எனச் சிறப்பித்தார் . குமிழ் , குமிழம் பழம் . வெள்ளை , 
வெள்யாடு . குமிழின் கொட்டையும் வெள்யாட்டின் பிழுக்கையும் 
வேறுபாடறப் பரந்து கிடக்குமாறு தோன்ற வெள்ளை பகுவாய் 
பெயர்த்த வெண்காழ்தாய வண்காற் பந்தர் என்று பாடங்கொண் 
டுரைத்தலுமுண்டு. வேந்தர்க்குத் துணையாகச் செல்லும் புறத் 
துறைக்கு ( தொல் . புறத் . ரு ) நச்சினார்க்கினியர் இதனை யெடுத்துக் 
காட்டுவர் . 

உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் 
ளங்கண்ணன் முதுகண்ணன் என்பவை பண்டையோர் மக்கட்கு 
இ டு வழங்கிய பெயர்கள் . உறையூரில் வாழ்ந்த முதுகண்ணன் என் 
பவருடைய மகனாராதலால் , இச்சாத்தனார் , உறையூர் முதுகண்ணன் 
சாத்தனார் எனப்படுவாராயினர் . ஒருவர் மிக்க இளைஞரொருவர்க்குப் 
பாதுகாப்பாளராய் இருப்பராயின் அவரை முதுகண் ( Guardian ) 
என்பது பழையநாளை வழக்கு . பன்னிரண்டாம் நூற்றாண்டிலெழுந்த 
கல்வெட்டொன்று , வாச்சியன் இரவி கூத்தனை முதுகண்ணாகவுடைய 
இவன் பிராமணி தேவன் நீலியும் இவன் மகன் கூத்தன் இரவியும் 
( S. I. Ins . vol . IV . No. 227 ) என்று கூறுகிறது . இதுகொண்டு முது 
கண்ணன் சாத்தனாரை மிக்க இளையனொருவற்கு முதுகண்ணாயிருந்து 
சிறந்தவராகக் கருதுதலும் உண்டு . ஆனால் சொற்கிடக்கை அவ்வாறு 
கோடற்கு இடந்தருகின்றிலது . இச் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளி 
காலத்தவராகலின் அவனைப் பலபடியும் பாராட்டி நல்லறிவு கொளுத்தி 
யுள்ளாரென்பதை முன்னைய இவருடைய பாட்டுக்களால் 
கின்றோம் . இவர் ஒருகால் போரில் பெற்ற வென்றிமேம்பாட்டால் 
வாகை சூடி மாண்புற்று வரும் தலைவனொருவனைக் கண்டார் . 
னுடைய வல்லாண்மையால் அவன் பெற்ற பொருளனைத்தும் பிறர்க் 
கீத்துப் புகழ் நடுவதில் பெரிதும் பயன்படுவது இவருக்குப் பெருவியப் 
பினைப் பயந்தது . அவ்வியப்பின் சொல்வடிவு இப்பாட்டு . இதன் கண் 


அறி 


அவ 


e का 


புறநானூறு 


அவனது ஊர் நலமும் கொடை நலமும் குறிக்கப்பட்டுள்ளன . தலைவன் 
பெயர் தெரியவில்லை . 


க 


களிறு நீ முடிய விடுநில மருங்கின் 
வம்பப் பெரும்பெயல் வரைந்து சொரிந் திறந்தெனக் 
குழிகொள் சின்னீர் குரா அ லுண்டலிற் 

சேறுகிளைத் திட்ட கலுழ்கண் ணூறல் 
ந முறையி னுண்ணு நிறையா வாழ்க்கை 

முளவுமாத் தொலைச்சிய முழுச் சொ லாடவர் 
உடம்பிழு தறுத்த வொடுங்காழ்ப் ப ! டலைச் 
சீறின் முன்றிற் கூறுசெய் திடுமார் 
கொள்ளி வைத்த கொழு நி நாற்றம் 
மறுகுடன் கமழு மதுகை மன்றத் 
தலந்தலை யிரத்தி யலங்குபடு நீழற் 
கயந்தலைச் சிறா அர் கணைவின யாடும் 
அருமிளை யிருக்கை யதுவே வென்வேல் 
வேந்து தலை வரினுந் தாங்கும் 
தாங்கா வீகை நெடுந்தகை பூரே. 
ணையும் துறையு மவை . உறையூர் முதுகண்ணன் சாத்தனர் பாடியது . 

களிறு நீறாடிய விடுகில மருங்கில் - பன்றிகளால் 
புழுதியாக்கப்பட்ட விடுநிலத்தின்கண் வம்பப் பெரும் பெயல் 
வரைந்து சொரிந்து இறந்தென - புதிதாக வந்த பெருமழை 
அவ்விடத்தை வரைந்து கொண்டு பெய்து நீங்கிற்குக , குழி 
கொள் சின்னீர் குரால் உண்டலின் - பள்ளங்களில் தங்கிய 
சிறிதாகிய நீரைக் கன்றையுடைய பசுவானது ஆங்கே முளைத் 
திருந்த புல்லை மேய்ந்து உண்டொழிதலால் ; சேறு கிளைத்திட்ட 
கலுழ்கண் ணூறல் - சேற்றை நீக்கித் தோண்ட ஆறிய கலங்க 

உண்ணும் - முறை 

முறையாகச் 
முகந்துண்ணும் ; 

நிறை.பா 

வாழக்கை - நிரம்பாத 
வாழ்ககையையுடைய ; முளவுமாத தொலைச்சிய முழரசொல் 
முள்ளம் 

பன்றியைக கொன்ற முழுத்த சொல்லை 
யுடைய வீரர் ; அறுத்த உடும்பிழுது - அறுத்தெடுத்த படும்பின் 
தசையை ; ஒடுங்காழ்ப் படலைச் சீறின் முன்றில் - ஒரு மரத்தின் 
வலிய கழிகளாற செய்யப்பட்ட படல் சார்த்தப்பட்ட சிறிய 
மனை முற்றத்தில் ; கூறு செய்திடுமார்- பகுத்தளித்தற பொருட்டு ; 
கொள்ளி வைத்த கொழுநிண நாற்றம் - நெருப்பில் வேகவைத்த 
கொழுவிய நிணத்தின் மணம் ; மறுகுடன் கமழும் - தெருவெல் 


உரை : 


லாகிய 


நீரை ; 
சென்று 


முறையின் 


லாடவா 


H 


மூலமும் உரையும் 


ز 


; எ 


று . 


மாம் . 


லாம் மணக்கும் ; மதுகை மன்றத்து அலந்தலை இரத்தி அலங்கு 
படு நீழல் - வலிய மன்றத்தில் நிற்கும் உலர்ந்த தலையையுடைய 
இரத்திமரத்தின் அசைகின்ற நிழலில் ; கயந்தலைச் சிறாஅர் - 
மெல்லிய தலையையுடைய சிறுவர்கள் ; கணை விளையாடும் - அம் 
பெய்து விளையாட்டயரும் ; அருமிளை இருக்கையது - கடத்தற் 
கரிய காவற் காடுகளையுடைய நாட்டின்கண்ணே யுளது ; 

வென் 
வேல் வேந்து தலைவரினும் தாங்கும் - வெல்லும் வேலையுடைய 
வேந்தர் தம் தானைச் சுற்றத்துடனே திரண்டு தன்பால் வந்தா 
லும் தாங்கக்கூடிய ; தாங்கா ஈகை நெடுந்தகை ஊர் - குன்றாது . 
ஈகையையுடைய நெடுந்தகையாகிய தலைவனது ஊர் 
விடுநிலம் , ஆனிரைகளின் மேய்ச்சலுக்கென 

மய்ச்சலுக்கென ஊரவரால் பொது 
வாக விடப்பட்ட நிலம் . குரால் , கன்றையுடைய பசு ; ஒருவகைப் பசுவு 

கலுழ்கண் நீர் - கலங்கிய இடத்துண்டாகிய நீர் . நீர் சிறிதே 
யூறுதலின் , ஒருவர் பின்னொருவராக முறைகொண்டு சென்று ( queue 
system ) முகந்துண்ணுமாறு தோன்ற முறையின் உண்ணும் எனவும் , 
அதனால் தமது வேட்கை தீரவுண்டு , பிறர்க்கும் அவ்வாறு வழங்குதற்கு 
வேண்டுமளவு கிடைக்கப் பெறாமையால் , " நிறையா வாழ்க்கை யென 
வும் கூறினார் . செப்பிய வஞ்சினம் தப்பாது செய்து முடிக்கும் 
மறமாண்பு உடைமை தோன்ற , " முழுச் சொல்லாடவர் என்றார் ; 
சொல்லி னும் செய்கையே பெரிதுடைய ரென்றுரைப்பினுமமையும் . 
காழ் பொருந்திய கழியைக் காழென்றார் . வெயில் மழை காற்று 
முதலியவற்றால் சலியா திருத்தலின் மன்றம் " மதுகை மன்ற " மெனச் 
சிறப்பிக்கப்பட்டது . வேந்து வரினும் எனவே வேந்தன் தன் தானைச் 
சுற்றம் புடைசூழ வருதலும், தாங்கும் என்றதனால் , அவர் வேண்டுவன 
தந்து ஓம்பும் வளனுடைமையும் பெற்றும் . ஆடவர் , முன்றில் கூறு 
செய்திடுமார் வைத்த நிணம் கமழும் மன்றத்து நீழல் சிறார் விளையாடும் 
இருக்கையது நெடுந்தகையூர் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : கேழற் கண்ணும் கடிவரை யின்றே ( தொல் . மர . 
கூடு ) என்றதனால் , களிறு பன்றிக்காயிற்று . பெரும் பெயல் , பெரு 
மழை , எங்கும் பரந்து பெய்யாது ஒருகாலத் தோரிடத்தே மிகுதியாகப் 
பெய்த மழையை வரைந்து சொரிந் திறந்தென என்றார் . பெயலை 
யெதிர் நோக்காத காலத்தில் பெய்த மழையை வம்பப் பெயல் என்ற 
மையின் , அது பெரும் பெயலாயினும் நீர் நிலத்தே சுவறிவிடுதலால் , 
குழிகளில் நின்ற நீர் சிறிதானமைபற்றி , குழிகொள் சினனீர் எனல் 
வேண்டிற்று . குராற் பசு நீருண்ணவரின் அதனைத் தடாராதலின் , 
" குராலுண்டலின் என்றார் . கிளைத்தல் , தோண்டுதல் . துளி துளியாக 
ஆறும் நீரூற்று , கலுழ்கண்ணூறல் எனப்பட்டது. முள்ளையுடைய 
பன்றி , முளவுமா என வழங்கும் . முளவுமாத் தொலைச்சிய பைந்நிணப் 
பிளவை ( மலைபடு , கஎஈ ) எனப் பிறரும் கூறுதல் காண்க . வேட்டுவர் 
வாழும் வனபுலச் சீறூராதலால் , அங்கு வாழ்பவர் சிறப்பாக வுண்ணும் 
உணவை யெடுத்தோதினார் . ஊனுணவுண்போர் உடும்பின் இறைச்சி 
யும் நிணமும் மக்களுடம்புக்கு மிக்க வன்மை தருவது என்பர் . உடும் 
பினைப் பற்றிக் கொணர்ந்த வேட்டுவர் அதனைத் தம் முன்றிலில் 
வைத்து அறுத்துத் தம்மவரிடையே கூறு செய்து கோடல் இயல்பு . 
இரத்த , இரத்தி யென்னும் மரம் ; இதனை இலந்தை மரமென்றும் 


உசஅ 


புறநானூறு 


கூறுவர் . " இரத்தி நீடியவகன்றலை மன்றம் ( புறம்.கூ.ச ) எனப் பிறரும் 
கூறுதல் 

காண்க . அலந்தலை ; அலந்த . தலையென்பதன் விகாரம் . 
முதியோராகிய வேட்டுவர் உடும்பு கொணர்ந்து அதன் ஊனைச் சுட்டுத் 
தம்மிற் கூறுசெய் துண்டு இன்புறா நிற்ப , அவருடைய இளஞ்சிறார்கள் 
வில்லெடுத்து அம்பு தொடுத்து விளையாடா நிற்பர் எனச் சீறூர் வாழ்நர் 
சிறப்புக் 

கூறிய ஆசிரியர் , அவ்வூர்க்குரிய தலைவன் தகைமையை , 
" வேந்து தலைவரினுந் தாங்குந் தாங்கா ஈகை நெடுந்தகை யென்று 
சிறப்பிக்கின்றார் . தாங்கா ஈகை யெனறது , ஓம்பா வீகை யென்பது 
போல நின்றது . மதுகை விளைவிக்கும் மன்றத்தை மதுகை மன்றம் 
என்றார் என்று உரைப்பினுமமையும் . குறிஞ்சி நிலத்தவர் கணை விளை 
யாடியும் , முல்லை நிலத்தவர் கொல்லேறு தழுவியும் தமது மதுகை 
மாண்புறுவிக்கும் இடம் மன்றமென வறிக . 


கூஉசு . தங்காற் பொற்கொல்லனும் 
தங்காலென்பது விருதுநகர்க்கு அருகிலுள்ள தோரூர் . இளங்கோ 
வடிகள் இதனைத் தடம்புனற் கழனித் தங்கால் (சிலப் . மதுரைக் . 
2 : ககஅ ) என்று சிறப்பிப்பார் . இடைக்காலப் பாண்டியர் காலத்தி 
லும் இவ்வூர் சிறப்புற்றிருந்தது. இதனை இராசராசப் பாண்டிநாட்டு 
மதுராந்தக வளநாட்டுக் கரு.லேக்டிநாட்டுத் திருத்தங்கால் { A.R.No. 
564 1923 ) என்று வெட்டுக்கள் கூறும். மாறவன்மன் சுந்தரபாண்டி 
யன் ( 1 ) காலத்தில் இவ்வூரிலுள்ளமடமொன்றில் பாரதமும் இராமாயண 
மும் படிக்க ஏற்பாடு செய்யப்பட்டருந்ததாகக் கல்வெட்டொன்று ( A.R. 
No. 548 - 1922 ) கூறுவதனால் இவ்வூர் கல்விவளம் சிறந்த நல்லூரா 
தலை யறியலாம் . சங்கத் தொகை நூலாசிரியர்கள் காலத்தில் இவ்வூரில் 
நல்லிசைச் சான்றோர் பலர் தோன்றியிருக்கின்றனர் . ஆத்திரேயன் 
செங்கண்ணனார் என்னும் சான்றோரும் இப்பாட்டைப் பாடிய பொற் 
கொல்லன் வெண்ணாகானரும் அவருள் சிறந்திருக்கின்றனர் . செங் 
கண்ணானார் பாட்டொன்று நற்றிணையிலும் இவர் பாடியவற்றுள் சில 
அகத்திலும் குறுந்தொகையிலும் நற்றிணையிலும் , தொகுக்கப்பட் 
டுள்ளன.புறத்தில் இவ்வொருபாட்டுத்தான்காணப்படுகிறது.இதன்கண் , 
இவர் பெயர் தங்காற் பொற்கொல்லனாரெனக் குறிக்கப்பட்டுள்ள 
தாயினும் அகத்தில் இவர் 

வர் பெயர் பொற்கொல்லன் 

பொற்கொல்லன் வெண்ணாகனா 
ரெனக் காணப்படுதலால் , இவரது இயற்பெயர் வெண்ணாகன் என்று 
அறிகின்றோம் . தங்காலைத் தண் காலென்றும் பொற்கொல்லனாரென் 
பதைப் பூட்கொல்லனாரென்றும் சில ஏடுகள் குறிக்கின்றன . ஒருகால் 

மறக்குடித் தலைவன் ஒருவன் மனைக்குச் சென்று அவனைக் 
கண்டார் . அவன் மனைவி விருந்தோம்பும் விருப்பு நிறைந்தவளாகவும் , 
அவன் பெரும் போரில் பகைவருடைய பெருங் களிறுகளைக் கொன்று 
அவற்றின் ஒடைப் பொன்னைக் கொணர்ந்து தன்பால் வரும் பாணர் 
முதலாயினார்க்குப் பரிசில் நல்கும் பண்புடையனாகவும் இருப்பது கண்டு 
இப்பாட்டின் கண் வியந்து பாடியுள்ளார் . 

ஊர்முது வேலிப் பார்நடை வெருகின் 
இருட்பகை வெரீஇய நாகிளம் பேடை 
உயிர்நடுக் குற்றுப் புலாவிட் டரற்றச் 
சிறையுஞ் செற்றையும் புடையுக ளெழுந்த 


மூலமும் உரையும் 


T 


க 


ஊர் 


9 


நீ பருத்திப் பெண்டின் சிறுதீ விளக்கத்துக் 
கவிர்ப்பூ நெற்றிச் சேவலிற் றணியும் 
அருமிளை யிருக்கை யதுவே மனைவியும் 
வேட்டச் சிறா அர் சேட்புலம் படராது 

படுமடைக் கொண்ட குறுந்தா ளுடும்பின் 
40 விழுக்குபிணம் பெய்த தயிர்க்கண் விதவை 

யாணர் நல்லவை பாணரொ டொராங்கு 
வருவிருந் தயரும் விருப்பினள் கிழவனும் 
அருஞ்சமந் ததையத் தாக்கிப் பெருஞ்சமத் 
தண்ணல் யானை யணிந்த 
பொன்செ யோடைப் பெரும்பரி சிலனே , 
திணை : வாகை . துறை : மூதின் முல்லை. தங்காற் பொற்கொல்லனர் பாடியது . 
உரை 

முது வேலி பார் நடை வெருகின் இருட் 
பகை வெரீஇய நாகு இளம் பேடை ஊரிலுள்ள பழையதாகிய 
வேலியடியில் தங்கும் மெத்தென்ற நடையையுடைய காட்டுப் 
பூனையாகிய இருளில் வந்து வருத்தும் பகைக்கு அஞ்சிய மிக்க 
இளமை பொருந்திய பெடடைக் கோழி ; உயிர் நடுக்குற்று 
புலா விட்டரற்ற - உயிர்ப்பும் நடுக்கமும் கொண்டு தொண்டைத் 
தசையைத் திறந்து கூவி ; சிறையும் . செற்றையும் புடையுநள் 
எழுந்த - பக்கங்களையும் குப்பைகளையும் புடைத்து நீக்குவாளாய் 
எழுந்திருந்த ; பருத்திப் பெண்டின் சிறு தீ விளக்கத்து - பருத்தி 
நூற்கும் பெண்டினுடைய சிறிய விளக்கொளியில் ; கவிர்ப்பூ 
நெற்றிச் சேவலின் தணியும் - முருக்கம்பூவை யொத்த கொண் 
டையையுடைய சேவற்கோழியைக் கண்டு அச்சம் தணியும் ; 
அருமிளை 

இருக்கையது - கடத்தற்கரிய காவற்காடு சூழ்ந்த 
இடத்தின்கண்ணது ; மனைவியும் - மனையிலுள்ள மனைக் கிழத்தி 
யும் ; வேட்டச் சிறார் -வேட்டுவருடைய சிறுவர்கள் ; சேண்புலம் 
படராது - நெடுந்தொலைவு செல்லாமல் ; படுமடைக் கொண்ட 
குறுந் தாள் உடும்பின் - மடுக்கரையில் பிடித்துக்கொண்டுவந்த 
குறுகிய காலையுடைய உடுமபினது ; விழுக்கு நிணம் பெய்த 
தயிர்க்கண் விதவை -விழுக்காகிய தசையைப் பெய்து சமைக்கப் 
பட்ட தயிரோடு கூடிய கூழையும் ; யாணர் நல்லவை - புதியவாய் 
வந்த வேறு நல்ல உணவுப்பொருளையும் ; பாணரொடு வருவிருந்து 
ஒராங்கு அயரும விருப்பினள் - பாணருக்கும் அவரொடு வந்த 
ஏனை விருந்தினர்க்கும் ஒருசேரக் கொடுத்து உண்பிக்கும் 
விருப்பமுடையளாயுள்ளாள் ; கிழவனும் - அவள் கணவனும் , 
அருஞ்சமம ததையத் தாக்கி - கடத்தற்கரிய போர் கெடும்படி 
யாகத் தாக்கி ; பெருஞ் சமத்து அண்ணல் யானை அணிந்த 
பெரும்போரில் தலைமையையுடைய 

யானைகள் 

அணிந்த ; 


புறநானூறு . 


பொன் செய் ஓடைப் பெரும் பரிசிலன் - பொன்னாற் செய்யப் 
பட்ட பட்ட முதலியவற்றைப் பெரிய பரிசிலாக வழங்குபவனா 
யுள்ளான் ; எ 


பு 


ஊர் இருக்கையது , மனைவியும் விருப்பினள் , கிழவனும் பரிசிலன் 
எனக்கூட்டி வினை முடிவு செய்க . பார் நடை , பழகிய நடை . தனக்குரிய 
இரையைக் கவர்தற் பொருட்டு மெத்தென்ற நடை பயின்றதா கலின் 
வெருகின் நடையை , பார் நடை யென்றார் . வெருகு இருளிற் போந்து 
தீங்கு செய்வதுபற்றி " வெருகாகிய இருட்பகை யெனப்பட்டது . புலா 
விட்டரற்றுவதாவது , தொண்டைத் தசை இறுகவிடாது திறந்து கூவு 
வது . பருத்தியைக் கொட்டை நீக்கித் தூய்மை செய்யுமிடத்து மனையின் 
சுவரோரங்களிலும் சுவரிலும் தரையிலும் பஞ்சியின் துய் பரந்து 
கிடப்பதுனை இருந்தபடியே கொட்டை நூற்ற பருத்திப்பெண்டு எழுந்து 
நின்று புடைத்து நீக்குமாறு தோன்றப் புடையுநள் என்றார் . 
சிறையைப் பஞ்சியின் புறத்தோலாகவும் கொட்டையும் தூசியும் 
செற்றையாகவும் கொண்டு இவற்றைப் புடைத்து நீக்குவது தோன்றப் 
புடையுந ளென்றாரென்றுமாம் , படு , மடு . மடுக்கரைகளிலும் வயல் 
திடர்களிலும் வளை செய்து வாழ்வது உடும்பு ; அதனை அவ்விடங்களிலே 
வேட்டையாடிக் கொள்ள வேண்டுதலின், படுமடைக் கொண்ட 
உடும்பு என்றார் . 

விளக்கம் : மூதில் முல்லையாவது , “ அடல்வே லாடவர்க் கன்றியும் 
அவ்வில் , மடவரன் மகளிர்க்கு மறமிகுத் தன்று ( பு . வெ . மா . அ :உக ) 
என வரும் . மறக்குடி மகளொருத்தியின் மறமாண்பு கூறலுற்ற இவ் 
வாசிரியர் , அவளுடைய ஊரமைதியும் , அவளுடைய செயன் மாண்பும் , 
அவள் கணவனது மறமாண்பும் அழகுறக் கூறியிருப்பது , தென்பாண்டி 
நாட்டு விருதுநகர்ப் பகுதிக்குச் சென்று காண்பார்க்குப் பெருவியப்புத் 
தருவதாம் . இந்நாளிலும் அப்பகுதி பருத்தி விளைவுக்குச்சீர்த்த இடமாக 
இருப்பது குறிக்கத்தக்கது . வெருகின் இருட்பகை, வெருகாகிய இருட் 
பகை ; இன் : அல்வழிக்கண் வந்தது . பார் நடை , பார்த்து மெல்ல 
நடக்கும் நடை யென்றுரைத்தலுமுண்டு. பெடைக் கோழி இருள்வரக் 
கண்டு , இதன்கண் வெருகு போந்து தன்னை வருத்து மென்றஞ்சி 
அரற்றும் எனவும் , அக் காலை , பருத்திப் பெண்டின் சிறு தீ விளக்கால் 
இருள் நீங்குதலின் அப்பெடை அவ்விளக்கொளியில் தன்னருகே தன் 
காதற் சேவல் இருப்பதறிந்து அச்சந் தணியுமெனவும் ஊரின் இயல்பு 
கூறினார் . இஃது ஊரின் இயல்பு கூறிற்றாயினும் , நாட்டு மகளிரது 
பண்பும் உள்ளுறுத்துரைத்ததாகவும் கொள்ளக்கிடக்கின்றது . மகளிர் , 
பகை தோன்றியவிடத்து , பகைவர் வரவு நினைந்து ஓலமிடுவரெனவும் , 
இடைநின்று பகையை விலக்கும் மறவர் வென்றியெட் தக்கண்டும் , அவ் 
வென்றி மறவரிடையே தம் காதற் கணவன் இருப்பது கண்டும் உவகை 
மிகுகின்றனரெனவும் கொள்ளப்படும் . இது மகளிர்க்குரிய பொதுப் 
பண்பாகலின் வெளிப்படையாகக் கூறப்படாதாயிற்று . விருந்தோம்பும் 
நன்மாண்பு வெளிப்படக் கூறப்பட்டது . சேவற் கோழியின் கொண்டை 
யும் கழுத்து மயிரும் கவிரின் பூப்போலுமென்பதை, " மனையுறை கோழி 
மறனுடைச் சேவற் , போர்புரி யெருத்தம் போலக் கஞலிய , பொங் 
கழன முருக்கி னொண்குரல் ( அகம் . உஎஎ ) எனச் சான்றோர் கூறுவது 
காண்க . 


மூலமும் உரையும் 


உருக 


ங 2 . 


என்று 


மூதின் முல்லை 
இப்பாட்டைப் பாடிய ஆசிரியர் பெயர் தெரிந்திலது . மூதின் முல்லை 
யாவது " அடல்வே லாடவர்க் கன்றியு மவ்வில் , மடவரல் மகளிர்க்கு மற 
மிகுத்தன்று எனப் புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் . சீறூர்த் 
தலைவன் ஒருவன் சிலவாய் விளைந்த வரகையறுத்துக் காலால் மிதித்துக் 
கொண்டதைக் கடன்காரர்க்குக் கொடுத்து எஞ்சியதைப் பசித்துவந்த 
பாணருக்கு அளித்தான் ; அவரும் உண்டு நீங்கினாராக, பின்வந்த சுற்றத் 
தாருடைய வறுமையைத் தீர்த்தல் வேண்டிப் பிறரிடம் வரகு கடன் 
பெறுவானாயினான் . இவ்வாறு வறுமை களையும் செயலில் வெற்றி மேம் 
படும் இத்தலைமகன் , பேரரசர் பொர வரினும் , அவர் படையை எதிர் 
நின்று தாங்கி வெல்லும் வீறுடையனாவான் 

அவனது மற 
மிகுதியை இப் பாட்டு எடுத்துக் கூறுகிறது . 

எருதுகா லுறாஅ திளைஞர் கொன்ற 
ஒல்விளை வரகின் புல்லென் குப்பை 
தொடுத்த கடவர்க்குக் கொடுத்த மிச்சில் 

பசித்த பாண ருண்டுகடை தப்பலின் 
ந ஒக்க லொற்கஞ் சொலியத் தன்னூர்ச் 

சிறுபுல் லாளர் முகத்ளவ கூறி 
வரகுகட னிரக்கு நெடுந்தகை 
அரசுவரிற் றாங்கும் வல்லா ளன்னே . 
திணையும் துறையு மவை . 
எருது கால் 

உறாதுது - எருதுகளைப் பிணித்து 
அவற்றின் காற்கீழப் பெய்து கடாவிடுதலின்றி ; இளைஞர் கொன்ற 
சில்விளை வரகின் புல்லென் குபபை - இளையர்கள் காலால் மிதித் 
தெடுத்த சிலவாக விளைந்த புல்லிய குவியலில் ; தொடுத்த 
கடவர்க்குக் கொடுத்த மிச்சில் - வளைத்துக்கொண்ட 
காரருக்குக் கொடுத்தது போக எஞ்சியதை ; பசித்த பாணா 
உண்டு கடை தப்பலின் - பசித்து வந்த பாணர் உண்டு வெளி 
யேகினாராகப் புறங்கடை வறிதாகலின் ; ஒக்கல் ஒற்கம் சொலிய - 
வறுமையுற்றுவந்த சுற்றத் தாருடைய 

வறுமையைக் 
வேண்டி ; தன்னூர்ச் சிறு புல்லாளா முகத்து அளவ கூறி- தன் 
னூரில் வாழும் சிறிய புல்லாளர் முன்னே தனக்கு வேண்டுமள 
வைச் சொல்லி ; வரகு கடன் இரக்கும் - வரகினைக் கடனாகக் 
கேட்டுப் பெறும் ; நெடுந்தகை - நெடிய புகழுடைய தலைவன் ; 
அரசுவரின் தாங்கும் வல்லாளன் - பெருவேந்தர் போர் குறித்து 
வருவாராயின் அவரது நெடும்படையைத் தாங்கி வெல்லும் 
வல்லாண்மையால் வீறுடையனாவான் ; எ 

மிக விளைந்த வரகையே எருதுகொண்டு கடாவிட்டு மிதித்தெடுப்ப 
தமையுமாகலின் ,சிலவாய் விளைந்தமைபற்றி இளைஞர் காலால் மிதித்துக் 


கடன 


களைய 


று . 


உருஉ 


புறநானூறு 


கொள்வாராயினரென வறிக . ஒக்கல் ஒற்கம் களைவது இல்வாழ்வானுக்கு 
இன்றியமையாக் கடனாதலால் , ஒக்கல் ஒற்றம் சொலிய என்றார் . சிறு 
புல்லாளர் , தமது உடைமை சிறிதாயினும் பெரிதுபோலக் காட்டும் 
புல்லியோர் . அவர்பால் கடன் இரத்தல் குற்றமாயினும் ஒக்கற் குதவல் 
வேண்டிச் செய்தலில் எடுத்தோதினார் . அளவ கூறுதலாவது இத் 
துணையளவாகிய வரகு தருக என அறுதியிட்டுக் கேட்பது . பொருட் 
குறையுடையனாயினும் போர்வரின் பெருவேந்தரையும் 

வெல்லும் 
பேராண்மையுடையனென்பதாம் . உண்டவென என்பது உண்டென 


நின்றது . 


எருது 


கால் 


விளக்கம் : 

உரது இளைஞர் கொன்ற எனவே , 
இளைஞர் காலான் மிதித்துக் கொள்ளப்பட்டது வரகென்றவாறாயிற்று . 
வளம்பட விளையாது சிலவாய் விளைந் தமையின் , வரகின் தொகுதி புல் 
லெனத் தோன்று தலின் , புல்லென் குப்பை யென்றார் . வரகு விளை 
தற்கு முன் அதனைக் கடன் கொடுத்தவர் , விளைந்துவரக் கண்டதும் 
பெற வருதலின் , அக் கடன்காரரை, தொடுத்த கடவர் என்றார் . 
அவர்க்குத் திரும்பக் கொடுக்கவேண்டியவளவும் கொடுத்தபின் எஞ்சி 
நிற்கும் வரகைத் தன்பால் பசித்துவரும் பாணர்க்குக் கொடுத்தலால் , 
ஏனைத் தன்னைச் சுற்றி வாழும் சுற்றத்தார்க்கு உதவுவான் வரகின்மை 
கண்டு , அவர் தன் மனைக்கடையில் வாராதொழிவரென்றஞ்சிப் பிறர் 
பாற் கடன் பெறுவானாயினன் என்றார் . ஒக்கல் வாராத புறங்கடை 
குற்றமுடைத்தென்பது பற்றிக் கடைதப்பலின் என்பது கூறப் 
பட்டது . ஒற்கம் , வறுமை . சிறுபுல்லாள ரென்றதற்கு மனஞ் சிறிய 
ராகிய புல்லிய தாளாண்மையுடையோர் என்று உரைப்பினுமமையும் . 
முகத்தவை கூறி யென்று பாடங்கொண்டு புல்லாளர் முன்னின்று 
உள்ளது 

கூறி என்றலுமொன்று . வாகைத் திணைத் துறைகளுள் 
" புல்லா வாழ்க்கை வல்லாண் பக்கம் ( தொல் . புறத் . கஎ ) என்பதற்கு 
ளம்பூரணர் இதனை எடுத்துக் காட்டுவர் . 


கூ - 2 

மூதின் மூல்லை 
இப்பாட்டைப்பாடிய ஆசிரியர் பெயரும் தெரிந்திலது . இப்பாட்டு 
இடையிடையே சிதைந்துளது . அதனால் இப்பாட்டுக்குரிய திணையும் 
துறையும் அமையும் திறத்தை ஆராய்வதும் இயலாதாகின்றது . 

.... புல்லெ னடைமுதற் புறவு சேர்ந் திருந்த 
புன்புலச் சீறூர் நெல்விளை யாதே 
வரகுந் தினையு முள்ளவை யெல்லாம் 
இரவன் மாக்களுக் கீயத் தொலைந்தன 

..டமைந் தனனே 
அன்ன னாயினும் பாண நன்றும் 
வள்ளத் திடும்பா லுள்ளுறை தொடரியொடு ... 
களவுப் புளியன்ன விளைகள் . 

..வாடூன் கொழுங்குறை 


மூலமும் உரையும் 


25 


கா 


உரை : 


கொய்குர லரிசியொடு நெய்பெய் தட்டுத் 
துடுப்பொடு சிவணிய களிக்கொள் வெண்சோ 
றுண்டினி திருந்த பின்றை....... 

தருகுவன் மாே 

தோ 
தாளிமுத னீடிய சிறுநறு முஞ்ஞை 
கரு முயல்வந்து கறிக்கு முன்றிற் 

சீறூர் மன்னனைப் பாடினை செலினே . 
திணையும் துறையு மவை . 

..... புல்லென் அடைமுதல் புறவு சேர்ந்திருந்த புல் 
லென்ற தழையும் அடிமரமுமுடைய காடாகிய முல்லை நிலத்தைச் 
சேர்ந்துள்ள ; புன்புலச சீறூர் - புன் செய்க கொல்லைகளை 
யுடைய சீறூர்களில் ; நெல் விளையாது - நெற்பயிரும் விளையாது ; 
வாகும் தினையும் உள்ளவை பெல்லாம் - விளைவனவாகிய வரகும 
தினையுமென உள்ளவை யெல்லாம் ; இரவல் மாக்களுக்கு ஈயத 
தொலைந்தன - இரவலர்க்குக் கொடுத்ததனால் குறைந்து போயின ; 

அமைந் தனன் - பொருந்தினான் ; அன்னனாயினும் 
அத்தன்மையுடையனாயினும் ; பாண பாணனே ; வள்ளத்திடும் 
பால் உள்ளுறை தொடரியொடு - வள்ளத்திற் பெய்து உண்ணப் 
படும் பாலினது உள்ளே உறைந்த தயிரும் தொடரிப் பழமும் ; 
களவுப் புளியன்ன விளைகள் களாப் பழத்தின புளிப்புப்போலப் 
புளிப்பேறிய கள்ளும் .......... வாடூன் கொழுங் குறை - வெந்து 
வாடிய தசையாகிய கொழுவிய துண்டங்களை ; கொய் 

குரல 
அரிசியொடு நெய் பெய் தட்டு - கொய்யப்பட்ட கதிரிடத்துப 
பெற்ற அரிசியுடனே நெய் கலந்து சமைத்து ; துடுப்பொடு 
சிவணிய களிக்கொள் வெண் சோறு - துடுப்பால் துழாவப்பட்ட 
களிபபைத் தன்பால் கொண்ட வெள்ளிய சோற்றை ; உண்டு 
இனி திருந்தபின் - பசி தீர வுண்டு இனிதிருந்த பின்னா ; .. 
தருகுவன் - கொடுப்பான் ; தாளி முதல் நீடிய சிறு நறு முஞ்ஞை 
தாளி மரத்தின் அடியில் நீளப் படர்ந்திருக்கும் சிறிய கறிய 
முன்னைக் கொடியை ; முயல் வந்து கறிக்கும் முன்றில் - குறு 
முயல்கள் வந்து மேயும் முற்றத்தையுடைய ; சீறூர் மன்னனைப் 

செலின் - சிறிய வூர்களையுடைய வேந்தனைப் பாடிச 
செல்வாயாயின் ; எ - 

புன்புலச் சீறுரெனவே நெல்விளையாமை பெறப்படுமாயினும் 
நெல் விளையா " தென்றது , வரகும் தினையும் மிக விளையுமென்பதை 
வற்புறுத்தற்கு , நெல் விளையும் நாட்டையுடைய பெருவேந்தன்பாற் 
காணப்படாத கொடைநலம் சீறூர் மன்னன்பால் உண்மை யுணர்த்தி 

ஊன் துண்டங்களைச் சோற்றிற் கலந் தடுதல் பண்டையோர் 
மரபு . தாளி, ஒரு வகைப் பனைமரம் . தாளித் தண்பவர் " ( குறுந் . கச ) 


பாடினை 


நின்றது . 


புறநானூறு 


என் றலின் ஒரு வகைக் கொடியுமாம் . பாண , சீறூர் , நெல் விளையாது ; 
எல்லாம் ஈயத்தொலைந்தன ; அமைந்தனன் ; அன்னனாயினும் பாடினை 
செலின் தருகுவன் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 
விளக்கம் : திணையும் துறையும் மவை யென் றதன்பின் பங்கு 

என ஏட்டிற் காணப்படுகிறது . கிடைத்த ஏட்டில் சில சொற் 
களும் எழுத்துக்களுமே கிடைத்தன . நெல் விளையாதாயினும் வரகுந் 
தினையும் விளையும் ; அவையும் இரவலர்க்கீயப்பட்டன என்றன் ; 
எனவே , சீறூர் மன்னனுடைய ஓம்பா ஈகை யுரைக்கப்பட்டதாம் .. 
வெள்ளத் திடும்பால் என்று பாடமாயின் , வெள்ளம்போற் சொரியப் 
படும் பால் என்றுரைக்க . தொடரி , ஒருவகைப் பழமரம் . கொங்கு 
வேளிர் இதனைக் " கொடுமுள் தொடரி ( பெருங் . க : ரூஉ - ... அ ) 
என்பதனால் , இதற்கு வளைந்த முள்ளுண்டெனத் தெரிகிறது . முஞ்ஞை, 
முன்னைக் கொடி . இப்பாட்டு மிகச் சிதைந்திருத்தலால் வ 31 ) 
விளக்கம் காண இயலவில்லை . 


T 2 கூ . மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டது ! 
மதுரை நகரத்தவரான 

நகரத்தவரான இளவேட்டனார் அறுவை வாணிகம் 
செய்தவராதலால் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் எனப் 
படுவாராயினர் . இவர் அகப்பொருள் நெறியில் பல திணைகளையும் 
இனிமையுறப் பாடும் நல்லிசை வாய்ந்தவர் . களவின்கண் ஒழுகும் தலை 
மகன் ஒருவன் ஒருகால் தலைவியின் நெடுமனைக்கு வந்தானாக , அவனைக் 
கண்ட தலைவியின் நற்றாய் முருகன் எனப் பிறழவுணர்ந்து அவனை 
வழிபட்டனள் . அதனால் வியப்புமிக்க தலைமகள் , முருகென வுணர்ந்து 
முகமன் கூறி , உருவச் செந்தினை நீரோடு தூ உய், நெடுவேள் பரவும் 
அன்னை யெனத் தன் தோழியொடு சொல்லாடுவதும் , புனங்காவல் 
புரியுமிடத்து அவள் தலைவனோடு கூடி அருவியாடுதலும் சோலையில் 
விளையாட்டயர் தலும் , தலைமகள் விளையாடுங்கால் சென்ற தலைவன் 
அவளைக் கண்டு , " விளையாட்டாயமொடு வெண்மணலுதிர்த்த , புன்னை 
நுண்டாது பொன்னி னொண்டு , மனை புறந் தருதி யாயின் எனைய தூ உம் , 
இம்மனைக் கிழமை யெம்மொடு புணரின் , தீதுமுண்டோ மாதராய் 
எனச் சொல்லி நட்புக் கொள்வதும் பிறவும் மிக்க இன்பந் தருவன 
வாகும் . காந்தட்பூ பாம்பு படம் சுருக்கியது போல வீழும் என்பதை , 
பாம்பு பையவிந்தது போலக் கூம்பிக் , கொண்டலின் தொலைந்த 
ஒண்செங் காந்தள் , கல்மிசைக் கவியும் " ( குறுந் . கஅரு ) என்பதும் , 
இல்லிருந்து நல்லறம் புரியும் தலைமகளை விருந்து விருப்பு ,ஜாஉம் 
பெருந்தோட் குறுமகள் ( நற் . உ.உக ) என்பதும் பிறவும் இவரது 
புலமை நலத்தைச் சிறப்பிப்பனவாகும் . இவர் பாடியனவாகப் பல 
பாட்டுக்கள் தொகை நூல்களுள் உள்ளன . ஒருகால் இவர் பேராண்மை 
மிக்க தலைவன் ஒருவனது சிற்றூருக்குச் சென்றார் . அவ்வூரில் உறையும் 
மறக்குடி மகளிர் நடுகல்லுக்கு நீராட்டி வழிபடுவது கண்டார் . அத்தலை 
மகனும் புரவலராகிய செல்வர்க்குண்டான இடுக்கணைப் பெரிதும் நினை 

இன்மையால் இரந்துண்டு வாழும் இரவலர் இடுக்கணைத் 
தீர்ப்பதே சிறந்த செயலாகக் கருதியிருப்பதையும் , பாம்புறையும் 
புற்றுப்போல அவ்வூர் பகைவர் நெருங்குதற்கஞ்சும் அச்சம் பயந்து 
விளங்குவதையும் கண்டார் . இக்காட்சி இளவேட்டனார்க்குப் பெரு 


மூலமும் உரையும் 


மகிழ்ச்சியைத் தந்தது . அதன் 

அதன் விளைவாக இப்பாட்டினைப் பாடி 
யுள்ளார் . 

இல்லடு கள்ளின் சில்குடிச் சீறூர்ப் 
புடை நடு கல்லி னாட்பலி யூட்டி 
நன்னீ ராட்டி நெய்ந்தறைக் கொளீ இய 
மங்குன் மாப்புகை மறுகுடன் கமழும் 
அருமுனை யிருக்கைத் தாயினும் வரிமிடற் 
ற வுரை புற்றத் தற்றே நாளும் 
புரவார் புன்கணோக்கா திரவலர்க் 
கருகா தீயும் வண்மை 
உரைசா னெடுந்தகை யோம்பு மூரே . 
திணையுந் துறையு மவை . மதுரை அறுவை வாணிகன் இள வேட்டனர் 


நறை 


இல்லடு கள்ளின சில்குடிச் சீறூர் - இல்லங்களில் 
அ ! .. பபடும் கள்ளினையுடைய சிலவாகிய குடிகள் வாழும் சீறூர் ; 
புடை நடு கல்லின் - பக்கததே நடப்பட்ட நடுகல்லுக்கு ; நாட் 
பலி யூட்டி - விடியற் காலத்துப் பலியைப் படைத்து ; நன்னீ 
ராட்டி - நல்ல நீரையாட்டி ; நெய் கொளீ இய 

நெய் 
விளக்கேற்று தலாலுண்டாகிய ; மங்குல் மாப்புகை மறுகுடன் 
கமழம் - மேகம் போலும் புகையெழுந்து தெருவில் மணக்கும் ; 
அரு முனை இருக்கைத் தாயினும் அரிய முதன்மையான 
இடத்தையுடையதாயினும் ; வரிமிற்று அரவுறை புற்றத்து 
அற்று - வரி பொருந்திய கழுத்தையுடைய பாம்பு தங்கும் 
புற்றை யொக்கும் ; நாளும் - நாடொறும் ; புரவலர் புன்கண் 
நோக்காது - வேந்தராகிய செல்வர்கட்குண்டான துன்பத்தைப் 
பாராமல் ; இரவலர்க்கு அருகாது ாயும் வண்மை இரவலாது 
வறுமைத்துன்பத்தைப் பார்த்து அவர்கட்கு அது நீங்கக் 
குறைவறக் கொடுக்கும் வள்ளன்மையையும் ; உரைசால் நெடுந் 
தகை - புகழமைந்த செடிய தகைமையையுமுடைய தலைவன் ; 
ஓம்பும் ஊர் - பாதுகாக்கும் ஊர் ; எ 

ஊர் புற்றத் தற்று எனக் கூட்டி வினை முடிவு செய்க . ஆற்றிடைக் 
குறையிலும் கவர்த்த வழி பிடையிலும் நடப்பெறும் கல் சீறூர்களின் 
பக்கத்திலும் நடப்பெறு தலின் , சீறூர்ப்புடை நடுகல் " என்றும் , 
புகை மேகம்போல் 

தெருவெங்கும் பரவிய தென்பார் , மறுகுடன் 
கமழ வென்றும் கூறினார் . முனை , பகைவர் வந்து தாக்குதற்குரிய 
முதன்மை பெற்ற இடம் ; அது பகைவர் கொள்ளற்கரிய காவலுடைத் 
தாகிய வழி அரு முனையாம் ; அவ்விடத்தேயுள்ள ஊர் என்பார் , 
முனை இருக்கைத்து என்றார் . நெடுந்தகையின் ஆண்மை யொளியை 
விளக்கு தற்கு , " அரவுறை புற் றத்தற்று என்றார் . புரவலர்க்குண்டாகும் 


- 


- 


று . 


அரு 


உருகா 


புறநானூறு 


துன்பம் தன்னாண்மையால் நீங்குமாதலின் , அதனை ஒரு பொருளாக 
நோக்காது . இரவலர் இன்மை தீர்ப்பதையே பெரிதும் நோக்கினான் 
என்பார் , இரவலர்க் கருகாது ஈயும் வண்மை நெடுந்தகை யென்றும் , 
அதனால் புகழ் உண்டாதலின் , உரைசால் நெடுந்தகை யென்றும் 
கூறினார் . புரவலர்பாலுள்ள செல்வத்தைக் கொணர்ந்து இரவலர்க்கு 
இன்மைதீர வழங்குபவனாதலால் , புரவலர் புன்கண் நோக்கானாயினா 
னென்றலு மொன்று . 

விளக்கம் : சீறூர்க்கண் சில குடிகளே யுள்ளனராயினும் அவரனை 
வரும் மறக்குடியிற்றோன்றிய மாண்புடைய ரென்றற்கு , நடுகல்லைப் 
பரவி நாட்பலியூட்டும் நற்செயலை விதந்தோதினார் . நடுகல்லைப் பரவு 
வது , தாமும் நடுகல்லில் நின்ற தம் முன்னோரைப்போல மறத்துறையில் 
மாண்புகழெய்தும் மனமுடையராதலை விளக்கிநின்றது . நறை , தூபம் . 
இத்தகைய மறவர் உறைவிடம் பகைவர் அணுகுதற்கரியதென்பது 
தோன்ற , " அருமுனை இருக்கைத்து என்றும் , பாம்புறையும் புற்றுப் 
போலப் பகைவர் நெஞ்சில் அச்சத்தை விளைவிக்கும் ஒளியுடைய 
தென்றும் கூறினாராம் . போர்வல்ல இளையரைப் பாம்பாகக் கூறுவது 
மரபு . " ஒள்வாள் புனிற்றான் றரவின் இளையர் ( அகம் . கஎக 

( அகம் . கஎக ) என்பது 
புரவலர் புன்கண் , புரவலருக்கு அவர் பகைவரால் விளையும் 
பகை . அதனை ஒரு பொருளாகக் கருதாமை தோன்ற , 
என்றும் , அதனைத் தன்னாண்மையால் மிக எளிதில் மாற்றவல்லவ 
னாகலின் , " நோக்காது என்றும் , இரவலர்க்குண்டாகும் புன்கணைப் 
பெரிதாகக் கருதி அஃது அற நீங்குதற்கேற்பக் குறைவற நல்கும் 
வண்மையுடையன் என்றும் கூறினார் . வண்மையால் உறையும் , புரவலர் 

நோக்காத வல்லாண்மையால் நெடுந்தகைமையும் சீறூர்த் 
தலைவற்குரியவாயின . கல் நட்டுக் 

கொண்டதற்கு இதனைக் 
காட்டுவர் நச்சினார்க்கினியர் ( தொல் , புறத் . ரு ) . 


காண்க . 


புன்கண் 


புன்கண் 


கால் 


நங O. 


மதுரைக் கணக்காயனர் 
நல்லிசைச் சான்றோருள் மிக்க சிறப்புற்று விளங்கிய நக்கீரனார்க்குத் 
தந்தையார் இந்த மதுரைக் கணக்காயனார் . இவர் பாண்டிவேந்தன்பால் 
பேரன்புடையவர் . அவனைப் பசும்பூண் பாண்டியன் என்று கூறுவர் . 
இப்பாண்டியன் அறங் கடைப்பிடித்த செங்கோலுடன் அமர் , மறஞ் 
சாய்த்தெழுந்த வலனுயர் திணிதோள் , பலர்புகழ் திருவின் பசும்பூண் 
பாண்டியன் என்று பாராட்டிக் கூறப்படுகின்றான் . இவர் இவ்வாறே 
சேரனை " ஒன்னார் தேஎம் பாழ்பட நூறும் , துன்னருந் துப்பின் வென் 
வேற் பொறையன் என்றும் , சோழனை , “ பொறாஅர் ; விண்பொரக் 
கழிந்த திண்பிடி யொள்வாள் , புனிற்றான் றரவின் இளையர் பெருமகன் , 
தொகுபோர்ச் சோழன் என்றும் சிறப்பிப்பர் . பாண்டியர் பாலுள்ள 
யானைகள் பலவும் வடவேங்கடத்திற் பிறந்தவையென்றும் , கொற்கைப் 
பெருந்துறைக்கண் முத்துக் குளிக்கப்பெறுமென்றும் இவர் தம் பாடல் 
களிற் குறித்துள்ளார் . இவர் பாடியனவாகப் பல பாட்டுக்கள் தொகை 
நூல்களுள் உள்ளன . இப் புறப்பாட்டின்கண் , சீறூரையுடைய தலைவன் 
ஒருவனை வியந்து அவன் வழிவழியாகக் கொடைப் புகழ்பெற்ற 
குடியிற் பிறந்தவனென்றும் , தன் படையை யழித்து மேல்வரும் 
பகைவர் படையைக் 

கடலைத் தாங்கி நிற்கும் கரைபோல் தாங்கி 
நிற்கும் கட்டாண்மையுடையனென்றும் அழகுறப் பாடியுள்ளார் . அவன் 
பெயர் தெரிந்திலது . 


மூலமும் உரையும் 


உருக 


உரை : 


கரையை 


வேந்துடைத் தானை முனைகெட நெரிதர 
ஏந்துவாள் வலத்த னொருவ னாகித் 
தன்னிறந்து வாராமை விலக்கலிற் பெருங்கடற் 
காழி யனையன் மாதோ வென்றும் 
பாடிச் சென்றோர்க் கன்றியும் வாரிப் 
புரவிற் காற்றாச் சீறூர்த் 
தொன்மை சுட்டிய வண்மை யோனே . 
திணையும் துறையு மவை . மதுரைக் கணக்காயனார் பாடியது . 

வேந் துடைத்தானை முனை கெட நெரிதர - தன் 
வேந்தனுடைய 

படைப பகுதியின் முன்னணியானது கெட் 
டழியுமாறு பகைப்படை நெருக்கி படாத்தலால் ; ஏந்து வாள் 
வலத்தன் ஒருவனாகி - உயாந்த வாளை வலக்கையில் தாங்கிப் 
பொருவோன் தான் ஒருவனேயாய நின்று ; தன் இறந்து 
வாராமை விலக்கலின - நோவரும் அப பகைவரது பெரும்படை 
தன்னைக கடந்து மேலே செல்லா தபடி இடைநின்று தாக்கித் 
தடுக்குமாற்றால் ; பெருங்கடற்கு ஆழி யனையன - பெரிய கட 

கடலைத் 
தடுத்துத தாங்கிநிற்கும் 

யொத்திருக்கின்றான் ; 
என்றும் பாடிச் சென்றோர்க் கனறியும் - எப்போதும் தன்னை 
பாடிச் சென்ற பரிசிலாக்கேயனறி ; புரவிற்கு ஆற்றா வாரிச் 
சீறூர் - புரவுவரி செலுத்து தறகும் ஆற்றாத வருவாயையுடைய 
சீறூரில் வாழும் ; தொன்மை சுட்டிய வண்மையோன் - வழி 
வழியாக வரும் வண்மைக் குணமும் உடையவன் ; எ 

வேந்தனுடைய முன்னணிப்படை நிற்றலாற்றாது கெடும்படி பகை 
வரது பெரும்படை அடர்த்து வருவது தோன்ற " முனைகெட நெரிய 
என்றும் , ஏந்திய நாளல்லது பிறர் எவரையும் துணை வேண்டாதே 
நின்று பொருத பேராண்மையுடைமை விளங்க , “ ஏந்துவாள் வலத்த 
னொருவனாகி " என்றும் கூறினார் . பெருங்கடற் காழி யனைய னென்ற 
தனால் பகைவர் தானை கடல்போற் பெருகிவந்தவாறாயிற்று . வாரிச் 
சீறூர் எனக் கூட்டுக . புரவென்றது புரவுவரியை . கொடையும் பிறவிக் 
குணமாகலின் , தொன்மை சுட்டிய வண்மை என்றார் . 

ஸ்தகம் : வேந்தன் பொருட்டுப் போர்க்குச் சென்றவன் தானைத் 
தலைவனாய் நின்று 

பொருமிடத்து , பகைவர் பெரும்படையொடு 
போந்து தன் முன்னணிப்படை நில்லாது கெட்டழிந்தோட நெருக்கி 
யடர்க்கக் கண்டான் ; கண்டவன் வேறே துணை வேண்டாது தான் 
ஏந்திய வாளே துணையாக நின்று , பகைவரது கடல்போலும் பெரும் 
படை தன்னைக் கடந்து மேற்செல்லாவண்ணம் பொருது தடுத்து மேம் 
பட்டான் ; இதனைச் சுருங்க வுரைக்கலுற்ற ஆசிரியர் , “ ஒருவனாகித் தன் 
னிறந்து வாராமை விலக்கலின் , பெருங் கடற்கு ஆழியனையன் மானே 

தா " 
என்று பாராட்டினார் . ஆழி , கரை , பாடிச் சென்றோர்க்கன்றியும் பெருங் 
-ற்கு ஆழியனையன் என இயையும் . பாடிச் சென்றோர் கொளக் 
கொளக் குறையா வண்மையோனாதலின் ஆழியனையன் என்றாரென்க . 

புறம் - 11-17 


புறநானூறு 


பாடிச்சென்ற பரிசிலர்க்கேயன்றி , தான் உறையும் சீறூரில் உள்ள தன் 
சுற்றத்தார்க்கும் அவன் வருவாயாகவுள்ளான் என்றுமாம் . வாரி புரவிற் 
காற்றாச் சீறூர் எனவே கொண்டு , வருவாயால் இறையிலியாய் விடுதற் 
கும் ஆற்றாத சிறிய வூர் என வுரைப்பினுமமையும் . வருவிசைப் 
புனலைக் கற்சிறை போல , ஒருவன் தாங்கிய பெருமை ( தொல் . புறத் .. 
அ ) என்பதற்கு இதனை யெடுத்துக் காட்டுவர் நச்சினார்க்கினியர் . 


K. க . 


1 


உறையூர் முதுகூடத்தனர் 
இச் சான்றோர் பெயர் சில ஏடுகளில் முதுகூற்றாரெனவும் , உறை 
பூர் முதுகூற்றனாரெனவும் , முதுகூத்தனாரெனவும் காணப்படுகிறது . 
இவர் வீரைவேண் மான் வெளியன் தித்தன் என்பானைப் புகழ்ந்துபாடு 
கின்றார் . உறையூரில் நடைபெற்ற பங்குனி விழாவை , " விறற் போர்ச் 
சோழர் , இன்கடுங் கள்ளின் உறந்தை யாங்கண் , வருபுனல் தெரிதரு 
மிகு கரைப் பேரியாற்று , உருவ வெண்மணன் 

முருகுநாறு தண் 
பொழிற், பங்குனி முயக்கம் ( அகம் . க . எ ) என்று சிறப்பித்துப் பாடி 
யுள்ளார் . இப் பங்குனி விழாக் காலத்தில் திருவரங்கத்துப் பெருமாளை 
உறையூர்ச்குக் கொண்டு சிறப்புச் செய்வதுண்டென ஸ்ரீரங்கத்துக் 
கோயில் கல்வெட்டுக்கள் ( 4. R. T. 15 of 1936-7 ) கூறுகின்றன . 
இவர் பாடியனவாகச் சில பாட்டுக்கள் தொகை நூல்களில் உள்ளன . 
இப் பாட்டின்கண் , சீறூர்த் தலைவன் ஒருவனுடைய இல்லாண்மையைச் 
சிறப்பித்துக் கூறியுள்ளார் . இவன் நல்குரவு உண்டாகுமாயின் , அக் 
காலையில் தன்பால் இல்லாதவற்றை விரையப் படைத்துக் கொள்ளும் 
வன்மைமிக்கவன் , தன்பால் உள்ளது சிறிதாயினும் வருவோர் வரிசை 
யறிந்து வழங்கும் வண்மையுடையன் ; பொருள் மிகவுள தாகிய விடத் 
துப் பலர்க்கும் வரையாது வழங்குவான் என்று அவன் ஈகை 

நலத்தை 
எடுத்தோதுகின்றார் . 

கல் லறுத் தியற்றய வல்லுவர்க் கூவல் 
வில்லேர் வாழ்க்கைச் சீறூர் L= s L 
நனிநல் கூர்ந்தன னாயினும் பனிமிகப் 
புல்லென் மாலைச் சிறுதீ ஞெலியும் 
கல்லா விடையன் போலக் குறிப்பின் 
இல்லது . --டைக்கவும் வல்ல னுள்ளது 
தவச்சிறி தாயினு மிகட்டல ரென்னான் 
நீணெடும் பந்த ரூண்முறை யூட்டும் 
இற்பொலி மகடுஉப் போலச் சிற்சில 
வரிசையி னளிக்கவும் வல்ல னுரிதினிற் 
காவ ன் படன்னர் கடைமுகத் துகுக்கும் 
போகுபலி வெண்சோறு போலத் 

தூவவும் வல்லனவன் றூவுங் காலே . 
தினையும் துறையு மவை . உறையூர் முதுகூத்தனர் பாடியது . 


மூலமும் உரையும் 


உரை : 


பலா 


கல்லறுத்து இயற்றிய வல்லுவர்க் கூவல் - கல்லை 
யுடைத்துச் செய்த வலிய உவர்நீர் ஊறும் கிணறுகளையும் ; 
வில்லேர் வாழ்க்கைச் சீறூர் மதவலி - வில்லைக்கொண்டு வேட்ட 
மோடி 

வாழும் வாழ்க்கையையுமுடைய சீறூர்க்குரியவனாகிய 
மிக்க வலியையுடைய தலைவன் ; நனி நல் கூர்ந்தன னாயினும் 
மிக்க வறுமையுற்றானாயினும் ; பனி மிக - குளிர் மிகுதலால் ; 
புல்லென் மாலை சிறு தீ ஞெலியும் கல்லா இடையன் போல 
புல்லென்ற மாலைப்போ தில் சிறிய தீக்கடை கோலைக் கடைந்து 
தீயுண்டாக்கும் கல்லாத இடை பன் போல ; குறிப்பின் இல்லது 
படைக்கவும் வல்லன் - மனையில் இல்லாததைக் குறிப்பாயறிந்து 
அதனை விரையப் படைத்துக்கொள்ளும் வல்லமையுடையன் ; 
உள்ளது தவச் சிறிதாயினும் - தன்பால் உள்ளது மிகவும் சிறிதாக 
இருப்பினும் ; மிகப் என்னான் - பரிசிலர் மிகப் பலராக 
உள்ளனரே எனக் கருதி மயங்காமல் ; நீள் நெடும் பந்தர் ஊண் 
முறை யூட்டும் இல் 

ல் பொலி மகடூஉப் போல - நீண்ட நெடிய 
பந்தர்க் கீழ் இருத்தி உணவை முறை முறையாகத் தந்து உண் 
பிக்கும் இல்வாழ்க்கையில் பிறந்த மகளைப் போல ; சிற்சில வரி 
சையின் அளிக்கவும் வல்லன் - சில சிலவாக அவரவர் வரிசை 
யறிந்து கொடுக்க வல்லவனாவான் ; உரிதினின் - வரையாக் 
கொடைக்குரிய செல்வக் காலத்தில் ; காவல் மன்னர் 
மூகத்து உகுக்கும் - நாடு காத்தலைச்செய்யும் வேந்தரது பெரு 
மனையின் . புறக்கடையில் எறியப்படும் ; போகுபலி வெண்சோறு 
போல - உயர்ந்த பலியாகிய வெள்ளிய சோற்றைப்போல ; 
தூவுங்கால் தூவவும் வல்லன் -பலரும் கொள்ளுமாறு தரக்கூடிய 
செல்வக் காலத்தில் யாவர்க்கும் வரையாது அள்ளி வழங்கவும் 
வல்லனாவான் ; ( எ - று . ) 

இல்லாப் போழ்தினும் , உள்ளது சிறிதாய போழ்தினும் , உள்ளது 
மிகுதியான போழ்தினும் சீறூர்த் தலைவனது கொடை நலம் அமைந்த 
வாறு கூறியது . கற்பாறை நிறைந்த நிலத்தில் அப்பாறைகளை யுடைத்து 
அரிது முயன்று தோண்டப்பட்ட விடத்தும் அதன்கண் ஊறும் நீரும் 
நன்னீராகாது உவர் நீராயொழி தலின் கல்லறுத் தியற்றிய வல்லு 
வர்க் கூவல் என்றார் . இருள் மயங்கும் அந்திமாலை புல்லென் மாலை 
யெனப்பட்டது . ஒன்று இல்வழி அதன் பொருட்டு இரங்காது அதனை 
முயன்று படைத்துக் 

ஆண்மையுடையார்க் கமைதி 
யாகலின் , இல்லது குறிப்பின் படைக்கவும் வல்லன் என்றார் . 
இல்லது குறிப்பின் என்றதற்கு இல்லாததொன்றனை நல்குமாறு 
குறித்து இரந்தால் என்றுரைப்பினுமமையும் . தன்பால் உள்ளது சிறி 
தாயின் , அதனை இவறுதலின்றி யாவர்க்கும் அவரவர் வரிசைக்குத் திக 
முறைப்படுத்தி வழங்குவதனால் கொள்வார்க்கு வருத்த பயவாமை 
பின் வரிசையின் அளிக்கவும் வல்லன் என்றார் . வரிசை யறிதலின் 
அருமைபற்றி " வல்லன் எனல் வேண்டிற்று . மன்னர் தம்முடைய மனை 
முன்றிலில் பெருஞ்சோறு சமைத்து நமர் பிறரென்று நோக்காது 


கடை 


கொள்வது 


உசு ) 


புறநானூறு 


யாவர்க்கும் வாரி வழங்குவதுபோல இவனும் தன்பால் வருவார்க்கு 
அது தனக்குச் செல்வக் காலமாயின் அக்காலத்தே தன்னிடத்துள்ள 
மிக்க பொருளை வாரி வழங்குவன் என்பார் , தூவவும் வல்லனவன் 
தூவுங்காலே என்றார் . மதவலி நல்கூர்ந்தனனாயினும் படைக்கவும் 
வல்லன் ; சிறிதாயினும் அளிக்கவும் வல்லன் ; உரிதினின் தூவவும் 
வல்லன் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . செல்வக் காலம் கொடைக் 
கடன் இறுத்தற்கு உரிய காலமாகலின் , அதனை உரிது என்றார் . 

விளக்கம் : சீறூர்த் தலைவனது ஊர் வளம் கூற லுற்று , அது 
நல்ல நீர் வளமில்லதென்றும் , அதனால் அங்கு வாழ்பவர் வில்லேந்தி 
வேட்டம் புரிந்து வாழ்பவரென்றும் கூறினார் . களவேர் வாழ்க்கை 
( பெரும்பாண் . 10 ) என்றாற்போல வில்லேர் வாழ் கை யென்றார் . 
பனிமிக்க வழி , இடையன் தன்பால் உள்ள ஞெலிகோல் கொண்டு 
இல்லாத சிறு தீயைப் படைத்துக்கொள்வது போல , தன்பால் இல்லாத 
பொருளை விரைந்தீட்டி வழங்கும் தாளாண்மை மிக்கவன் என்பார் , 
இல்லது படைக்கவும் வல்லன் என்கார் ; என்றது , இல்ல தன் இன்மை 
கூறி யமையான் என்றவாறாம் . படைக்கும் பொருள் சிறிதாயினும் , 
படைக்கும் திறனுடைய ஒடுத்தி படைக்கலுறின் . ஏற்போர் பலராயி 
னும் , அவரது பன்மையை மனங்கொள்ளாது யாவரும் ஏற்றமையுமாறு 
படைத்து மேம்படுமாறு போல் , 

சிற்சில வரிசையின் அளிக்கவும் 
வல்லன் என்றார் . குடநீரட்டுண்ணு மிடுக்கட் பொழுதும் , கடனீரற 
வுண்ணுங் கேளிர் வரினும் , கடனீர்மைகையாறாக்கொள்ளு மடமொழி , 
மாதர் மனை மாட்சி யாள் ( நாலடி . in . அ 2 ) என்று பிறரும் கூறுவது 
காண்க . மன்னர் மனைகளில் , எக்காலத்தும் வருவோர் பலர்க்கும் வரை 

சோறு வழங்குவது மரபு . இடைக்காலத்திலும் இவ்வாறு சோற 
ளித்து வாழ்ந்த செல்வர் பலர் உண்டு . இதனைப் பலியூட்டு என்பது 
வழக்கம் . அது சங்க காலத்துச் செல்வர் மேற்கொண்டிருந்த பெருந் 
தொழில் என்பது இதனால் விளக்கமுறும் . இல்லாக் காலத்தும் சிறிதுள 
தாய காலத்தும் நிலவும் வண்மை கூறவே , செல்வக் காலத்துக் 
கொடை விரித்துரைக்கப்படாதாயிற்று . 


யாது 


கூகூ 2 . விரியூர் நக்கனூர் 
விரியூர் என்பது சேரநாட்டு வள்ளுவ நாட்டி லுள்ளதோர் ஊர் . 
இப்போது மலையாளச் சில்லாவில் இவ் வள்ளுவநாடு ஒந்தாலூகாவாக 
வுளது . 

நக்கன் என்பது இச் சான்றோரது இயற் பெயர் . இப் பாட் 
டொன்றொழிய வேறே இவர் பாடின பாட்டுக்கள் கிடைத்தில . 
சி நூரையுடைய தலைவன ஒருவனுடைய மறமாண்பை எடுத்தோதவந்த 
இவர் , அவனது வேலின் செயலைக் கூறிச் சிறப்பித்துள்ளார் . இப் 
பாட்டின்கண் , அவனது வேல் பிறருடைய வேல் போல்வதன்று ; அது 
பெருந்தகைமையுடையது ; போரில்லாக் காலத்தில் அது புழுதி படிந்து 
ஒரு மூலையிலோ வீட்டின் கூரையில் செருகப்பட்டோ கிடக்கும் ; 
மங்கல மகளிர் பாடிவர , யாழ் இசைப்ப நீர் நிலைக்குச் சென்று நீராடி 
மாலையணிந்து தெருவில் உலாவருவதும் உண்டு ; போர் உண்டாகு 
மாயின் சிறப்புடன் போர்க்களம் நோக்கிச் செல்லும் ; அங்கே வேந் 
தருடைய பெருங்களிறுகளின் முகத்திற் றைத்து உருவிச் செல்லும் 
என்று வியந்து கூறியுள்ளார் . 


மூலமும் உரையும் 


உதாக 


உரை : 


பிறர்வேல் போலா தாகி யிவ்வூர் 
மறவன் வேலோ பெருந்தகை யுடைத்தே 
இரும்புற நீறு மாடிக் கலந்திடைக் 
குரம்பைக் கூரைக் கிடக்கினுங் கிடக்கும் 
மங்கல மகளிரொடு மாலை சூட்டி 
இன்தர லிரும்பையாழொடு ததும்பத் 
தெண்ணீர்ப் படுவினுந் தெருவினுந் திரிந்து 
மண் முழு தமுங்கச் , சல்லினுஞ் செல்லுமாங் 
கிருங்கடற் றானை வேந்தர் 

பெருங் களிற்று முரத்தினுஞ் செலவா னாதே . 
திணையும் துறையு மவை . விரியூர் நக்கனூர் பாடியது . 

பிறர்வேல் போலா தாகி - பிறர் ஏந்தும் வேல் 
போல வன்றி ; இவ்வூர் மறவன் வேல் - இந்த ஊரையுடைய 
மறவனாகிய தலைவனது வேல் ; பெருந்தகை யுடைத்து - பெரிய 
தகைமையினையுடைய தாகும் ; இரும்புறம் நீறும் ஆடி - பெரிய 
இலைப்பக்கம் புழுதி படிந்து ; குரம்பைக் 

கூரைக் 

கலந்து 
இடைக்கிடக்கினும் கிடக்கும் - குடிலின் கூரையில் செருகப்பட்டு 
அதனோடொன்றாய்க கலந்து கிடப்பினும் கிடக்கும் ; 
சூட்டி - மாலையணியப்பெற்று ; மங்கல மகளிர் இன்குரல் இரும் 
பை யாழொடு ததும்ப - மங்கல மகளிரின் இனிய குரலானது 
பெரிய பையிடத்தே வைக்கப்படும் யாழிசையோடு கலந்திசை 
சைக்க ; 
தெண்ணீர்ப் படுவினும் தெருவினும் திரிந்து - தெளிந்த நீருண் 
டாகிய மடுக்களிலும் தெருக்களிலும் ஊர்வலம் சென்று ; மண் 
முழு தழுங்கச் செல்லினும் செல்லும் - பகைவர் நிலத்திலுள் 
ளார் அனைவரும் வருந்தச் சென்றாலும் செல்லும் ; ஆங்கு - அவ் 
விடத்து ; இருங்கடல் தானை வேந்தா பெருங்களிற்று முகத்தினும் 
செலவானாது - பெரிய கடல்போன்ற தானையையுடைய வேந்தர் 
மார்பினும் பெரிய களிற்றியானைகளின் முகத்தினும் சென்று 
பாய் தலில் தப்பாதாகும் ; எ - 

வேல் பெருந்தகையுடைத்து ; என்னை , கிடக்கும் , செல்லும் , செல 
வானாதாகலின் என இயைத்து வினைமுடிவு செய்க . கூரையின் வேறா 
காமல் நீறு படிந்து புழுதிகலந்து காணப்படுதலின் , " கலந்திடைக்கிடப் 
பினும் கிடக்கும் என்றார் . துருவேறிய தனை நீறாடிய தென்றார் . 
ளிர் பாட , யாழ் இசைப்ப , படுவில் நீராட்டி மாலை சூட்டித் தெருவில் 
ஊர்வலம் செல்வதுண்மையின் “ செல்லும் என்றார் . கருவி கருத்தா 
வாயிற்று . முகத்தினும் என்ற எச்சவும்மை வேந்தர் மார்பைத் தழுவி 


மாலை 


மக 


நின்றது . 


விளக்கம் : தென்னார்க்காடு மாவட்டத்தில் . கள்ளக்குறிச்சிப் 
பகுதியில் விரியூ ரென்னுமோரூர் உளது ; ஆயினும் அதன் தொன்மை 


புறநானூறு 


யறிதற்குரிய சான்றொன்றும் கிடைத்திலது வடபெண்ணைக் கரைய 
லும் விரியூரொன்றைப் பன்னிரண்டாம் நூற்றாண்டுக் கல்வெட் 
டொன்று , " ஜயங்கொண்ட சோழ மண்டலத்துப் பாக்கை நாட்டு விரி 
யூர்ப் பெண்ணாற்று வடகரையில் ஸ்ரீசங்கமீச்சுரமுடையார் ( Nell Ins 
No. 108 ) எனக் கூறுகிறது . மாணார்ச் சுட்டிய வாண் மங்கலத் 
( தொல் . புறத் . ங.0 ) துக்கு இளம்பூரணர் இதனைக் காட்டுவர் . " வென்ற 
வாளின் மண்ணல் ( தொல். புறத் . க n ) என்பதனுரையில் , “ ஒன்றென 
முடித்தலால் இருவர் வேற்கும் சிறுபான்மை மண்ணுதல் கொள்க 
என்று கூறி , இதனை யெடுத்துக் காட்டுவர் நச்சினார்க்கினியர் . மங்கல 
மகளிரொடு மாலை சூட்டி யென்றதற்கு , மறக்குடி மகளிர்க்கு மண 
வினை நிகழுமிடத்து வாள் , வேல் முதலியவற்றை நீராட்டி மாலை சூட்டி 
மணம் புரிவதாகிய செயலை எடுத்துக் காட்டுவதும் உண்டு . 


நந ங . மூதின் முல்லை 
இப் பாட்டைப் பாடினோரும் பாடப்பட்டோரும் இன்னாரென்றறி 
யக் கூடவில்லை . குறிஞ்சி நிலத்தின் வழியாகச் சேறற்குச் சமைந்த 
புலவர்களை வேறொரு புலவன் கண்டு அந்நிலத்து வாழும் வேளாண் 
பெருமகன் ஒருவனது மனை நலத்தையும் அவனுடைய பொருள் மாண் 
பையும் இதன் கண் எடுத்தோதுவானாய் , அந்நிலத்து ஊரவர் தம்பால் 
வருவோர் குறிப்பறிந்து உணவு நல்கும் ஒட்பமுடையவரல்லர் ; ஆயி 
னும் நீவிர் அவ்விடம் விட்டு நீங்குதல் கூடாது ; அங்கே தங்குவீராயின் , 
மனையுறையும் மகள் வந்து நீவிர் உண்ணவும் கொள்ளவும் தக்க வரகும் 
தினையும் இல்லையாயினும் , இல்லென்னாது தினைக்கதிரிடத்தே விதைக் 
கென விடப்பட்ட தினையைக் கொணர்ந்தேனும் குற்றி உணவாக்கித் 
தருவள் ; அச்செயலில் தவறாள் . அவள் கணவனான வேளாண் பெரு 
மகன் தன்பால் வேந்தனே வந்தாலும் உண்பது அதுவேயாகும் . அவன் 
போருடற்றிப் பெற்ற பெருவளங்களைப் பாணர் முதலிய பரிசிலர்க்கு 
உதவி விடுவான் என்று கூறுகின்றான் . 

நீருட் பட்ட மாரிப் பேருறை 
மொக்கு ளன்ன பொகட்டுவிழிக் கண்ண 
கரும்பிடர்த் தலைய பொஞ்செங்க்குறுமுயல் 
உள்ளூர்க் குறும்புதற் றுள் நடுவன வகளும் 
தொள்ளை மன்றத் தாங்கட் படரின் 
உண்கென வுணரா வுயவிற் றாயினும் 
தங்கினர் சென்மோ புலவிர் நன்றும் 
சென்றதற் கொண்டு மனையோள் விரும்பி 
வரகுந் தினையு முள்ளவை யெல்லாம் 
இரவன் மாக்க ளுணக்கொளத் தீர் ! தெனக் 
குறித்துமா றெதிர்ப்பை பெறாஅ மையிற் 
குர லுணங்கு விதைத்தினை யுரல்வாய்ப் பெய்து 


மூலமும் உரையும் 


| 


வன 


சிறிது புறப்பட்டன் றோவில் டன்னூர் 
வேட்டக் குடிதொறுங் கூட்டு 

உடும்பு செய் 
பாணி நெடுந்தேர் வல்லரோ டூரா 
வம்பணி யானை வேந்துதலை வரினும் 
உண்பது மன்னு மதுவே 
பரிசின் மன்னுங் குரிசில் கொண் டதுவே . 
திணையும் துறையு மவை ... 

உரை : நீருட் பட்ட மாரிப் பேருறை மொக்குள் அன்ன 
நீர்க்குள் வீழ்ந்த மழையினுடைய பெரிய தாரையாலுண்டாகிய 
குமிழிபோல ; பொகுட்டுவிழிக் 

கண்ண கொட்டைபோன்ற 
விழி பொருந்திய கண்ணையும் ; கரும்பிடர்த் தலைய - கரிய பிடரி 
பொருந்திய தலையையும் ; பெருஞ்செவிக் குறுமுயல் - பெரிய 
செவியையுமுடைய குறுமுயல் ; உள்ளூாக் குறும்பு தல் துள்ளு 

உகளும் ஊருக்குள்ளேயிருக்கும் குறிய பு தலிடத்தே 
துள்ளி விளையாடும் , தொள்ளை மன்றத்து ஆங்கண் படரின் 
வளைகள் பொருந்திய மன்றத்துக்குச் சென்றால் ; உண்கென 
உணரா உயவிறறாயினும் - உண்மின் எனக் குறிப்புணர்ந்துரைப் 
பதல்லாத வருத்தமுடைய தாயினும் , 

நன்றும் 

தங்கினிர் 
சென்மோ - பெரிதும் தங்கிச் செல்வீர்களாக ; புலவீர் - அறிஞர் 
களே ; சென்றதற் கொண்டு சென்றதனால் ; 

மனையோள் 
விரும்பி - மனையவள் விருப்பமுற்று ; வரகும தினையும் உள்ளவை 
யெல்லாம் - வரகும் தினையுமாகத் தன் மனையில் உள்ளவற்றை 
யெல்லாம் ; இரவல் மாக்கள் உணக் கொளத் தீர்ந்தென - இரவலர் 
உண்டதனாலும் கொண்டதனாலும் தொலைந்தனவாக ; குறித்து 
மாறு எதிர்ப்பை பெறாமையின - குறி யெதிர்ப்பைத் தானும் 
பெறமுடியாமையால் ; குரல் உணங்கு விதைத்தினை - கதிரிடத்தே 
முற்றி யுலரவிட்ட விதைத்தினையை ; உரல்வாய்ப் பெய்து - 
உரலிடத்தே பெய்து குற்றி யுண்பிப்பாளே யல்லது ; சிறிது 
புறப்பட்டன்றோ விலள் -சிறிதும் இன்மை கூறி நீவிர் வறிதேகு 
மாறு விடுவாளல்லள் ; தன்னூர் வேட்டக்குடி தொறுங்கூட்டும் -- 
தன்னூரிலுள்ள வேட்டுவர் மனைதோறும் கூட்டப்படும் ; .. 

உடும்பு செய் பாணி நெடுந்தேர் வல்லரோடு - உடும்பின் 
தோலாம் செய்யப்பட்ட கைச்சரடு அணிந்த நெடிய தேரைச் 
செலுத்தவல்ல வீரருடனே ; ஊரா - ஊர்ந்து ; வம்பணி யானை 
வேந்து தலைவரினும் - கச்சணிந்த யானையையுடைய வேந்தர் 
தன்பால் வந்தாலும் ; உண்பது அதுவே -உண்பிப்பது அதுவே 
யாம் ; பரிசில் - அவன் தன்பால் வரும் பரிசிலர்க்கு நல்கும் 


உகாச 


புறநானூறு 


பரிசில் ; குரிசில் கொண்டது - குரிசிலாகிய அவன் பகைவரை 
வென்று பெற்ற பொருளேயாம் ; எ - று . 

புல வீர் மன்றத்துத் தங்கினிர் சென்மோ; சென்றதற்கொண்டு மனை 
யோள் விரும்பி , தீர்ந்தென , பெறாமையின் , புறப்பட்டாறோவிலள் ; 
வேந்து தலைவரினும் உண்பது அது ; பரிசில் குரிசில் கொண்டது எனக் 
கூட்டி வினைமுடிவு செய்க . மன்னும் உம்பும் அசை . பொகுட்டு விழி , 
வன்மையாலும் வடிவாலும் பொகுட்டுப்போலும் விழி . குமிழி நிறமும் 
ஒளியும் பற்றிய உவமமாதலின் , அடுக்கிய தோற்ற மன்று மொக்குள் 
அன்ன கன் , பொகுட்டு விழிக்கன் என இயையும் . எலியும் பிறவும் 
தோண்டிய வளைகள் மிக்க மன்றம் என்றற்கு தொள்ளை மன்றம் 
என்றார் . மன்றம் என்றது புறத்திண்ணை யெனக் கொள்க . வந்த 
விருந்தினரது குறிப்பறிந்து ஓம்புவார் செயல் விருந்தினர்க்கு இன்பம் 
தருவதாகலின் , குறிப்பறியும் திறனில்லாத வேட்டக்குடி மன்றத்தை , 
உண்கென வுணரா வியல் பிற றென்றன் . உணராமை காரியத்தின் 
மேனின் றது . 

உணரார் மனைக்கன் புலவர் விருந்தாதலை விழையா 
ராதலின் , அது செய்யற்க என்பது , உணரா இயல் பிறருயினும் நன்றும் 
தங்கினிர் செனமோ புலவர் என்றாள் . இரத்தல் இழிவெனக் கரு 
தாது மேற்காடலின் , இரவலரை இரடன் மாகள் என்றார் . 
குறித்து மாலு எதிர்ப்பை , குறியெதிர்ப்பை ; அஃதாவது கைம்மாற் 
றுக் கடன் . முற்றிய நினைக்க பிர்களை 

மனைக்கூரையற் கட்டித் 
தொங்கவிட்டுவைப்பது இயல்பாதலால் , 27 பரல்வாய்ப்பெய்து 
சமைத்து மனையோள் விருந்தோம்புவாளாயினள் , புறப்படுதல் - 
வெளியே செல்லவிடுதல் ; வெளிவருதலுமாம் . விரு கனர் உண் 
டொழியுங்காறும் வெளிப்பட்புலன் என்றுமாம் . இரவலர் உண்டதனால் 
ஒரு பகுதியும் தரக் கொண்டதனால் எஞ்சிய பகுதியும் ஆக எல்லாம் 
தாலைந்தமையின் இரவன் மாக்கள் உணக்கொடுத் தீர்ந்தென என் 
றார் . வித்தை யுண்டல் முறையனருயினும் விருந்தோம்பற்கு அதுவும் 
அமையுமெனக் கொடைனளென்பார் , விதைத் தின என விதந் 
தோதினார் ; “ குறித்துமா றெதிர்ப்பை பெருமையின் என்றது , அது 
முறையன்மை யுணரப்பட்டமை குறித்து நின்றது . தனி பேதையே 
நயனில் கூற்றம் . விரகின்மையில் வித்தட்டுண்டன ( புரம் . 22- எ ) 
எனச் சான்றோர் கூறுதல் காண்க . உடும்பு : ஆகு பெயர் . பாணி , கை ; 
ஆகு பெயராற் கைச்சரடு குறித்து நின் ) து . இதனை வம்பென்பதும் 
வழக்கு ; " வம்புகளை வறியாச் சுற்றம் ( பதிற. க ) என்பது காண்க . 
புரவலர் வரினும் இரவலர் வரினும் 

வரினும் விருந்தோம்பற்கள் வேறுபா 
உன்மை காட்டியவாறு . இப் பெற்றி யான் இரவலர் புரவலனாவதற் 
குக் காரணம் கூறுவார் , பரிசில் மன்னும் குரிசில் கொண்டதுவே 
யென்றார் . 

விளக்கம் : புலவர்களை ஆற்றுப்படுத்துகின்றாராதலால் , தொடக் 
கத்தே ஊரினது இயல்பைக் கூறுகின்றார் . ஊர்தொறும் மனைதோறும் 
பரிசிலர் வந்து தங்குதற்கு மன்றங்களுண்மையின் , ஊர்க்குச் செல்லும் 
புலவர்கள் அம் மன்றங்களிற் றங்குவரென்பது கொண்டு , தொள்ளை 
மன்றத் தாங்கண் படரின் என்றார் . மன்றத்தின் பொலிவழிந்த தோற் 
றம் தன்னைக் காண்பார் உள்ளத்தில் அருவருப்பை யுண்டுபண்ணி , 
உணவு வேட்கை யெழாவாறு செய்யுமென்பது தோன்ற , " உண்கென 
வுணரா வுயவிற்றாயினும் என்றார் . தங்கிய வழி , மனைக்குரியவள் 
விரைந்தேற்று விருந்தோம்புவள் என்றற்கு " விரும்பி என்றார் . புறப் 


மூலமும் உரையும் 


உசுரு 


பட்டன்றோ இலள் , புறத்தே செல்ல விடுவாளல்லள் ; தன்பால் இன்மை 
யினைப் புறத்தே நீவிர் அறியச் செய்குவாளல்லள் என்றுரைப்பது 
முண்டு . இஃது இல்லுறை மகளின் நன்மாட்சி யுணர்த்தி நின்றது . 
விதைத்தினையையுண்டல் முறையன்றா நலின் , குறி யெதிர்ப்பை நாடின 
ளெனவும் , அது பெறாமையின் , விருந்தோம்பலோம்பா மடமையினும் 
வித்தட்டுண்டல் குற்றமன்றெனத் தேர்ந்தனளெனவும் அறிக . வித்து 
மிடல் வேண்டுங் கொல்லோ விருந்தோம்பி , மிச்சில் மிசைவான் புலம் 
( குறள் ) என்றது ஈண்டு நினைவு கூரத்தக்கது . விருந்தோம்பி மிச்சில்மிசை 
வான் விருந்து வந்தவிடத்துத் தன்புலத்துக்கு வித்த இடல் வேண்டுங் 
கால்லோ ; அதனையும் விருந்தோம்பற்குச் செல விடுவன் என உரை 
கூறற்கும் இக்குறள் அமையுமாறு காண்க . புலவர்களாகிய உம்மையே 
யன்றி , நாடாளும் பெருவேந்தர் வரினும் அவரையும் இவ்வாறே உண் 
பிக்கும் இயல்பினன் அவள் கணவன் என்றார் . இத்துணை யெளியோ 
னாகிய மனைக் கிழவன் வேந்தன்பால் மாராயமாகப் பெறும் பரிசில் 
களைத் தனக்கென வோம்பாது பரிசிலர்க்கு நல்கி மேம்படுமியல்பினன் 
என்பது விளங்க , பரிசில் 

மன்னும் 

குரிசில் கொண்டதுவே 


( 


யென்றார் . 


கூந . ச . மதுரைத் தமிழக் கூத்தனர் 
சிலப்பதிகார வுரையில் அடியார்க்கு நல்லார் ( சிலப் . ... : க 2 ) இரு 
வகைக் கூத்தாவன ; 

வசைக் கூத்து , புகழ்க் கூத்து , வேத்தியல் 
பொதுவியல் ; வரிக் கூத்து வரிசாந்திக் கூத்து , சாந்திக் கூத்து , 
விநோதக் கூத்து ; ஆரியம் தமிழ் : இயல்புக் கூத்து : தேரிக் கூத்தெனப் 
பல்வகைய . இவை விரிந்த நாற்களிற்காண்க என் மனர் .இதனால் கூத்து 
ஆரியக் கூத்து , தமிழ்க் கூத்து என இருவகைப்படுமென்றும் , இவ்வகை 
களின் இயல்புகள் விரிந்த நூல்களிற் காணப்படுமென்றும் அறிகின் 
றோம் . ஆயினும் விரிந்த நூல்கள் இப்போது இறந்தன .உலக வழக்கில் 
" ஆரியக் கூத்தாடினாலும் காரியத்கிற் கண்ணாயி ருக்க வேண்டும் என் 
றொரு பழமொழி யுண்டு . ஆதலால் , ஆரியக் கூத்தும் தமிழ்க் கூத்தும் 
வழக்கிற் பயின்று வந்தன என்பது பெற்றாம் . முதற் குலோத்துங்க 
சோழன் காலத்தில் கும்பகோண வட்டத்து மானம்பாடியிலுள்ள நாக 
நாதசாமி கோயிலில் உண்டான கல்வெட்டொன்று , அங்கே விக்கிர 
மாதித்தன் திருமுதுகுன் றானை விருதராச பயங்கர 

ஆசாரியன் 
என் 

றொரு கூத்தன் இருந்தானென்றும் . மிழலை நாட்டு வீரநாராயண 
புரத்துக் கயிலாயமுடைய மகாதேவர்க்குரிய சித்திரை விழாவில் ஐந்து 
முறை தமிழக் கூத்தாடவேண்டுமென்றும் , அதற்காக அவனுக்கு 
நகரத்தாரும் கோயிலார்களும் கூடி நாகன்பாடி- ( மானம்பாடி- ) யென்ற 
வூரிற் சில நிலங்களைக் கூத்தாட்டுக் காணியாகக் கொடுத்தன ரென்றும் 
கூறுகிறது . ( A. R. No. of 1931-32 . ) பண்டை நாளில் 

மதுரை 
யிலிருந்து தமிழ்க்கூத்து வகையிற் சிறந்து விளங்கிய சான்றோர் 
தமிழ்க்கூத்த ரெனப்பட்டார் . இச்சிறப்பு மிகுதியால் இச் சான்றோ 
ருடைய இயற் பெயர் மறைந்துபோக , தமிழக்கூத்தர் என்ற பெயரே 
நிலவுவதாயிற்று . மதுரைத் தமிழக்கூத்தன் நாகன் தேவனாரென்று 
வேறொரு சான்றோர் பெயர் தொகை நூல்களிற் காணப்படுகின்றது. 
அவர் பெயரைக் காண்போர் அவர் மதுரைத் தமிழக்கூத்தனா 
நாகனாரென்றும் , அவருக்கு மகனே மதுரைத் தமிழக் கூத்தன் நாகன் 
தேவனாரென்றும் கருதுவர் . தமிழக்கூத்தன் நாகன் தேவன் என்ற 
சான்றோர் பெயரால் சோழநாட்டு நாகன்பாடி தோன்றியிருக்குமென 


உகசா 


புறநானூறு 


நினைத்தற்கு இடமுண்டாதலால் , மதுரைத் தமிழ்க்கூத்தன் என்பாரைப் 
பாண்டி நாட்டுச் சான்றோரென்றும் , தமிழ்க்கூத்தன் நாகன் தேவனா 
ரைச் சோழநாட்டுச் சான்றோரென்றும் மதுரை யென்பது ஏடெழுதி 
னோரால் நேர்ந்த கைப்பிழை யென்றும் தெளியவேண்டும் . இந் நூலைத் 
தொகுத்தோர் இவரை மதுரைத் தமிழக்கூத்தனாரென்றே குறித் 
துள்ளார் . இவர் பாடியனவாக வேறே பாட்டுக்கள் இல்லை . இவ்வொரு 
பாட்டும் சிதைந்து கிடக்கிறது . இதுவும் மூதின் முல்லைப் பாட்டாகும் . 
இதன்கண் 

வேந்தனொருவனுடைய ஊரியல்பு கூறி , அவ்வூர் வாழும் 
தலைவன் தனக்குரிய கொடை நலத்தால் மேம்பட்டுப் பரிசிலர்க்குப் 
பொற்பட்டமணிந்த யானைகளை வழங்குவதில் தவறுவதிலன் என்றும் , 
அவன் மனைவி தனக்குரிய விருந்தோம்புந் துறையில் சிறந்து பாணர்க் 
கும் ஏனைப் பரிசிலர்க்கும் பேருணவு தந்து பேணுவதில் பிழை 
படுவதிலள் என்றும் கூறுகின்றார் . 

காமரு பழனக் கண்பினன்ன 
தூமயிர்க் குறுந்தா ணெடுஞ்செவிக் குறுமுயல் 
புன்றலைச்சிறா அர் மன்றத் தார்ப்பிற் 
படப்பொடுங் கும்மே ...... பின்பு ...... 

றூரே மனையோள் 
பாண ரார்த்தவும் பரிசில ரோம்பவும் 
ஊணொலி யரவமொடு கைதூ வாளே 
உயர்மருப் பியானைப் புகர்முகத் தணிந்த 
பொலம் புனையோடை . 

........ ப் 
பரிசில் பரிசிலர்க் கிய 

உரவுவேற் காளையுங் கைதூ வானே . 
திணையும் துறையு மவை . மதுரைத் தமிழக்கூத்தனுர் பாடியது . 

காமரு பழனக் கண்பின் அன்ன - அழகிய நீர் 
நிலைகளில் வளர்ந்திருக்கும் சண்பங் கோரையின் கதிர்போன்ற ; 
தூமயிர்க் குறுந்தாள் நெடுஞ்செவிக்குறு முயல் - தூய மயிரடர்ந்த 
குறுகிய கால்களையும் நெடிய காதுகளையுமுடைய குறுமுயல் ; 
புன்றலைச் சிறாஅர் மன்றத் தார்ப்பின் - புல்லிய தலையையுடைய 
சிறுவர்கள் மன்றத்தின்கண் விளையாடுவோர் செய்யும் ஆரவாரத் 
துக் கஞ்சி ; படப்பு ஒடுங்கும் - வைக்கோற் 

வைக்கோற் போருக்குள்ளே 
பதுங்கும் ; 

பின்பு வேந்தனூர் - வேந் தனது ஊர் ; 
மனையோள் பாணர் ஆர்த்தவும் - மனையவள் பாணர்களை யுண் 
பிக்கவும் ; பரிசிலர் ஓம்பவும் - பரிசிலராகிய புலவர் முதலாயி 
னாரை வரவேற்றுப் புறந்தரவும் ; ஊணொலி யாவமொடு 
கை தூவாள் - அவர்கள் உண்பதனாலுண்டாகும் 

ஆரவாரத் 
திடையே அச் செயலிற் கையொழியாளாயினாள் ; உயர் மருப்பு 
யானைப் புகர் முகத்து அணிந்த பொலம்புனை யோடை - உயர்ந்த 


உரை : 


2 காஎ 


மூலமும் உரையும் 


my . 


( வ 


கோடுகளையுடைய 

யானைகளின் புள்ளிபொருந்திய முகத்தில் 
அணியப்படும் பொன்லைாகிய 

பட்டம் ; 

பரிசில் 
பரிசிலர்க்கீய - பரிசிற் பொருளைப் பரிசிலர்க்கு வழங்குதலின் ; 
உரவு வேல் காளையும் கை தூவான் - வலி பொருந்திய வேலையுடைய 
காளையாகிய அவள் கணவனும் கையொழியான் ; 67 

கண்பைச் சண்பங் கோரை யென்பர் நச்சினார்க்கினியர் ; இக் 
காலத்தில் இதனைச் சம்பு என்பர் ; ஈண்டு : ஆகுபெயர் . பழனம் , மருத 
நிலமுமாம் . தூமயிரென்றது , மென்மை யுடைமைபற்றி , படப்பைக் கண் 
தாகுக்கப்பட்டிருத்தலின் , வைக்கோற் போர் படப்பு எனப்பட்டது . 
கைதூவல் - ஓய்ந்து செயலறுதல் . உயர் மருப்பு யானை யென்றது , 
பகைவருடைய யானைகளை . அவற்றின் ஓடைப் பொன்னைப் பாணர் 
முதலியோர்க்கு வழங்குவது மரபு . ஒன்னார் யானை யோடைப் பொன் 
காண்டு , பாணர் சென்னிப் பொலியத் தைஇ ( புறம் . கஉசு ) என்று 
சான்றோர் கூறுவது காண்க . முயல் படப்பொடுங்கும் ; மனையோள் 
கைதூவாள் ; காளையும் கைதூவான் என வினை முடிவு செய்க . 

விளக்கம் : ஊரியல்பு கூறுவார் , சிறுவர் மன்றத்திலிருந்து 
ஆர்ப்பராயின் , அது கேட்டுக் குறுமுயல் அஞ்சிப் படப்பைக்கண் 
ஒடுங்கும் என்றார் ; பாணர் ஆர்த்தலாவது, பாணர்க்கு உணவும் கள்ளும் 
தந்து உண்பித்தல் . பொருநர் , கூத்தர் முதலிய பரிசிலர்க்கு அவர் 
வேண்டுவன நல்கிச் சிறப்பித்தலை , 

பரிசிலரோம்பல் என்றார் . 
ஊணொலியரவம் , உண வினை யுண்போரால் உண்ணுங்காலுண்டாகும் 
ஆரவாரம் . உரவு வேல் காளை யென் , 

மறத்துறையால் பொரு 
வீட்டுவன் என்பதுபட 

காளையாவான் மறத்துறையாற் 
பொருளீட்டுபவன் . 

கூகூரு . பாங்குடி கிழார் 
மாங்குடிகிழார் முல்லை நிலத்துச் சிற்றூரொன்றில் வாழும் மக்க 
ளுடைய வாழ்க்கைக் கூறுகளை அவரணியும் பூவும் உண்ணும் உணவும் , 
அவரிடை நிலவும் குடிவகையும் பரவுங் கடவுள் நிலையும் இப்பாட்டின் 
கண் வகுத்தோதுகின்றார் . ஒர் ஊரில் வாழ்பவர் தம் கூற்றிலே நின்று 
வாழ்வாங்கு வாழ்ந்து மேம்படுவதும் வாகைத்திணையின்பாற் படுவ 
தாகலான் , இப்பாட்டும் வாகைப்பாட்டாய் மூதில் முல்லைத் துறைக் 
குரிய தாய்த் தொகுக்கப்பட்டது . முல்லை நிலத்தூர் குடியெனவும் 
வழங்கும் . இச் சிறு குடியில் வாழ்வோர் குரவும் தளவும் குருந்தும் 
முல்லையும் என்ற பூக்களை யணிவர் ; அவர்க்கு உண வாவன வரகு , தினை , 
கொள் , அவரை யென்ற நான்கு மாகும் ; அவரிடையே நிலவும் குடிவகை 
துடியன் , பாணன் , பறையன் , கடம்பன் என்ற நான்குமாகும் . இவ்வாறு 
பலவகைப் பூவணிதலும் , உணவுண்டலும் , குடிவகை கோடலும் இல் 
சிறுகுடியிலுள்ளார்க்கியல்பாயினும் , கடவுள் வழிபாட்டில் மட்டில் பல் 

கோடல் இயல்பன்று . ஒரு கடவுளையே வழிபடுவர் . 
கடவுள் தானும் கன்னின்ற பெருவீரராகும் . இவற்றை ; இச் சிறு 
பாட்டிற் காணலாம் . இதுவும் தொடக்கப் பகுதியில் சிறிது சிதைந்து 
வீட்டது . 

அடலருந் துப்பின் ......... 
குரவே தளவே குருந்தே முல்லையென் 


நின்றது . 


உசிர் அ 


புறநானூறு 


க 


50 


. 


றிந்தான் கல்லது பூவுமில்லை 
கருங்கால் வரகேயிருங்கதிர்த் தினை யே 
சிறுகொடிக் கொள்ளே பொறிகிள ரவரையொ 
டிந்தான் கல்ல துணாவு மில்லை 
துடியன் பாணன் பறையன் கடம் னென் 
றிந்தான் நல்லது குடியு மில்லை 
ஒன் தெவ்வர் முன்னின்று விலங்கி 
பாவிறந்து மருப்பம் களிறெறிந்து வீழ்ந்தெனக் 
கல்லே பரல்னல்லது 

செல்.ஓ தத்துப் பரவுங் கடவுளு மிலவே . 
திணையும் துறையு மவை . மாங்குடிகிழார் பாடியது . 

அடலருந் துப்பின் - வெல்லற்கரிய வலியினையுடைய 

குரவே தளவே குருந்தே மூல்லை யென்ற இந் நான் கல் 
லது பூவும் இல்லை குரவ மலரும் தளவு மலரும் குருந்த மலரும 
முல்லை மலரும் என்று சொல்லப்பட்ட இந்த நால்வகைப் பூவல் 
லது வேறு பூக்கள் இல்லை ; கருங்கால் வரகு இருங்கதிர் ததினை - 
கரிய காலையுடைய வரகும் பெரிய கதிரையுடைய தினையும் ; சிறு 
கொடிக்கொள் பொறிகிளர் 

அவரை - சிறிய 

கொடியாகிய 
கொள்ளும் பொறிகளையுடைய அவரையும் ; இந்கான கலலது 
உணாவும் இல்லை - இந்த நான்குமனறி உணவுப்பொருள வேறே 
யில்லை ; துடியன பாணன் பறையன் கடம்பன் என்ற இந்நான் 
கல்லது குடியும் இல்லை - துடியன்குடி பாணன்குடி பறையன்குடி 
கடம்பன்குடி சொல்லப்பட்ட 

நால்வகைக் 
குடிகளன்றி வேறு குடிகள் இல்லை ; ஒன்னாத் தெவ்வர் 
முனனின்று 

விலங்கி - மனம் ஒன்றாத பகைவர் முன்னே 
அஞ சாது நின்று அவர் மேற்செலவைக் குறுக்கிட்டுத் தடுத்து ; 
ஒளிறு ஏந்து மருப்பின் களிறு எறிந்து வீழந்தென - விளங்கு 
கின்ற உயர்ந்த கோட்டினையுடைய யானைகளைக் கொன்று தாமும் 
விழுப்புண்பட்டு வீழ்ந்திறந் தாராக ; கல்லே பாவின் அல்லது . 
அவர் பெயரும் பீடும் எழுதி நட்ட கல்லைக் கடவுளாகக் கருதி 
வழிபடுவ தல்லது ; நெல் உகுத்துப் பரவும் கடவுளும் இல - 
நெல்லைச் சொரிந்து வழிபடும் கடவுள் வேறேயில்லை ; எ 

பூவகையும் உணாவகையும் குடிவகையும் கடவுள் வகையும் வேறு 
பிறவுளவாயினும் அவை இந்நாட்டில் இல்லையென விதந்தோதியவாறு . 
பூவைக் குரவு முதலியவற்றோடும் உணாவை வரகு முதலியவற்றோடும் 
குடியைப் பாணன் முதலியவற்றோடும் கூட்டுக . கொள்ளுச் செடியா 
யினும் சிறு சிறு கொடியுடைமையின் , சிறு கொடிக் கொள் என்றார் . 
மக்கள் வலி யெல்லையைக் கடந்துள்ள கடவுளை விலக்கி நடுகல்லைக் 


யென்று 


மூலமும் உரையும் 


2.சர் JE 


குரவே 


கடவுளாகப் பரவுவதற்குக் காரணம் கூறுவார் , ஒன்னாத் தெவ்வர் 
முன்னின்று விலக்கி , யொளிறேந்து மருப்பிற் களிறெறிந்து வீழ்ந் 
தெனக் கல்லே பரவினவ்லது என்றார் . ஈண்டு நெல்லென்றது . நெற் 
பொரியினை . வேலன் புனைந்த வெறியயர் களந்தொறும் , செந்நெல் 
வான்பொரி சிதறி , ( குறுந் . ( அ ) என்று சான்றோர் கூறுதல் காண்க . 
விளக்கம் : 

பல்வேறு பூக்களும் உண்டெனினும் , மக்களால் சிறப் 
பாக அணியப்படுவன இந்நான்குமே யென்றற்கு , வ தளவே 
குருந்தே முல்லை யென்ற இந்நான் கல்லது பூவும் இல்லை என்றார் . 
குரவே தளவே " என்ற பாடம் அச்சுப் பிரதியில் இல்லை. உணவாகும் 
சிறப்புப்பற்றி வரகு முதலியவற்றை முறையே கருங்கால் வரகெனவும் , 
இருங்கதிர்த் தினையெனவும் , சிறுகொடிக் கொள்ளெனவும் , பொறிகிளர் 
அவரை யெனவும் சிறப்பித்தார் . குடிவகையில் வேளாளரும் வணிகரும் 
அரசரும் அந்தணருமெனப் பொதுவகையில் பல குடிகள் இருக்கின்றன 
வெனினும் , மேலே கூறிய பூவணிந்து வரகு முதலியவற்றைக் கொடை 
யாகப் பெற்றுண்ணும் வகையில் சிறந்த குடிகளாதலின் துடியன் 
முதலாயினாருடைய குடிகளை யெண்ணி , " இந்நான் கல்லது குடி.யுமில்லை 
என்றார் . மறங்கிளர் வித்துப் புகழ்பாடிச் சிறப்பெய்துவித்தலின் , 
அணியோடும் உணவோடும் ஒன்றாக நால்வர் குயினையும் எண்ணி 
யுரைத்தார் . அணியப்படுவனவும் , உண்ணப் படுவனவும் , புரக்கப் 
படுவனவும் கூறினமையின் , பரவப்படுவன நடுகற்களன்றி வேறே 
கடவுளில்லை யென்றார் . 


> 


Fடஙசு . 


பரணர் 


ஆசிரியர் பரணர் முதலிய சான்றோர் , நாட்டில் போர் நிகழுங்கால் 
பல நல்ல ஆடவர் உயிரிழப்பதால் நாடு சீரழிவதும் பொருட் குறைவும் 
பசியும் பிணியுந்தோன்றி உயிர்கட்கு உலக வாழ்வைத் துன்ப நிலைய 
மாக்குவதுங் கண்டு போர்கள் நிகழாதவாறு வெளிப்படையாகவும் 
குறிப்பாகவும் போர்க்குரிய தலைமக்கட்கு வேண்டுவன அறிவுறுத்துவர் . 
போர்கள் உண்டாதற்குரிய ஏதுக்களுள் மகட்கொடை வேண்டிய 
வேந்தர்க்கு மகண் மறுத்தலும் அதுவே வாயிலாகப் போருண்டாதலும் 
கண்டு வருந்திப் பல வகையாகப் பாடியிருக்கின்றனர் . ஒரு வேந்தன் 
பிறனொருவன் மகளை மணஞ்செய்து கொடுக்குமாறு வேண்டுகின்றான் . 
இவ் வேந்தன் வெஞ்சினமுடையவன் . மகளைக் கொடுத்தற்குரிய 
தந்தை வெஞ்சின முடைமை முதலிய ஏதுக்களைக் கருதி மகட்கொடை 
மறுக்கின்றான் . அவனுடனிருக்கும் மறவர் தாமும் மறுத்தற்குத் 
துணையாகின்றனரேயன்றி , நேர்தற்குத் துணையாகாது வாய் வாளாதிருக் 
கின்றனர் . வேட்ட வேந்தன் சினங்கொண்டு போர்ப்பறை முழக்கு 
கின்றான் . ஊரிற் பெருங் கலக்க முண்டாகிறது . மகளைப் பெற்ற தாயும் 
தன் கணவற்கு வேண்டுவன கூறிப் போரைத் தடுக்குங் குறிப்பால் 
ஒன்றும் கூறாளாய் அவன் விரும்பியதையே தானும் விரும்புகின்றாள் ; 
அவளை மகள் வளர்த்துச் சிறந்தாளென்னாது பகை வளர்த்துப் பண்பில 
ளென்பதால் , பண்பில் தாய் அறனிலள் என்று இப்பாட்டிற் கூறு 
கின்றார் . 

வேட்ட வேந்தனும் வெஞ்சினத் தினனே 
கடவன கழிப்பிவ டந்தையுஞ் செய்யான் 
ஒளிறுமுகத் தேந்திய வீங்குதொடி மருப்பிற் 


11 


உ TO 


புறநானூறு 


களிறுங் கடிமரஞ் சேரா சேர்ந்த 
ஒளிறுவேன் மறவரும் வாய்மூழ்த் தனரே 
இயவரு மறியாப் பல்லியங் கறங்க 
அன்னோ, பெரும்பே துற்றன்றிவ் வருங்கடி மூதூர் 
அறனிலண் மன்ற தானே விறன்மலை 
வேங்கை வெற்பின் விரிந்த கோங்கின் 
முகைவனப் பேந்திய முற்றா விளமுலைத் 
சுகைவளர்த்தெடுத்த நகையொடு 
பகைவளர்த் திருந்தவிப் பண்பி றாயே . 
திணை : காஞ்சி . துறை : மகட்பாற் காஞ்சி . பரணர் பாடியது . 

வேட்ட வேந்தனும் வெஞ்சினத்தினன் - மகட் 
கொடை . விரும்பிய வேந்தனும் வெவ்விய சினமுடையன் ; கட 
வன கழிப்பு இவள் தந்தையும் செய்யான் - செய்யத்தக்க கடமை 
களைச் செய்தலை இவள் தந்தையும் செய்ய விரும்புகின்றிலன் ; 
ஒளிறு முகத்து ஏந்திய வீக்குதொடி மருப்பின் - விளங்குகின்ற 
முகத்தின்கண் உயர்ந்துள்ள பெரிய தொடியணிந்த கோட்டினை 
யுடைய ; களிறும் கடிமரம் சேரா - களிறுகளும் கடிமர த்தைச் 
சேர்ந்து நில்லாவாயின ! சேர்ந்த ஒளிறு வேல் மறவரும் வாய் 
மூழ்த் தனர் - வேந்தனும் தந்தையுமாகிய இருவரையும் சேர்ந் 
துள்ள விளங்குகின்ற வேலேந்திய வீரரும் வாய்மூடி யொன்றும் 
உரையாடாராயினர் ; இயவரும் அறியாப் பல்லியம் கறங்க 
வாச்சியக்காரராலும் அறியப்படாத பல வாச்சியங்கள் 
முழங்க ; இவ்வருங்கடி மூதூர் பெரும் பேதுற்றன்று - இந்தக் 
கடத்தற்கரிய காவலையுடைய பழைமையான வூர் பெரிய பேதுற 
வினையெய்தியுள்ளது ; அன்னோ - ஐயோ ; விறன்மலை வேங்கை 
வெற்பின் - விறல்படைத்த மலையாகிய வேங்கை மலையின்கண் 
விரிந்த கோங்கின் முகைவனப் பேந்திய முற்றா இளமுலை - 
பூவிரிந்த கோங்க மரத்தினுடைய அரும்பினது வனப்புடைய 
முதிராத இள முலையினையுடைய மகளது ; தகை வளர்த்தெடுத்த 
ககையொடு - அழகு மிக வளர்த்தலால் உண்டாகிய மகிழச்சி 
யினையும் ; பகை வளர்த்திருந்த பண்பில் தாய் - ஊர்க்குப் 
பகைவர் மிகவுளராக இருத்தலால் பண்பின்மையினையுமுடைய 
இத் தாய் ; அறன் இலள் மன்ற - அறப்பண்பில்லாள் , ஒருதலை 
யாக , எ 

வேந்தன் சினத்தினன் ; தந்தை செய்யான் ; களிறு சேரா ; மறவர் 
வாய் மூழ்த்தனர் ; ஊர் பேதுற்றன்று ; தாய் அறனிலள் எனக் கூட்டி 
வினை முடிவு கொள்க . வேந்தற்குச் செய்யக்கடவனவும் , மகட்கொடை 
வேண்டினார்க்குச் செய்யக்கடவனவும் அடங்க , 


- 


. 


" கடவன 


எனப் 


உஎக 


4 


6 


உரு மறியாப் 
மூலமும் உரையும் 
பட்டன . மகட்கொடையும் பெற்றோர்க்குச் செயற்குரிய கடனாம் , 
உற்றார்க்குத் தம் மகளைக் கொடுத்து உரியராக்குவது பெற்றோர்க்குக் 
கடனாதலின் , அதனைச் செய்யாது தாழ்ப்பது குறித்து , “ சடவன கழிப் 
பிவள் தந்தையும் செய்யான் என்றார் . களிறுகளும் காவல் மறவரும் 
போர்க்கு உடன்பட்டு நிற்குமாறு தோன்ற , களிறுங் கடிமரஞ் சேரா 
சேர்ந்த ஒளிறு வேன் மறவரும் வாய் மூழ்த்தனர் என்றும் கூறினார் . 
பல்லியம் என்றார் . பேதுறவு , கலக்கம் ; மயக்குமாம் . மகட்கொடையை 
விரும்பித் தந்தை தன்னையரை அதற்குடன்படச் 

செய்யாமையும் 
போர்க்குரியராதலைத் தடாமையும் அறனிலள் என்றற்கு ஏதுவாயின . 
அறப்பண்பில்லாது மறப்பண்பேயுடையளென்றற்குப் பண்பில் தாய் 
என்றார் . வேங்கைாலை , தமிழ் நாட்டிலுள்ள மலைகளுள் ஒன்று ; அருவி 
வேங்கைப் பெருமலை ( குறுந். கசு ) என்று அள்ளூர் நன்முல்லையாரும் 
கூறுவர் . வேங்கை மரங்கள் மிக வளர் தலாலும் . வேங்கைப் புலிகள் 
வாழ்வதாலும் இம் மலை வேங்கைமலை யெனப்பட்டதெனக் கருதுதலு 
முண்டு . முற்றா இளமுலை யென்றது , பெதும்பைப் பருவ மெய்திய 
அணிமைச் செவ்வியுடையளென்பதைத் தோற்றுவித்து 

நிற்கிறது ; 
இஃது அன்மொழித்தொகை . மகளழகு கதிர்த்துத் தோன்றிக் காண் 
பார்க்கு மகிழ்ச்சி மிகுவித்தலின் , 

வளர்த்தெடுத்த நகை 
யென்றார் . வளர்த்தென்னும் வினையெச்சம் முன்னது 

காரணப் 
பொருட்டு ; பின்னது காரியப் பொருட்டு . 

விடக்கம் : மகட்பாற் காஞ்சியாவது , ஏந்திழையாள் தருகென் 
னும் , வேந்தனொடு வேறு நின்றன்று ( பு . வெ . மா . ச : உச ) என வரும் . 
" வேட்ட வேந்தனும் வெஞ்சினத்தனன் என்றது , மகண் மறுத்த வழி , 
வெவ்விய சினங் கொண்டு போர் செய்தல் ஒரு தலையென்பது குறித்து 
நின்றது . போர்க்குச் செல்லும் களிற்றின் மருப்புக்குத் தொடியணிதல் , 
செயற்கை வலியூட்டற்கு . தந்தையும் , களிறும் , மறவரும் இருக்கும் 
நிலையின விதந்தோதியது மகண் மறுக்கும் தந்தையும் போர்ச்குச் சமைந் 
திருக்கின்றானென்பதை யுணர்த்தி நின் 

றது . பகைவளர்த்திருந்தா 
ளென்றற்கேற்பப் பண்பில் தாய் என்றார் . இம்மகளைப் பெறாதிருந்தா 
ளாயின் , இப் போர் நிகழ்ச்சிக்கேதுவின்றா மென்பதுபற்றி இவ்வாறு 
கூறின ராதலின் பண்பில் தாய் என்றது குறிப்பு மொழியாயிற்று . 


4 


வகை 


F எ . கபிலர் 
ஆசிரியர் கபிலர் இப் பாட்டின்கண் சோழநாட்டுத் தலைவன் ஒருவன் 
ஊருக்குச் செல்லுகின்றார் . அவனுடைய அருமை மகள் தன் பேதைப் 
பருவங்கடந்து பெதும்பைப் பருவமெய்தி இற் செறிக்கப்படும் இயல் 
பினளாகின்றாள் . அச் செய்தி ஊர் முழுவதும் பரவுகிறது . சூழவுள்ள 
நாட்டிலும் படர்கிறது . அவளுடைய குடி நலனும் மெய்ந்நலனும் அறிவு 
நலனும் யாவராலும் புகழ்ந்து பேசப்படுகின்றன . இச் செய்திகளை 
ஆசிரியர் கபிலர் அறிகின்றார் . இப் பாட்டின்கண் கபிலர் அப்பெண்ணின் 
தந்தையின் இயல்பும் தன்னயர் இயல்பும் கண்டு , இச் சோணாட் 
டண்ணல் பேராரவாரமுடையன் ; இவளுடைய தன்னயர் போர் செய் 
சிறந்த நெடுவேலைப் பற்றிக் குருதிபடிந்த தலையினையுடையராய் மறமிக் 
குள்ளனர் ; வேந்ததும் ஒருவர் பின் ஒருவராய் 

மகட்கொடை 
வேண்டிய 

வண்ணமிருக்கின்றனர் , இவளை மணஞ்செய்துகொள்ளும் 
பேறுடைய வேந்தர் யாவரோ . அது காண்டற்குரியது என 
கின்றர் . 


சைக் 


உஎ . 


புறநானூறு 


கக 


ஆர்கலி யினனே சோணாட் டண்ணல் 
மண்ணாள் செல்வ ராயினு மெண்ணார் 
கவிகை வாள்வலத் தொழியப் பாணரிற் 
பாடிச் சென்றார் வரறோ றகமலர் 
பீத லானா விலங்குதொடித் தடக்கைப் 
பாரி பறம்பிற் பனிச்சுனை போலக் 
காண்டற் கரிய ளாகி மாண்ட 
பெண்மை நிறைந்த பொலிவொடு மண்ணிய 
துகில்விரி கடுப்பு நுடங்கித் தண்ணென 
அகிலார் நறும்புகை யைது. சென் றடங்கிய 
கபில நெடுநகர்க் கமழு நாற்தமொடு 
மனைச்செறிந் தனளே வாணுத லினியே 
அற்றன் றாகலிற் றெற்றெனப் போற்றிக் 
காய்நெற் கவளந் தீற்றிக் காவுதொறும் 
கடுங்கண் யானை காப்பன ரன்றி 
வருத லானார் வேந்தர் தன்னையர் 
பொருசமங் கடந்த வுருகெழு நெடுவேற் 
குருதி பற்றிய வெருவரு தலையர் 
மற்றிவர் மறனு மிற்றாற்றெற்றென 
யாரா குவர் கொ றாமே நேரிழை 
உருத்த பல்கணங் கணிந்த 
மருப்பிள வனமுலை ஞெமுக்கு வோரே . 
திணையும் துறையு மவை . 

கபிலர் பாடியது . 

சோனாட்டண்ணல ஆர்கலியினன - சோணாட்டுத் 
தலைவன் நிறைந்த ஆரவார ததையுடையன் ; மண்ணாள் செல்வ 
ராயினும் - நிலவுலக ததையாளும் அரசியற் செலவமுடையராயி 
னும் , எண்னார் - அதனை பெண்ணராய ; கவிகை வாள் வலத்து 
ஒழிய - இடக்கவிந்த தம்முடைய கையில் வலமுண்டாக ஏந்தும் 
வாளை 

பாணரிற் பாடிச் சென்றார் பாண்மக்கள் 
போலப் பாடி வாதோர் ; வால் தோறு அகம் மலர்பு - வருந் 
தேர் றும் மனமலர் விரிந்து ; / தல் ஆனா கொடுத் தலமையாத; 
இலங்கு தொடித தடக்கை - விளங்குகின்ற தொடியணிந்த 
கைமையுடைய , 

பாரி பறம்பின் பனிச்சுனை போல 
வேள் பாரியின் பதமபு மலையிலுள்ள குளிர்ந்த சுனைநீர் போல ; 
காண்டற் கரியளாகி - பிறர் காண்பதற்கு அரியவளாய் ; மாண்ட 
பெண்மை நிறைந்த பொலிவோடு - மாட்சிமையுற்ற பெண்மை 


உரை : 


நீக்கி ; 


மூலமும் உரையும் 


உஎ 


- 


+ 


நலம நிறைந்த பொற்புடனே ; மண்ணிய துகில்விரி கடுப்ப 
நுடங்கி - கழுவப்பட்ட துகிலை விரித்த வழி அது நுடங்குவது 
போல நுடங்கி ; தண்ணென அகிலார் நறுமபுகை ஐது சென்று 
அடங்கிய - தண்ணென்று அகிற் கட்டையினின் றெழுந்த நறிய 
புகையானது மெல்லச் சென்று படிந்த ; கபில நெடு நகர்க் 
கமழும் நாற்றமொடு - கபிலநிறம் பெற்ற நெடிய மனைமுழுதும் 
கமழும் மணம் பொருந்திய ; மனைச் செறிந்தனள் வாணுதல் 
இல்லிடத்தே செறிக்கப்பட்டாள் ஒளி பொருந்திய நுதலையுடைய 
வள் ; இனி- இப்பொழுது ; அற்றன்றாகலின் - அத்தன்மைக்கிடமன் 
ஈதலால் ; தெற்றெனப் போற்றி - தெளிவாக வோம்பி ; காய்நெல் 
கவளம் தீற்றி - விளைந்த நெல்லிடத்துப் பெற்ற அரிசியாலுண்டா 
கிய கவளத்தை யுண்பிதது ; காவுதொறும் காக்கள் தோறும் ; 
கடுங்கண் யானை காப்பனா அன்றி - வன்கண்மையையுடைய 
யானைகளைக் காப்பதல்லது ; வருதல ஆனார் வேந்தர் -வருதலமை 
யாா வேந்தர்கள் ; தன்னையர் இவளோடு உடன்பிறந்தவர்கள் ; 
பொருசமம் கடந்த உருகெழு நெடுவேல் - பொருகின்ற போரை 
வஞ்சியாது செய்து வென்ற உட்குப் பொருந்திய நெடிய வேலை 
யும் ; குருதி பற்றிய வெருவரு தலையர் பகைவரை யெறிதலால் 
அவர் குருதி தோய்ந்த கண்டார்க்கு அச்சம் தரும் தலையையு 
முடையராயினர் ; இவர் மறனும் இறறு - இவரது மறப்பண்பும் . 
இத்தன்மைத்தாய் இராநின்றது ; நேரிழை உருத்த பல்சுணங் 
கணிந்த - நேரிய இழையணிந்த இவட்குரிமையாகத் தோன்றிய பல 
வாகிய தேமல் பரந்த ; மருப்பு இள வனமுலை ஞெமுக்குவோர் - 
யானைக்கோடு போன்ற அழகிய இளமுலை யழுந்தப் புல்லுவோர் ; 
தெற்றென யாராகுவா கொல - தெளிவாக யாவரோ ; எ 

நிரல் அல்லோர்க்கு மகட்கொடை மறுத்தலும் அது வாயிலாகப் 
போருண்டாதலும் எதிர்நோக்கிப் படைபண்ணப்படுதலின் , சோணாட் 
டண்ணல் ஆர்கலியினன் என்றார் . மண்ணாள் வேந்தர் என்னும் தாம் 
பிறரால் இரக்கப்படுவதல்லது தாம் பிறரை இரப்பதிலராதல் முறை ; 
அதனை யெண்ணாது தாம் இரவலராகிய பாணர் முதலியோர் போல வரு 
தலின் . “ எண்ணார் வாள்வலத் தொழியப் பாணரிற் பாடிச் சென்றாஅர் 
என்றார் . பிறர்க் கிடக் கவிந்த கை , தான் ஏந்துதற்குரிய வாளை யேந் 
தாது பாடுநர் ஏந்தும் இசைக்கருவி யேந்துதல் கண்டு இகழ்வார் . 
கவிகை வாள் வலத் தொழிய என்றார் . கவிகை பாடியென 
இயைத்து , கொடுத்தற்குக் கவிந்த கையைப் பாடி யென்றுரைப்பினு 
மமையும் . அன்றிக் கவிகைச் செல்வர் என இயைத்து இடக்கவிந்த 
கையையுடைய செல்வரெனினுமாம் . புகைபடிதலால் சுவர் கபிலநிறம் 
பெறுவதால் " கபில நெடுநகர் என்றார் . பாரியின் காவல் கடுமைபற்றி 
அவனது சுனை பிறர் காண்டற்கரிதானது பற்றி , இற்செறிப்புண்ட 
பெண்ணுக்கு அதனை யுவமம் கூறினார் . அண்ணல் ஆர்கலியினன் ; வாணு 
தல் , சுனைபோலக் காண்டற்கரியளாகி மனைச் செறிந்தனள் ; இனி அற் 
நன்றாகலின் , வேந்தர் வருதலானார் ; தன்னையர் வெருவருதலையர் ; மற 

புறம்.- [[ - 18 


> 


று . 


2 . 


1 


புறநானூறு 


கிடக்கின்றது . 


பட் 


னும் இற்று ; ஞெமுக்குவோர் யாராகுவர் கொல் என இயைத்து வினை 
முடிவு செய்க . 
விளக்கம் : இப் பாட்டின் முற்பகுதி அச்சுப்பிரதியில் சிதறிக் 

வேள் பாரியொடு பகைத்துப் பன்னாள் முற்றியிருந்தும் 
வென்றி யெய்தமாட்டாராகிய வேந்தர்க்குப் பண்டு கபிலர் , சுகிர்புரி 
நரம்பின் சீறியாழ் பண்ணி , விரையொலி கூந்தனும் விறலியர் பின்வர , 
ஆடினிர் பாடினிர் செலினே , நாடுங் குன்று மொருங்கீ யும்மே என 
வும் , " யாமும் பாரியு முளமே , குன்று முண்டுநீர் பாடினிர் செலினே 
( புறம் . கக , கக 0 ) எனவும் கூறினாராக , அவர் குறிப்பறியாது , 
டாங்கே கொண்டு மகட்கொடை வேண்டி வந்தனரென்னும் குறிப்புத் 
தோன்ற , மண்ணாள் செல்வராயினும் .....ஈதலானா இலங்கு தொடித் 
தடக்கைப் பாரி என்றாரென வறிக . பாரியினது பறம்பின் கண்ண 
தாகிய சுனை மிக்க அருமையும் பெருமையுமுடைய தென்பதைப் 
பிறரும் , பாரி பறம்பிற் பனிச்சுனைத் தெண்ணீர் ( புறம் . கசு ) 
என்று கூறுதல் காண்க . களவிற் கொண்டு தலைக்கழிதல் முதலிய 
செயல்கட்கு இப்போது டமில்லையென்பார் , அற்றன்றாகலின் " 
என்றார் . காக்களில் மரந்தொறும் களிற்றைப் பிணித்துக் காத்தலைச் 
செய்வதையன்றி மகள் வேண்டி வருதலி லும் கையொழியாராயின 
ரென்பார் , " காப்பனரன்றி வருதலானார் வேந்தர் என்றார் . வேந்த 
ரெனப் பன்மையாற் கூறியது , மகட்கொடை வேண்டி வருவோர் சான் 
றோர் உட்படப் பலராதல் தோன்ற இற்றால் என்றது , மகண்மறுத் 
தல் ஒருதலை யென்றவாறு . 


கூகூ அ . குன்றூர் கிழார் மகனார் 
குன்றூர் என்பது ஓரூர் . இவ்வூரின ரான குன்றூர்கிழார் பெயர் 
இன்னதெனத் தெரிந்திலது . நற்றிணையில் குன்றூர் கிழார் மகனார் 
கண்ணத்தனாரென ஒருவர் காணப்படுகிறார் . இங்கே குன்றூர்கிழார் 
மகனாரென்றே காணப்படினும் , கண்ணத்தனார் என்ற இவரது இயற் 
பெயர் ஏட்டில் விடுபட்டதாகக் கருதுதற்கிடமுண்டு . இவர் காலத்தே 
( நெடுவேளாதன் என்பான் சோழநாட்டிற் போந்தை யென்னும் ஊர்க் 
( குரியனாய் விளங்கினான் . இச் சான்றோரை அவன் பரிசு நல்கிச் சிறப்பித் 
துள்ளான் . இவர் ஒருகால் ஒரூரிலுள்ள தலைவன் மகள் மணப்பருவ 
மெய்தியிருப்பது கண்டு , அவள் தந்தை தன்னையருடைய மறப்பண்பை 
யும் உடனுணர்ந்து இவளால் இவ்வூரில் கடும்போர் நிகழும் என 
எண்ணி மகட்கொடை வேண்டுவோர் இவள் தந்தையின் தகுதிக்கேற்ற 
வணக்கஞ்செய்து இவளைத் தரப் பெறுக எனக் குறிப்பிற் பெறவைத்து 
இப் பாட்டினை வழங்குகின்றார் . 

ஏர்பரந் தவய னீர்பரந்த செறுவின் 
நென்மலிந் தமனைப் பொன் மலிந் தமறுகிற் 
படுவண் டார்க்கும் பன்மலர்க் காவின் 
நெடுவே ளாதன் போந்தை யன்ன 
பெருஞ்சீ ரருங்கொண் டியளே கருஞ்சினை 
வேம்பு மாரும் போந்தையு மூன்றும் 
மலைந்த சென்னிய ரணிந்த வில்லர் 


மூலமும் உரையும் 


உ எரு 


கடு 


உரை : 


- 


கொற்ற வேந்தர் வரினுந் தற்றக 
வணங்கார்க் கீகுவ னல்லன் வண் டோட்டுப் 
பிணங்குகதிர்க் கழனி நாப்ப ணேமுற் 
றுணங்குகல னாழியிற் றோன்றும் 

ரெயின் மன்ன னொருமட மகளே . 
திணையும் துறையுமவை . குன்றூக்கிழார் மகனூர் பாடியது . 

வண்தோட்டுப் பிணங்கு கதிர்க் கழனி நாப்பண் 
வளவிய தோட்டினையும் ஒன்றோடொன்று தம்மிற் பின்னிக் 
கிடக்கும் கதிர்களையு முடைய கழனிகட்கு நடுவே ; ஏமுற்று 
உணங்கு கலன் ஆழியின் தோன்றும் - கரையிற் பிணிக்கப்பட்டு 
உலர்ந்து தோன்றும் மரக்கலமும் கடலும் போலக் காட்சி யளிக் 
கும் ; ஓர் எயில் மன்னன் ஒரு மடமகளே -ஒற்றை மதில் சூழ்ந்த 
நகரிடத்தேயுள்ள வேந்தனுடைய இளையளாகிய ஒரு மகள் ; ஏர் 
பரந்த வயல் - ஏர்கள் உழுத வயல்களையும் ; நீர் பரந்த செறுவின் - 
நீர் நிறைந்து நிற்கும் கழனிகளையும் ; நெல் மலிந்த மனை - நெல் 
நிரம்பிய வீடுகளையும் ; பொன் மலிந்த மறுகின் - பொன் நிறைந்த 
தெருக்களையும் ; படுவண்டு ஆர்க்கும் பன்மலர்க் காவின் - மொய்க் 
கின்ற வண்டுகள் ஒலிக்கும் பலவாகிய மலர்களையுடைய சோலை 
களையுமுடைய ; நெடுவேள் ஆதன் போந்தை யன்ன - நெடுவேள் 

என்பானது போந்தை யென்னும் ஊரைப்போன்ற ; 
பெருஞ்சீர் அருங்கொண்டியள் -பெருத்த சீருடனே அரும்போர் 
உடற்றிப் பகைவரிடத்தே கொண்ட செல்வமுடையவளாவள் ; 
கருஞ்சினை வேம்பும் - கரிய கொம்புகளையுடைய வேப்பமாலையும் ; 
ஆரும் - ஆத்தி மாலையும் ; போந்தையும் மூன்றும் -பனந்தோட்டு 
மாலையுமாகிய மூன்றையும் ; மலைந்த சென்னியர் - சூடிய தலையை 
யுடையராய் ; அணிந்த வில்லர் - வரிந்து கட்டப்பட்ட வில்லை 
யுடையராய் ; கொற்ற வேந்தர் வரினும் - வெற்றி மிக்க முடி 
வேந்தர் மூவரும் மகட்கொடை வேண்டி வந்தாலும் ; தன் தக 
வணங்கார்க்கு ஈகுவ னல்லன் - தன் தகுதிக்கேற்பத் தன்னை 
வணங்கி இரந்து கேட்டார்க்கல்லது இவள் தந்தை இவளை மகட் 
கொடை நேரான் ; எ 

பள்ளப்பாங்கான நன்செய் வயலென்றும் , மேட்டுப்பாங்கு செறு 
வென்றும் தெரிந்துணர்க . வயலும் செறுவும் மனையும் மறுகும் காவு 
முடைய போந்தையென இயையும் . பெருஞ்சீரும் அரிய போர் செய்து 
பகைவரிடத்தே கொண்ட பெருஞ்செல்வமும் தன் மகட்குத் தந்தை 
யால் தரப்படுதலின் , " பெருஞ்சீரருங் கொண்டியள் என்றார் ; இனி , 
பெரிய சீருடனே 

கோடற்கரிய கொள்மகளாயினளெனினுமாம் . 
கொள்மகள் , மணந்து கோடற்குரிய செவ்வியெய் தினவள் . ஓரெயிற்குக் 
கலனும் , கழனிக்கு ஆழியும் உவமம் . செல்லும் வலியழிந்தமையின் 
கரையிற் பிணிக்கப்பட்டிருக்கும் கலம் , “ ஏமுற் றுணங்கு கலன் எனப் 


ஆதன் 


உஎசா 


புறநானூறு 


பட்டது . மருதஞ்சான்ற சீறூர் மன்னன் என்றதற்கு , வண்டோட்டு .... 
ஓரெயில் மன்னன் என்றார் . சீறூர் மன்னனை ஓரெயில் மன்னனென் 
றலும் வழக்கு . முரவு வாய் ஞாயில் ஓரெயில் மன்னன் ( அகம் . 
ங எங ) என்று பிறரும் கூறுவது காண்க . மன்னன் ஒரு மடமகள் , 
அருங் கொண்டியள் ; அவளை வேந்தர் வரினும் தன் தக வணங்கார்க் 
கீகுவனல்லன் ; ஆதலால் மகட்கொடை வேண்டினோர் வணங்கிப் 
பெறுக என்பது குறிப்பு . 

விளக்கம் : போந்தையென்ற பெயருடைய வூர்கள் தமிழ்நாட் 
டில் பல பகுதிகளிலும் உள்ளன . இப் போந்தை யென்னும் ஊர் 
மிறைக் கூற்றத்துப் போந்தை யென்று கல்வெட்டுக்களில் ( A.R. No. 5 
of 1920 ) கூறப்படுகிறது . குறும்பொறை நாட்டிலும் ஓய்மா நாட்டிலும் 
உள்ளவை பொற்போந்தை ( S. I. I. Vol . XII . No. 97 ) யென்றும் ,, 
அரும் போந்தை ( A. R. No. 33 of 1919 ) யென்றும் குறிக்கப்படுகின் 
றன . மிறைக்கூற்றத்துப் போந்தைக் கண்மையில் ஆதமங்கலம் ( A. R. 
No. 193 of 1927-8 ) என்றோர் ஊர் இருத்தலால் , நெடுவேளாதனது 
போந்தை மிறைக்கூற்றத்துப் போந்தையாதல் வேண்டுமென்று கருதப் 
படுகிறது . மிறைக்கூற்றம் திருப்பழனம் முதலிய வூர்களைத் தன்பால் 
உடையது . வேளிர் குடியிற் சிறந்து விளங்கியவன் என்பது தோன்ற , 
ஆதன் நெடுவேளாதன் எனப்படுகின்றான் ; இவ்வாறு நெடுவேள் எனச் 
சிறப்பிக்கப்படுகிறவன் , பொதினி நகர்க்குரியனும் வேளிர் தலைவனு 
மான ஆவி யென்பானவன் ; அவன் நெடுவேள் ஆவி எனப்படுவது 
( அகம் . க ) ஈண்டு நினைவு கூரத்தக்கது . வயலும் செறுவும் மனையும் 
மறுகும் காலம் பிறவும் சிறப்பித்துக் கூறலின் , இப் போந்தை அந் 
நாளில் மேன்மையுற்ற நகரமாக இருந்ததென்பது தேற்றம் . மிளையும் 
அகழுமாகிய அரண் பிற இல்லாமையின் , ஓரெயில் என்றார் .. 


ககக . 


மகட்பாற் காஞ்சி 
ஓரூரில் வாழ்ந்த தலைமகன் ஒருவனுடைய மகள் மணத்திற்குரிய 
செவ்வி யெய்தலுற்றாள் . அவளது உருநலங்கண்ட வேந்தர் பலர் அவளை 
மணந்துகொள்ள முயல்வாராயினர் . மறக்குடியிற் றோன்றிய மாண் 
புடைய அவள் தந்தை தன்னோடொத்த மாண்புடையார்க்கே அவளை 
மகட்கொடை நேருங் கருத்தினனாய் இருந்தான் . தந்தையின் கருத்துக் 
கேற்ப மகட்கொடை வேண்டும் வேந்தர் மாணாராயின் போர் நிகழும் 
என்பது ஒருதலை . இதனைக் கண்ட சான்றோர் ஒருவர் , அப் பெண்ணின் 
இள நலமும் அவளை மணக்க விழையும் வேந்தர் மன விருப்பமும் 
அறிந்து , " இவள் வேந்தர் உள்ளத்தைக் கவர்ந்து கொண்டாள் ; அத 
னால் போர் நிகழுமென்பதை யறிந்தும் அவள் அதனை விரும்புவாள் 
போன்றனள் ; இவள் இன்னும் செவ்வி நிரம்பிற்றிலள் ; அது நிரம்பு 
தற்கு இவள் மேலும் பன்னாள் வளர் தல் வேண்டும் , என இப் பாட் 
டால் விரும்பிக் கூறியுள்ளார் . இச் சான்றோர் பெயர் தெரிந்திலது . 
இப் பாட்டும் இடையிடையே சிதைந்துள்ளது . 

வியன்புலம் படர்ந்த பல்லா நெடுவேறு 
மடலை மாணிழ லசைவிடக் கோவலர் 
வீததை முல்லைப் பூப்பறிக் குந்து 
குறுங்கோ லெறிந்த நெடுஞ்செவிக் குறுமுயல் 


( 


மூலமும் உரையும் 


உ எஎ 


150 


உரை : 


நெடுநீர்ப் பரப்பின் வாளையொ டுகளுந்து 
தொடலை யல்குற் றொடித்தோண் மகளிர் 
கடலாடிக் கயம்பாய்ந்து 
கழிநெய்தற் பூக்குறூஉந்து 
பைந்தழை துயல்வருஞ் செறுவிற் றதைந்த 

-... கலத்தின் 
வளர வேண்டு மவளே யென்றும் 
ஆரம ருழப்பது மமரிய ளாகி 
முறஞ்செவி யானை வேந்தர் 

மறங் கெழு நெஞ்சம் கொண்டொளித் தோளே . 
- திணையும் துறையுமவை . 

வியன் புலம் படர்ந்த பல்லா நெடு வேறு - அகன்ற 
புல் வளர்ந்த நிலத்திற் பரந்து மேய்ந்த பல ஆக்களோடு கூடிய 
நெடிய ஆனே றுகள ; மடலை மாணிழல் அசைவிட - பூக்களை 
யுடைய மரங்கள் பயந்த பெரிய நீழலில் தங்கி யசையிடாநிற்க ; 
கோவலர் வீததை முல்லைப் பூப் பறிக்குந்து - கோவலர் பூக்கள் 
நெருங்கிய முல்லையினுடைய பூவைப் பறிக்கும் ; குறுங்கோல் 
எறிந்த நெடுஞ் செவிக் குறுமுயல் - குறுகிய கோலால் எறியப் 
பட்ட நெடிய காதுகளையுடைய குறுமுயல் ; நெடுநீர்ப் பரப்பின் 
வாளையொடு உகளுந்து - ஆழந்த நீர்நிலையிலுள்ள வாளை மீன்க 
ளோடு ஒப்பத் துள்ளித் தாவும் ; தொடலை யல்குல் தொடித் 
தோள் மகளிா - மேகலை யணிந்த அல்குலையும் தொடியணிந்த 
தோளையுமுடைய பெண்கள் ; கடலாடி - கடல் நீரில் விளையாடி ; 
கயம் பாயந்து - கானற சோலையிலுள்ள குளத்தில் மூழகி ; கழி 
நெய்தற் பூக்குறூஉந்து - கழியிடத்துப் பூத்த நெய்தற் பூக்களைப் 
பறிக்கும் ; செறுவில் ததைந்த - வயலிடத்தே நெருங்கிய ; பைந் 
தழை துயல் வரும் - பசிய தழை 

பசிய தழை யசையும் ; ... கலத்தின் - 
..கலத்தைப்போல ; அவள என்றும் வளரவேண்டும் - எப் 
போதும் அவள் வளரவேண்டியவளாக இருத்தலை இவ்வூரவர் 
வேண்டாநிற்பர் ; 

ஆசமர் உழப்பதும் அமரியளாகி - தன் 
பொருட்டு வேந்தர்கள் கடத்தற்கரிய போர்செய்வதை விரும் 
பினவள்போல ; 

முறஞ்செவியானை வேந்தர் - முறம்போலும் 
செவியையுடைய யானைகளையுடைய வேந்தர்களின் ; மறங்கெழு 
நெஞ்சம் கொண்டொளித்தோள் - மறம் பொருந்திய நெஞ்சைக் 
கவர்ந்து புறத்தே எவரும் காணாவாறு ஒளித்துக்கொண்டா 
ளாகலான் ; எ 

ஒளித்தாளாகலான் , வளரவேண்டும் என வினை முடிவு செய்க . 
ஒளித்தாள் என்புழி ஆகாரம் செய்யுளாகலின் ஓவாயிற்று . பறிக்கும் , 


- 


உஎ அ 


புறநானூறு 


உகளும் , குறூஉம் என வரும் செய்யுமென் வினையிடத்து உம் உந் 
தாயிற்று . மடல் , பூ . பூக்களையுடைய மரம் மடலையெனப்பட்டது . 
நெட்டேறு , நெடு வேறு என வந்தது . ததைதல் , நெருங்குதல் ; செறி 
தலுமாம் . " வீததை கானல் " ( குறுந் ... சே ) என்றாற்போல . மேய்ந்த 
நிரைகள் மரநிழலிற் றங்கி யசையிடாநிற்ப , கோவலர் வறிதிராது முல் 
லைப் பூக்களைப் பறித்துக் கண்ணி தொடுத்து அணிந்து மகிழ்வது 
இயல்பு . குறுமுயல் நிலத்திலும் , வாளை நீர்ப்பரப்பிலும் உகளுமென 
வறிக. கடலாடிய உவர் நீங்கக்கயம் படிவது நெய்தல் நிலத்து நிகழ்ச்சி , 
நாடோறும் பெண்மை நலஞ் சிறந்து வருதலால் , தன்னலம் விரும்பி 
வரும் வேந்தராற் போருண்டா தலை விரும்பினாள் போன்றாள் என் 
பார் , " ஆரம ருழப்பதும் அமரிய ளாகி " யென்றார் . யானையின் செவிக்கு 
முறம் உவமை ; " முறஞ்செவி யானையுந் தேரு மாவும் ( மணி . கக கஉக) 
என்பது காண்க . வேந்தரது மறங்கெழு நெஞ்சைக் கொண்டொளி 
யாளாயின் , அவர் மகட்கொடை வேண்டிப் போர் குறித் தெழாரென் 
பது கருத்து . வளர்ச்சி முற்றியவழி வேந்தர் வருதலும் அதுவே 
யே துவாகப் போருண்டாதலும் ஒருதலையாகலின் , முற்றாத இளையளா 
கவே யிருத்தல் வேண்டுமென்பார் , வளர வேண்டுமவளே யென்றும் 
என்றார் . 

விளக்கம் : " செறுவிற்றதைந்த ... கலத்தின் என இடம்விட்டே 
ஏட்டிலும் எழுதப்பட்டுளது . புலம்படர்ந்த நெடிய ஏறுகள் புல்லை 
மேய்ந்து மரநிழலிற்றங்கி அசைவிடாநிற்ப , மேய்க்கும் கோவலர் முல் 
லைப் பூவைப் பறித்தணிந்து கொள்ளாவிற்ப , குறு முயல் கரையிடத்துத் 
தாவியோட , நீர் நிலையில் வாளைமீன் உகள் , மகளிர் கடலாடிக் கழிகளிற் 
பூத்த பூக்களப் பறித்துத் தழை தொடுத்தணிய இன்பமே நிலவும் ஊர் 
எனக் கொள்க . 

கலத்தின் வளரவேண்டும் என்றவிடத்து உவமப் 
பொருளை விளக்கும் தொடர்கள் விடுபட்டமையின் , வளரவேண்டும் 
என்றதன் கருத்து விளங்கவில்லை . வரையவேண்டும் என்று பாடமா 
யின் , மகட்கொடை யிரந்து பெற்று வேந்தர் தாம் மணக்கக் கருதும் 
கருத்தைக் கைவிடவேண்டும் என்றாதல் , உற்றார்க்குத் தந்தை வரை 
வுடன்படுதல் வேண்டுமென்றாதல் உரைக்க . தந்தை தன்னையர் செய 
லால் வேந்தர் சேட்படுக்கப்பட்டவழியும் , விடாது மகட்கொடையை 
வேட்டவண்ணமிருத்தல் தோன்ற , “ வேந்தர் மறங்கெழு நெஞ்சங் 
கொண்டு என்றும் , தான் கவர்ந்து கொண்ட திறத்தைப் புலப்படுத் 
தாது இல்லிடத்தே யொடுங்கினாளாகலின் , ஒளித்தோள் என்றும் , 
மறங்கெழு நெஞ்சத்தைக் கவர்ந்துகொண்டோளித்தமையின் , அவ் 
வேந்தர் மகண்மறுத்தவழி மானம்பொறாது மறத்தீக்கிளரப் பொருவது 
ஒருதலையாதல்பற்றி , அறத்தொடு நின்று பெற்றோரை வரைவுடன் 
படுப்பதோ கொண்டு தலைக்கழிதற் குடன்படுவதோ செய்யாமையின் , 
அவளை , ஆரமருழப்பதும் அமரியளாகி என்றும் கூறினார் . அமர்தல் , 
விரும்புதல் . அமருழப்பது அவள் பொருட்டாகலின் , அமரியளாகி 
என்றார் . காதற் காமவயப்பட்டான் ஒருவன் , காதலியை , " என்நிறை 
யரு நெஞ்சங்கொண்டொளித்தோளே ( ஐங் . ககூக ) என்று கூறுதல் 
காண்க. 


மூலமும் உரையும் 


உன்கூ 


. 


ற 


கூச O. அள்ளூர் நன்முல்லையார் 
இவர் பெயர் இப் பாட்டின் குறிப்பில் பள்ளியூர் ஆசிரியர் , திரு . 
கிருட்டினசாமி சேனை நாட்டாரது கையெழுத்துப்படியிற் காணப்பட் 

புறநானூற்று அச்சுப் படிகளுள் இப்பெயர் காணப்படவில்லை . 
இப்பாட்டின் சில வடிகள் சிதைந்து விட்டன . மூதின் முல்லைத் துறைப் 
பாட்டொன்று இவர் பாடியதாக இத் தொகை நூற்கண் உள்ள தனை 
( புறம் . கூ 0 க ) முன்பே கண்டோம் . ஓடாப் பூட்கையையுடைய உரவு 
வேற் காளை யொருவன் வேந்தனொடு பொருதற்குச் செல்பவன் வெற்றி 
மேம்பட்டு மீள்வனென் துணிபால் அவன் மனைவி 

நடுகல்லைப் 
பரவுவதும் , பரவுங்கால் தான் விருந்து பெறவேண்டும் எனவும் , தன் 
கணவனும் - வேந்தனும் வென்றிபெறவேண்டுமெனவும் கருதுவதும் 
இவரால் தேனொழுகப் பாடப்பெற்றிருப்பது நம் நினைவுக்கு வருகிறது . 
அப் பாட்டின் சிதைவு எவ்வாறு நம் உள்ளத்தே வருத்தத்தை யெழுப் 
பிற்றோ அவ்வாறே இப் பாட்டின் சிதைவும் பெருவருத்தத்தை எழுப்பு 
கிறது . இப் பாட்டின்கண் , மாந்தளிர் புரையும் மேனிநலஞ் சிறந்த 
இளமகளொருத்தியைக் கண்ட தலைவனொருவன் அவளை மகட்கொடை 

ற் பெறக்கருதி அருகிருந்த சான்றோரை நோக்கி அவளுடைய பெற் 
றோர் திருவும் குடிமையும் பிறவும் கேட்கலுற்றானாக , அவற்கு , “ இள 
மைச் செவ்வியும் மாமை நிறமும் உடைய இம்மகள் யார் மகளெனக் 
கேட்கின்றாய் . யான் கூறுவதைக் கேள் , இவள் தந்தை இவளைக் கருங் 
களிறு பெயர்க்கும் கை வேல் மன்னருக்குக் கொடை நேர் தல் வேண்டு 
மென வரைந்து கொண்டுள்ளான் என்று கூறுவதாகப் பாடியுள்ளார் . 

அணித்தழை நுடங்க வோடி மணிப்பொறிக் 
குரலங் குன்றி கொள்ளு மிளையோள் 
மாமகள் 
யார்மகள் கொல்லென வினவுதி கேணீ 
எடுப்பவெடா அ ... 

மைந்தர் தந்தை 
இரும்பனை யன்ன பெருங்கை யானை 
கரந்தையஞ் செறுவிற் பெயர்க்கும் 
பெருந்தகை மன்னர்க்கு வரைந்திருந் தனனே . 
திணையும் துறையுமவை . அள்ளூர் நன்முல்லையார் பாடியது . 

அணித் தழை நுடங்க ஓடி - இடையில் அணிந்த 

தழையுடை யசைய ஓடிச் சென்று ; மணிப்பொறிக் 
குரலம் குன்றி கொள்ளும் - செம்மணிபோல நிறமும் பொறியு 
முடைய குன்றிமணிக் கொத்துக்களைத் தொகுக்கும் ; இளையோள 
மாமகள் 

இளமைச் செவ்வியும் மாமை நிறத்தையும் உடைய 
வள் ; ... யார் மகள் கொல் என வினவுதி 

இவள் யாவர் 
மகள் என வினவுகின்றாய் ; நீ கேள் - யான் 

கூறுவதனை நீ 
கேட்பாயாக ; எடுப்ப எடாஅ ... 

தான் கையில் 

படையெடுக்க 
அதனை நேர்ந்து படையெடாத .. ; ...... மைந்தர் தந்தை - 


உரை : 


அழகிய 


உ 


- 


. 


உஅப் 


புறநானூறு 


காண்க . 


மைந்தர்களுக்குத் தந்தையானவன் ; இரும்பனை யன்னபெருங் 
கை யானை - கரிய பனைபோன்ற பெரிய கையையுடைய யானை 
களை ; கரந்தையஞ் செறுவிற் பெயாக்கும் - கரந்தைக் கொடி 
படர்ந்த வயலின் கண்ணே நின்று பொருது வீழத்தும் ; பெருந் 
தகை மன்னர்க்கு வரைந்திருந்தனன் 

வரைந்திருந்தனன் - பெரிய ஆண்டகைமை 
யினையுடைய வேந்தர்கட் கென வரைந்துளளான் ; எ - று . 
குரல் , கொத்து . பூவுந் தளிரும் காண்டு 

ளமகளிர் தழை 
ெதாடுத்துத் தம் இடையில் அணிந்து கொள்வது மரபு . அழகுறத் 
தொடுத்தமை தோன்ற அணித் தழை யென்றார் ; அம்பூந் தொடலை 
யணித்தழை யல்குல் ( புறம் . சக ) என்று பிற சான்றோரும் கூறுதல் 

இளைய மகளிரணிவதென்பதை , இளையமாகத் தழையாயி 
னவே " ( புறம் . உசஅ ) என்பதலைறிக. மாநிறமுடைய மகளை மாமகள் 
என்றார் . கரந்தைக் கொடி படர்ந்த வயலிடத்தே தானைகள் தங்கிப் 
போர் செய்வதியல்பு ; காய்த்த கரந்தை மாக்கொடி விளைவயல் , வந் 
திறை கொண்டன்று தானை ( பதிற். ச 0 ) என ஆசிரியர் காப்பியாற் 
றுக் காப்பியனார் கூறுதல் காண்க . 

விளக்கம் : கொத்துக் கொத்தாகக் காய்த்திருக்கும் குன்றி மணி 
களைப் பறித்து விளையாடலை விரும்பும் இளமகள் என்றற்கு , " குரலங் 
குன்றி கொள்ளும் இளையோள் என்றார் . உருவும் நலனுங் கண்டு , 
அவள் பால் தன் கருத்தைச் செலுத்தநினறு வினவுதல் தோன்ற , “ யார் 
மகள் கொல்லென வினவுதி யென்று பெயர்த்தும் ஓதினார் . இவள் 
தந்தை பெரிய வேந்தருள்ளும் யானையை வீழ்த்து வெல்லும் பெருவலி 
யுடைய வேந்தர்க்கே இவளை மணஞ் செய்துதர வரைந்துள்ளான் என் 
பார் , பெருங்கை யானை பெயர்க்கும் பெருந்தகை மன்னர் என்றார் . 
யானையைப் 

பெயர்த்தற்கேதுவாகிய பெருவன்மை பெருந்தகை 
யெனப்பட்டது தகை , அழகு பெருவன்மையே வேந்தர்க்கு அழ 
கும் தகுதியுமாம் என்றறிக . 


கூசக . பரணர் 
மகள் மறுத்தல் காரணமாக இருவரிடையே போர் நிகழும் திற 
மொன்றை ஆசிரியர் பரணர் இப்பாட்டின்கட் குறிக்கின்றார் . ஒரு 
தலைவன்பால் அழகிய மகளொருத்தி நலஞ்சிறந்து விளங்கக்கண்ட 
வேந்தனொருவன் அவளைத் தனக்கு மகட்கொடை நேருமாறு வேண் 
டினான் . தலைவனாகிய தந்தை மகட்கொடை மறுத்தான் . வேந்தன் 
தன் வேட்கை மிகுதியால் அவனை இரந்து பின்னின்று குறைமொழிந்து 
கேட்டான் . அதற்கும் அத் தந்தை கொடுத்தற்கு இசையவில்லை . 
வேந்தற்கு வெகுளி பெரிதாயிற்று . இருவர்க்கும் போர் மூண்டது . 
தந்தை தன் தானை மறவரைப் போர்க்குரிய ராமாறு பணித்து அவரவ 
ரும் போந்து போர்ப்பூப் பெற்றுக் கொள்ளுமாறு ஏவிவிட்டுத் தானும் 
போர்க்குச் செல்வான் நீர்நிலைக்கு நீராடச் சென்றான் . வேந்தனும் இவ் 
வாறே தன் தானை மறவரைப் பணித்து மிக்க சினத்துடனே நாளை 
இம் மாமகளை மணம் புணரும் நாளாதல் ஒன்று ; விழுப்புண்பட்டு 
மேம்படு வடுவுடன் விண்ணுலகு புகும் நாளாதல் ஒன்று ; இரண்டினுள் 
ஒன்று நிகழ்தல் வேண்டுமென வஞ்சினம் மொழிந்து வாளைக் கையிற் 
கொண்டான் . இவர் இவ்வகைய ராதலால் , இவ்வூர் தனது பேரழகை 
இழந்தழியும் போலும் என ஆசிரியர் பரணர் இரங்கிப் பாடுகின்றார் . 


மூலமும் உரையும் 


உஅக 


வேந்துகுறை யுறவுங் கொடாஅ னேந்துகோட் 
டம்பூந் தொடலை யணித்தழை யல்குல் 
செம்பொறிச் சிலம்பி னிளையோ டந்தை 
எழுவிட் டமைத்த திண்ணிலைக் கதவின் 
அரைமணிஞ்சி நாட்கொடி நுடங்கும் 


க 


க 0 


1, 


புலிக்கணத் தன்ன கடுங்கட் சுற்றமொடு 
மாற்ற மாறான் மறலிய சினத்தன் 
பூக்கோ ளெனவேஎய்க் கயம்புக் கனனே 
விளங்கிழைப் பொலிந்த வேளா மெல்லியற் 
சுணங்கணி வனமுலை யவளொடு நாளை 
மணம்புகு வைக லாகுத லொன்றோ 
ஆரம ருழக்கிய மறங்கிளர் முன்பின் 

நீளிலை யெஃக மறுத்த வுடம்பொடு 
கரு வாரா வுலகம் புகுத லொன்றெனப் 

படைதொட் டனனே குருசி லாயிடைக் 
களிறுபொரக் கலங்கிய தண்கயம் போலப் 
பெருங்கவி னிழப்பது கொல்லோ 
மென்புல வைப்பினித் தண்பணை யூரே . 
திணையும் துறையும் அவை . பரணர் பாடியது . 

வேந்து குறை யுறவும் கொடான் - வேந்தன் தானே 
வந்து குறையுறறு 

மகட்கொடை வேண்டினானாகவும் 
கொடானாய் ; அம்பூந் தொடலை அணித்தழை - அழகிய பூக்கள் 
விரவித் தொடுத்தலையுடைய அழகிய தழையினையும் ; ஏந்து 
கோட்டு அல்குல் - உயர்ந்த பக்கத்தையுடைய அல்குலினையும் ;; 
செம்பொறிச் சிலம்பின் - செவ்விய பொறிகள் பொறிக்கப்பட்ட 
சிலம்பினையுமுடைய; இளையோள் தந்தை- இளையவட்குத் தந்தை 
பாயினான் ; எழுவிட்டு அமைத்த திண்ணிலைக் கதவின் கணைய 
- மரத்தைக் குறுக்கிட்டமைத்த திண்ணிய நிலையையுடைய கதவை 
யும் ; அரை மண் இஞ்சி - அரைத்த மண்ணாலமைந்த மதிலையும் ; 
நாட்கொடி நுடங்கும் - நாடோறும் பெற்ற வெற்றிக்குறியாக 
எடுத்த கொடியசையும் ;......... புலிக்கணத் தன்ன கடுங்கண் 
சுற்றமொடு - ... புலிக்கூட்டத்தை யொத்த தறுகண்மையுடைய 
வீரர் சுற்றத்துடனே ; மாற்றம் மாறான்- தான் கொண்ட வஞ்சின 
மாற்றம் தப்பானாய் ; மறலிய சினத்தன் - போர்குறித்துண் 
டாகிய சினமுடையனாய் ; பூக்கோள் என ஏஎய் - வீரரனைவரும் 


நின்று 


-- 


உஅட் 


புறநானூறு 


போந்து போர்ப்பூவைப் பெற்றுப் போர்க்கெழுந்தேகுமாறு 
பணித்துவிட்டு ; கயம் புக்கனன் - நீராடற்குக் குளத்துக்குட் 
புகுந்தான் ; குருசில் - வேந்தனாகிய தலைவன் ; விளங்கு இழைப் 
பொலிந்த வேளா மெல்லியல் - விளங்குகின்ற இழைகளால் 
பொற்பு மிக்க மணமாகாத மெல்லிய இயல்பினையும் ; சுணங்கணி 
வனமுலை யவளொடு - சுணங்கு பரந்த அழகிய முலையினையு 
முடைய அவளுடனே ; மணம் புகு வைகல் மணம் புரிந்து 
கொள்ளும் நாள் ; நாளையாகுதல் ஒன்று - நாளையேயாவது ஒன்று ; 
ஆரமர் உழக்கிய மறம் கிளர் முன்பின் - கடத்தற்கரிய போரைச் 
செய்தற்குரிய மறத்தீக் கிளரும் வலியினையும் ; நீள் இலை எஃகம் 
மறுத்த உடம்பொடு - நீண்ட இலையையுடைய வேலாற் புண் 
ணுற்று வடுப்பட்ட வுடம்போடே ; வாராவுலகம் புகுதல் ஒன்று - 
மேலுலகு புகுவது ஒன்று , இரண்டனுள் யாதாயினும் ஒன்று 
ஆகுக ; என 

என்று வஞ்சினம் கூறி ; படை தொட்டனன் 
தன் படையைக் கையிலே ஏந்தினான் ; ஆயிடை - அவ்விடத்து ; 
மென்புல வைப்பின் இத் தண்பணையூா நன்செய் வயல்கள் 
பொருந்திய வூராகிய இந்த மருதநிலத்தூர் ; களிறு பொரக் 
கலங்கிய தண்கயம்போல - நீராடும் களிறுகள் தம்முட் பொருவ 
தால் கலங்கிச் சேறாகும் குளிர்ந்த குளம்போல ; பெருங்கவின் 
இழப்பது கொல் - இருவரும் செய்யும் போரால் பெரிய தன் 
அழகை இழக்கும் போலும் ; எ 

ஏந்து கோட்டல்குல் , அணித்தழை யல்குல் என இயையும் . தொடுத் 
தல் , தொடலையென வந்தது . தொடலை, மாலையுமாம் . செம்பொற் 
சிலம்பென்றும் பாடமுண்டு . பொறி , தொழிற்பாடு . எழு , கணையமரம் 
மண்ணை யரைத்துக் கல்லறுத்து இஞ்சி யெடுத்தல் முறையாதலால் , 
அரைமண் இஞ்சி யென்றார் . தமர் பிறரெனத் தெரியாது பகை 
வரைப் பொருதழிக்கும் தறுகண் மறவரைக் கடுங்கண் சுற்றம் என் 
றார் . மறுத்த -மறுப்படுத்த ; அறுத்த வென்றுமாம் . துறக்க வுலகு வாரா 
வுலகெனப்பட்டது ; எதிர்காலத்தை வாராக் காலம் என்பதுபோல . 
நாட்டுக்கழகு தருவது அதன் பெருவளமாதலின் , அதனைப் பெருங் 
கவின் என்றார் . மென்புல வைப்பென்றும் பாடமுண்டு . தந்தை 
கொடானாய் , மாறானாய் , சினத்தனாய்க் கயம் புக்கனன் ; குரிசில் , நாளை 
ஆகுதல் ஒன்று , புகுதல் ஒன்று எனப் படை , தொட்டனன் . இத் 
தண்பணையூர் கவின் இழப்பது கொல்லோ எனக் கூட்டி வினை முடிவு 
செய்க . 

விளக்கம் : ஒருவர்பாலுள்ள அரிய பொருளொன்றினைப் பெற 
விரும்பும் பிறர் , உடையாரை வேண்டிப் பெறுவது முறை : விலை வரம் 
பிட வியலாததாயும் , அவர்க்கன்றிப் பிறர்க்கே பயன்படுவதாயுமிருப் 
பின் அப் பொருளைப் பிறர் இரந்து குறையுற்றுத் தரப் பெறுவது வழு 
வாகாது ; அதனால் அன்ன தன்மையளான மகளைப் பெற விரும்பிய 
பிறனொரு வேந்தன் குறையுற்றுக் கேட்டான் என்பார் , வேந்து குறை 
யுறவும் என்றும் , கொடைக்குரிய மரபினையுடைய தந்தை கொடை 
மறுத்தான் என்பார் , " கொடாஅன் 
கொடாஅன் என்றும் கூறினார் . 

வேந்தன் 


மூலமும் உரையும் 


உஅங 


விழைந்த மகளை , தழை யணிந்தியலும் அல்குலும் சிலம்பணிந்து பொலி 
யும் இளமையும் உடையளெனச் சிறப்பித்தோது தலின் , தந்தை ஒரு 
கால் தன் மகளது இளமை கூறிக் கொடை மறுத்தான் போலும் என 
எண்ணற்கிடமுண்டாகிறது . மாற்றம் , மாறுபட்டுரைக்கும் சொல் ; 
இது வஞ்சினம் கூறுவது ; போரிடையே எதிர் நின்று பொரும் வீரர் 
மாறுபட்டுரைக்கும் சொற்களுக்குத் தானும் மாறுபட்டுரைக்கும் உரை 
யெனினும் அமையும் . 

மாற்றம் மாறாமைக்குக் காரணம் மிக்க சினம் 
என்றற்கு " மறலிய சினம் எனப்பட்டது . போர்க்குச் செல்லும் 
மறவர் நீராடி மாலையணிந்து ஒப்பனை செய்து கொண்டேகுவது மரபு . 
" மூதூர் வாயிற் பனிக்கயம் மண்ணி , மன்ற வேம்பி னொண்குழை 

து , தெண்கிணை முன்னர்க் களிற்றின் இயலி , வெம்போர்ச் செழிய 
னும் வந்தனன் " ( புறம் . எக ) என்று பிறரும் இதனை யெடுத்தோது 
வது காண்க . ஒன்று மணமனை புகுதல் , ஒன்று வாராவுலகம் புகுதல் 
இரண்டனுள் ஒன்று செய்தல் வேண்டுமென்ற உறுதியுடன் படையைக் 
கையேந்தின னென்றது மகட்கொடை வேண்டிய வேந்தனது துணிபு . 
இதனால் கடும் போர் நிகழ்தல் ஒருதலை யென்பதும் , அதனால் உயிர்க் 
கேடும் பொருட்கேடும் உண்டாதல் தேற்றமென்பதும் , கண்டு , ஆசிரி 
யர் இத் தண்பணையூர் பெருங்கவின் இழப்பது கொல்லோ என 
இரங்கினார் . 


மலைந்து , 


கூச 2 . அரிசில்கிழார் 
மறக்குடியில் தோன்றிய தமிழ்மகள் ஒருத்தியின் நலங்கண்டான் 
ஒரு காளை . அவளை மணந்துகொள்ள விரும்பிச் சான்றோராகிய அரிசில் 
கிழாரைக் கண்டு உசாவினன் . அவர் அவனது பெருவிதுப்புணர்ந்து 
" நெடுந்தகாய் ! இவள் திருநயத்தக்க செவ்வியும் பண்பும் உடையளே . 
ஆனால் , இவளுடைய தந்தை ஒரு தண்பணைக்கிழவன் ; இவளை மணத் 
தல்வேண்டி வேந்தர் பலர் முயன்று இவளைப் பெறாராய்ப் பொருது 
தோற்றோடினர் . போரிற் பலரைக் கொன்று குவித்த பெருமாட்சி 
யுடையர் இவள் உடன் பிறந்தோர். நீ இதனையறிந்து செய்வன தேர்ந்து 
செய்வாயாக என இப்பாட்டால் அவனைத் தெருட்டுகின்றார் . 

கானக் காக்கைக் கலிச்சிற கேய்க்கும் 
மயிலைக் கண்ணிப் பெருந்தோட் குறுமகள் 
ஏனோர் மகள் கொ லிவளென விதுப்புற் 
றென்னொடு வினவும் வென்வே னெடுந்தசை 
திருநயத் தக்க பண்பினிவாணலனே 
பொருநர்க் கல்லது பிறர்க்கா காதே 
பைங்காற் கொக்கின் பகுவாய்ப் பிள்ளை 
மென்சேற் றடைகரை மேய்ந்துண் டதற்பின் 
ஆர லீன்ற வையவி முட்டை 
கூர்க லிறவின் பிள்ளை யொடு செறூஉம் 
தண்பணைக் கிழவனிவ டந்தையும் வேந்தரும் 
பெறாஅ மையிற் பேரமர் செய்தலிற் 


உ அசி 


புறநானூறு 


உரை : 


கழிபிணம் பிறங்குபோர் பழிகளி றெருதா 

வாடக வைகலு முழக்கும் 
கரு மாட்சியர் மற்றிவ டன்னை மாரே .. 
திணையும் துறையும் அவை . அரிசில்கிழார் பாடியது . 

கானக் காக்கைக் கலிச்சிற கேய்க்கும் - காட்டுக் 
காக்கையின 

தழைத்த சிறகை பொத்த ; மயிலைக் கண்ணிப் 
பெருந்தோள குறுமகள் - இருள்வாசிப்பூவாற் றொடுக்கப்பட்ட 
கண்ணியையும் பெரிய தோளையுமுடைய இளையவள் ; இவள் 
ஏனோர் மகள் கொல் என விதுப்புற்று-இவள் மறப்பண்பில்லாத 
பிறருடைய மகளாவாள்போலும் எனக் கருதி வேட்கையால் 
விரைவுற்று ; என்னொடு வினவும் வென்வேல் 

நெடுந்தகை - 
என்னைக் கேட்கும் வெற்றிபொருந்திய வேலையுடைய நெடுக் 
தகையே ; திரு நயத்தக்க பண்பின் இவள் நலன் - திருமகளும் 
விரும்பத்தக்க நற்பண்புடைய இவளது நலம் ; பொருநர்க்கல்லது 
பிறர்க்கு ஆகாது 

போாமறவாக்குரியதேயன்றிப் பிறருக்கு 
எய்துவதரிது ; பைங்கால கொக்கின பகுவாய்ப் பிள்ளை - பசிய 
காலையுடைய கொக்கினது அகன்ற வாயையுடைய குஞ்சு ; மென் 
சேற்று அடைகரை மேயந்து உண்ட தற்பின் - மெத்தென்ற 
சேறு பொருந்திய அடைகரையில் மேயும் மீன்களை மேய்ந் துண்ட 
பின் ; ஆரல் ஈன்ற ஐயவி முட்டை - ஆரல் மீன் ஈன்ற ஐயவிக் 
கடுகுபோன்ற முட்டையையும் ; கூர்நல் இறவின் பிள்ளை யொடு 
பெறூஉம் - மிகவும் நல்ல இறாமீனின் குரூசுகளையும் தாய் தரப் 
பெற்றுண்ணும் ; தண்பணைக்கிழவன் இவள் தந்தையும்- தண்ணிய 
மருதநிலத்தூர்களுக்குத் தலைவனாவன் இவளுடைய தந்தையும் ; 
இவள தன்னை மாா இவளுடைய உடன்பிறந்தோர்களும் ; 
வேந் தரும பெறாமையின் - வேந்தாகளும் தாம் மகட்கொடை 
பெறாமையால் ; பேரமர் செய்தலின் - பெரிய போரைச் செய்த 
லால் ; கழிபிணம் பிறங்கு அழிபோர்பு - போரிற் கழிந்தோருடைய 
பிணக்குவியல் உயர்ந்த வைக்கோற் போராகவும் ; களிறு அழி 
எருதா - களிற்றியானைகள் வைக்கோலை மிதித்தொதுக்கும் 
எருதுகளாகவும் ; 

தக - தமது வாளாண்மைக்கேற்ப ; 
வைகலும் உழக்கும் மாட்சியர் - நாடோறும் வாளுழவு செய்யும் 
மாண்புடையராவர் ; எ று . 

காட்டுக் காக்கை , கள்ளிக் காக்கை யெனவும் வழங்கும் . மறமாண் 
புடைய தந்தை தன்னையரை எடுத்தோது தலின் ,, அஃதில்லாரை 
ஏனோர் என்றார் . வேட்கை மிகுதியால் உள்ளத்தெழும் விரைவுத் 
துடிப்பு , விதுப்பெனப்படும் ; அது கட்பார்வையிலும் , சொற்செயல் 
களினும் மெய்ப்பட்டுத் தோன்றும் . உருவும் குணமும் தொழிலும் 
அகப்படப் “ பண்பு என்றார் . பொருநர் , மறக்குடிப்பிறப்பும் பேராண் 
மையும் உடையராய் , அவற்றால் பிறர்க்கு உவமமாகும் உயர்ந்தோர் . 


வாள் 


மூலமும் உரையும் 


உஅரு 


4 


ஐயவிபோலும் முட்டையை ஐயவி முட்டை யென்றார் . மகட்கொடை 
வேண்டியெழுந்த வேட்கை அது பெறாவழி வெகுளியாய் மாறிப் போர் 
செய்தற்கண் செலுத்தலின் , பெறாமையின் பேரமர் செய்தலின் 
என்றார் . நெடுந்தகை , இவள் நலன் , அல்லது , ஆகாது ; தந்தையும் 
கிழவன் ; தன்னைமார் மாட்சியர் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 
மற்று : அசைநிலை . 

விளக்கம் : இருள்வாசிப் பூவினை இருவாட்சி யென்பதும் வழக்கு . 
இப்பூ இரவில் மலர்வது . இப் பூவாற் றொடுக்கப்பட்ட கண்ணி யணிந் 
திருக்குமாறு தோன்ற , “ மயிலைக் கண்ணிப் பெருந்தோட் குறுமகள் 
என்றார் . தோள் பெருத்திருத்தல் மகளிர்க்கு மாண்பு . அகலல்குல் 
தோள் கண்ணென மூவழிப் பெருகி ( கலி . க 0 அ ) என்று சான்றோர் 
கூறுவது காண்க . கேட்போனுடைய கட்பார்வையால் , அவன் அவளை 
மறப்பண்பில்லாதார் மகள் எனக் கருதும் கருத்து நிலவக் காண்டலின் , 
ஏனோர் மகள் கொல் இவள் என விதுப்புற்று வினவும் நெடுந்தகை 
யென்றார் . விதுப்புறவும் , வென்வேல் ஏந்தும் தகைமைவழிப் பிறந்த 
செருக்கும் அவன் கருத்துக்கு ஏதுவாயின . திருநயத்தக்க பண்பின் 
இவள் என்றது , நீ விரும்புதல் பெரிதன்று என்றவாறு . கொக்கின் 
பிள்ளை தானே மேய்ந்துண்டதோடமையாது ஆரல் முட்டையும் 
இறவின் பிள்ளையும் தாய் நல்கப் பெறுமென்றது , தாமாக மறம் மிக்கு 
மறலும் இவள் தன்னை மார் தந்தையால் மிக்க போர்ப் பயிற்சியுடைய 
ரென்பது குறித்தவாறு . 


கூ சங . பரணர் 
திரு மிக்கதோர் ஊர்த்தலைவனை மகட்கொடைவேண்டிப் பலர் 
சென்று கேட்டனர் . அறிவு ஆண்மைகளால் ஒவ்வாரை என் 
மகளாகிய இவள் வரைந்து கொள்ளாள் ; ஆதலால் நீவிர் மகட்கொடை 
வேண்டுதலைக் கைவிடுமின் என்று சொல்லி மறுத்துவிட்டான் . இம் 
மறுப்பு வந்தோர் பலரையும் கீழோராக்கினமையின் அவர் உள்ளத்தே 
சினங்கொண்டு போர்க்கு ஆயத்தராயினர் . அதனையறிந்த சான்றே 
ராகிய பரணர் , தந்தையின் மறுப்பால் அவ்வூர்க்குப் போரால் 
எய்தக்கூடிய துன்பத்தை யெண்ணி இப் பாட்டின்கண் இரங்கிக் 
கூறுகின்றார் . 

மீனொடுத்து நெற்குவை இ 
மிசையம்பியின் மனை மறுக்குந்து 
மனைக்குவை இய கறிமூடையாற் 
கலிச்சும்மைய கரைகலக்குறுந்து 
கலந்தந்த பொற்பரிசம் 
கழித்தோணியாற் கரைசேர்க்குந்து 
மலைத்தாரமுங் கடற்றாரமும் 
தலைப்பெய்து வருநர்க்கீயும் 
புனலங் கள்ளின் பொலந்தார்க் குட்டுவன் 
முழங்குகடன் முழவின் முசிறி யன்ன 
நலஞ்சால் விழுப்பொருள் பணிந்துவந்து கொடுப் 
புரைய ரல்லோர் வரையல ளிவளெனத் [ பினும் 


S 


கா 


புறநானூறு 


உரை : 


தந்தையுங் கொடா அ னாயின் வந்தோர் 

வாய்ப்பட விறுத்த வேணி யாயிடை 
கரு வருந்தின்று கொல்லோ தானே பருந்துயிர்த் 

திடைமதிற் சேக்கும் புரிசைப் 
படைமயங் காரிடை நெடுந லூரே . 
திணையும் துறையு மவை . பரணர் பாடியது . 

மீன் கொடுத்து நெல்குவைஇ - மீன்களை விற்று 
விலைக்கு மாறாகப் பெற்ற நெற்குவைகளால் ; மனைமிசை யம்பியின் 
மறுக்குந்து - வீடும் உயர்ந்த தோணிகளும் பிரித்தறியவாராத 
படி காண்பார் மயங்கச்செய்யும் ; மனைக் குவை இய கறி 

கறி மூடை 
யால் - மனையிடத்தே குவிக்கப்பெற்ற மிளகு மூடைகள் ; கலிச் 
சும்மையை கரை கலக்குறுந்து - ஆரவாரத்தையுடைய கரையினின் 
றும் பிரித்தறியவியலா தபடி காண்பார் மயங்கச் செய்யும் ; கலக் 
தந்த பொற்பரிசம் கழிததோணியால் கரைசேர்க்குந்து - கலங்கள் 
கொணாந்த பொன்னாகிய பொருளகள் கழிகளில் இயங்கும் 
தோணிகளால் கரை சேர்க்கப்படும் ; மலைத்தாரமும் 

கடல் தார 
மும் தலைப்பெய்து - மலைபடு பொருளூம் கடல்படு பொருளும் 
கலந்து ; வருநர்க்கீயும் - இரவலராகிய வருவார்க்கு அளிக்கும் ; 
புனலங் கள்ளின் - தண்ணீர்போலக் கள்ளை மிகுதியாகவுடைய ; 
பொலந்தார்க் குட்டுவன் - பொன்மாலை யணிந்த குட்டுவனுடைய ; 
முழங்கு கடல் முழவின் முசிறியன்ன - முழங்குகின்ற கடலாகிய 
முழவையுடைய முசிறி நகரத்தையொத்த ; நலஞ்ச விழுப் 
பொருள் பணிந்துவந்து கொடுப்பினும் - நலஞ்சான்ற உயர்ந்த 
பொருள்களைக் கொண்டுவந்து உவகையுடன் கொடுத்தாலும் ; 
இவள் புரையர் அல்லோர் வரையலள் என - இவள் ஒப்போரும் 
உயர்ந்தோரு மல்லாதாரை மணந்துகொள்ளாள் என்று சொல்லி ; 
தந்தையும் கொடான்- தந்தையும் கொடுக்கமாட்டான் ; ஆயின் - 
இதனை ஆராயுமிடத்து ; 

வந்தோர் 

மகட்கொடைவேண்டி 
வந்தவர்கள் , பருந்து உயிரத்துச் சேக்கும் இடைமதிற் புரிசை - 
பருந்து இளைப்பாறியிருக்கும் இடைமதில் பொருந்திய புரிசை 
.யும் ; படை மயங்கு ஆரிடை - படையேந்திய மறவர் நின்று காக் 
கும் அரிய வழிகளையுமுடைய : நெடுநல் ஊர் - நெடிய நல்ல 
வூரின்கண் ; வாய்ப்பட இறுத்த ஏணி - அரண் கொள்ளு தற் 
பொருட்டு மேலேறு தற்கு வழியுண்டாகச் சார்த்திய ஏணிகள் ; 
வருந்தின்று கொல - வருந்தும் போலும் ; எ 

நொடுத்தல் , விலைக்கு விற்றல் , மீனை நெல்லுக்கு விற்றலின் , 
மீனொடுத்து நெற்குவை இ யென்றார் . உயர்ந்த அம்பிகளும் மனைக் 
கூரைகளும் தம்மில் ஒத்து விளங்கு தலின் , வேறுபாடறிய இயலாமை 
யின் , “ மறுக்குந்து என்றார் . உம் உந்தாயிற்று . பழையவாய்க் 


சால் 


D ) . 


மூலமும் உரையும் 


உஅள 


கடலிற் செலுத்துதற்காகாது கெட்ட அம்பிகளை நிறுத்தி அவற்றின் 
மேற் குவித்த நெற்குவையும் மனைக்கூரையும் வேறுபாடறிய வாராத 
படி மறுக்கஞ் செய்யுமென வுரைப்பினுமமையும் . அவ்வகையில் , மிசை 
நெற்குவை இயென இயைத்து மேலே நெல்லைக் 

நெல்லைக் குவித்தலாலென 
வுரைக்க . கறி மூடையும் கடற்கரையும் தம்மில் ஒத்துக் காண்பார் 
காட்சியைக் கலக்கும் என்றற்குக் கறி மூடையாற் கரைக் கலக் 
குறுந்து என்றார் . மூடைகளை ஏற்றலும் இறக்குதலும் செய்தலால் 
ஆரவாரம் உண்மை யுணர்க . பொன்னாகிய பொருள் பரிசமாயிற்று . 
தாரம் , பண்டங்கள் . ஈண்டுக் குட்டுவனென்றது , கடல் பிறக்கோட்டிய 
செங்குட்டுவனை யென்றறிக . கடல் முழங்கு முழவின் முசிறியென 
இயைத்துக் கடல்போல் முழங்கும் முழவினையுடைய முசிறி யெனினு 
மாம் . புரைதல் , உயர்தலும் ஒத்தலுமாம் . வாய்ப்பட - வழியுண்டாக . 
பருந்துயிர்த்துச் சேக்கும் என்பதைப் பருந்து தங்கி உயிர்க்குமெனக் 
கொள்ளினு மமையும் . உயிர்த்தல் , இளைப்பாறுதல் . உழிஞைப்போர் 
நிகழ்தல் ஒருதலையென்பார் ஏணி வருந்தின்றுகொல் " என்றார் . அரண் 
கோடற்குச் சார்த்திய ஏணி அசைவின்றி நிலைபெறத் தாங்குதல் பற்றி 
" இறுத்த ஏணி யெனல் வேண்டிற்று . மறவர் பலரும் ஏறிப் பொரு 
தலின் , விரைவு தோன்ற ‘‘ வருந்தின்று கொல்லோ என இறந்த 
காலத்தாற் கூறினார் . மறுக்கும் , கலக்கும் , சேர்க்கும் முசிறி , குட்டுவன் 
முசிறி முழவின் முசிறியென இயையும் . ஈயும் குட்டுவன் என முடிக்க . 
கொடுப்பினும் , தந்தையும் கொடான் : ஊர்க்கண் 

வந்தோர் 
இறுத்த ஏணி வருந்தின்று கொல்லோ 

எனக் கூட்டி வினை முடிவு 
செய்க . ஏணியை எல்லையாக்கி ஏணிக்கும் ஊர்க்கும் இடையிலுள்ள 
நிலம் வருந்தின்றென்றுரைப்பினுமாம் . 

. 
விளக்கம் : மகட்கொடை நேர்தற்பொருட்டு நலமெல்லாம் 
நிறைந்த விழுமிய பொருளைக் கொடுப்பினும் இவள் தந்தை கொடான் 
என்பது கூறவந்த ஆசிரியர் , " நலஞ்சால் விழுப்பொருள் பெறலாகும் 
இடம் இஃது என்பார் , குட்டுவனது முசிறி நகரை விதந்து விரித் 
துரைத்தார் . மீன் விற்போர் ஈட்டிய நெல்லும் , மனையவர் தொகுத்துக் 
கலத்திலேற்றி வெளிநாடுகட்கு விடுதற்குக் கடற்கரையில் தொகுத்த 
கறி மூடையும் , வெளிநாடுகளிலிருந்து கலங்களில் வந்து கரையிற் 
றொகுக்கப்பட்ட பொன்னும் முசிறி நகரின் நலஞ்சால் விழுப்பொருள் 

விளக்குகின்றன . கடலில் நிற்கும் கலத்திலிருந்து 
பொற்பரிசம் கழித் தோணியால் கரைசேரும் என்றாராயினும், கழியாய் 
ஆண்டுப் பயன்பட்டது சுள்ளியாறு எனக் கொள்க . சேரலர் , சுள்ளி 
யம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமாணன் 
கலம் , பொன்னொடு வந்து கறியொடு பெயரும் வளங்கெழு முசிறி 
( அகம் . கசகூ ) எனப் பிறரும் கூறுவது காண்க . குட்டநாடு மலை 
வளமும் கடல் வளமுமாகிய இரண்டுமேயுடையதாகலின் , குட்டுவன் , 
தன்பால் வருவோர்க்கு " மலைத் தாரமும் கடற்றாரமும் தலைப்பெய்து 
நல்குவன் என்றார் . விழுப்பொருள் கொடுப்போன் " பணிந்து வந்து 
கொடுத்தல் வேண்டாவாயினும் , அப் பொருளினும் சிறந்தவள் “ மகள் 
என்பது தேர்ந்தமையும் , விழுப்பொருளோடு பணிவு தோற்றுவிப்பின் , 
தந்தை மகட்கொடைக்கு உடன்படுவன் என வுணர்ந்தமையும் தெரிய 
நின்றன . " நெடுநல்லூர் என்று சிறப்பித்தது , அதற்கு உளதாக 
இருக்கும் கேட்டினை நினைந்தெனக் கொள்க . 


உடைமையை 


* 


உஅஅ 


புறநானூறு 


கூசச . 


கொடை 


ஊரை 


அண்டர் நடுங்கல்லினர் 
இவர் பெயர் அடை நெடுங்கல்லினாரென்றும் , அண்டர் நடுங் 
கல்லியார் அடைநெடுங் கல்லியாரென்றும் காணப்படுகிறது . இப்பாட்டு 
இடையிற் சில அடிகள் சிதைந்துள்ளது . அதனால் பொருள் முடிவு 
தெளிய விளங்கவில்லை . திணையும் துறையும் முன்னைப் பாட்டுக்களி 
லுள்ளனவே என்பதனால் , மகட்கொடை பற்றியது இப் பாட்டு என்று 
அறியலாம் . 

நேர்ந்தவழி 

மகளைப்பெற்ற தந்தை மிக்க 
பொருளும் மருத நிலத்தூர்களும் தரப்பெறுவனென்பதும் , நேராது 
மறுத்தவழிப் போர்தோன்றி 

யழிக்குமென்பதும் உணரப் 
படுகின்றது . 

செந்நெ லுண்ட பைந்தோட்டு மஞ்ஞை 
செறிவளை மகளி ரோப்பலிற் பறந்தெழுந்து 
துறைநணி மருதத் திறுக்கு மூரொடு 

நிறைசால் விழுப்பொரு டருத லொன்றோ 
ந புகைபடு கூரெரி பரப்பிப் பகை செய்து 

பண்பி லாண்மை தருத லொன்றோ 
இரண்டினு ளொன்றா காமையோ வரிதே 
காஞ்சிப் , பனிமுறி யாரங் கண்ணி ...... 
கணிமே வந்தவ ளல்குலவ் வரியே . 
திணையும் துறையு மவை . அண்டர் நடுங்கல்லினர் பாடியது . 
செந்நெல் உண்ட பைந்தோட்டு மளுஞை 

செங் 
நெற்கதிர்களை யுண்ட பசிய சிறகையுடைய மயில் ; செறிவளை 
மகளிர் ஓப்பலின - செறிந்த வளை யணிந்த இளமகளிர் ஓட்டுவ 
தால் ; பறந்தெழுந்து - பறந்து சென்று ; துறைகணி மருதத்து 
இறுக்கும் ஊரொடு - துறைக்கணித்தாக நிற்கும் மருதமரத்தில் 
தங்கும் 

ஊர்களுடனே ; நிறைசால் விழுப்பொருள் தருதல் 
ஒன்று - நிறையமைந்த விழுமிய பொருள்களைக் கொணர்ந்து 
தருவது ஒன்று ; பகைசெய்து புகைபடு கூர் எரி பரப்பி - பகைமை 
மேற்கொண்டு புகையெழும் மிக்க தீயானது ஊர்களிற் பரந் 
தெரியக் கொழுவி ; பண்பில் ஆண்மை தருதல் ஒன்று - அருட் 
பண்பில்லாத மறச் செயல் செய்வது ஒன்று ; இரண்டனுள் 
ஒன்றாகாமை அரிது - இவ்விரண்டினுள் ஒன்று உளதாதல் ஒரு 
தலை ; காஞ்சிப் பனிமுறி ஆரம கண்ணி - காஞ்சியினது குளிர்ந்த 
தளிருடனே ஆத்திப்பூவை விரவித் தொடுத்த கண்ணி ; 
கணி மேவந் தவள் - வேங்கைத் தாதினை விரும்பும் இளையவ 
ளுடைய ; அல்குல் அவ்வரி - அல்குலிடத்தே பரந்த அழகிய 
வரிகள் ; எ - று . 

இப்பாட்டில் சில அடிகள் சிதைந்துபோனமையின் பிற்பகுதியின் 
பொருணிலை விளங்கவில்லை. செறிவளை மகளிரெனவே இளையவரென் 
பது பெறுதும் . நீர்த்துறைக் கணிமையில் மருதம் , நிற்கும் " துறைநணி 


உரை : 


மூலமும் உரையும் 


உஅசு 


| 


மருதமேறி ( பதிற் . உஎ ) என்றும் , மருதிமிழ்ந்தோங்கிய பெருநீ ; 
துறை (பதிற் . உங ) என்றும் சான்றோர் விளம்புதல் காண்க . நிறுக்கப் 
படும் பொன்னும் பொருளும் அடங்க நிறைசால் விழுப்பொருள் 
என்றார் . பெண்ணின் 

பெண்ணின் நிறையளவு பொன்னும் நிறுத்துத் தரப்படும் 
என அறிக ; பண்பில் ஆண்மையாவது , மக்கட் பண்பாகிய அருளும் 
அறமும் இன்றிக் கொலை விலங்குபோல உயிர்கட்குத் தீமை தருவது .. 
இஃது இழித்தக்கதாயினும் மேற்கொண்டு செய்யப்படுமென்பார் , 
பண்பிலாண்மை தருதல் ஒன்றோ என்றார் ; ஒரு மகளைக் கொள் 
வோன் , அவளுடைய தந்தை தன்னையரைக் கொன்று , அவள் பிறந்த 
ஆரையும் மனையையும் தீக்கிரையாக்கிக் கோடல் பெரியதொரு பண்பில் 
செயலாதலின் , அதனைத் தனக்கு 

ஆண்மையாக மேற்கொண்டு 
செய்தல் , பண்பிலாண்மையாதல் காண்க . ஆர் , ஆத்தி ; அஃது அம்முப் 
பெற்று ஆரம் என வந்தது . முலை முற்றத்தணிந்த சந்தனக்குழம்பு 
புலர்வது குறித்து வேங்கையின் நுண்ணிய தாதினை அப்பிக்கொள் 
வதில் இளமகளிர்க்கு விருப்பு மிகுதியாதல்பற்றி , வேங்கை மேவந் , 
தவள் என்றார் . வேங்கை மரத்திலிருந்து பூப்பறித்து விளையாடும் 
விருப்பமுடைமை தோன்ற இவ்வாறு கூறினாரெனினுமமையும் .. 
மேவருதல் , விரும்புதல் ; முறி - தளிர் . 

விளக்கம் : செறிவளை மகளிர் , மனையுறையும் பெண்டிர் . இவர்கள் 
தாம் உணக்கிய நெல்லை மயில் 

கவர்ந்துண்ணுமிடத்து 

அதனைக் 
கடிவர் ; அக்காலை மயில் பறந்து சென்று நீர்த்துறையிடத்து நிற்கும் 
மருதமரத்தில் தங்கும் என்றது , அவ்வூரிடத்து இளமகளிரை விரும்பும் 
இளையர் 

கொண்டு தலைக்கழிதல் முதலிய களவுத்துறையில் ஈடுபட 
வியலாவண்ணம் காவல் மிக வுடையரென்று கூறியவாறாம் . ஆகவே 
அவர்கள் விழுப்பொருள் தருவதோ , அன்றி , பண்பிலாண்மை 
தருவதோ இரண்டினுள் ஒன்றைச் செய்தல்லது விரும்பும் மகளிரைப் 
பெறலாகாதென்பது வலியுறுத்தப்பட்டது . செந்நெல் பைந்தோடு 
உண்ட மஞ்ஞை யென மாறி யியைத் துரைப்பினும் அமையும் . அகன்ற 
அல்குலிடத்து வரிபரந்திருத்தல் அழகு , அதனாற்றான் , அல்குல் 
அவ்வரி யென்றார் . அல்குல் , இடைக்கும் முழந்தாளுக்கும் இடைப் 
பகுதியாகும் . 


* 


அண்டர் நடுங்கல்லினர் 
மறக்குடித் தலைவன் ஒருவன் மகள் திருமணத்துக்குரிய செவ்வி 
யெய்தியிருந்தாளாக, அவளை நயந்து மகட்கொடை வேண்டிச் சீறூர் 
வேந்தரும் பேரூர் வேந்தருமாகிய பலர் அவள் தந்தைபால் வந்தனர் . 
அவர்களை நிரலல் லோர்க்குத் தரலோ இல் என்று கூறி மறுத்தான் . 
அவள் தந்தை உற்றார்க்குரியர் பொற்றொடி மகளிர் என்பது கொண்டு 
யாவரேனும் ஒருவர்க்கு மகட்கொடை நேரச் சமைந்தானாயினும் , 
அவளுடைய தன்னையர் மகள் வேண்டி , வந்தோரது நிரலுடைமையைக் 
கூர்ந்து நோக்கும் குறிக்கோள் கொண்டு மகட்கொடை மறுத்தலில் 
முற்பட்டிருந்தனர் . மகட்கொடை வேண்டி வந்தோர் பெரும்பொருள் 
நல்குவதாகக் கூறியவழியும் நிரலுடைமை நோக்கி மறுப்பதே அத் 
தன்னையர் செய்தனர் . இது கண்டார் சான்றோராகிய அண்டர் நடுங் 
கல்லினார் . வந்த வேந்தர்களின் பெருமையும் தன்னையரின் தறுகண்மை 
யும் இவர்களாற் போர் நிகழ்ந்தவழி அவ்வூர்க்குளதாகும் தீமையும் 
தூக்கி நோக்கி இப்பாட்டால் இரங்கிக் கூறுகின்றார் . 

புறம் . - 1-19 


புறநானூறு 


To 


களிறணைப்பக் கலங்கின , காஅ 
தேரோடத் துகள்கெழுமின , தெருவு 
மாமறுகலின் மயக்தற்றன , வழி 
கலங்கழா அலிற் , றுறை கொச்க்குற்றன 
தெறன் மறவ ரிறைகூர் தலிற் 
பொறை மலிந்து நிலனெளிய 
வந்தோர் பலரே-வம்ப வேந்தர் 

பிடியீர்ப் பன்ன கைகவ ரிரும்பின் 
படுகின் 

ஓவுற ழிரும்புறங் காவல் கண்ணிக் 
50 / 

சருங்கண் கொண்ட நெருங்கல் வெம் முலை 
மைய னோக்கிற்றையலை நயந்தோர் 
அளியர் தாமேயிவ டன்னை மாரே 
செல்வம் வேண்டார் செருப்புகல் வேண்டி 
நிரலல் லோர்க்குத் தரலோ வில்லெனக் 
S ழிப்பிணிப் பலகையர் கதுவாய் வாளர் 
குழாஅங் கொண்ட கருதியம் புலனொடு 
கழாஅத் தலையர் கருங்கடை நெடுவேல் 
இன்ன மறவர்த் தாயினு மன்னோ 
என்னா வது கொ முனே 
பன்னல் வேலியிப் பணைநல் லூரே . 
தினையும் துறையு மவை . அவனை அவர் பாடியது . 

உரை : தெறல் மறவர் இறை கூர் தலின் - பொரு தலை யியல் 
பாகவுடைய மறவர் வந்து தங்கு தலால் ; கா களிறு அணைப்பக் 
கலங்கின காவிலுள்ள மரங்கள் களிறுகளைக் கட்டுவதால் 
அவற்றால் திமிரப்பட்டு நிலைகலங்கின ; தேர்ஓட தெருவு துகள் 
கெழுமின - தேர்கள் செலலுவதால் தெருக்கள் புழுதியால் 
நிரம்பின ; 

மறுகலின் வழி மயக்குற்றன - குதிரைகள் சாரி 
போவதால் வழிகள் உருத்தெரியாது மறைந்தன ; கலம் கழாஅ 
லின் துறை கலக்குற்றன - படைக்கலங்களைக் கழுவுவதால் நீர்த் 
துறைகள் குழம்பிவிட்டன ; 

பிடி உயிர்பபன்ன கைகவர் இரும் 
பின் - பிடியானை மூச்சுவிட்டாறபோலக் காற்றுவிடும் கைகோப் 
புப் பொருந்திய உலைத் துருத்தியின் வாயிரும்பு போலும் ; ஓவுறழ் 
இரும்புறம் - இரட்டைக் கதவமைந்த சுருங்கைவழி ; காவல் 
கண்ணி காக்கப்படுவது கருதி ; வம்ப வேந்தர் - புதியரான 
வேந்தர்கள் ; பொறை மலிந்து நிலன் நெளிய - சுமை மிகுவதால் 
நிலமும் சுளியும்படியாக ; வந்தோர் பலர் - வந்தவர் பலராவர் ; 
ருங்கண் கொண்ட நெருங்கல் வெம்முலை - கரிய கண்ணையுடைய 


* 


DIT 


மூலமும் உரையும் 


நெருங்கிய விருப்பத்தையுண்டாக்கும் முலைகளையும் ; மையல் 
நோக்கின் - கண்டார்க்குப் பேதுறவு விளைக்கும் பார்வையினையு 
முடைய ; தையலை நயந்தோர் அளியர் - பெண்ணை விரும்பியவர் 
கள் அளிக்கத் தக்கவராவர் ; இவள் தன்னைமார் - இவளுடைய 
அண்ணன்மாராகிய உடன் பிறந்தோர் ; நிரல் அல்லோர்க்குத் 
தாலோ இல்லென - குடிமை ஆண்மை முதலியவற்றால் ஒவ்வா 
தாருக்குத் தருவதில்லையென்று சொல்லி ; செல்வம் வேண்டார் - 
மகள் வேண்டினோர் தரும் செல்வத்தை விழையாராய் ; செருப் 
புகல் வேண்டி - போர் செய்வதையே விரும்பி ; கழிப்பிணிப் 
பலகையர் - கழிகளாற் பின்னிக் கட்டப்பட்ட கேடயத்தை யேந்தி ; 
கதுவாய வாளர் 

வடுவினைச்செய்யும் கூரிய வாயையுடைய 
வாளேந்தி ; குழாம் கொண்ட குருதியம் புலவொடு - கூட்டம் 
கொண்டு குருதி நாறும் புலால் நாற்றத்துடனே ; கழாத்தலையர் 
கழுவாத தலையுடையராயுள்ளனர் ; கருங்கடை நெடுவேல் - வலி 
தாய்க் கடையப்பட்ட காம்பினையுடைய நெடுவேலேந்தும் ; இன்ன 
மறவர்த்தாயினும் இத்தகைய வீரர்களையுடையதெனினும் ; 
அன்னோ ஐயோ ; பன்னல் வேலி - பருத்தி வேலி சூழ்ந்த ; 

ப் பணை நல்லூர் - இந்த வள வயல் சூழ்ந்த நல்லவூர் ; என்னா 
வது கொல் - என்ன வாகுமோ , தெரிந்திலதே ; 

இறுத்தல் இறையென வந்தது . இறை கூர்தல் என்ற தொடர் 
ஒரு சொல்லாய்த் தங்கு தல் என்னும் பொருள் குறித்துநின்றது . 
கலங்கின ; தெரு துகள் கெழுமின . வழி மயக்குற்றன , துறை கலக் 
குற்றன் , காவல் கண்ணி வந்த வம்ப வேந்தர் பலர் ; தன்னைமார் , 
வேண்டி , வேண்டாராய் , பலகையராய் , வாளராய் , கழாத்தலையரா 
யுள்ளனர் ; இன்ன மறவர்த்தாயினும் , நல்லூர் என்னாவது எனக் கூட்டி 
வினை முடிவு செய்க . கன்னி 

மாடத்துச் சுருங்கையாயினும் ஓவிய 
வேலைப்பாட்டால் மிக்கதென்பார் ஒவுறழ் இரும்புறம் என்றார் . 
ஓவுறழ் இரும்புறம் என்றதற்குக் கதவுநின்றியங்கும் இரும்புறம் எனினு 
மமையும் . சுருங்கை தூம்பு போறலின் , அதன் கதவினை ஓவென்றா 
ரென்று கொள்க . இரும்பின் இடையே கைவிரல் நுழைந்து கோத்துப் 
பிடித்து இயக்கப்படுவதுபற்றி , “ கைகவர் இரும்பு எனல் வேண்டிற்று . 
கைகவர் இரும்பின் இரும்பு றம் ஓவுறழ் இரும்புறம் என இயையும் . 
மையல் நோக்கு , காமச் செவ்வி தோன்றியது புலப்படுத்தும் நோக்க 
மென்றுமாம் . தையல் , ஒப்பனை செய்யப்படுபவள் . கதுவாய் வாள் , 
போரிற் பகைவரைத் தாக்கி வாய் மடிந்த வாள் என்றுரைப்பினு மமை 
யும் . வயிரமேறிய மரக்கட்டையைக் கடைந்த காம்பு கரிதாகலின் , 
இருங்கடை நெடுவே லெனப்பட்டது . வேறலும் தொலைதலும் 
ஒருவர் பாங்கில் எப்போதும் நிற்பனவல்லவாதலின் , இன்ன மறவர்த் 
தாயினும் என்னாவது கொல் என்றும் , போர் விளைவு கருதி யிரங்கு 
தலின் , அன்னோ என்றும் கூறினார் . செல்வம் வேண்டார் என்ற 
தனால் , செல்வமுடைமை நிரலுடைமைக்கு உறுப்பாகக் கொள்ளப் 
படாமை விளங்குகிறது . 

விளக்கம் : தையலை நயந்துவந்த வம்ப வேந்தர் பலர் ; அவர் 
வருங்கால் களிறும் மாவும் தேரும் உடன் வருதலால் , களிறு முதலிய 


கா 


உஉ 


புறநானூறு 


வற்றால் முறையே காவும் , தெருவும் , வழியும் , துறையும் கலங்கிப்பொலி 
வழிந்தன ; மகள் வேண்டி வரும்போதே இவ்வூர்த் தெருவும் பிறவும் 
இன்ன கலக்க மெய்துமாயின் , இவர்கள் போர் குறித்து வரின் , இம் 
மகளுடைய தந்தை தன்னையரின் களிறும் மாவும் தேரும் மறவர் 
தொகையும் உடன் கலந்து இயங்குமாதலால் இவ்வூரது நிலை சொல்லற் 
கரிய கலக்கமெய்து மென்பது தெளிய விளங்குவது கண்டு , " என்னா 

கால் என்றும் , இவளுடைய தன்னையர் பலகையரும் வாளரும் 
தலையருமாதலால் , இவ்வூர் கலக்க மெய்தாவாறு காக்கப்படுமன்றோ 
வெனின் காக்கப்படுமென்பது தெளிவேயெனினும் , அதனையும் 
பொருதே செய்யவேண்டியிருத்தலின் , “ இன்ன மறவர்த் தாயினும் " 
என்றும் கூறினார் . இதனையும் விலக்கலாமெனினும் , தன்னையர் , மகட் 
கொடை வேண்டி வந்த வேந்தர் நிரல் நன்குடையரல்லரென்றும் , 
அவர் தரும் செல்வத்தைப் பெற்றுத் தம்முடன் ஒப்பக் கோடற் 
கொருப்படுகின் றிலரென்றும் விளக்குவாராய் , “ நிரல் அல்லோர்க்குத் 
தரலோ வில்லெனச் செல்வம் வேண்டார் , செருப்புகல் வேண்டின 
ரென்றார் . நிரல் என்பதன் இயல்பை , " இளமையும் வனப்பும் இல்லொடு 
வரவும் , வளமையுந் தறுகணும் வரம்பில் கல்வியும் , தேசத் தமைதியு 
மாசில் சூழ்ச்சியோ , டெண்வகை நிறைந்த நன்மகற் கல்லது , மகட் 
கொடை நேரார் மதியோர் ( பெருங் . க : கூசு : அகூ கூக ) என்று 
பிறரும் கூறுவதனால் அறிந்து கொள்க . மகட்பாற் காஞ்சிக்கு இதனைக் 
காட்டி , “ நிரலல்லோர்க்குத் தரலோ வில்லென வென்றலின் , அரசர்க்கு 
மகட்கொடைக்குரியரல்லாத அனை நிலை வகையோர்பாற் 

பட்டா 
தென்பர் நச்சினார்க்கினியர் ; ( தொல் , புறத் . உச ) 

அண்டர் மகன் குறுவழுதியார் 
இக் குறுவழுதியார் அண்டர் நடுங்கல்லினார்க்கு மகனார்போலும் . 
பாண்டிவேந்தர்கீழ் விளங்கிய தானைத்தலைவர்களும் ஏனைத் தலைவர் 
களும் பாண்டி வேந்தர் சிறப்புப் பெயர்களுட் சிலவற்றைத் தாமும் 
கொண்டிருந்தனர் . இதனை இடைக்காலச் சோழ பாண்டியர்களின் 
கல்வெட்டுக்களிற் காணலாம் . 

சடையவன்மன் 

சுந்தரபாண்டியன் 
காலத்துக் கல்வெட்டொன்று ( P. S. No. 492 ) ஒரு தலைவன் பெயரைச் 
சுந்தரபாண்டிய வாணாதராயர் என்று குறிப்பது காணலாம் . ஆதலால் , 
இவரும் குறுவழுதி யென்ற பெயருடையராயினாரெனக் கருதலாம் . 
பாண்டியர்க்குப் பெருவழுதி யென்ற பெயருண்டு ; சிறுவழுதி யென்ற 
வினும் குறுவழுதி யென்பது சிறப்புடையதாதலின் இவர் குறுவழுதி 
யெனப்பட்டனர் . இவர் பாடியனவாக அகத்தில் இரண்டு பாட்டுக்களும் 
குறுந்தொகையில் ஒரு பாட்டும் காணப்படுகின்றன . கருப்பொருள் 
களில் நெய் தலையும் உரிப்பொருளிற் குறிஞ்சியையும் இவர் பெரிதும் 
விரும்பிப் பாடுவர். இவர் மறக்குடி யொன்றில் தோன்றி மணச்செவ்வி 
யெய்திய மகளொருத்தியை நயந்து பலர் மகட்கொடை வேண்டி 
நின்றதும் , அவளுடைய தந்தையும் தன்னையரும் மறுத்ததும் கண்டு , 
போர் நிகழ்தல் ஒருதலை யென்றும் , அதனால் அவ்வூர் பெரும்பாழாம் 
என்றும் நினைந்து இப்பாட்டால் வருந்திக் கூறுகின்றார் . 

பிறங்கலை யினியுள பாலென மடுத்தலின் 
ஈன்ற தாயோ வேண்டா ளல்லள் 
கல்வியெ னென்னும் வல்லாண் சிறா அன் 


கூசசு . 


மூலமும் உரையும் 


உகூட 


உரை : 


பசி 


ஒள்வே னல்ல னதுவா யாகுதல் 
கு அழிந்தோ ரழிய வொழிந்தோ ரொக்கற் 

பேணுநர்ப் பெறாஅது விளியும் 

புன் றலைப் பெரும்பாழ் செயுமிவ ணலனே . 
திணையும் துறையு மவை . அண்டர்மகன் குறுவழுதியார் பாடியது . 

பிறங்கிலை இனி உளபால் என மடுத்தலின் 
தீரு மளவறியும் அறிவால் நீ முதிர்ந்தாயில்லை இனியும் சிறிது 
பாலுளது உண்க என வள்ளத்தை வாயில்வைத்து உண்பித்த 
லால் ; ஈன்ற தாய் வேண்டாள் அல்லள் - இவளை யீன்ற தாயும் 
இதனை விரும்பா தாளல்லள் ; வல்லாண் சிறாஅன் கல்வியென் 
என்னும் - வல்லாண்மையுடைய இளையனாகிய இவள் தமையன் 
சிறிது கல்வியறிவுடையேன் என்று சொல்லாநின்றான் ; ஒள் 
வேல் நல்லன் - ஒள்ளிய வேலேந்திப் பொரு தலில் நல்ல வீறுடை 
யன் இவட்குத் தந்தை ; அழிந்தோர் அழிய - பகைவரொடு 
பொருது கெட்டோர் ஒழிய ; ஒழிந்தோர் ஒக்கல் - கெடாது 
மேம்படுவோர்க்கு உரிய சுற்றமாய்த் தலையளிசெயவன் ; இவள் 
நலன் - இவளது நலமோ எனின் ; பேணுநர்ப் பெறாது விளியும் 
விரும்புவோர் இல்லாது கெடும் ; புன்றலைப் பெரும்பாழ் செய் 
யும் - புல்லிய இடமாகிய பெரிய பாழிடமாக இவ்வூரைச் செய்யும் ; 
அது ஆகுதல் வாய் 

அஃது உண்மையாதல் ஒரு தலை ; எ - று , 
நீ.உண்டற்குரிய பாலின் அளவை அறியும் அறிவு நிரம்பினாயில்லை ; 
இன்னும் சிறிது பால் உளது ; இதனையும் உண்க எனப் பரிந்துண்பித்த 
லால் , ஈன்ற தாய்க்கும் இவள்பால் பேரன்பு உண்டு என வற்புறுத்திய 
எறு . பெருங்கல்வியுடையார்க்கல்லது " யானும் சிறிது கல்வியுடையே 
னென்னும் பணிந்த மொழி பகரும் பண்பு உண்டாகாதாகலின் , இவள் 
தமையனும் இவள் பால் மிக்க அன்பு செய்பவனாதல் விளங்குகிறது . 
இவ்வாறு தாயும் தமையனும் அவர் வாயிலாக ஊரவரும் தன்பால் 
பேரன்புடையவராகவும் , இவளது நலம் இவரனைவரும் கெட ஊர் பாழ் 
படச் செய்வதாயிற்றென இரங்குவது தோன்ற , “பேணுநர்ப் பெறாது 
விளியும் , புன்றலைப் பெரும்பாழ் செய்யும் இவள் நலன் என்றும் , இஃது 
ஒருதலை , காண்க என்பார் , " அதுவாயாகுதல் என்றும் கூறினார் . இவள் 
நலம் பெரும்பாழ் செய்யும் ; அஃதொருதலை . அதனைப் பின்னர்க் கண்டு 
கொள்க குறிப்பெச்சம் . சிறாஅனென்றது ,, 

தமையன் 


என்பது 
மேனின்றது . 


விளக்கம் : சிறிதாகிய 

சிறிதாகிய நீரைச் சின்னீர் என்பதுபோலச் சிறிதள 
விற்றாகிய பால் சிலவெனப்படுவதுபற்றி உளபால் எனப் பன்மைவினை 
கூறப்பட்டது . ஈன்ற தாயது அன்பும் , சிறாஅன் எனவே உடன்பிறந் 
தோனது அன்பும் கூறப்படவே , நல்லன் என்றது தந்தையாயிற்று . 
இனி , தாயையும் உடன்பிறந்தானையும் கூறலின் , தந்தை முன்பே இறந் 
தொழிந்தானென்றும் , வல்லாண் சிறான், ஒழிந்த தாய்க்கும் உடன் 
பிறந்தார் சுற்றத்தார் முதலியோர்க்கும் ஒக்கலாய் நின்று பேணுகின்றா 
னென்றும் உரைப்பினுமமையும் . ஒல்வானல்லன் அதுவாயாகுதல் 


உக 


புறநானூறு 


என்று கொண்டு புரையரல் லோர்க்கு இவளை மகட்கொடை நேர்தற்கு 
உடன்படுவானல்லன் ; அஃது உண்மையாதல் காணப்படும் 

என்று 
உரைத்தலுமாம் . இவள் நலங் குறித்து நிகழவிருக்கும் போரில் , கெட்டு 
அழிபவர் அழிய , இறவாது எஞ்சுவோர்க்கு ஒக்கலாய் நின்று பேணுவார் 
ஒருவரும் இலராமாறு இவ்வூர் பெரும் பாழாகும் எனினுமாம் . நலங் 
காரணமாக நிகழும் போரால் விளையும் செயலை நலத்தின் மேலேற்றிக் 
கூறினார் . தாய் அன்புடையள் ; தந்தை ஒக்கல் ; உடன் பிறந்தான் கல்வி 
யென் என்னும் ; மகள் நலன் பெரும்பாழ் செய்யும் என அவரவர் கூறு 
பாடும் வகுத்துரைத்தவாறு . 


- சு . 


கபிலர் 


மகட்கொடை வேண்டிய வேந்தர் போந்து தம் போர்யானைகளைக் 
காவிலுள்ள மரங்களிற் பிணித்திருப்ப , தந்தை மகள் மறுக்கும் கருத்தின 
னாய் இருத்தலைக் கபிலர் கண்டார் . அவனது மறுப்பால் போர் நிகழு 
மெனக் கருதிய கபிலர் தந்தை மகட்கொடை நேரானாயின் , இவ்வூர் 
போரால் வருந்துவது ஒருதலை ; இவ்வேந்தருடைய யானைகள் பிணிக்கப் 
பட்டிருக்கும் மரங்கள் பருத்த அரையையுடையவாயினும் , யானைகளின் 
வலிக்கு ஆற்றாது துளங்குவனவாயின . ஆகவே , இவ்வூரும் பெரு 
வருத்தம் எய்தும்போலும் என இரங்கி இப்பாட்டைப் பாடியுள்ளார் . 

உண்போன் றானறுங் கள்ளி னிடச்சில 
நாவிடைப் பஃறேர்பு கோலச் சிவந்தாங் 
கொளிறொள் வாளடக் குழைந்தபைந் தும்பை 
எறிந்திலை முறிந்த கதுவாய் வேலின் 
மணநாறு மார்பின் மறப்போ ரகுதை 
குண்டுநீர் வரைப்பிற் கூட லன்ன 
குவையிருங் கூந்தல் வருமுலை சேப்ப 


உரை : 


வென்னா வது கொ றானே நன்றும் 
விளங்குறு பராரைய வாயினும் வேந்தர் 
வினை நவில் யானை பிணிப்ப 
வேர் துளங் கினநம் மூருண் மரனே . 
திணையும் துறையு மவை . 

கபிலர் பாடியது . 

உண்போன் தான் நறுங்கள்ளின் சில இட - நறிய 
கள்ளையுண்பவன் அதற்குத் துணையாகச் சில வெஞ்சனங்களை 
அதன்கண் இட்டுண்ணுகையில் ; பல் இடை நா தோபு கோல 
சிவந்தாங்கு - 

பற்களின் இடையே ஒட்டிக்கொண்டவற்றை 
நாவை அவற்றின் இடையில் தொடுத்துத் தேர்ந்து பல்லால் 
அரைபடுமாறு செலுத்துவதால் நாச் சிவப்பேறினாறபோல் ; 
ஒளிறு ஒள் வாள் அட - சிவந்த ஒளிபொருந்திய வாள் எதிரேற்ற 
பகைவரை வெட்டு தலால் ; குழைத்த பைந் தும்பை - சாம்பிய 


மூலமும் உரையும் 


உக 


பசிய துமபை மாலையினையும் ; எறிந்து இலை முறிந்த கதுவாய் 
வேலின் பகைவரை யெறிந்து இலை முறிந்து வடுப்பட்ட வாயை 
யுடைய வேலினையும் ; மணநாறு மார்பின் - சந்தனத்தின் மணங் 
கமழும் மார்பினையுமுடைய ; 

மறப்போர் 

அகுதை - மறம் 
பொருந்திய போரைச் செய்யும் அகுதை யென்பானது ; குண்டு , 
நீர் வரைப்பின் கூடல் அன்ன - ஆழந்த நீர்நிலைகளையுடைய 

டமாகிய கூடல் நகரைப் போன்ற ; குவை இருங் கூந்தல் - 
குவிந்த கரிய கூந்தலையுடையவளை ; வருமுலை சேப்ப - தோன்று 
கிற இளமுலை சிவக்கும்படி ). 

; நம ஊருள் மரன் - நம் 
முடைய ஊர்க்குள்ளேயிருக்கும் மரங்கள ; நன்றும் விளங்குறு 
பராரைய வாயினும் பெரிதாய் விளங்குதல் பொருந்திய பருத்த 
அடியையுடையவாயினும் ; வேந்தர் வினை நவில் யானை பிணிப்ப 
வேந்தர்கள் தம்முடைய போர் வினை பயின்ற யானைகளைக் கட்டுவ 
தால் ; வேர் துளங்கின - வேர்கள தளர்ந்து அசையத் தொடங் 
கினவாதலால ; என்னாவது 

கொல - இவ்வூர் என்னாகுமோ , 


று . 


கள்ளுண் போர் இடையிடையே கறித்தற்பொருட்டு இஞ்சியும் 
இறைச்சி வற்றலும் மீனும் தின்ப . அவற்றுட் சில பற்களிடையே 
புகுந்து கொள்ளின் நாவாற் கோலுதலும் , அதனாலும் இயலாதவழித் 
துரும்பு கொண்டு குத்தி யெடுத்தலும் இயல்பு . இவ்வகையில் பன் 
முறையும் பல்லிடை நுழைந்து சிவப்பேறுதல் கண்டு , அச் சிவப்பைக் 
குருதி தோய்ந்து விளங்கும் வாள் வாய்க்கு உவமம் கூறினார் . கள்ளுண் 
போர் இடையே சிலவற்றை யுண்பரென்பதை இஞ்சி வீவிராய பைந் 
தார் பூட்டி ( பதிற் . சங ) என்பதன் பழையவுரையிற் காண்க . அகுதை ,. 
யென்பான் சங்கத் தொகை நூல்களிற் காணப்படும் வள்ளல்களுள் 
ஒருவன் . பெருங் காற்று மழைகளால் தாக்குண்டும் பல்லாண்டுகளாய்ச் 
சலியாது நின்று அடி பருத்திருப்பதால் , " நன்று விளங்குறு பராரைய " 
என்றார் . போர் செய்யும் துறையில் நன்கு பயின்ற யானைகளை வினை 
நவில் யானை யென்பது வழக்கு ; " செறுநர் செல்சமந் தொலைத்த வினை 
நவில் யானை ( பதிற் . அ 2 ) எனச் சான்றோர் வழங்குவது காண்க . 
ஊருள் மரம் வேர் 

ஊரழிதல் சொல்ல 
வேண்டாமையின் , என்னாவது கொல் என்றார் . தானே யென்பது 
கட்டுரைச்சுவை குறித்து நின்றது . இடையே அடிகள் சில சிதைந்தமை 
யின் , பொருண்முடிவு விளங்கவில்லை. நறுங்கள்ளின் சில இட , உண் 
போன் , பல்லிடை நா தேர்பு கோலச் சிவந்தாங்கு ஒளிறு வாள் அடக் 
குழைந்த தும்பையும் , வேலும் மார்புமுடைய அகுதையது கூடலன்ன 
கூந்தலுடையாள் என இயையும் . மரன் பராரையவாயினும் , வேந்தர் 
யானை பிணிப்ப , வேர் துளங்கின ; ஆகலின் , என்னாவது கொல் எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . 
விளக்கம் : கதுவாய் 

வேல் , 

முரிந்து வடுப்பட்ட வேல் . 
அகுதையை , " இன் கடுங் கள்ளின் அகுதை ( குறுந் . உகஅ ) என்றும் , 
நன்மா வீசும் வண்மகி ழகுதை ( அகம் . ககஉ ) என்றும் சான்றோர் 
கூறுவதால் , அகுதை கள்ளால் சிறப்பெய்தியவனென்பதை இனிது 
காணலாம் . குண்டு நீரென்றது , ஆழ்ந்த நீர் நிறைந்த கடலுமாம் . கூட 


துளங்கின 


வெனவே , 


உகூக் 


புறநானூறு 


லென்ற பெயர் கொண்ட வூர்கள் தமிழகத்திற் பல இருத்தலின் , 
அகுதையின் கூடல் இன்னதெனத் துணிய முடியவில்லை. அகுதை ஒரு 
வேளிர் தலைவன் ; அவன் கோசர்களைத் தன் படைமறவராகக் கொண் 
டிருந்தான் . அவனது நாடு கடற்கரைப் பகுதியைச் சேர்ந்ததென , 
குண்டு நீர் வரைப்பு என இப் பாட்டினும் , நெய்தலஞ் செறுவின் 
வளங்கெகழு நன்னாடு ( அகம் . கககூ ) என்று கல்லாடனார் பாட்டிலும் 
கூறப்படுதலால் , அறிகின்றோம் . இவ்வகையில் அகுதையின் கூடல் , 
மேற்காநாட்டுக் கூடல் ( A.R. No. 62 of 1918 ) என்றும் கூடன்மங்கலம் 
( S.I.I. Vol . VII No. 757 ) என்றும் கூறப்படும் கூடலூராகக் கொள்ள 
லாம் . அஃது இப்போது கடலூர் ( Cuddalore O. T. ) எனப்படும் 
பேரூராகும் . 


கூசவு . 


பரணர் 


மகட்கொடை வேண்டி வந்தோர்க்குத் தந்தையும் தன்னையரும் மகள் 
மறுத்தமையின் , போர் நிகழுமென்பது ஒருதலையாகத் துணியப்பட்டது . 
வந்தோர் 

ஊரிடத்தேயுள்ள பெருந்துறைக்கண் தம் களிறுகளைக் 
கொணர்ந்து ஆங்குள்ள மரந்தோறும் அவற்றை நிறுத்திப் பிணித்தனர் ; 
போர்க்குரிய குறிப்புக்கள் தோன்றியதும் களிறுகள் மரங்களை யீர்த்துச் 
சவட்டத் தலைப்பட்டன . இது கண்ட சான்றோராகிய பரணர் , இந்த 
மகள் பொருளாகவன்றோ இவ்வூரின்கட் போரும் , அதனால் ஊர்க்குக் 
கேடும் உண்டாகவிருக்கின்றன . இவளை இவளுடைய தாய் பெறாதிருப் 
பாளாயின் நன்றாம் ; பெற்று வளர்த்து விட்டமையின் அது கழிந்தது 
என இரங்கிக் கூறுவாராயினர் . 

வெண்ணெல் லரிஞர் தண்ணுமை வெரீஇக் 
கண்மடற் கொண்ட தீந்தே னிரியக் 
கள்ளரிக்குங் குயஞ் சிறுசின் 

மீன் சீவும் பாண்சேரி 
ந வாய்மொழித் தழும்ப னூணூ ரன்ன 

குவளை யுண்கணிவளைத் தாயே 
ஈனா ளாயின ளாயி னானாது 
நிழறொறு நெடுந்தேர் நிற்ப வயின்றொறும் 
செந்நுதல் யானை பிணிப்ப 
வருந்தின மன்னெம் பெருந்துறை மரனே . 
திணையும் துறையு மவை . பரணர் பாடியது . 

உரை : வெண்ணெல் அரிஞர் தண்ணுமை வெரீஇ - வெண் 
ணெல்லை யறுக்கும் தொழுவர் தொடக்கத்தே இசைக்கும் தண் 
ணுமையோசை கேட்டஞ்சி ; கண் மடல் கொண்ட தீந்தேன் 
இரிய - கணுவிடத்தே தோன்றும் மடலிற் கட்டப்பட்டிருந்த 
இனிய தேன் கூட்டினின்றும் தேனீக்கள் நீங்கியதனால் ; கள்ளரிக் 
கும் குயம் - தேனடையிலுள்ள தேனை வடித்துக்கொள்ளும் குயவர் 


கா 


மூலமும் உரையும் 


- 


துளங்கிப் 


று . 


சேரியும் ; சிறு சின்மீன் சீவும் பாண் சேரி - சிலவாகிய சிறுமீன் 
களைப் பிடித்துண்ணும் பாண் சேரியுமுடைய ; வாய்மொழித் 
தழும்பன் ஊணூரன்ன - தப்பாத மொழியினையுடைய தழும்பன் 
என்பானது ஊணூரைப்போன்ற ; குவளை யுண்கண் இவளை - 
குவளைப் பூப்போலும் கண்களையுடைய இம்மகளை ; தாய் ஈனா 
ளாயினளாயின் - தாய்பெறாதொழிந்திருப்பாளாயின் ; ஆனாது - 
அமையாமல் ; நிழல்தொறும நெடுந்தேர் நிற்ப - மரநிழல் 
தோறும் நெடிய தேர்கள் நிற்க ; வயின்தொறும் - இடந்தோறும் ; 
செந்நுதல் யானை பிணிப்ப - சிவந்த நுதலையுடைய யானைகளைக் 
கட்டு தலால் ; எம் பெருந்துறை மரம் வருந்தினமன் - எம்மூர்ப் 
பெருந்துறைக்கணின்ற மரங்கள் வேர் 

பெரிதும் 
கெட்டன ; எ 

நெற்கதிர் முற்றிய வயலில் பல்வகைப் புள்ளினங்கள் கூடு கட்டி 
வாழுமாதலின் , அறுவடைக்காலத்தில் அவை ஊறின்றி நீங்குதல் 
குறித்து நெல்லரியுந் தொழுவர் தொடக்கத்தே தண்ணுமை இசைப் 
பது பண்டை மரபு . வயலருகே நின்ற தெங்கு முதலிய மரங்களின் 
மடலிற் கட்டிய தேன் கூட்டினின்றும் தேனீக்கள் தண்ணுமை 
யோசை கேட்டஞ்சி நீங்கிவிடுதலால் , ஆங்கு வாழும் குயவர் தேனடை 
யைக் கைக்கொண்டு இனிய தேனை வடித்துக்கொள்வர் என்பதுபட , 
கண்மடற் கொண்ட தீந் தேன் இரியக் குயம் கள்ளரிக்கும் என்றார் . 
அரித்தல் , வடித்தல் . சேரியைக் குயத்துக்குங் கூட்டுக . குயவர் சேரி 
குயம் எனப்பட்டது . வேட்கோவருட் சிறந்தோர்க்குப் பெருங்குயம் 
என்றுசிறப்பித்தல் இடைக் காலத்தும் தமிழகத்து வழக்காக இருந் 
தது . சிறு வலை கொண்டு மீன் பிடிக்குஞ் செயலை மீன் சீவுதல் என்றார் . 
மன் , பெருமை . இனி இதனை ஒழியிசையாக்கி , ஆனாது மன் எனக் 

ஈனாளாயினளாயின் ஆனாது மன்னென்று கொண்டு 
தொழிந்திருப்பளேல் இந்நிலை வந்து அமையாது ; அது கழிந்தது என 
வுரைப்பினும் அமையும் . 

விளக்கம் : வெண்ணெல் அரிபவர் , அரியப் புகுமுன் தண்ணுமை 
முழக்கி நெல் வயலில் வாழும் புள்ளினங்களை ஒப்புவரென்பதைச் சான் 
றோர் “ வெண்ணெல் அரிநர் தண்ணுமை வெரீஇப் பழனப் பல்புள் 
ளிரிய ( நற்.கூ ரு 0 ) எனவும் , “ வெண்ணெ லரிநர் பின்றைத் ததும்பும் , 
தண்ணுமை வெரீஇய தடந்தா ணாரை ( அகம் . 10 ) எனவும் , 
" வெண்ணெ லரிநர் மடிவாய்த் தண்ணுமை , பன்மலர்ப் பொய்கைப் 
படுபுள் ளோப்பும் ( அகம் . உ 0 ச ) எனவும் கூறுவது காண்க . தழும் 
பனுடைய ஊணூர் மருங்கூர்ப்பட்டினத்துக்கு அண்மையில் இருப்ப 
தென நக்கீரர் ( அகம் . உஉஎ ) கூறுகின்றார் . வேட்கோவருட் சிறந் 
தோர்க்குப் பெருங்குயம் என்று பட்டந் தந்து சிறப்பிப்பதை , “ இலாவா 
ணகவழிச் சாதக னென்னும் , குலாலற் கேற்பப் பெருங்குய மருளி " 
( பெருங் . ச ; கூ : சஎ - அ ) என்று கொங்குவேளிர் கூறுவது காண்க . 
ஈன்று வளர்த்துவிட்டமையின் , ஈனாளாயினளாயின் என்றார் . 


கூட்டி , 


ஈ C 


உன் 


புறநானூறு 


{ சக . 


மதுரை மருதனிளநாகனூர் 
சோழநாட்டு உட்பிரிவுகளுள் சிக்கல் நாடு என்பது ஒன்று . இஃது 
ந் நாளில் திருவாரூர்க்குக் கிழக்கிலுள்ள பகுதியாகும் . இதன் தலை " 
நகரம் சிக்கல் எனப்படும் . இக்காலத்தும் அது சிக்கல் என்றே வழங்கு 
கிறது . சிக்கல் நாட்டுத் தலைநகரமாகிய பெருமையுடைமையால் பெருஞ் 
சிக்கல் என்பது பண்டைநாளை வழக்கு . அதன் கண் மருதனிளநாகனார் 
காலத்தே வேளாண் தலைமகனொருவன் இருந்தான் . அவனைப் பெருஞ் 
சிக்கல்கிழான் என்பர் . அவனுடைய மகள் பெண்மை நலங் கனிந் 
வேந்தர் விரும்பி வேட்கும் வீறுகொண்டு விளங்கினாள் . அவளை மணக்க 
விரும்பினா னொரு வேந்தன் , பெருஞ்சிக்கல் கிழான் அவன்பால் தன் 
மகளை மணத்தற்கு வேண்டும் நலம் குறைந்திருப்பது கண்டு மகட் 
கொடை மறுத்தான் . அதனால் இருவரிடையே பகைமை தோன்றிற்று . 
சினம் சிறந்த வேந்தன் தன் நுதல் வியர்வையைத் தன் கைவேலாற் 
றுடைத்துக் கடிய சொற்களையே கூறலுற்றான் . பெருஞ்சிக்கல் கிழா 
னும் வேந்தனது வலிமிகுதியறிந்து பணிந்து மொழிந்தடங்காது நெடு 
மொழி நிகழ்த்தினான் . இருவர் நிலைகளையும் மருதனிளநாகனார் கண் 
டார் . " இவர்தம் இயல்பு இதுவாயின் , இதற்கெல்லாம் காரணம் இக் 
கிழான் பெற்ற மகளேயாவாள் ; விறகிற்றோன்றும் தீ விறகையே யழிப் 
பதுபோல இவ்வூரிற் பிறந்த இவள் இவ்வூர் அழிதற்குக் காரணமாயி 
னள் . 

என இப்பாட்டின்கண் வருந்திக் கூறியுள்ளார் . 
நுதிவேல் கொண்டு நுதல்வியர் துடையாக் 
கடிய கூறும் வேந்தே தந்தையும் 
நெடிய வல்லது பணிந்து மொழி யலனே 

இஃதிவர் படிவ மாயின் வையெயிற் 
ந றரிமதர் மழைக்க ணம்மா வரிவை 

மரம்படு சிறுதீப் போல 

அணங்கா யினடான் பிறந்த வூர்க்கே . 
தினையும் துறையு மவை . மதுரை மருதனிளநாகனூர் பாடியது . இது பெருஞ் . 
சிக்கல் கிழான் மகண் மறுத்தது என்பர் இளம்பூரணர் . 

வேல் நுதிகொண்டு நுதல்வியர் துடையா தன் 
கைவேலின் கூரிய இலையால் தன் நெற்றி வியர்வையைத் 
துடைத்து ; வேந்து கடிய கூறும் - வேந்தனும் கேட்டார் அஞ்சத் 
தக்க மொழிகளைக் கூறாநின்றான் ; தந்தையும நெடிய வல்லது 
பணிந்து மொழியலன் - இவள் தந்தையும் நெடுமொழிகளைத் 
தவிரப் பணிவைப் புலப்படுத்தும் சொற்களைச் சொல்லுகின்றா 
னில்லை ; இஃது இவர் படிவம் - இஃது இவர்கள் கொள்கையாகும் ; 
ஆயின் - இதனை ஆராயுங்கால் ; வை எயிற்று அரிமதா மழைக் 
கண் அம்மா அரிவை - கூரிய பற்களையும் அரிபரந்து மதர்த்துக் 
குளிர்ந்த கண்களையும் 
கண்களையும் அழகிய 

நிறத்தையுமுடைய 
அரிவையாவாள் ; மரம் படு சிறு தீப்போல - மரத்தைக் கடையு 
மிடத்துத் தோன்றும் சிறுதீ அம்மரத்தை யழிப்பதுபோல ,, 


உரை : 


மாமை 


மூலமும் உரையும் 


உசுை 


1 


தான் 


தான் பிறந்தவூர்க்கு அணங்காயினள் - இவள் தான் பிறந்தவூர்க்கு 
வருத்தம் விளைவிப்பவளாயினாள் என்பதல்லது வேறில்லை ; எ - று . 

மகட்கொடை மறுக்கவே , வேந்தன் உள்ளத்தில் , மகள்பாற் 
கொண்ட 

காதல் முற்றும் பகைமையாய் முறுகிவிட்டமையின் மேற் 
செயற்பாலது போரே எனத்துணிந்த செயலும் சினந்த சொல்லுமுடை 
யனானான் என்பது தோன்ற , நுதிவேல் கொண்டு நுதல்வியர் துடை . 
யாக் கடிய கூறும் என்றார் . தந்தையும் அஞ்சாநெஞ்சினனாதல் விளங்க 
தந்தையும் நெடியவல்லது பணிந்து மொழியலன் என்றார் . படிவம் , 
கொள்கை . 

மரக்கட்டையைக் கடைந்தவழிப் பிறக்கும் தீ , 
தோன்றும் மரமே எரிந்து கெடுதற்குக் காரணமாவதுபோல் , இவள் 
தான் பிறந்தவூர் கெட்டு வருந்துதற்குக் காரணமாயினள் எனபார் , 
மரம்படு சிறு தீப் போல , அணங்காயினள் தான் பிறந்தவூர்க் கென் 
றார் . வேந்து , துடையா கூறும் ; தந்தையும் மொழியலன் ; இவர் படி 
இஃது ; ஆயின் , இவள் தீப்போல ஊர்க்கு அணங்காயினள் எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : மகட்கொடை மறுக்கப்பட்ட வழி , மறுக்கப்பட்ட 
வனும் மறுத்தவனுமாகிய இருதிறத்தாரும் போர் செய்தற்குச் சமைக் 
தது கண்ட மருதன இளநாகனார் இப்பாட்டைப் பாடுகின்றார் ; மகட் 
கொடை விழைந்த வேந்தன உள்ளத்தில் நிலவிய விழைவு முற்றும் 
வெகுளியாய்ப் போர்க்கண் அவனைச் செலுத்திற்று ; கொடை புரிதற் 
குரிய தந்தை கொள்ளற்குரிய அமைதி விழைந்த வேந்தனபால் இல் 
லாமை கண்டு மறுத்து , மறுக்கப்பட்ட வேந்தன் போர்க்கெழுதலை 
யறிந்து சினங்கொண்டு போர்க்குச் சமைவானாயினன் . தந்தையும் 
நெடியவல்லது பணிந்து மொழியலன் என்றதனால் , மகட்கொடை 
மறுப்பவன வேந்தன லைன் என்றும் , வேந்தன மகட்கோடற்குரிய 
தகுதியுடையனென்றும் அறியலாம் . வேந்தர்க்கு மகட்கொடை நல்கும் 
மாண்புடைய குடியினனாதலால் , அதற்கேற்ப , நெடிய மொழிதல் 
அவற்கு இயல்பாயிற்று . நிகர்த்து மேல்வந்த வேந்தனாக முதுகுடி , 
மகட பாடஞ்சிய மகட்பாற் காஞ் ( தொல் . புறத் . உச ) என்பதற்கு, 
இதனைக் காட்டிய இளம்பூரணர் , இது பெருஞ்சிக்கல் கிழான் மகட் 
கொடை மறுத்தது என்பர் . 

கூரு ) . மதுரை மேலைக்கடைக் கண்ணம்புகுத்தா ராயத்தனம் 

மேலைக்கடைய மென்பது தென்பாண்டி நாட்டிலுள்ளதோரூர் . 
இவ்வூர் நல்லிசைச் சானறோர் பலர் பிறந்த சிறப்புடையது . 

கடையம் 
என்பது குறைந்து கடையெனச் சுருங்கிற்று . இப்போதுள்ள மேற் 
கடையம் கீழ்க்கடையம் என்ற வூர்கள் இடைக்காலத்தே கோனாட்டு 
விக்கிரம பாண்டிய நல்லூரான கடையம் ( A. K. NO . 522 of 1916 ) 
என்றும் , கோனாட்டுக் கடையம் ( A. R. No. 525 of 1916 ) என்றும் 
வழங்கியதைக் கல்வெட்டுக்களால் அறிகின்றோம் . மேலைக்கடையத் 
தார் எனற்பாலது மதுரையோலைக்கடையத்தார் என ஏடெழுதினோ 
ரால் பிழைக்கப்பட்டுள்ளது . இக்கடையத்தைச் சார்ந்த ஒரு குடியினர் 
மதுரையிற் றங்கியிருந்தமையின் அவர் மதுரை 

மேலைக் கடையத் 
தாரென வழங்கப்பட்டனர் . மதுரை மேலைக் கடையத்தாரான நல் 
வெள்ளையார் என்ற சான்றோரொருவர் நற்றிணை பாடிய ஆசிரியன்மார் 
களுள் ஒருவராகக் காணப்படுகின்றார் . மதுரைக் கடையத்தார் மகனார் 
வெண்ணாகனார் என்றொருவர் குறுந்தொகையிற் காணப்படுகின்றார் . 


1 


500 


புறநானூறு 


- 


ஆக , கடையத்திலிருந்து வந்து மதுரையிற்றங்கி வாழ்ந்த கடையத் 
தார் குடி சிறந்த நல்லிசைப் புலவரைப் பெற்று மேன்மை யுற்று விளங் 
கினமை 

தெளிவாகும் . புண்ணம் புகுத்த போரின்கண் , கண்ணீர் 
சொரிந்து நின்றாரைக் கண்ணம் புகுத்தாரெனப் பாடிய சிறப்புப் 
பற்றி இவர் கண்ணம்புகுத்தாரென்று சான்றோரால் சிறந் தோதப் 
பட்டனர் போலும் . இவரது இயற்பெயர் ஆயத்தனார் என்பது . மறக் 
குடி யொன்றில் வளர்ந்த மகளொருத்தி திருமணத்துக்குரிய செவ்வி 
முதிர்ந்து , சிறந்திருந்தாளாக , அவளை மனத்தால் பெறல்வேண்டி 
வேந்தர் பலர் அவ்வூர்க்கு வந்து போகின்றவராயிருந்தனர் . அவளு 
டைய தன்னையர் இவள் , புரையரல்லோரை வரையலள் என்று 
கொண்டு மறங்கிளர்ந்து நின்றனர் . வேந்தர் மணக்கோளும் தன்னையர் 
மறமாண்பும் கண்ட ஆயத்தனார் இவள் மார்பில் சுணங்கு பரந்து 
வேந்தர் உள்ளத்தைக் கவர்ந்து கொள்ளுதலால் மகள் மறுத்தல் பொரு 
ளாகப் போருண்டாதல் ஒரு தலை ; இவ்வூர்க்கிடங்கும் ஞாயிலும் இஞ்சி 
யும் போதிய காவல் வலியில்லன ; அதனால் இவ்வூரதுமிலை யாதாகுமோ 
என இரங்கிப் பாடியுள்ளார் . 

தூர்ந்த கிடங்கிற் சோர்ந்த ஞாயிற் 
சிதைந்த விஞ்சிக் கதுவாய் மூதூர் 
யாங்கா வதுகொ றானே தாங்காது 
படுமழை யுருமி னிரங்கு முரசிற் 
கடுமான் வேந்தர் காலை வந்தெம் 
நெடுநிலை வாயிற் கொட்குவர் மாதோ 
பொருதா தமைகுவ ரல்லர் போருழந் 
தடுமுரண் முன்பிற் றன்னைய ரேந்திய 
வடிவே லெஃகிற் சிவந்த வுண்கண் 
தொடிபிறழ் முன்கை யிளையோள் 
அணிநல் லாகத் தரும்பிய சுணங்கே . 
திணையும் துறையுமவை . மதுரைக் கடைக்கண்ணம்புகுத்தா ராயத்தனர் 
பாடியது . 

உரை : தூர்ந்த கிடங்கின்- தூர்ந்துபோன அகழியினையும் ; 
சோர்ந்த ஞாயில் - தளர்ந்த மதிலுறுப்பினையும் ; சிதைந்த 
இஞ்சி - இடிந்த மதிலையுமுடைய ; கதுவாய் மூதூர் - பகைவர் 
செய்த அழிவால் வடுப்பட்ட பழைய வூர் ; தாங்காது யாங்காவது 
கொல் - போரைத் தாங்கா தாகலின் என்னாகுமோ ; படுமழை 
உருமின் இரங்கு முரசின் - ஒலிக்கின்ற மேகத்தின் இடிபோல் 
முழங்கும் முரசினையும் ; கடுமான வேந்தர் - விரைந்து செல்லும் 
குதிரைகளையுமுடைய வேந்தர்கள் ; காலை வந்து எம் நெடு நிலை 
வாயில் கொட்குவர் - எம்முடைய நெடிய நிலையையுடைய வாயி 
லின்கண் சுற்றித் திரிகின்றனர்; பொருதா தமைகுவரல்லர்- மறுத்த 
வழி போர் உடற்றியன்றி அமையார் போல்கின்றனர் ; அடு முரண் 
முன்பின் தன்னையர் - அடுகின்ற மாறுபாட்டுக் கேதுவாகிய வலி 
யினையுடைய தமையன்மார் ; போர் உழந்து ஏந்திய வடிவேல் 


க ) 


மூலமும் உரையும் 


5.05 


4 . 


. 


எஃகின் - போரை வென்றியுண்டாகச் செய்து கையில் ஏந்திய 
வடித்த வேலின் இலைபோல் ; சிவந்த உண்கண் தொடி பிறழ் 
முன்கை இளையோள் - சிவந்த மை தீட்டியகண்களையும் தொடி 
யானது கையின் முன்னும் பின்னுமாக இயங்கும் முன் கையினையு 
முடைய இளமகளது ; அணி நல்லாகத்துச் சுணங்கு அரும்பிய 
அழகிய நல்ல மார்பின்கண் சுணங்கு தோன்றிப் பாந்தன 
வாகலான் ; எ - று . 

சுணங்கு அரும்பியவாகலின் , வேந்தர் கொட்குவர் ; அமைகுவரல் 
லர் . மூதூர் தாங்காதாகலின் யாங்காவது கொல் என மாறிக் கூட்டி 
வினை முடிவு செய்க . இடந்தொறும் இடிந்து பொலிவின்றியிருத்தலின் 
கதுவாய் மூதூர் என்றார் . இம் மூதூர் வருபடையைத் தாங்காதென் 
பது சொல்லாமலே யமையுமாயினும் வேண்டாதே கூறியது " யாங்கா 
வது கொல் என்பதை மிகுத்துக் காட்டுதற்கு . வளைகட்கு முன்னும் 
பின்னுமாக இயங்குதலின் , தொடிபிறழ் முன்கை எனப்பட்டது . 
சுணங் கரும்பினமையின் மகட்கொடைவேண்டி வேந்தர் வாராதிருத் 
தலும் , மகண் மறுத்த வழிப் போர் செய்யாதொழிதலும் இலர் என்பார் 
“ நெடுநிலை வாயிற் கொட்குவ ரென்றும் , “ பொருதா தமைகுவரல்ல 
ரென்றும் கூறினார் . 

விளக்கம் : ஞாயில் , மதிலினது உறுப்பு . அதனிடத்தேயிருந்து 
அகத்தோராகிய வில் மறவர் புறத்தார் மேல் அம்புமாரி பொழிவர் . 
இஞ்சி , மதில் . கிடங்கு , அகழ் . கிடங்கும் ஞாயிலும் இஞ்சியும் சீரிய 
அரண்களாதலின் , போர்க்குச் சமைபவர் இவற்றின் வலியறிதல் முதற் 
கண் செய்ய வேண்டுவது பற்றி இவறறை யெடுத்தோதுகின்றார் . குடி 
வளங்குன்றி வலியழிந்திருத்தல் “ கதுவாய் மூதூர் என்றதனால் பெறப் 
படுகிறது ... எம்நெடுநிலை வாயில் என்றது , சிதைந்த இஞ்சி சூழ்ந்த 
எம்மூரின் நெடுவாயில் வந்து இடவலி முதலிய வலி காணுகின்றனர் 
என்பதுபட நினறது . கொட்குவர் 

மகட்கோடற்கண் 
இருக்கும் பெருவேட்கையினை யுணர்த்துகிறது . “ பொருதாது அமைகு 
வரல்ல ரென்றது இருதிறத்தாருடைய உட் காளுமாம் . இளையோள் 
ஆகத்தில் சுணங்கு அரும்பினமையின் வேந்தர் வேட்டலும் , இவளு 
டைய தன்னையர் போர்க்குரியராதலும் நிகழ்தலின் அதனை ஏதுவாக் 
கினர் . கண்ணம்புகுத்தார் ஆயத்தனார் என்பன இந்த ஆசிரியர் 
பெயராயின . 

கூருக . மதுரைப் படைமங்க மன்னியார் 
ஒருகால் ஓரிடத்தே நிகழ்ந்த போரின்கண் தானைத் தலைவனொரு 
வன் தானேந்திய படை முழுதும் கெட்டபின்னரும் பகைவரொடு 
பொருது வென்றியாற் புகழ் நிறுவினானாக , அவனைப் படைமங்கமன்னி 

என் என்று சிறப்பித்துப் பாடிய நலங்கருதிச் சான்றோர் இந்த ஆசிரிய 
ரைப் படைமங்க மன்னியார் என்று வழங்கினர் போலும் . இவர் மதுரை 
யில் வாழ்ந்த சான்றோருள் ஒருவர் . இவருடைய இயற்பெயர் முதலி 
யன கிடைத்தில . இவர் வாகை யெனனும் ஊரில் வாழ்ந்த எயினன் 
என்னும் தலைவனால் சிறப்புற ஆதரிக்கப்பெற்றவர் . மறக்குடித் தலை 
வன் மகளொருத்தி பெண்மை நலங்கனிந்து மணஞ்செய்யும் செவ்வி 
யெய்தி விளங்கினாளாக , அவளை மணம்புரிந்து கோடல் குறித்து வேர் 
தர் பலர் மகட்கொடை வேண்டி நின்றனர் . அவள் தந்தையோ அவர் 


என்றது , 


02 . 


புறநானூறு 


களை மறுத்தான் . அவர் தானை பண்ணிப் போர்க்குச் சமைந்தனர் . 
அது கண்ட மதுரைப் படைமங்க மன்னியார் , அப் போர் வினையால் 
ஊரெய்தும் கேடு நினைந்து வருந்தி இப் பாட்டைப் பாடியுள்ளார் . 

படுமணி மருங்கின பணைத்தாள் யானையும் 
கொடி நுடங்கு மிசைய தேரு மாவும் 
படையமை மறவரொடு துவன்றிக் கல்லெனக் 
கடல் கண் டன்ன கண்ணகன் றானை 
வென்றெறி முரசின் வேந்த ரென்றும் 
வண்கை யெயினன் வாகை யன்ன 
இவணலத் தாரா தமைகுவ ரல்லர் 
என்னா வதுகொ றானே தண்ணீர்ப் 
பொய்கை மேய்ந்த செவ்வரி நாரை 
தேங்கொண் மருதின் பூஞ்சினை முனையிற் 
காமரு காஞ்சித் துஞ்சும் 
ஏமஞ்சால் சிறப்பினிப் பணைநல் லூரே. 
திணையும் துறையு மவை : மதுரைப் படைமங்க மன்னியார் பாடியது . 

உரை : படுமணி மருங்கின பணைத்தாள் யானையும் - ஒலிக் 
தின்ற மணி கட்டப்பட்ட பக்கத்தையுடைய பருத்த காலையுடைய 
யானைகளும் ; கொடி நுடங்கும் மிசைய தேரும் மாவும் - கொடி 
தின்றசையும் உச்சியையுடைய தேர்களும் குதிரைகளும் ; படை 
அமை மறவரொடு துவன்றி - படைக்கலமேந்திப் போர்க்கமைந்த 
வீரருடனே நெருங்கி ; கல்லெனக் கடல் கண்டன்ன - கல்லென் 
னும் முழக்கத்தோடே கூடிய கடலைக் கண்டாற போன்ற ; 
கண்ணகன் தானை இடமகன்ற தானையையுடைய ; வென்றெறி 
முரசின் 

வேந்தர் - வென்றெறிந்த முரசினையுடைய அரசர் ; 
என்றும் - எப்போதும் ; வண்கை எயினன் 

யன்ன 
வள்ளன்மையுடையனாகிய எயினன் என்பானுக்குரிய வாகை 
யென்னும் நகரத்தைப் போன்ற ; இவள் நலம்-இவள் பெண்மை 
கலத்தை : தாராது - தந்தையானவன மணஞ்செய்து தாரா 
தொழியின் ; அமைகுவ ரல்லர் 

வறிது அமைந்து மீளார் ; 
தெண்ணீர்ப் பொய்கை மேய்ந்த செவ்வரி நாரை - தெளிந்த 
நீரையுடைய பொய்கையின் மீனை மேய்ந்த செவ்வரி நாரைகள் 
தேங்கொள் மருதின் பூஞ்சினை முனையின் - தேன் பொருந்திய 
மருதமரத்தின் பூவொடு கூடிய கிளைகளில் தங்கு தலை வெறுப் 
பின் ; காமரு காஞ்சி துஞ்சும் - அழகிய காஞ்சிமரத்தின்கண் 
உறங்கும் ; ஏமம் சால் சிறப்பின் இப்பணை நல்லூர்- காப்பமைந்த 
சிறப்பினையுடைய நன்செய் வயல் வளம் நிறைந்த இந்த வூர் ; 
என்னாவது கொல் என்னவாகுமோ , தெரிந்திலதே ; எ 


வாகை 


: 


று . 


மூலமும் உரையும் 


க.ஙே 


கடல் 


கால் 


வேந்தர் பலராதலின் , அவர் தானைகளும் பலவாயின ; ஆதவால் 
கடல் கண்டன்ன தானை எனப் பன்மைவினையான் முடித்தார் . 
கண்டன்ன தானையையுடைய வேந்தர் அமைகுவரல்லர் ; நல்லூர் என் 
னாவது கொல் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . பொருள் வளம் குன் 
றிப் பெருவறம் உண்டாகியபோதும் தன் வண்மையில் எயினன் குன்று 
வதிலன் என்பார் , “ என்றும் வண்கை யெயினன் என்றார் . தாரானா 
யின் என்பது தாராது என நின்றது தருதற்குரிய வினை முதலாகிய 
தந்தை வருவிக்கப்பட்டது . செவ்வரி நாரை நாரையினத்துள் ஒன்று : 
நந்து நாரையொடு செவ்வரி யுகளும் ( பதிற் . உங . ) என்று சான்றோர் 
கூறுவது காண்க . ஏமஞ்சால் சிறப்பு - இன்பம் அமைந்த வாழ்க்கை 
யுமாம் . 

விளக்கம் : மிசைய தேர் , மிசையென்னும் பெயரடியாகப் 
பிறந்த பெயரெச்சக் குறிப்பு தேரென்னும் பெயர் கொண்டது . 
வகைப் படையுள் யானைப்படை சிறப்புடையதென்பதுபற்றி அதனை 
யெடுத்தோதினார் . துவன்றி யென்னும் வினையெச்சம் அன்னவென் 
னும் வினைக்குறிப்புக் கொண்டது . 

வாகை , 

எயினனுக்குரிய வூர் . 
வாகைப் பறந்தலை , வாகைப் பெருந்துறை என்பவற்றின் வேறு ; 
இவ் வாகைக்குரிய எயினன், ஏனை ஆய் எயினனின் வேறாவன் , 
வாகை மதுரை நாட்டில் உள்ளதோரூர் . மதுரைக் கண்மையிலுள்ள 
மோகூர்போல இவ்வூரும் பண்டைநாளிற்சிறப்பெய்தியிருந்தது . படை 
மங்க மன்னியாரது ஊரும் இவ்வாகையாகலாம் . தாராதமைகுவரல்ல 
ரென ஒரு தொடராகக் கொண்டு , கொள்ளா தொழியார் என்றலு 

நாரை பூஞ்சினை முனையின் காஞ்சிச் சினையிற் றுஞ்சும் 
சிறப்பினையுடைய நல்லூரென வேண்டாது கூறியது , மகண் மறுத்த 
வழி நிகழும் போரால் அவ்வூர் பாழ்படுவது குறித்து இரங்கிக் கூறியது . 
இக் கருத்தேபற்றி “ என்னாவது கொல் என்றார் . படையமை மறவர் 
என்பதற்குப் பழைய வுரைகாரர் , “ படைக்கலத்தொழிலமைந்த வீரர் , 
( புறம் . எஉ உரை ) என்று உரைப்பர் . நிறைவுடைய தானைக்கு யானை 
முதலிய நான்கும் நிரலே நன்கமைவது சிறப்பு ; “ நெடுநல் யானையுந் 
தேரு மாவும் , படையமை மறவரும் உடையம் ( புறம் . எஉ ) என்று 
பிறரும் கூறுவது காண்க . 


இந்த 


மொன்று . 


கூருஉ . 


பரணர் 


மகட்கொடை வேண்டிய வேந்தன் தந்தைக்கு மிக்க செல்வந் தரு 
வதாக வுரைத்தானாக , நெடுந்தகையாகிய தந்தை மறுத்தலே பொரு 
ளாகக் 

கொண்டான் ; கொடைக்குரிய மகளும் பெண்மை கனிந்து 
சுணங்கு பரந்த மார்புடனே கதிர்த்து விளங்கினாள் ; இவள் தன்னையர் 
தாமும் போர்வெறி கொண்டு நின்றனர் . இதனைக் கண்ட ஆசிரியர் 
பரணர் இப் பாட்டினைப் பாடியுள்ளார் . உறையூரில் வாழ்ந்த தித்தன் 
என்ற வண்மையோன்பால் பரணர்க்குப் பேரன்புண்டு . இப் பாட்டுப் 
பெரிதும் சிதைந்திருத்தலின் பொருண்முடிவு இனிது விளங்கவில்லை . 

தேஎங் கொண்ட வெண்மண்டையான் 
வீங்குமுலை ...... 

கறக்குந்து 
அவல் வகுத்த பசுங்குடையாற் 
புதன் முல்லைப் பூப்பறிக்குந்து 


ங சே 


புறநானூறு 


ஆம்பல் வள்ளித் தொடிக்கை மகளிர் 
குன்றேறிப் புனற்பாயிற் 
புறவாயாற் புனல்வரையுந்து .. 

நொடைநறவின் 
மாவண் டித்தன் வெண்ணெல் வேலி 
கல உறந்தை யன்ன வுரைசா னன்கலம் 

கொடுப்பவுங் கொளா அ னெடுந்தகை யிவளே 
விரிசினைத் துணர்ந்த நாகிள வேங்கையிற் 
கதிர்த்தொளி திகழு நுண்பல் சுணங்கின் 
மாக்கண் மலர்ந்த முலைய டன்னையும் 
சிறுகோ லுளையும் புரவியொடு ...... 

யாரே . 


கரு 


உரை : 


யுடைய 


திணையும் துறையு மவை . பரணர் பாடியது . 

தேஎங்கொண்ட வெண் மண்டையான் -கள் நிரம் 
பக்கொண்ட வெள்ளிய மண்டையின்கண் ; வீங்கு முலை ..... 
கறக்குந்து - பருத்த மடியில் . 

.... கறக்கும் ; அவல் வகுத்த 
பசுங்குடையால் - பள்ளமுண்டாகச் செய்யப்பட்ட பசிய ஓலைக் 
குடையில் ; புதல் முல்லைப் பூப்பறிக்குந்து - புதலிடத்தே மலர்ந்த 
முல்லைப் பூக்களைப் பறிக்கும் ; ஆம்பல் வள்ளித் தொடிச்கை 
மகளிர் -ஆம்பலின் தண்டால் செய்யப்பட்ட வளையணிந்த கையை 

மகளிர் ; குன்றேறிப் புனல் பாயின் மணற்குன்றின் 
மேலேறி நீர் நிலையில் விளையாடப் பாய்வாராயின் ; புற வாயால் 
புனல் வரையுந்து - புறத்தே நீர் செல்லுதற்குரிய கோடியில் 
வழிந்து நீங்கும் ; .... 

நொடை நறவின் - ...விலைப் பொருட் 
டாகிய கள்ளினையுடைய ; மாவண் தித்தன் - பெரிய வண்மை 
யுடைய தித்தனது ; வெண்ணெல் வேலி உறந்தை யன்ன - வெ 
ணெல் வயல்கள் வேலியாகச் சூழ்ந்துள்ள உறையூரைப்போல் 
உரைசால் நன் கலங் கொடுப்பவும் - புகழ் நிறைந்த நன் கலங்கள் 
பலவற்றைக் கொடுக்கவும் ; நெடுந்தகை கொளாஅன் - நெடிய 
தகைமையினையுடைய தந்தை அவற்றைக் கொள்ளானாயினான் ; 
இவள் - இம்மகள் தானும் ; விரி சினைத்துணர்ந்த நாகிள வேங்கை 
யின் - விரிந்த கிளையிடத்துக் கொத்துக் கொத்தாகப் பூத்துள்ள 
இளைய வேங்கை மரத்தினைப்போல ; கதிர்த்து ஒளி திகழும் - 

ர்விட்டு ஒளி செய்யும் ; நுண் பல் சுணங்கின - நுண்ணிய 
பலவாகிய சுணங்கு பரந்த ; மாக்கண் மலர்ந்த முலையள் - கரிய 
கண் தோன்றிய முலையையுடையளாயினாள் ; தன்னையும் - தமை 
யனும் ; சிறுகோல் உளையும் புரவியொடு - சிறு கோலுக்கு 
வருந்தும் குதிரைகளுடன்; ................ யாரே - ... யாவர் ; எ 


f 


று . 


மூலமும் உரையும் 


க . () 


தேன் , 


கள் முதலியன வுண்டற்குரிய மட்கலம் . பனையோலை 
யால் உட்குடைவாகச் செய்யப்படுவதுபற்றி , " அவல் வகுத்த பசுங் 
குடை " என்றார் . கொடிமுல்லை யன்மை தோன்ற , புதல் முல்லை " 
யெனப்பட்டது . இதனைத் தளவுமுல்லை யென்பர் . நீர்நிலைகளில் மிக்கு 
நிறையும் நீர் வழிந்தோடற்கமைந்த வழிகரை , கோடி யெனப்படும் ; 
அதனைப் புறவாய் " என்றார் ; மதகென்றுமாம் . உறையூர் , உறந்தை 
யென வருவது மரூஉ . ; 

நொச்சி வேலித் தித்தன் உறந்தை ( அகம் . 
கஉஉ ) என வருதல் காண்க . வள்ளி - வளை . 

விளக்கம் : இப் பாட்டு இடையிடையே சிதைந்துள்ளது . சிதைந்த 
வற்றுள் சிற்சில சொற்களே கிடைத்துள்ளன . பழைய தமிழ்ச் செல்வர் 
மனைகளில் அழிந்தனபோக ஒழிந்த ஏடுகளைக் காணும் வாய்ப்பு நேரில் 
சிதைந்தவை கிடைப்பினுங் கிடைக்கும் . இதன் கண் அடிகள் சில சிதைந் 
திருத்தலின் வினை முடிபு காண்பது இயலவில்லை . தேஎம் , 
தேன் கோடற்குரிய வெண்மண்டையில் ஆவின்பால் கறக்கப்படும் 

பனையோலை , தெங்கின் ஓலை யென்றிவற்றால் உட்குடை 
வாகச் செய்யப்பட்டவை பசுங்குடை யெனப்பட்டன . அவற்றை உண 
வுண்டற்குப் பயன்படுத்துவது பண்டையோர் முறையெனினும் , ஈண்டு 
அது முல்லைப் பூப்பறித்தற்குப் பயன்படுகிறது . குன்று , மணலாலாகிய 
செய்குன்று . மணற்குன்றேறி நீரிற் பாய்ந்து விளையாட்டயர்தல் 
பண்டைநாளை இளையர் விளையாட்டு . குன்றேறிப் பாய்தலால் நீர்நிலையி 
லுள்ள நீர் அலைந்து புறத்தே நீர் செல்லும் வாய் வழியாக வழிந்தோடும் 
என்பார் , “ குன்றேறிப் புனல் பாயின் புற வாயாற் புனல் வரையுந்து 
என்றார் . உறந்தை , உறையூரின் மரூஉ ; பொறையாறு புறந்தையென 
வருதல் போல . உறையூர் சோழராட்சிக்கு வருமுன் தித்தன் முதலிய 
செல்வர் பாதுகாப்பிலிருந்தமையின் , தித்தன் .......உறந்தை யென்றார் . 
உறந்தையன்ன உரைசால் நன்கலன் என்றது , உறந்தைநகர் புலவர் 
பாடும் புகழ் படைத்ததாகலின் , அப்புகழுடைமை வெளிப்பட , 
சால் நன்கல " மென விதந்து கூறினார் . கொள்ளாமைக்கேது தந்தைபா 
லுள்ள நெடுந்தகைமை யென்பார் , " உறந்தை யன்ன உரைசால் கலம் 
என்றார் . நாகிளவேங்கை , மிக்க இளமையையுடைய வேங்கை . 


போலும் . 


. 


உரை 


கூருகூ . காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ணனூர் 
வேந்தர் குடித்தோன்றல் ஒருவன் இளமகளொருத்தியின் மெய்க் 
நலங்கண்டு அவள் பால் தன் கருத்தைச் செலுத்தி அறிவழிந்து நின்றான் . 
இடையில் மேகலையும் தலையிற் பொற்கண்ணியும் அணிந்து தன் மனைப் 
பெய்ம் மணல் முற்றத்தில் இனிதியங்கிய அவளது இனிய காட்சி 
அவளை மணந்து கொள்ள 

வேண்டுமென்ற வேட்கையை அவன் 
உள்ளத்தே எழுப்பிற்று . அவன் தான் ஊர்ந்துவந்த தேரை ஒரு புடை 
யில் நிறுத்திச் சான்றோராகிய காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ண 
னாரைக் கண்டு அவரைத் தன் பொருட்டு மகட்பேசி வருமாறு தன் 
கண்ணாற் குறையிரந்து நின்றான் . வெள்ளைப்பார்வையால் 
நோக்கிய அவன் உள்ளக்குறிப்பையோர்ந்த சான்றோர் , 

அண்ணால் , 
இவள் யாவர் மகள் என்று வினவுகின்றாய் ; இவள் ஒரு தால்குடி 
மன்னன் மகள் ; மகட்கொடை வேண்டி முன்னாள் வேந்தர் பலர் வந்து 
கொடை மறுக்கப்பட்டுச் சென்றனர் . அது காரணமாக நிகழ்ந்த 
போரை வென்றியுண்டாக நடத்திய இவள் தமையன்மார் இன்னும் 
அப் போர்ப் புண்ணாறாது புண்ணிடை வைத்த பஞ்சியொடு விளங்கு 

புறம்.- II -20 


தனனை 


புறநானூறு 


த.சு 


கின்றனர் . அவர் காண்பதற்கே அச்சம் தருபவராக இருப்பர் , காண் 
என்று இப் பாட்டாற் கூறியுள்ளார் . 

ஆசில் கம்மியன் மாசறப் புனைந்த 
பொலஞ்செய் பல்கா சணிந்த வல்குல் 
ஈகைக் கண்ணி யிலங்கத் தைஇத் 

தருமண லியல் வோள் சாய னோக்கித் 
ந தவிர்த்த தேரை விளர்த்த கண்ணை 

வினவலானா வெல்போ ரண்ணல் 
யார்மக ளென் போய் கூறக் கேளினிக் 
குன்றுகண் டன்ன நிலை பல் போர்பு 
நாட்கடா வழித்த நனந்தலைக் குப்பை 
வல்வி லிலையாக கல்குபத மாற்றாத 
தொல் தடி மன்னன் மகளே முன்னாட் 
கூறி வந்த மாமுது வேந்தர்க்கு 


உரை : 


செருவா பழக்கிக் குருதி யோட்டிக் 
கரு கதுவாய் போகிய துதிவா யெஃகமொடு 

பஞ்சி புங களையாப் புண்ணர் 

அஞ்சுதக வுடையரிவ டன்னை மாரே . 
திணையும் துறையு மவை . காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ணனுர் பாடியது . 

ஆசில் கம்மியன் மாசறப் புனைந்த - குற்றமில்லாத 
பொற்கொல்லன் பழுதறச் செய்த ; பொலன்செய் பல்காசு 
அணிந்த அல்குல் - பொன்னாலாகிய பல மணி யணிந்த மேகலை 
யும் ; ஈகைக் கண்ணி இலங்கத் தைஇ - பொன்னாற் செய்த 
கண்ணியும் விளக்கமுற ஒப்பனை செய்துகொண்டு ; தருமணல் 
இயல்வோள் சாயல் நோக்கி - புதி துகொணர்ந்து பரப்பப்பட்ட 
மணலின்கண் நடந்து செல்பவளுடைய சாயலை நோக்கி ; தவிர்த்த 
தேரை - செல்லாது நிறுத்திய 

நிறுத்திய தேரையுடையனாய் ; விளர் 
கண்ணே - வெளுத்த பார்வையினையுடையனாய் ; வினவலானா 
வெல்போர் அண்ணல் - கேட்டல் அமையாத வெல்லும் போரை 
யுடைய 

ய தலைவ ; யாா மகள் என்போய் - இவள் யார் மகள் என்று 
கேட்கின்றாய் ; இனி கூறக் கேள் - இப்பொழுது யான் கூறக் 
கேட்பாயாக ; குன்று கண்டன்ன நிலைப் பல் போர்பு - மலையைக் 
கண்டாற்போன்ற நிலையினையுடைய பல நெற் போர்களை ; நாள் 
கடா அழித்த நனந்தலைக கு - நாட்காலையில் அழித்துக் 
கடாவிடப்பட்ட இடத்திற குவிந்த நெல்லை ; வல்வில் இளையர்க்கு 
அல்கு பதம் மாற்றா - வலிய வில் வீரர்களுக்கு நாளுணவாக 
நல்குவதில் மாறுதல் இல்லாத ; தொல் குடி மன்னன மகள் 
பழைமையான குடிகள் நிறைந்த வூர்க்கு வேந்தன் மகளாவாள் ! 


குபபை 


மூலமும் உரையும் 


50 எ 


- 


று . 


முன்னாள் கூறிவந்த மாமுது வேந்தர்க்கு - முன்னாளில் மகட் 
கொடை வேண்டி வந்த பெரிய முதிய வேந்தராகிய சான் 
றோர்க்கு ......... செருவாய் உழக்கிக் குருதி யோட்டி - போர்க் 
களத்தில் பகைவரைக் கொன் அவர் குருதியை 

யாறாக 
வோடச் செய்து ; கதுவாய் போகிய - வாய் மடிந்து வடுப்பட்ட ; 
துதி வாய் எஃகமொடு - கூரிய வாயையுடைய வாளுடனே ; 
பஞ்சியும் களையாப் புண்ணர் - சீலை நீக்கப்படாத புண்ணையுடைய 
ராய் ; அஞ்சு தகவு உடையர் - கண்டார் அஞ்சத்தக்க தகுதிப் 
பாட்டினையுடையரா யிராநின்றார் ; 

இவள் தன்னைமார் 
இவளுடைய தமையன்மார்கள் ; எ 

தனக்குரிய தொழிலைக் குற்றமற வுணர்ந்த பொற்கொல்லனை 
ஆசில் கம்மியன் என்றும் , எனவே அவன் புனையும் பொற்பணி 
பழுதறவியன்றதா மென்றற்கு “ மாசறப் புனைந்த என்றும் கூறினார் . 
அல்குலிடத்தே யணியப்படும் மேகலை , அல்குலெனப்பட்டது ; “ பல் 
காசு நிரைத்த சில்கா ழல்குல் ( முருகு . கசு ) என்று சான்றோர் வவழங்கு 
வது காண்க . தருமணல் , புதிது கொணர்ந்து பரப்பப்பட்ட மணல் . 
மகளது சாயல் வெல்போரண்ணலின் கண்ணைக் கவர்ந்து கருத்தைப் 
பிணித்தலின் , அவன் தேரை நிறுத்திக் கொண்டமை தோன்ன்ற , “ சாயல் 
நோக்கித் தவிர்த்த தேரை யென்றார் . மலர்ந்த நோக்கமின்றி மையல் 
நோக்கங்கோடலின் , விளர்த்த கண்ணை யென்றார் . மாற்றா- வழங்கு 
தலை இல்லையென்று நீக்காத . போரிற்பட்ட புண் இன்னும் ஆறிற்றில 
வென்றற்கு , “ பஞ்சியும் களையாப் புண்ணர் என்றும் , அதனால் அவர் 
அஞ்சுதகவுடையரென்றும் குறித்தார் . 

விளக்கம் : இது மகட்பாற்காஞ்சியாதலின் , மகளது மாண்பும் 
அவளைக் கோடற்கு விரும்புவோன் இயல்பும் , கொடைக்குரிய மரபின 
ரான தந்தை தன்னையர் இயல்பும் முறையே கூறலுற்ற ஆசிரியர் காரிக் 
கண்ணனார் மகளது மாண்பை இயலும் சாயலும் காட்டி இன்புறுத்து 
கின்றார் . அவள் டையில் அணிந்திருந்த மேகலை பல்காசு நிரையாகத் 
தொடுக்கப்பட்டுள தென்றும் , தலையிற் சூடியிருந்த பொற்கண்ணி 
இனிது விளங்கப் புனையப்பட்டுளதென்றும் கூற லுற்று , மேகலையிலுள்ள 
காசுகள் கைத்திறன் வல்ல கம்மியனால் செய்யப்பட்டவையென்பாராய் 

7 ல் கம்மியன் மாசறப் புனைந்த பொலஞ்செய் பல்காசு என்றார் . 
இதனால் 

அவளது செல்வமிகுதியும் சுட்டியவாறாயிற்று . புதுமணல் 
பரப்பிய முற்றத்தில் இடையிலும் தலையிலும் மேகலையும் பொன்னங் 
கண்ணியும் பொற்புடன் திகழ அன்னத்தின் நடையும் மயிலின் சாய 
லும் கொண்டு காட்சியளித்தமை குறிப்பாராய் , “ தருமண லியல்வோள் 
சாயல் நோக்கி என்றார் . தருமமொ டியல்வோள் என்றும் 
முண்டு ; இளமைக்குரிய பண்பும் செயலும் கொண்டு இயல்வோளென் 
பது அதற்குப் பொருள் . பொருட்குரிய குணமும் செயலும் தரும் 
மெனப்படும் . இயல்கண்டு செலவு தவிர்த்துச் சாயல்கண்டு கருத்திழந் 
தானாயினும் மறமாண்புடையன் அம் மகள் வேட்ட மைந்தன் என்பார் , 
" வெல் போரண்ணல் என்று சிறப்பித்தார் . இதனாற் பயன் , கருதி 
யது முடிக்கும் கட்டாண்மையுடையன் 

கொடைக்குரிய 
மரபினையுடைய தந்தை தொல்குடி- மன்னன் என்றது , குடி 
குடைமை சுட்டியவாறு . துதிவாய் எஃகம் , கூரிய வாயையுடைய வேல் , 


-- 


UTL 


என்பது . 


நன் 


கூ 0 அ 


புறநானூறு 


கூருசு . பரணர் 
மகள் மறுத்தது காரணமாக ஒரூர்த் தலைவன் மகள்வேண்டி வந்து 
மறுக்கப்பட்ட ஏனைத் தலைவரொடு போர் செய்யவேண்டிய நிலை எய் 
திற்று . அதனால் அவன் தனக்குரிய தானை மறவருடன் தன் வேலை 
நீர்ப்படை செய்தலாகிய மண்ணுமங்கலத்தைச் செய்யலுற்றான் . இதனை 
யறிந்த ஆசிரியர் பரணர் , மணத்திற்குரிய இந்த மடந்தையின் நோக் 
கம் இவ்வூர்க்கு நலஞ் செய்வதேயன்றி , கேடு உண்டாதற்கும் ஏதுவா 
யமையும் போலும் என வியந்து வருந்தி இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . 

அரைசுதலை வரினு மடங்க லானா 
நிரைகா ழெஃக நீரின் மூழ்கப் 
புரையோர் சேர்ந்தெனத் தந்தையும் பெயர்க்கும் 

வயலமர் கழனி வாயிற் பொய்கைக் 
ரு கயலார் நாரை யுகைத்த வாளை 

புனலாடு மகளிர் வளமனை பொய்யும் 
ஊர்கவி னிழப்பவும் வருவது கொல்லோ 
சுணங்கணிந் தெழிலிய வணந்தேந் திளமுலை 
வீங்கிறைப் பணைத்தோண் மடந்தை 

மான் பிணை யன்ன மகிழ் பட நோக்கே . 
திணையும் துறையு மவை . பரணர் பாடியது . 

அரைசு தலைவரினும் அடங்கல் ஆனா- முடிவேந்தர் 
நின்று பொர வரினும் அடங்குதலமையா த ; நிரைகாழ 
எஃகம நீரின் மூழக - நிரைத்த காம்பணிந்த வேலை நீர்ப்படை 
செய தற்பொருட்டு ; புரையோர 

சான்றோர்க 
ளாகிய உயர்ந்த வீரர்கள வந்து தொக்கனராக ; தந்தையும் 
பெயர்க்கும் - தந்தையாகிய தலைவன நீர் நிலைக்குச செல்ல விடுக் 
கின்றான் ; வயலமர் கழனி வாயிற 

வயல்கள் 
பொருந்திய கழனிகட்கு வாயிலாகிய பொயகைக்கண் ; கயலார் 
நாரை உகைத்த வாளை - கயல்மீனை யுண்ணும் நாரையால் துரத் 
தப்பட்ட வாளைமீனை ; புனலாடு மகளிர் வளமனை ஒய்யும் -நீரில் 
விளையாட்டயரும் மகளிர் பிடித்துத் தம் வளவிய மனைக்குக 
கொண்டு செல்லும் ; ஊா கவினிழப்பவும் - ஊர் தன் பொலி 
விழந்து கெடவும் ; வருவது கொல் - வரும் போலும் ; 

சுணங் 
கணிந்து எழிலிய அணந்து ஏந்து இளமுலை - தேமல் பரந்து 
உயர்ந்த அண்ணந்து நிற்கும் இளமுலையும் ; விங்கு இறைப் 
பணைத் தோள் - பெருத்த சந்து பொருந்திய மூங்கில் போலுந் 
தோளையுமுடைய ; மடந்தை 

பிணையன்ன மகிழமட 
நோக்கு - மடந்தையது பிணைமான் போலும் மருண்ட மடவிய 
நோக்கம் ; எ - 


உரை ; 


- 


சேர்ந்தென 


பொயகை 


மான் 


மூலமும் உரையும் 


கூகை 


எஃகம் நீரின் மூழ்கப் புரையோர் சேர்ந்தெனத் தந்தை பெயர்க் 
கும் ; மடந்தை மடநோக்கு ஊர்கவின் இழப்பவும் வருவது கொல் 
எனக் கூட்டி வினை முடிவு செய்க . அரைசெனப் பொதுப்படக் கூறின 
மையின் , உயர்ந்த முடிவேந்தர் என்பது கொள்ளப்பட்டது . புரை 
யோர் , போர் வினையாற் புகழ் மேம்பட்ட சான்றோர் . சான்றோரை 
முன்னிட்டு மண்ணுமங்கலம் செய்வது மரபு . போர் தொடங்குமுன் , 
மண்ணுமங்கலம் , வாண்மங்கலம் முதலியன செய்வது பண்டையோர் 
போர்த்துறை இயல்பு . வயல் , பொது ; கழனி , நீர்வளத்தாற் சிறந்தது . 
வயலமர் வாயிலும் கழனிவாயிலுமாகிய பொய்கையென இயைத்துரைப் 
பினு மமையும் . கழனிகட்கு வாயில் போறலின் , வாயிலெனப்பட்ட 
தென்றுமாம் . மடந்தையின் மடவியநோக்கு , ஊர்க்குப் பொலிவினைச் 
செய்வதேயன்றிக் கேட்டினைச் செய்தற்கும் ஏதுவாயிற்றென நிற்ற 
லின் , உம்மை , எச்சப்பொருட்டு . நாரைக்கு அடங்காதோடும் வாளை , 
மகளிர் விளையாடும் நீர்நிலைக்கண் கைப்பற்றப்படுவது போல முன்னாள் 
பெருவேந்தர் கட் கரியவளாயிருந் இம் மடந்தை ஊர் கவினிழப்பப் 
பிறவேந்தர் கைப்படுவள்போலும் என இறைச்சி தோன்றியவாறு 
காண்க . 


விளக்கம் : மகள் மணத்திற்குரிய செவ்வி யெய்தினமையும் , 
மகட்கொடை வேண்டி வேந்தர் வந்தமையும் , கொள்ளற்குரிய 
நிரலுடைமை அவர்பால் இன்மைகண்டு கொடைக்குரிய மரபின் தந்தை 
தன்னையர் மகண் மறுத்தமையும் , அதனாற் சினங்கொண்ட வேந்தர் 
போர்க்குச் சமைந்தமையும் எடுத்தோதாராயினும் , தந்தை “ புரையோர் 
சேர்ந்துவர நிரைகா ழெஃகம் நீரின் மூழ்கப் பெயர்க்கும் என்றதனால் 
பெறப்பட்டன . அரைசு தலைவரினும் அவரைத் தாக்கியெறியும் வகை 
யால் மேம்பட்டு நிற்பதன்றி அவர்க்கு அடங்கி யொடுங்கும் சிறுமை 
தந்தைபால் இன்மை தான்ற , அரைசு தலைவரினு மடங்க லானா 
என்றார் . இனி , மடங்கலானா என்று எஃகத்தின் செயலாக்கி , தந்தை 
யின் மடங்காத் தன்மையை அதன்மேலேற்றிக் கூறியதாகக் கொள்ளி 
னும் அமையும் . மடந்தையின் மடநோக்கம் மான்பிணையது போல 
மருண்டநோக்கமாயினும் காண்பார்க்கு மகிழ்வை விளைக்கும் என்பார் 
" மடந்தை மான்பிணை யன்ன மகிழ்மட நோக்கம் என்றும் , எனவே 
இத்தகைய நோக்கம் இவ்வூரவர்க்கு இன்பத்தைச் செய்வதோடு , நிக 
ருக்கும் போரால் துன்பத்தையும் விளைவிக்கின்றதே , இஃதென்னை 
யென்றற்கு ஊர்கவின் இழப்பவும் வருவது கொல்லோ என்றார் . 
ஊர்க்கு அரணும் ஆக்கமுமாதற்குரிய நோக்கம் கவின் இழப்பவும் 
வருமோ என்று கொள்ளுமிடத்து , உம்மை எதிர் மறையுமாம் . 


கூருரு . கடுமான்கிள்ளி 
இப் பாட்டுச் சிதைந்து பாடினோராதல் பாடப்பட்டோராதல் 
இன்னாரென் றறியவாராதபடி யுள்ளது . இதன் இறுதியில் , அச்சுப்படி 
யினும் கையெழுத்துப்படியில் இரண்டடிகள் மிகுதியாகக் காணப்படி 
னும் பொருண் முடிவு காட்டும் அடிகள் காணப்படவில்லை . கிடைத்த 
வற்றின் இறுதியில் கடுமான்கிள்ளி யென்ற பெயர் காணப்பட்டமை 
-யின் , அஃது ஈண்டுக் குறிக்கப்பட்டது . இதுவும் மகண் ம 
காரணமாக நிகழவிருக்கும் போர் குறித்து ஒரு சான்றோராற் பாடப் 
பெற்றுள தென்பது தெளிவு . இடைக்காலத் தமிழ் நன்மக்கள் தங்கள் 


புறநானூறு 


பெறலரும் தமிழிலக்கியப் பெருஞ் செல்வத்தைப் புறக்கணித்துச் 
சீரழிந்ததற்கு இதுவுமோர் எடுத்துக்காட்டாக இலங்குகிறது . 

மதிலு ஞாயி லின்றே கிடங்கும் 
நீ இரின்மையிற் கன்றுமேய்க துகளும் 
ஊரது நிலைமையு மிதுவே மற்றே 
எண்ணா மையலன் றந்தை தன்னையர் , 
கண்ணார் கண்ணிக் கடுமான் கிள்ளி 


ரு 


உரை : 


ஊரின் 


எ 


திணையும் துறையு மவை . 

மதிலும் ஞாயில் இன்று - இவ்வூர் மதிலுக்கும் 
அதன் உறுப்பாகிய ஞாயில் இல்லை ; கிடங்கும் நீ இர இன்மை 
யின் கன்று மேய்ந்து உகளும் - அகழியிலும் நீரில்லாமையால் 
கன்றுகள் மேய்ந்து திரியும் ; ஊரது நிலைமையும் இது 
காப்புநிலை இத் தன்மையாகவுளது ; தந்தை எண்ணா மையலன் 
இம் மகளுடைய தந்தையும் இதனை யெண்ணாமைக கேதுவாகிய 
மயக்கத்தையுடையன் ; தன்னையா இவளுடைய தமையனமார் ; 
கண்ணார் கண்ணிக் கடுமான் கிளளி- கண்ணுக்கு அழகு நிறைந்த 
ஆத்திமாலையும் விரைந்து 

செல்லும் 

குதிரைகளையுமுடைய 
கிள்ளி ; .... 

மதிலுக்கு ஞாயிலும் அகழிக்கு அரணும் வலி தருவனவாகலின் , 
அவை அரணாகாமையான் இவ்வூர் பகைவர் கைப்பட்டழிவது ஒரு தலை 
யென்பார் , “ ஊரது நிலைமையு மிதுவே என்றார் . தந்தை , இடத்தின் 
வலியின்மை நோக்கி மகட்கொடை நேராமையான் , “ எண்ணா மையல 
னானான் . 

கூ.ருசு . கதையங் கண்ணனூர் 
இக் கண்ணனார் கதையன் என்பாருடைய மகனாவர் . கதையன் 
என்பவர் பெயரால் கதையன்குடி யென்றோர் ஊரும் பாண்டியநாட்டில் 
உண்டு. அதுவே பின்பு கதவங்குடி யென மருவித் திருத்தியூர் முட் 
டத்துக் கதவங்குடி ( A.R. No. 183 of 1935-36 ) எனத் திருப்புத்தூர்க் 
கல்வெட்டுக்களில் வழங்குகிறது . கண்ணனாரென்ற 

பெயருடைய 
சான்றோர் பலர் உளராதலின் , அவரின் வேறுபடுத்த இவர் கதையங் 
கண்ணனார் எனப்பட்டனர் . இவரைத் தாயங் கண்ணனாரெனக் 
கொண்டு , இப்பாட்டை எருக்காட்டூர்த் தாயங்கண்ணனார் பாட்டாகத் 
தொகுப்பாருமுளர் . ஏடுகளில் கதையங் கண்ணனாரென்பதே காணப் 
படுகிறது . முதுகாட்டின் முதுமைப் பகுதியை மிகுத்துரைக்கும் துறை 
யில் இவர் பாடியுள்ள இப் பாட்டு கற்றோர்க்குப் பெருஞ்சுவை நல்கும் 
சிறப்புடையது . சுடுகாட்டைப் பொருளாகக் கொண்டு உயிர்வாழ்க்கை 
யின் நிலையா இயல்பைக் கூறக் கருதிய இச்சான்றோர் , “ முதுகாடு கூகை 
யும் பேய்மகளிரும் உறைதலால் காண்பார்க்கு அச்சம் தரும் தன்மை 
யுடையது ; இறந்தோர் தன்கண் வந்து எரிந்து சாம்பராக , அதனை 
அவர் பாற் காதலன்புடையார் சொரியும் கண்ணீர் அவிக்கும் ; ஆயினும் , 
அஃது எல்லாருடைய முதுகையும் காண்கின்றது ; எத்தகைய மக்கட் 


மூலமும் உரையும் 


ககக 


கும் தானே முடிவிடமாய்த் தனி நின்று விளங்குகிறது . இம் முது 
காட்டின் புறங் காண்போர் ஒருவரும் இலர் . இக் காடு தானும் தன் 
முதுகு காண்பாரை இதுகாறும் கண்டதில்லை . சுருங்கச் சொல்லு 
மிடத்து , எல்லா மக்களும் வீய , தான் மட்டில் வீயாது நிற்கும் வீ 
யது இம் முதுகாடென்ற கருத்தமைய இப் பாட்டைப் பாடியுள்ளார் . 

களரி பரந்து கள்ளி போகிப் 
பகலுங் கூவுங் கூகையொடு பேழ்வாய் 
ஈம விளக்கிற் பேஎய் மகளி ரொ 
டஞ்சுவந் தன்றிப் பஞ்சுபடு முது காடு 
தெஞ்சமர் காதல ரழுத கண்ணீர் 
என்புபடு சுடலை வெண்ணீறவிப்ப 
எல்லார் புறனுந் தான்கண் டுலகத்து 
மன்பதைக் கெல்லாந் தானாய்த் 
தன்புறங் காண்போர்க் காண்பறி யாதே . 
திணையும் துறையு மவை . கதையங் கண்ணனூர் பாடியது . 

உரை : களரி பரந்து களளி போகி - காடு படர்ந்து கள்ளி 
மிகுந்து ; பகலும் கூவும் கூகையொடு - பகற்காலத்தின் கண்ணும் 
கூவும் கூகைகளாலும் ; ராம விளக்கின் - பிணஞ்சுடு தீயாகிய 
விளக்காலும் ; பேழவாய பேய மகளிரொடு - அகன்ற வாயை 
யுடைய பேய் மகளிராலும் ; இம் மஞ்சுபடு முதுகாடு - இந்தப் 
புகை தவழும் சுடுகாடு ; அஞ்சுவந் தன்று - காண்பார்க்கு அச்சம் 
வரப்பண்ணுகிறது ; நெளுசமா காதலா அழுத கண்ணீர் - மனம் 
விரும்பும் காதலர்கள் 

காதலர்கள அழுதலால் ஒழுகும் கண்ணீர் ; என்பு 

லை வெண்ணீறு அவிப்ப - எலும்பு கிடக்கும் சுடலைக் 
கண்ணுள்ள சாம்பலை யவிப்ப ; எல்லார் புறனும் தான் கண்டு - 
எல்லாரையும் தான் முதுகு கண்டு ; உலகத்து மன்பதைக் கெல் 
லாம தானாய 

உலகத்து மக்கட்டொகுதிக்கெல்லாம் தானே 
தனி முடிவிடமாய் ; தன் புறம் காண்போர்க் காண்பறியாது - 
அம் மன்பதையுள் தன்னைப் புறங்காண வல்லவர்களை அம் முது 
காடு தானும் கண்டதில்லை ; எ 

ஒடு , ஆனுருபின் பொருட்டு . முதுகாடு , பரந்து , போகி , கூகை 
யொடும் பேய் மகளிரொடும் விளக்கினாலும் அஞ்சு வந்தன்று ; கண்ணீர் 
அவிப்ப , உலகத்துத் தானாய்க் காண்போர்க் காண்பறியாது எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க .பேழ்வாய்ப் பேஎய் மகளிர் என இயைக்க . 
வெண்ணீறு , நீறு பூத்த நெருப்புமாம் . சுடலை யீமத்திற் சுடப்படும் பிண 
மெல்லாம் , ஈமப் பள்ளியில் பிணத்தின் முதுகு பொருந்தக் கிடத்துப 
வாதலின் , " எல்லார் புறனுந் தான் கண்டு என்றும் எல்லாம் ஒடுங்குங் 
காலத்துத் தானொன்றே ஒடுங்காது நிற்றலின் , " மன்பதைக் கெல்லாந் 
தானாய் " என்றும் , எல்லா மக்களும் தன்கண் ஒடுங்கிவிடுதலின் , தனது 


று . 


க க 


புறநானூறு 


ஒடுக்கங் காணும் மக்கள் எவரும் இலராதலின் , தன்புறங் காண் 
போர்க் காண்பறி யாதே என்றும் கூறினார் . 

விளக்கம் : இப் பாட்டு முதுகாட்டின் முதுமைக் கூற்றை மிகுத் 
துக் கூறுதலின் , முன்னைத் திணையும் துறையு மமையுமெனத் துறை 
வகுத்தோர் திணையுந் துறையு மவை யென்றனர் போலும் . ஆசிரியர் 
இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் , இதனை மலர் தலை யுலகத்து மரபு 
நன்கறியப் பலர் செல்லச் செல்லாக் காடு வாழ்த்து ( தொல் . புறத் 
உச ) என்பதற்கு எடுத்துக்காட்டாகக் கொள்வர் . உலகத்துப் பலரும் 
சென்றாராகவும் தான்மட்டில் செல்லாது முதுகாடு நிற்றற்குக் காரணம் 
இது வென்பார் ஆசிரியர் , மலர் தலை யுலகத்து மரபுநன் கறிய 
என்றார் . அம் மரபு , இப் பாட்டால் இனிது விளக்கப்பட்டிருப்பது 
காணலாம் . இனிப் புறப்பொருள் வெண்பாமாலையுரைகாரர் , பல்ல 
வர்க் கிரங்கும் பாடிமிழ் நெய்தல் , கல்லென வொலிக்கும் காடுவாழ்த் 
தின்று ( பு . வெ . மா . க 0 : சு ) எனக் காடு வாழ்த்தின் இயல்பு கூறி , 
இதற்குக் காட்டலுற்ற வெண்பாவில் , இப்புறப்பாட்டின் கருத்தையே 
யமைத்து , " இன்புறந் தான்காணு மிவ்வுலகை யிவ்வுலகில் , தன்புறங் 
கண்டறிவார் தாமில்லை - அன்பின் , அழுதார் கண்ணீர் விடுத்த வாறாடிக் 
கூகை , கழுதார்ந் திரவழங்குங் காடு எனக் கூறியிருப்பதும் , இதன் 
கண் " காதலர் அழுத கண்ணீர் என்புபடு சுடலை வெண்ணீ றவிப்ப " 
என்ற கருத்து , அன்பின் அழுதார் விடுத்த கண்ணீராகிய ஆறாடிக் 
கூகையும் கழுதும் வழங்கும் எனக் குறித்திருப்பதும் ஒப்புநோக்கத் 
தக்கனவாம் . புறக்கொடை வழங்காத போர் வேந்தரெனப்பட்டார் 
யாவரையும் முடிவில் புறங்கண்டு நிற்கும் பொற்புடைமை " எல்லார் 
புறனுந் தான்கண் டென்பதனாற் பெற வைத்தார் . 


கூருஎ பிரமனூர் 
இப் பிரமனாரைப்பற்றி ஒன்றும் தெரிந்துகொள்ள முடியவில்லை . 
பிரமனார் என்ற இவர் பெயர் இடைக்காலத்தும் மக்களுக்கு வழங்கிற் 
றென்பது திருமழபாடிக் கல்வெட்டொன்று , செம்பிய தரைய கோன் 
மகன் பிரமன் ( S. I. Ins . Vol V. No. 648 ) என்பதனால் விளங்கு 
கிறது , இவர் துறவின்கண் நின்று அறத்தை வலியுறுத்துவது மிக்க 
இன்பந்தருவதொன்று . இப் பாட்டின்கண் , இத் தமிழகம் சேர சோழ 
பாண்டியர் மூவர்க்கும் பொதுமை கருதியது ; மூவருள் ஒருவர் , 
ஒவ்வொரு காலத்தில் ஏனையிருவர்க்கும் அது பொது வென்பதை 
மறுத்து , அவரது நாட்டைத் தாம் கவர்ந்து தமது ஒரு மொழி வைத் 
தாண்டதுண்டு ; ஆயினும் அவ்வாறு பொதுமையின்றி ஆண்ட வேந் 
தரும் வாழ்நாள் கழிய இறந்தனர் ; அவர் ஈட்டிய செல்வமும் அவர்க் 
குத் துணையாய்ச் சென்றதில்லை. அவரவர் செய்யும் அறவினையே 
மேலுலகத்து இன்ப விளைவிற்கு வித்தாகும் ; இவ்வுலக வாழ்வாகிய 
கடலைக் கடந்து மேலுலகமாகிய 

லுலகமாகிய அக்கரை சேர்தற்கு அறவினையே 
தெப்பமாய்த் துணை செய்யும் ; அதனால் அதனை விரைந்து செய்ம்மின் 
என வற்புறுத்தியுள்ளார் . 

குன்று தலை மணந்த மலைபிணித் தியாத்தமண் 
பொதுமை சுட்டிய மூவ ருலகமும் 
பொதுமை யின்றி யாண்டிசி னோர்க்கும் 


கூகக 


மூலமும் உரையும் 


மாண்ட வன்றே யாண்டுக டுணையே 
வைத்த தன்றே வெறுக்கை வித்தும் 
அறவினை யன்றே விழுத்துணை யத்துணைப் 
புணைகை விட்டோர்க் கரிதே துணையழத் 
தொக்குயிர் வௌவுங் காலை 
இக்கரை நின்றிவர்ந் துக்கரை கொளலே . 
திணை : அது . துறை : மறக்காஞ்சி ; பெருங்காஞ்சியுமாம் . பிரமனர் பாடியது . 

உரை : குன்று தலை மணந்த மலை பிணித்து யாத்த மண் 
குன் றுகளோடு கூடிய மலைகளைத் தன்பாற் பிணித்துக் கட்டி 
ஏற்கும் மண்ணுலகத்தில் ; பொதுமை சுட்டிய 

சுட்டிய மூவருலகமும் - 
பொதுவெனக் கருதப்பட்ட மூவேந்தருடைய நாடு மூன்றையும் ; 
பொ துமையின்றி ஆண்டிசினோர்க்கும் பொதுவெனப் போற்றாது 
தமக்கே யுரியவெனக் கொண்டாண்ட வேந்தருக்கும் ; ஆண்டு 
கள் மாண்டவன்றே வாழ்நாட்கள் 

கழிந்தன ; 

வெறுக்கை 
துணை வைத்ததன்று - அவர் ஈட்டித்தொகுத்துவைத்த செல்வ 
மும் அவர் செல்லுயிர்க்குத் துணையானதில்லை ; வித்தும் அற 
வினையன்றே விழுத்துணை - அவரவர் செய்யும் அறவினையே 
மறுமைத் துணையாய் இன்பம் தருவதாம் ; துணை தொக்கு அழ 
துணைவர்கள் தம்மிற் கூடி யழ ; உயிர் வெளவுங்காலை - உயிர் 
கூற்றுவனாற் கவர்ந்து கொள்ளப்படுங் காலத்தில் ; இக்கரை 
நின்று இவர்ந்து உக்கரைகொளல் - இவ்வுலகினின்றும் உயர்ந்து 
வீட்டுலகைப் பெறுதற்கு ; அத்துணை புணை - அறவினையாகிய 
துணையே தெப்பமாவது ; கைவிட்டோர்க்கு அரிது - அத்துணை 
யைக் கைவிட்டவர்க்கு மேலுலகப்பேறு இல்லையாம் ; எ 

பெருமலைகளின் முடியிலும் அடியிலும் சிறு சிறு குன்றுகள் நிற் 
பது பற்றி , குன்று தலை மணந்தமலை யென்றும் , வானில் ஒரு பற்றுக் 
கோடு மின்றி நிலவுலகு தனித்துச் சுழலுமிடத்து மலையும் குன்றும் 
நீங்காதவாறு பிணித்துக்கொடு நிற்றலின் , பிணித்து யாத்த மண் 
என்றும் கூறினாரென்க . மூவர் , சேர சோழ பாண்டியர் . உலகம் , 
" சேயோன் மேய மைவரை யுலகமும் ( தொல் . அகத் . ரு ) என்றாற் 
போல , நாடென்பதுபட நின்றது . இத்தமிழகம் மூவர்க்கும் பொ 
வென்பது நன்கு விளங்க , பொதுமை சுட்டிய மவ ருலகமும் என் 
றார் . " வண்புகழ் மூவர் தண்பொழில் வரைப்பு ( தொல் . செய் . எ அ ) 
என்று ஆசிரியர் கூறுவது காண்க . உடம்பின் நீங்குங்கால் உயிரோடு 
தொடராமையின் , " துணை வைத்ததன்றே வெறுக்கை " யென்றார் . 
அன்றே யென்பதை அசைநிலையாக்கி , அறவினை செய்தற்கு வெறுக்கை 
துணையே யன்றி அறவினை போலஉயிர்க்குத் துணையாவதில்லை யெனினு 
மமையும் . இம்மைக்கண் வித்தாய் நின்று மறுமை வீடுபேற் றின்பங் 
களை விளைவித்தலின் , " வித்தும் அறவினை யென்றார் . விழுமிய வென் 
பவற்றுள் விழுமியது வீடு பேறாதலின் , அதனைப் பெறுதற்குத் துணை 


புறநானூறு 


எனக் 


யாகும் அறவினை விழுத்துணை யெனப்பட்டது . துணையாதல் எங்க 
னம் என்பார்க்குப்புணையாகிய உவமையில் வைத்து அத்துணைப்புணை " 
யென்றார் . புணையெனறதற்கேற்ப , இம்மையம்மைகள் “ இக்கரை உக் 
கரை " எனப்பட்டன . அக்கரை யெனின் , அது மறுமையாகிய துறக்க 
வுலகாய் மீளவும் பிறத்தற் கேதுவாகலின் அதனின் மேல தாகிய வீட் 
டுலகு என்றற்கு உக்கரை யென்றார் . ஆண்டிசினோர்க்கும் ஆண்டுகள் 
மாண்ட ; வெறுக்கை வைத்ததன்று ; விழுத்துணை அறவினையே ; அத் 
துணைப் புணை , கைவிட்டோர்க்கு உக்கரைகொளல் அரிது 
கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : தமிழகம் சேர சோழ பாண்டியர் மூவர்க்கும் பொது 
வென்பது பண்டையோர் கொள்கை . இவருள் யாவரேனும் ஒருவர் 
பொதுமையின்றித் தாமே யாண்ட காலமு முண்டாதலின , " பொது 
மையின்றி யாண்டிசினோர்க்கும் என்றார் , “ போகம் வேண்டிப் 
பொதுச்சொல் பொருது ( புற . அ ) பொதுமையின்றி வெண் 
குடை நிழற்றிய ஒருமையோர் ( புறம் . கஅகூ ) என வருதல் காண்க . 
வேந்தர் பொதுமையின்றித் தாமே யாண்ட காலத்தும் சேர சோழ 
பாண்டிய நாடுகளின் எல்லை மாறியது இல்லை ; சோழன் பாண்டிநாட் 
டைக் கொண்ட போதும் , பாண்டியன் சோழ நாட்டைக் கொண்ட 
போதும் பாண்டி நாட்டின் பெயரையோ சோழநாட்டின் பெயரையோ 
எல்லைகளையோ மாற்றியது கிடையாதென்பதை இடைக்காலப் பல்லவ 
சோழ பாண்டியர் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. பிரமனாரென்ற 
பெயர் கொண்டு இவரைப் பார்ப்பனரென்பது பொருந்தாதென்பது 
மேலே காட்டிய கல்வெட்டால் விளங்கும் . 


ரான 


கூரு வு . 

வான்மீகியார் 
வடமொழியில் இராமாயணம் எழுதிய வான்மீகியார் வேறு . இவர் 
வேறு . தமிழ் நல்லிசைச் சான்றோராகிய இவர் வடமொழிப் புலவ 

வான்மீகியாரது நூலிற் பேரீடுபாடு கொண்டிருந்ததனாலோ , 
இவர் தந்தையார்க்கு வடவானமீகிபால் உண்டாகிய அன்பினாலோ 
இவர்க்கு இப் பெயருண்டாயிற்றெனக் கொள்ளலாம் . இனி , " இவர் 
பெயர் வானமீகனா ரெனவும் வழங்கப்படுமென்பது அறுவகைப்பட்ட 
பார்ப்பனப் பக்கமும் ( தொல் . புறத் . 20 ) என்பதன் உரைக்கணுள்ள 
வழக்காற்றெரிவது. வடமொழியில் வல்ல முனிவர் பெயர்களைப் பண் 
டைத் தமிழாசிரியர் புனைந்து விளங்கினர் என்பது செந்தமிழ்நாட்டு 
நல்லிசைப் புலவர் பெயர்கள் பல கொண்டு தெரியலாம் . இனி வட 
மொழியிலுள்ள வானமீகி முனிவர் வழியினர் இவராவரெனறு கருது 
வாருண்டு ( தமிழ் வரலாறு . பக் . உ.சசு ) என்று திருரா. 

திரு ரா . இராகவையங் 
கார் அவாகள் கூறுவர் . இதனால் இப் புறப்பாட்டாசிரியர் காலத்தில் 
வடவர் கூட்டுறவு தமிழகத்தில் நன்கு பரவியிருந்ததென்பது தெளிய 
விளங்குகிறது . இவர்க்கு மனையறத்தினும் துறவறம் சிறந்ததென்பது 
கருத்து . அதனை வற்புறுத்துமாற்றால் இவ் வான்மீகியார் இப் பாட்டி 
னைப் பாடியுள்ளார் . இதன்கண் உலகியல் எழுவர் தலைவராக நிலவும் 
செயல்முறைபோல்வது ; வையத்து வாழ்வாகிய இல்ல றத்தையும் தவ 
மாகிய துறவறத்தையும் சீர் தூக்கி நோக்கின் , தவத்துக்கு வையம் சிறு 
கடுகளவும் நிகராகாது ; அதனால் அறிந்தோர் தவத்தைக் காதலித்து 
வையத்திற் பற்றுவிட்டனர் . திருமகள் பற்றுவிட்டோரை நீங்காள் ; 


நக 5 


மூலமும் உரையும் 


சு 


விடாது பற்றிலே யழுந்தியிருப்போரைத் திருமகள் கைவிட்டு நீங்க 
வள் ; ஆதலால் தவமே செயற்பாலதென்று வற்புறுத்தியுள்ளார் . 

பருதி சூழ்ந்தவிப் பயங்கெழு மாநிலம் 
ஒருபக லெழுவ ரெய்தி யற்றே 
வையமுந் தவமுந் தூக்கிற் றவத்துக் 
கையவி யனைத்து மாற்றா தாகலிற் 
கைவிட் டனரே காதல ரதனால் 
விட்டோரை விடாஅ டிருவே 
விடாஅ தோரிவள் விடப்பட் டோரே . 
திணை : அது . துறை : மனையறம் துறவறம் . வான்மீகியார் பாடியது . 

உரை : பருதி சூழ்ந்த இப் பயங்கெழு மாநிலம் - ஞாயிற் 
றால் வலமாகச் சுற்றப்படும் இப் பயன் பொருந்திய பெரிய 
நிலவுலகம் ; ஒரு பகல் எழுவர் எய்தியற்று - ஒரு நாளில் எழு 
வரை த தலைவராகக் கொண்டாற்போலும் தன்மைத்து ; வைய 
மும் தவமுந் தூக்கின் உலகியலாகிய இல்லறத்தையும் தவ 
வாழ்வாகிய துறவறத்தையும் சீர்தூக்கினால் : தவத்துக்கு ஐயவி 
யனைத்தும் ஆற்றாது - தவத்துக்கு வையம் சிறு கடுகளவும் நேர் 
படா தாம ; ஆகலின் - ஆதலால் ; காதலர் கைவிட்டனர் - வீடு 
கா தலித்தோர் இல்வாழவிற் பற்றுவிட்டனர் ; திரு விட்டோரை 
விடாள - திருமகள் தன்பாற் பற்றுவிட்டோரை நீங்காள் ; 
இவள் விடப்பட்டோர் - இத திருமகளால் விடப்பட்டோர் ; 
விடார் - இல் வாழவிற் பற்றுவிடாது அதனுள் அழுந்தி வருந்து 


வா , எ 


0 . 


பருதியாற் சூழ்வரப்பட்டது நிலம் என்றாராயினும் நிலத்தாற் சூழ் 
வரப்பட்டது பருதி யென்பது கருத்தாகக் கொள்க . எழுவர் தலைவரா 
கிய வழி , அவர் கீழ் வாழ்வோர்க்கு ஒருகாலும் இன்பமில்லையாம் ; இன் 
பம் போலத் தோன்றுவதெல்லாம் துன்பமேயாதலின் , ஒரு பகல் 
எழுவரெய் தியற்று என்றார் . எழுவர் என்பது பலர் என்னும் பொருள் 
பட நின்றது . இல்வாழ்க்கை உற்ற நோய் பொறாது வருந்துதலும் 
உயிர்க்கு உறுகண் செய்தாரை முறையும் மான முங்கருதி வருத்துதலு 
முடைமையின் தவத்துக்குச் சிறிது மாற்றாதெனப்பட்டது . தன்பாற் 
பற்று வைத்தார் கடும் பற்றுள்ள முடையராய் அறஞ்செய்தலும் இன்ப 
நுகர்தலுமின்றித் திருவுடைமைக் கேதுவாகிய அறப்பயனை யிழத்த 
லின் , விடாதோர் இவள் விடப்பட்டோர் என்றார் . “ இலர்பல ராகிய 
காரணம் நோற்பார் , சிலர் பலர் நோலா தவர் ( குறள் . உஎ(0 ) என்பது 
ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கது . 

விளக்கம் : இந்தப் பாட்டைப் பாடிய ஆசிரியர் பெயர் வான் 
மீகையாரெனவும் காணப்படுகிறது . வான்மீகையாரென்பது உண் 
மைப் பாடமாயின் , இது செந்தமிழ்ச் சான்றோரொருவரது தமிழியற் 
பெயராய் வட வான்மீகியாரோடு தொடர்பு யாதும் இல்லதாம் . வான் 


நகர் 


புறநானூறு 


மீகையார் என்பது மழையினும் மேம்பட வழங்கும் வண்கையுடையவ 
ரென்று பொருள்படும் . ஒரு பகலில் பலர் தலைவராகிய வழி அவர் 
தலைமையின் கீழ் எவர்க்கும் எத்துணையும் இன்பமில்லையாம் . " எழுவ 
ரென்றது ஒரு பகலளவைக்குள் இறந்த அரசர் ஒருவர் பின்னொருவராக 
அரசெய்திய எழுவரைக் குறித்தது ; எழுவர் ஒரு குடியினரல்லாத 
எழுவரெனினு மமையும் " என்று திரு . ரா . இராகவையங்கார் கூறுவர் . 
தவம் , துறவறத்துக்குச் சிறந்தமையின் , வையம் இல்லறத்துக்குரியதா 
யிற்று . இவ்வாழ்வில் செய்வனவும் தவிர்வனவும் பொருள் மேற் பற் 
றின்றிக் கடனெனச் செய்தவழி , திருமகள் செய்வோனை நீங்காது 
உறைவள் என்பார் , விட்டோரை விடாள் திருவே என்றார் . திரு 
மகள் தவத்தை விரும்புவளாதலால் , தவத்தைக் கைக்கொண்டு வையத் 
தைக் காதலியாது விட்டாரைத் திருமகள் தவம் பற்றி விரும்பி யுறைத 
லால் , தவங் கைவிட்டு வையத்தைக் காதலிப்பாரை " இவள் விடப் 
பட்டா ரென்றார் . " திரு - இறைவன் அருட்சக்தியாதலின் பற்றற்ற 
வர் இறைவனருளாற் பற்றப்பட்டவரென்பதும் , பற்றுவிடாதார் அரு 
காற் பற்றப்படாது விடப்பட்டவரென்பதும் கருத்தாதல் கொள்க 
என்று திரு . ரா . இராகவையங்கார் கூறுவர் . 


கூருக . அந்துவன் கீரன் 
அந்துவன் கீரன் என்பவன் ஒரு சிறந்த தமிழ்த் தலைவன் . அந்து 
வன் என்பாற்கு மகனாதலின் , இக் கீரன் அந்துவன் கீரன் எனக் குறிக் 
கப்பெறுகின்றன . நல்லிசைச் சான்றோர் பால் பேரன்புடைய இவன் , 
அவர் சொல்வழி நின்று பெரும் பொருள் ஈட்டிச்சிறந்த புகழ்கொண்டு 
விளங்கினான் . ஆயினும் , அவற்கு உலகியலிற் பெரும்பற்று உண்டா 
யிருந்தது . அவன் வேட்கை பொருளீட்டற்கண் மிக்க ஊற்றமோ 
டிருந்தது . அதனை மாற்றி அவன் கருத்தைப் புகழ் பயக்கும் பெருந் 
துறையில் செலுத்தச் சான்றோர் பலர் முயன்றனர் . அவருள் காவிட்ட 
னார் அவனை நெருங்கித் தெருட்டற்கு வேண்டும் செவ்வி பெற்றார் . 
அப்போது அவர் கூறக் கருதிய அறவுரை இப் பாட்டாய் வெளிவருவ 
தாயிற்று . பெருநாடுகளை வென்று கொண்ட முடிவேந்தராயினோரும் 
முடிவில் முதுகாட்டையடைந்தார்களேயன்றி நிலைபெற இருந்தாரில்லை . 
நினக்கும் அவ்வாறு ஒரு நாள் வருதல் தப்பாது ; இவ்வுலகில் இசையும் 
வசையுமே ஒப்ப நிற்பனவாம் . ஆதலால் வசை நீக்கி இசை நடுதலும் , 
ஒருபாலும் கோடாது முறை வழங்குதலும் , இரவலர்க்குக் களிறும் 
மாவும் தேரும் பிறவும் கொள்ளெனக் கொடுத்தலும் செய்க ; செய்வா 
யாயின் , மேலுலகம் புக்க வழியும் நீ எய்தும் புகழ் இவ்வுலகம் உள் 
எளவும் நிலைபெற சிற்குங்காண் என்று இப்பாட்டின் கண் அறிவுறுத்தி 
யுள்ளார் . 

ஆசிரியர் காவிட்டனாரைக் கானட்டரென்றும் சில ஏடுகள் குறிக் 
கின்றன . கி . பி . பன்னிரண்டாம் நூற்றாண்டில் , காவிட்டன் என்ற 
இப் பெயர் கோயில்பட்டர்களிடையே பயில வழங்கியிருந்ததென்று 
சோழவந்தானுக்கண்மையிலுள்ள தென்கரைக் கல்வெட்டுக்கள் கூறு 
கின்றன . " அதிஜயமங்கலத்துக் காவிட்டன் முத்தசீராமபட்டன் ; 
காவிட்டன் வடுகனாதித்தன் ( S. I. I. Vol . V. No. 294 ) என வருவது 
காண்க . களவுக் காலத்தில் தலைவி தலைவனைக் காணாப் போதில் எய் 
துந் துன்பத்தைப் பெருங்கல் நாடன் பிரிந்த புலம்பும் , உடன்ற 
அன்னை அமரா நோக்கமும் , ஞாயிறு குடகடல் சேரும் படர்கூர் 


மூலமும் உரையும் 


5 


கா 


மாலையும் , அனைத்தும் அடூஉ நின்று நலியும் ( அகம் . கூஎ அ ) என 
வகுத்துக் கூறும் இவரது அகப்பாட்டு இவரது புலமை நலத்தைக் 
காட்டி இன்புறுத்துகின்றது . 

பாறுபடப் பறைந்த பன் மாறு மருங்கின் 
வேறுபடு குரல வெவ்வாய்க் கூகையொடு 
பிணந்தின் குறுநரி நிணந்திகழ் பல்ல 
பேஎய் மகளிர் பிணந்தழூஉப் பற்றி 
விளரூன் றின்ற வெம்புலான் மெய்யர் 
களரி மருங்கிற் கால்பெயர்த் தாடி 
ஈம விளக்கின் வெருவரப் பேரும் 
காடுமுன் னினரே நாடுகொண் டோரும் 
நினக்கும் வருதல் வைக லற்றே 
வசையு நிற்கு மிசையு நிற்கும் 
அதனால் , வசைநீக்கி யிசைவேண்டியும் 
நசைவேண்டாது நன்று மொழிந்தும் 
நிலவுக்கோட்டுப் பலகளிற்றொடு 

பொலம்படைய மாமயங்கிட 
கரு இழைகிளர் நெடுந்தே ரீரவலர்க் கருகாது 

கொள்ளென விடுவை யாயின் வெள்ளென 
ஆண்டு நீ பெயர்ந்த பின்னும் 
ஈண்டுநீடு விளங்கு நீ யெய்திய புகழே . 
திணை : அது . துறை : பெருங்காஞ்சி . அந்துவன் கீரனைக் காவிட்டனர் பாடியது . 

பா றுபடப் பறைந்த பல்மாறு மருங்கின் -முற்றவும் 
கெட்டுத் தேய்ந் தழிந்த பல முட்கள் கிடக்கின்ற பக்கத்தில் ; 
வேறுபடு குரல - வேறுபட்ட குரலினையும் ; வெவ்வாய்க் கூகை 
யொடு - வெவ்விய வாயையுமுடைய கூகையொடு கூடி ; பிணந் 
தின் குறுநரி நிணம் திகழ் பல்ல - பிணங்களைத் தின்னும் குறு 
நரிகள் தசை யொட்டிய பற்களையுடையவாய்த் தின்றுகொண் 
டிருக்க ; பேஎய் மகளிர் பிணம் தழூஉப்பற்றி - பேய்ப் பெண்டிர் 
பிணங்களைத் தழுவிப பறறிக்கொண்டு ; விளர் ஊன் தின்ற 
வெம்புலால் மெய்யர் - வெள்ளிய தசையைத் தின்ற தனால் வெவ் 
விய புலால் நாறும் மெய்யினையுடையராய் ; களரி மருங்கில் கால் 
பெயர் த்தாடி - பிணம் வைத்துச் சுடும் களர் நிலத்தில் காலைப் 
பெயர்த்து வைத்துக் கூத்தாடி , 

விளக்கின் வெருவரப் 
பேரும் - சுடுகாட்டுத் தீயின்கண் அச்சம்வர நீங்கும் ; காடு . 
சுடுகாட்டை ; நாடு கொண்டோரும் முன்னினர் - பெரு நாடு 


உரை : 


கூகஅ 


புறநானூறு 


IDT 


வர் ; 


று . 


வென்ற முடிவேந் தரும் சென் றடைந்தனர் ; நினக்கும் 
வைகல் வருதல் அற்று - நினக்கும் காடு முன்னும் நாள் வருதல் 
அத்தன்மைத்தாம் ; வசையும் நிற்கும் இசையும் நிற்கும் - இவ் 
வுலகில் ஒருவன் செய்த பழியும் நிலைபெறும் புகழும் நிலைபெறும் ; 
அதனால்- ; வசை நீக்கி இசை வேண்டியும் - பழி நீக்கிப் புகழ் 
நிறுவியும் ; நசை வேண்டாது நன்று மொழிந்தும் - கைக் கூலி 
பெற்றுக் கோடு தலை விரும்பாது நடுவுரையாகிய அறமே மொழிந் 
தும் ; நிலவுக் கோட்டுப் பல களிற்றோடு - விளங்குதலையுடைய 
கொம்புகளையுடைய பலவாகிய களிறும் ; 

பலவாகிய களிறும் ; பொலம்படை 
பொறகலனணிந்த குதிரைகளும் ; மயங்கிட 

கலந்து 
இழைகிளர் நெடுந்தேர் - பொனனிழையணிந்த நெடிய தேர்களை ; 
இரவலர்க்கு அருகாது கொள் ளென விடுவையாயின் கொள்வீ 
ராகவென இரவலாக்குக் குறைவறக் கொடுத்துச் செல்ல 
விடு வாயாயின் ; வௌளென வெளிப்படையாக ; நீ ஆண்டுப் 
பெயர்ந்த பின்னும் - மேலுலகத்துக்குச் சென்ற பினனரும் ; 
நீ எய்திய புகழ - நின் ஈகையாலுள தாகும் புகழாண்டு நீடு 
விளங்கும் - இவ்வுலகில நெடிது நிலைநிற்கும் ; எ 

இது யாக்கை நிலையாமை கூறிப் புகழுண்டாக வாழ்தலை வற் 
புறுத்தியது . பேணுவாரற்ற பாரிட மென்றற்குப் பாறு படப்பறைந்த 
பனமாறு மருங்கின் என்றார் . மாறு , வற்றியுலர்ந்த முட்கள் . உயர்த்தி 
யும் தாழ்த்தியும் உருட்டியும் குழறும் கூகையின் குரலை , “ வேறுபடு 
குரல் என்றார் . பிணத்தின் ஊன் 

குருதியின்றி வெளுத்திருக்கு 
மாகலின் , விளரூன் எனப்பட்டது . களரி - ஈண்டுப் பிணஞ் சுடும் 
இடம் ; களர் நிலமுமாம் . பொதுச்சொல் பொறாது மைந்து மலிந்து 
பிற நாடுகளைத் தம் ஒரு குடைக்கீழ்க் கொணர்ந்த முடி வேந்தரை , 
" காடு கொண்டோர் என்றார் . வைகல் , நாள் . உலகியலில் பகலும் 
இரவும் நிலைபெறுமாறுபோல , இசையும் வசையும் நிலை பெறுவதனால் , 
இசையும் நிற்கும் வசையும் நிறகும் என்றார் . வசைக் கேது நசையும் 
இசைக்கேது நன்றுமாதலின் , நசை வேண்டாது நன்று மொழிந்து " 
என்றாரென அறிக . நசை பொருண் மேனின்று தீநெறியிற் செலுத்து 

வெள்ளெனல் வெளிப்படையாக யாவரும் காண விளங்குதல் . 
கூகையொடு குறுநரி பல்லவாய்ப் பேருங் காடு , பேய் மகளிர் பற்றித் 
தின் D மெய்யராய் , ஆடிப் பேருங் காடு என இயையும் . 
ெ காண்டோரும் காடு முன்னினர் ; நினக்கும் அற்று ; நிற்கும் , நிற்கும் ; 
வேண்டியும் மொழிந்தும் , விடுவையாயின் , வெள்ளெனப் பெயர்ந்த பின் 
னும் , புகழ் நீடு விளங்கும் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 
விளக்கம் : பெருங் காஞ்சியாவது " மலையோங்கிய 

மாநிலத்து , 
நிலையாமை 

நெறியுரைத்தன்று ( பு . வெ . மா , க 0 : உ ) என வரும் . 
அந்துவன் கீரனுக்கு ஆசிரியர் காவிட்டனார் இப்பாட்டால் நிலையா 

வற்புறுத்தி , நிலையாமை கொண்டு நிலையுதலுடையவற்றைச் 
செய்து கோடல் வேண்டுமெனக் கூறுகின்றார் . முதற்கண் நிலையாமை 
காட்டும் முது காட்டின் இயல்பை எடுத்தியம்புவாராய் , முதுகாட்டில் 
கூகையும் குறு நரியும் பேய் மகளிரும் இருக்கும் இருப்பை விளக்குகின் 
றார் . கூகை குழறு நிற்ப , பிணங்களை ஒருபால் பேய்மகளிரும் , ஒருபால் 


காடு 


மையை 


மூலமும் உரையும் 


ககக 


16.சு. 


குறுநரியும் ஈர்ந்து நிணந் தின்பதைக் காட்டுகின்றார் ; வேண்டும் , 
நிணத்தை ஆரவுண்ட பேய்மகளிர் சுடுகாட்டில் பிணஞ் சுட்டெரியும் 
கொள்ளிக்கட்டையின் ஒளியை விளக்காகக்கொண்டு கால் பெயர்த் 
தாடிக் கூத்தாடுவரெனவும் , அது காண்பார்க்கு அச்சம் தருமெனவும் 
குறிப்பார் , “ களரி மருங்கிற் கால்பெயர்த்தாடி , ஈம விளக்கின் வெரு 
வரப் பேரும் என்றார் . களரி யென்றது , சுடுகாட்டிடத்துப் பிணஞ் 
சுடற்கு அமைத்த மன்றம் . இதன்கண் கிடக்கும் மரக்கட்டை யெரியுங் 
கால் உண்டாகும் ஒளியை விளக்காகக்கொண்டு களரி மன்றத்தைச் 
சூழ்வந்து கூத்தயரும் என்றுமாம் . எனவே , இத்தகைய இடத்துக்கு 
யாவரும் செல்ல விரும்பாரென்பது தேற்றம் . ஆயினும் , கண்ணுக்கினிய 
காட்சி வழங்கும் கடலும் வயலும் காடும் மலையும் பொருந்திய நாடு 
களின் வளமும் நலமுமாகிய இவை தயக்கேயுரியவாதல் வேண்டுமென 
விழைந்து கைப்பற்றிக் கொண்ட முடி யொடு விளங்கும் பெருவேந் தரும் 
முடிவில் இம் முதுகாட்டையே அடைந்தனரென்பார் , காடு முன்னி 
னரே நாடு கொண்டோரும் என்றார் . நீ யெய்திய புகழ் ஒன்றே இவ் 
வுலகில் நீடு விளங்கி நிற்பதென வற்புறுத்துகின்றாராதலால் , அப் 
புகழைப் பயக்கும் கொடையினை , “ நிலவுக் கோட்டு ... விடுவையா 
யின் என்றார் . 

நந்துமாறன் 
தந்துமாறன் என்பான் பாண்டி வேந்தர் ஆணைவழி நின்ற தலைவர் 
களுள் ஒருவன் ; இவன் நல்லொழுக்கமும் சானறோர் உரைக்கும் சால் 
புரைகளிற் போடுபடும் உடையவன் . மிக்க செல்வத்தால் நற்புகழ் 
நிறுவிச் சிறக்கும் இவனைச் சங்கவருண ரென்னும் நாகரியர் கண்டு 
இவ்வ றவுரையை 

வழங்கியுள்ளார் . இதன் கண் சிறு சினமும் , பல 
கேள்வியும் , நுண்ணுணர்வும் பெருங் கொடையும் பணி மொழியுமாகிய 
நற்பண்பு நற்செய்கைகளால் பலர்க்குப் பயன்பட வாழ்ந்து இன்பமாக 
அரசியல் நடத்திய வேந்தர் மிகச் சிலரேயாவர் ; அவ்வாறு வாழ்வதை 
யறியாதவர் பலர் ; அவர் தம் செல்வம் நிலைபெற்றதில்லை ; இக்காலத்தும் 
அதன் பண்பு அத்தன்மையாகவே யுளது ; அதனால் , நீ ஒழுக்கம் குன்றா 
மல் , இரவலர் இன்மை தீரக் கொடுத்தலைக் கைவிடாதொழிக; மேற் 
கூறிய ஒழுக்கக் குறைவின்றித் தாம் உடையது பகுத்துண்டு வாழ்வோ 
ருள்ளும் ஈமத்தின் கண் எரிவாய்ப்புக்க பின்னும் புகழ் வாய்த்திலர் 
பலர் எனச் சொல்லித் தெருட்டியுள்ளார் . 

சங்கவருணர் என இச் சான்றோர் ஈண்டு வழங்கப்பட்டன 
ராயினும் , இவரது இயற்பெயரை நாகரையர் என்று உணர் தற்கேற்பச் 
சங்கவருணரெனனும் நாகரையர் எனப்படுகின்றார் . இவர் பெயர் 
நாகரிகரென்றும் காணப்படுகிறது . சங்கவருணனென்பதற்கு 
வணன் என்பது தமிழ் . இப்பெயர் இங்கே வடமொழியில் மொழி 
பெயர்க்கப்பட்டுளது . 

வளைவணன் என்றொரு நாகநாட்டரசன் மணி 
மேகலையிற் காணப்படுகின்றான் . இப் புலவர் பெயரும் நாகரையர் எனக் 
கர்ணப்படுவதால் , இவர் நாகநாட்டிற் பிறந்து தமிழகமடைந்து தமிழ்ப் 
புலமை பெற்றுச் சான்றோராயினரென்று உணரலாம் . சோழ வேந் 
தற்குத் திரையனப் பயந்தளித்த பீலிவளைக்குத் தந்தையாகிய வளை 
வண னே 

முடிவில் துறவு பூண்டு சான்றோனாகித் தமிழகமடைந்து 
சான்றோர் குழுவிடை யிருந்தானென்றும் , அக்காலத்தே 

தந்து 
மாறனைக் கண்டு இப்பாட்டால் நிலையாமையாகிய அறத்தை வற்புறுத்தி 


வளை 


கூஉம் 


புறநானூறு 


னான் என்றும் கோடற்கு இடமுண்டு . இவர் பாடிய இப் பாட்டொன்று 
தவிர வேறே பாட்டுக்கள் தொகை நூல்களிற் காணப்படவில்லை . 

பெரிதாராச் சிறுசினத்தர் 
சிலசொல்லாற் பலகேள்வியர் 
நுண்ணுணர்வினாற் பெருங்கொடையர் 

கலுழ்நனையாற் றண்டேறலர் 
ரு கனிகுய்யாற் கொழுந்துவையர் 

தாழுவந்து தழூஉமொழியர் 
பயனுறுப்பப் பலர்க்காற்றி 
ஏம மாக விந்நில மாண்டோர் 
சிலரே பெரும் கேளினி நாளும் 
பலரே தெய்யவஃதறியா தோரே 
அன்னோர் செல்வமு மன்னி நில்லா 
தின்னு மற்றதன் பண்பே யதனால் 
நிச்சமு மொழுக்க முட்டிலை பரிசில் 

நச்சு வர நிரப்ப லோம்புமதி யச்சுவரப் 
கரு பா றிறை கொண்ட பயந்தலை மாறு தகக் 

கள்ளி போகிய களரி மருங்கின் 
வெள்ளி னிறுத்த பின்றைக் கள்ளொடு 
புல்லகத் திட்ட சில்லவிழ் வல்சி 
புலைய னேவப் புன்மே லமர்ந்துண் 
டழல்வாய்ப் புக்க பின்னும் 
பலர்வாய்த் திராஅர் பகுத்துண் டோரே . 
திணையும் துறையுமவை . தந்துமாறனைச் சங்கவருணரென்னும் தாகரையர் 
பாடியது . 

பெரி தாராச் சிறு சினத்தர் - மிகைப்பட வுண்ணாத 
சிறிதே சினமுடையவரும் ; சில சொல்லால் பல கேள்வியர் 
சிலவாகிய சொற்களைச் சொல்லுதலோடு பல பொருள்களைச் 
சான்றோர் சொல்லக் கேட்டலையுடையவரும் ; நுண்ணுணர்வினால் 
பெருங்கொடையர் - நுண்ணுணர்வோடு பெருங்கொடை வழங்கு 
பவரும் ; கலுழ நனையால் தண் தேறலர் - கலங்கிய கள்ளோடு 
தண்ணிய கடடெளிவை யளிப்பவரும் ; கனி குயயால் கொழுந் 
துவையா -கனிந்த தாளிதத்தோடு கூடிய கொழுவிய துவையலைப் 
பிறர்க்களிப்பவரும் ; தாழுவந்து தழூஉமொழியர் - எல்லோர்க்கும் 
பணிவை விரும்பி அவரை வணங்கிய சொல்லால் தழுவிப் பேசும் 
இன்சொல்லையுடையவருமாய் ; பலர்க்குப் பயனுறுப்ப ஆற்றி - 
பலர்க்கும் பயனுண்டாகத்தக்க செயல்களைச் செய்து ; இக் 
நிலம் ஏமமாக ஆண்டோர் - இந்நிலவுலகம் இன்பநிலைய மாமாறு 
ஆண்ட வேந்தர் ; சிலர் - சிலராவர் ; பெரும் - பெருமானே ; 


உரை : 


மூலமும் உரையும் 


கூட உக 


இனி கேள் - இப்பொழுது யான் சொல்வதைக் கேட்பாயாக ; 
அஃது அறியாதோர் பலர் - அவ்வாறு அவர் வாழுந் திறத்தை 
பறியா தவர் பலர் ; அன்னோர் செல்வமும் மன்னி நில்லாது - 
அவ்வறியா தாருடைய செல்வமும் நிலைத்து நில்லாது ; அதன் 
பண்பு இன்னும் அற்று - அச செல்வத்தின் நிலையாப் பண்பு 
இப்பொழுதும் அவ்வாறேயாம் ; அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் 
முட்டிலை - ஆதலால 

நாடோறும் நினக்குரிய ஒழுக்கத்திற 
குன்றாதொழிக ; பரிசில் நச்சுவர நிரப்பல் ஓம்புமதி - நின்பால் 
பொருணச்சி வருவார் வர அவர்கட்கு வேண்டும் பொருளை 
நிரம்ப நல்கு தலைப் பாதுகாப்பாயாக ; அச்சுவரப் பாறு இறை 
கொண்ட பறந்தலை - கண்டார்க்கு அச்சமுண்டாமாறு கேடு 
பொருந்தியிருத்தலால் பாழிடமாகிய ; 

மாறு தக 

மாறுபட்ட 
இடத்துக்குத் தக ; கள்ளி போகிய களரி மருங்கின் - களளிகள் 
ஓங்கியுள்ள பிணஞ்சுடு களத்தின்கண் ; வெள்ளில் நிறுத்த 
பின்றை - பாடையை நிறுத்திய பின்பு ; புல்லகத்துக் கள்ளொடு 
இட்ட சில்லவிழ வலசி - பரபபிய தருப்பைப் புல்லின் மேல் 
கள்ளுடனே படைக்கப்பட்ட சில சோறாகிய உணவை ; புலையன் 
ஏவ - புலையன் உண்ணுமாறு படைக்க ; புல்மேல் அமர்ந்துண்டு - 
தருப்பைப் புல்லின்மேல் இருந்து உண்டு ; அழல்வாய்ப் புக்க 
பின்னும் - சுடலைவாய்த் தீயில் வெந்து சாம்பரானது கண்ட 
பின்னும் ; பகுத்துண்டோர் பலர் வாய்த்திரார் - பகுத்துண்டு 
வாழும் பலருள்ளும் பலர் ஒழுக்கங்குன்றாத புகழ் வாய்த்திலர் ; 


எ - று . 


பெரிதுண்டல் நோயும் , கழிசினம் தீமையும் பயத்தலின் , பெரி 
தாராச் சிறு சினத்தர் என்றும் , தெளிந்த அறிவுடைமை தான்ற , 
சில சொல் லுவரென்றும் கூறினார் . பல கேள்வியின் பயன் நுண் 
ணுணர்வுடைமை. நுண்ணுணர்வுடையார்க்குப் பணிவின்கண் உவப்பும் 
பிறரை இன்சொல்லாற் றழீ இக்கோடலும் இயல்பு . பிறர் பிழைபட்ட 
பல சொற்கள் கூறினும் பொருள் தேர்ந்து தழீ இக்கொள்வரெனினு 
மாம் ; வல்லாராயினும் புறமறைத்துச் சென்றோரைச் சொல்லிக் 
காட்டிச் சோர்வின்றி விளக்கி , நல்லிதின் இயக்கும் ( மலைபடு.எஅ -40 ) 
நயனுடைமை தோன்ற , தாழுவந்து தழூஉமொழியர் என்றாரென்று 
மாம் . பலர்க்கும் உதவும்போது மிக்க பயன் தருவனவற்றைத் தேர்ந்து 
உதவுவரென்பார் , பயனுறுப்ப பலர்க் காற்றி என்றார் . இப்பெற்றி 
யோர் இருப்பு , உலகர்க்கு அரணாய் இன்பத்துக் காக்கமாதலின் , ஏம 
மாக இந்நிலை மாண்டோர் எனல் வேண்டிற்று . ஏமம் , இன்பம் , 
தெய்ய ; அசைநிலை . தகையென்பதே பாடமாயின் , பெருந்தகையே 
யென விளியாக்குக . இன்னோர் பெரிய தவமுடையராதலின் , ஆண் 
டோர் சிலராயினர் . தவமுடையராதற்கேது நிலையாமை யறிவாகலின் , 
அதனை அஃது என்றொழிந்தார் . அறியாரது அறியாமைபற்றிச் 
செல்வம் நிலை பெறாதென்பார் , “ அன்னோர் செல்வமும் மன்னி நில்லா 
தென்றும் , நிலையாமை செல்வத்துக்கென்று முள்ளதோரியல் பென் 
றற்கு “ இன்னும் அற்றதன் பண்பே யென்றும் கூறினார் . முட்டுதல் - 

புறம் . -1-21 


522 


புறநானூறு 


குறைதல் . அஞ்சுவர வென்பது எதுகை யின்பம் குறித்து வலித்தது . 
ஈமத்தில் எரிவாய் இடுவதன்முன் , பிணத்தைப் பாடையின் நீக்கித் 
தருப்பைப் புன்மேற் கிடத்தி , எதிரே பரப்பப்பட்ட தருப்பையில் 
சோற்றைவைத்துப் புலையன் படைப்பன் என்பது , புல்ல கத்திட்ட 
வல்சி புலையனேவப் புன்மேலமர்ந்துண்டென்பதனாற் பெற்றாம் . பின்பு , 
போர்ப் புண்படாது நோயுற்றிறந்தாரை வாளாற் போழ்ந்து ஈமத்திடு 
வது பண்டையோர் மரபு . வாய்த்தல் , ஒழுக்கங் குன்றாது கொடையாற் 
பெறும் புகழ் வாய்த்தல் . பருத்துண்டோர் என்று பாடமாயின் , உ.ண்டு 
பருத்தோர் எனத் திருத்திக்கொள்க . உண்டியால் உடல் பருத்தனரே 
யன்றிக் கல்வி கேள்விகளால் உணர்வுபெருகாதோர் என்பதாம் . சினத் 
தரும் கேள்வியரும் கொடையரும் தேறலரும் மொழியருமாகி , இந் 
நிலம் ஏமமாக ஆண்டோர் சிலர் ; பெரும் ; இனி ; கேள் ; அஃது அறியா 
தோர் பலர் ; அன்னோர் செல்வமும் நில்லா ; பண்பு இனனும் அற்று ; 
அதனால் முட்டிலை , நிரப்பல் ஓம்புமதி ; பகுத்துண்டோர் பலர் வாய்த்தி 
ரார் எனக் கூட்டி வினை முடிவு 

செய்க . 
விளக்கம் : நிலையாமை யறிந்து இந்நிலமாண்டோராகிய சிலரும் , 
அறியாதார் பலருமாகிய இருதிறத்து வேந்தர் செல்வமும் நில்லாது ; 
அதனால் நீ ஒழுக்கம் முட்டிலையாய் நிரப்பல் ஓம்புமதி யென்பவர் , இவ் 
வுண்மையறிந்து பகுத்துண்பவர் பலரும் செல்வமும் வாழ்வும் நிலை 
பெறப் பெறுவர் போலும் என்னும் ஐயமறுத்தற்குப் பலர் வாய்த் 
திரார் பகுத்துண் டோர் என்றார் . இனி , தாம் உடையது பகுத்துண் 
போருள்ளும் ஒழுக்கமுட்டாது புகழ் வாய்ந்திருந்தவர் சிலரே ; பலர் 
அது வாய்த்திரார் என வுரைப்பினுமமையும் . இதற்குப் புகழ் என ஒரு 
சொல் வருவித்துக்கொள்க. 


கூசாக . கயமனர் 
அச்சுப்பிரதிகளில் இப் பாட்டைப் பாடின ஆசிரியர் பெயர் காணப் 
படவில்லை . கிடைத்த கையெழுத்துப்படியில் இப் பாட்டைப் பாடியவர் 
கயமனாரென்று குறிக்கப்பட்டிருந்தது ; இடையிற் சிதைந்திருந்த அடி 
கள் நிறைவுற்றும் இருந்தன ; ஆயினும் , இதன் இறுதிப்பகுதி கிடைக்க 
வில்லை . அதனால் அக்கையெழுத்துப்படியை மேற்கொண்டே ஈண்டு 
உரையும் பிறவும் கூறப்படுகின்றன . இப் பாட்டின்கண் ஆசிரியர் கய 
மனார் செல்வச் சிறப்புமிக்க தலை வனொருவனைக் கண்டு நிலையாமையை 
அறிவுறுத்தி நன்னெறி பல எடுத்துரைப்பாராய்க் கூற்றுவனை நோக்கி , 
கூற் றமே , எங்கள் தலைவன் , நின் வரவுக்கு அஞ்சுபவனல்லன் ; அவன் 
அந்தணர்க்கு அருங் கலங்களை நீர் பெய்து தந்துள்ளான் ; பலர்க்கும் 
தாயினும் சாலப் பரிந்து அவர் வேண்டுவன பெரிதும் நல்கியவன் ; தன் 
அருணிலைப்பாடும் புலவர் பொருநர் முதலாயினர்க்குக் களிறும் மாவும் 
செகாடுத்தவன் ; தன் தாள் பணிந்து அன்பராகின்றவர்க்குப் பகைவர் 
களை வென்று பெற்ற பெருவளங்களைத் தந்தவன் ; பாடினிக்குப் 
பொன்னரிமாலையும் பாணருக்குப் பொற்றமரையும் அளித்தவன் ; 
பொற்கலத்தில் தேறலேந்தி மகளிர் தரவுண்டு மகிழ்பவனாயினும் , ஒரு 
பொழுதும் யாக்கை செல்வ முதலியவற்றின் நிலையாமை யியல்பை 
மறப்பதிலன் . அவற்கு உலக வாழ்வின் நிலையாமை நீ தெரிவித்தல் 
வேண்டா ; அவன் யாவையும் முன்பேயறிந்து உணர்வன முழுதும் 
உணர்ந்து கேட்பன தெளியக் கேட்டுச் சிறந்துளான் என்று கூறி 
யுள்ளார் . 


மூலமும் உரையும் 


கூஉகூட 


50 


காரெதி ருருமி னுரறிக் கல்லென 
ஆருயிர்க் கலமரு மாராக் கூற்றம் 
நின்வர வஞ்சலன் மாதோ நன்பல 

கேள்வி முற்றிய வேள்வி யந்தணர்க் 
3 கருங்கல நீரொடு சிதறிப் பெருந்தகைத் 

தாயி னன்று பலர்க்கீத்துத் 
தெருணடை மாகளி றொடு தன் 
அருள்பா டுநர்க்கு நன்கருளியும் 
உருணடைப் பஃறே ரொன்னார்க் கொன்றதன் 
தாள்சேருநர்க் கினிதீத்தும் 
புரி மாலையர் பாடினிக்குப் 
பொலந்தாமரைப் பூம்பாணரொடு 
கலந்தளை இய நீளிருக்கையாற் 
பொறையொடு மலிந்த கற்பின் மானோக்கின் 
வில்லென விலங்கிய புருவத்து வல்லென 
நல்கி னாவஞ்சு முள்ளெயிற்று மகளிர் 
அல்குறாங்கா வசை இ மெல்லென 
கலங்கலந் தேறல் பொலங்கலத் தேந்தி 
அமிழ்தென மடுப்ப மாந்தி யிகழ்விலன் 
நில்லா வுலகத்து நிலையா மை நீ 
சொல்ல வேண்டா தோன்றன் முந்தறிந்த 
முழுதுணர் கேள்விய னாகலின் ......... 

.... விரகி னானே . 


சு 


- 


கயமனர் பாடியது . 

கார் எதிர் உருமின் உரறி - கார் காலத்திற் றோன் 
றும் இடிபோல் சட்டெனத் தோன்றி ; கல்லென் - ; ஆருயிர்க்கு 
அலமரும் ஆராக் கூற்றம் - நிறைந்த உயிர்களை யுண்டற் 
பொருட்டுத் திரியும் நிரம்பாக் கூற்றமே ; நின் வரவு அஞ்சலன் 
நின் வருகைக்கு அஞ்சுதல் இல்லான் ; நன்பல கேள்வி முற்றிய 
வேள்வி யங் 

யந்தணர்க்கு - நல்ல பல நூல்களைக் கேட்டு அறிவு 
நிரம்பிய வேளவி செய்தலையுடைய அந்தணர்களுக்கு ; அருங் 
கலம் நீரொடு சிதறி - பெறற்கரிய பொற்கலங்களை நீர் வார்த்துக் 
கொடுத்து ; பெருந்தகை - பெரிய 
தகைமையையுடைய 

எம் 
தலைவன் ; தாயின் நன்று பலர்க்கு ாத்து - தாயினும் பெரிய 
அன்புடை பனாய் இரவலர் பலர்க்கும் வேண்டுவன கொடுத்து ; 


புறநானூறு 


ப 


மலிந்த 


தெருள் நடை மா களிறொடு - தெருண்ட நடையினையுடைய 
குதிரையும் யானையும் ; தன் அருள் பாடுநர்க்கு - அருணலம் 
பாடும் பொருநர் முதலாயினார்க்கு ; நன்கு அருளியும் - மிகக் 
கொடுத்தும் ; ஒன்னார்க் கொன்ற தன் தாள் சேருநர்க்கு உருள 
ஈடைத் தேர் பல இனி தீத்தும் - பகைவரைக் கொன்ற தன 
தாளாண்மையைப் பாராட்டிப் பாடும் புலவர்க்கு உருண்டு 
செல்லும் தேர்கள் பல வுவந்தளித்தும் ; புரிமாலையர் பாடினிக்கு - 
பொன்னரிமாலை பெறற்குரிய பாடினிகட்கும் ; பொலங் 
தாமரைப் பூம்பாணரொடு - பொன்னாற் செய்த 

தாமரைப் 
பூவைப் 

பெறற்குரிய பாணர்கட்கும் ; கலந் தளை இய நீள் 
இருக்கையால் - தம்மிற கலந்து வேண்டுவன நல்கி அளவளாவி 
யிருக்கும் நெடிய இருக்கைக்கண் ; பொறையொடு 
கற்பின் - பொறுமைக் குணங்களால் நிறைந்த கற்பினையும் ; 
மான் நோக்கின் - மான்போலுங் கண்களையும் ; 

வில்லென 
விலங்கிய புருவத்து - வில்போல் வளைந்த புருவத்தையும் ; வல் 
லென நல்கின் - வல்லென ஒரு சொல் வழங்கின் , நாவஞ்சும் 
முள்ளெயிற்று மகளிர் - நா அஞ்சுதற்கே துவாகிய முட்போன்ற 
பற்களையுமுடைய மகளிர் ; அல்குல் தாங்கா அசைஇ - அல்குலி 
லணிந்த மேகலையைத் தாங்கமாட்டாது தளர்ந்து ; மெல்லென 
மென்மையாக ; 

கலங்கலக் தேறல பொலங்கலத் தேந்தி 
கலங்கலாகிய கள்ளைப் பொன்வள்ளத் தேந்தி ; அமிழ்தென 
மடுப்ப மாந்தி - அமிழ துண்பிப்பாரைப்போல வுண்பிக்க வுண்டும் ; 
இகழ்விலன் - நிலையாமை யுணர்வை 

நிலையாமை யுணர்வை மறப்பதிலன் ; நில்லா 
உலகத்து நிலையாமை நீ சொல்ல வேண்டா - நிலைபேறில்லாத 
உலகியலின் நிலையாமையியல்பை நீ எடுத்துச் சொல்லவேண்டா ; 
தோன்றல்-எங்கள் தலைவனாகிய அவன் ; முந்தறிந்த முழுதுணர் 
கேள்வியன் - முன்பே யறிந்து மறவா தொழுகும் உணரத்தகுவன 
வற்றை முற்றவுணர்ந்த கேள்வியறிவுடையன் ; ஆகலின - 

. ; விரகினான் - விரகின்கண் : 


ஆதலால் ........ 


T 


. 


கார்காலத்து மழைமுகிலிற் றோன்றும் இடி எதிர்பாரா வகையில் 
திடீரெனத் தோன்றி முழங்குவதுபோலக் கூற்றுவன் தோன்றி யச் 
சுறுத்தலின் " காரெதிர் உருமு எடுத்தோதப்பட்டது . அளவிறந்த 
உயிர் இரவு பகலென்னாது ஓய்வின்றி யுண்டும் அமையாது மேன் 
மேலும் உண்ட வண்ணமிருத்தலின் , “ ஆருயிர்க் கலமரும் ஆராக் கூற் 
றம் என்றார் . கூற்றம் : விளி . வேள்வி செய்தலையுடைய அந்தணர் தாம் 
பெறுவனவற்றை நீர் வார்த்துத் தரப் பெறுவதையே இயல்பாகவுடைய 
ரென்பதுபற்றி , " அருங்கலம் நீரொடு சிதறி " யென்றார் . ஏற்ற பார்ப் 
பார்க்கு ஈர்ங்கை நிறையப் , பூவும் பொன்னும் புனல்படச் சொரிந்து 
( புறம் . சு எ ) என்றார் பிறரும் . கதியும் சாரியையும் நன்கு பயின்ற 
குதிரையின் நடை மிகவும் தெளிவாக இருத்தலின், தெருணடைமா , 
எனச் சிறப்பிக்கப்பட்டது . தாயினும் சிறந்த அன்பு கொண்டு ஈதலின் 


மூலமும் உரையும் 


பலரென்றது இரவலரை யாயிற்று . தாள் சேருநர் என்றது அருள் 
வேண்டிய வேந்தரையென்றுமாம் . பாணரொடு என்புழி மூன்றாவது 
நான்காவதன் கண் மயங்கிற்று . பாடினி மாலையும் பாணர் தாமரையும் 
பெறுதலை , வாடா மாலை பாடினி யணியப் , பாணன் சென்னிக் கேணி 
பூவா , எரிமரு டாமரைப் பெருமலர் தயங்க ( புறம் . கூசுச ) எனப் 
பிறரும் கூறுதல் காண்க . உரிடை மகளிராதலின் , அவருடைய பொறை 
யும் கற்பும் விதந்தோதினார் . வல்லென்ற சொற்களை விரைந்து பேசின் 
மேலும் கீழும் உள்ள பற்கள் துன்புறுத்துமென அஞ்சினமை தோன்ற , 
வல்லென 15 ல் தின் நாவஞ்சு முள்ளெயிற்று மகளிர் என்றார் ; அமிழ்து 
பொதிசெந் நாவஞ்ச வந்த , வார்ந்திலங்கு வையெயிற்றுச் சின்மொழி 
யரிவை ( குறும் . கச ) என்று சான்றோரும் கூறுவது காண்க . அல்குல் : 
ஆகுபெயர் . இகழ்தல் , ஈண்டு மறத்தன் மேனின்றது ; தன்னுயிரைக் 
கொள்ள வருகின்ற நின் கொடுமைபற்றி நின்னை இகழ்வதிலன் எனினு 
மாம் . எல்லாம் பண்டை நன்கறிந்தவனென இகழ்விலன் என்றற்கு 
ஏது கூறுகலின் , “ முந்தறிந்த முழதுணர் கேள்வியனாகலின் என்றார் . 
கூற்றம் , பெருந்தகை, சிதறி , ஈத்து , அருளியும் , ஈத்தும் , அளை இய 
இருக்கையில் , மடுப்பமாந்தி இகம், விலன் ; அதனால் நின் வரவு அஞ்சலன் ; 
நீ நிலையாமை சொல்லவேண்டா ; தோன்றல் கேள்வியனாகலின் எனக் 
கூட்டி வினை முடிவு கொள்க . இதன் ஈற்றடியின் முதலிரு சீர்களும் 
சிதைந்து விட்டன . 

விளக்கம் : எத்தனை வலியுடையாராயினும் போரெதிர்ந்தவழி 
அஞ்சாது நின்று பொருது வெல்லும் பேராண்மையுடையவனாதல் 
கண்டு , அவன் அஞ்சுமாறு இடி போல் உரறிவருமாயினும் கூற்றத்துக்கு 
அஞ்சான் என்பது விளங்கு தற்கு , “ காரெதிர் உருமின் உரறிக் 
கல்லென வரும் கூற்றம் என்றார் . இனி , எந்நாளாயினும் ஒரு நாள் 
கூற்றம் வருவது ஒருதலை யென்றும், அது வருமுன் செய்தற்குரிய நல் 
வினை செய்தல் வேண்டுமெனக் கருதி அவற்றைச் செய்துள்ளானென் 
றும் , அதனால் அவன்முன் படிற்றம் அச்சமுண்டாகத் தோன்றி வருதல் 
பயனில் செயலென்றும் கூறுவார் , கூற்றம் நின்வர வஞ்சலன் என்றா 
ரென்றுமாம் . அந்தணர் , அரசர் , பாணர் , விறலியர் முதலிய பலர்க்கும் 
அவரவர் வரிசையறிந்து நல்கினான் எனவே , நிலையாமை யுணர்வு நன்கு 
வாய்த்திருப்பது விளங்கிற்று . கலங்கலந் தேறலை மகளிர் மடுப்ப மாந்தி 
இன்பக் களிப்பில் மூழ்கியிருந்த காலத்தும் நிலையாமைபற்றிய 5 ல் 
லுணர்வு அவன் நினைவின் கண் நீங்காது நிலைபெற்றிருந்தது காட்டுவார் , 
" இகழ்விலன் என்றார் . இவ்வாற்றால் அவற்குக் கூற்றம் போந்து நிலை 
யாமையைக் காட்டுவது மிகையென்னும் குற்றமென்பார் , " நில்லா வுல 
கத்து நிலையாமை நீ , சொல்ல வேண்டா என்றும் , இதனை அவன் தன் 
வாழ்க்கையான் மட்டுமன்றிக் கற்றுவல்ல நூலோர் நூல்களைக் கற்றும் , 
அவர்பாற் 

கேட்டும் பேரறிவினனாயினனென்பார் , " முழுதுணர் 
கேள்வியன் என்றும் கூறினார் . 


நஉசு 


புறநானூறு 


கூசு 2 . 


சிறுவெண்டேரையார் 
இச் சான்றோரைப்பற்றி ஒன்றும் தெரிந்திலது . கயமனாராற் பாடப் 
பெற்றதலைவனே இவரால் இப்பாட்டிற் பாடப்பட்டிருத்தலின் , இவரும் 
கயமனாரும் ஒருகாலத்தவரென்று அறியலாம் . அந்தணர்களே , எங்கள் 
தலைவன் கணங்கொண்ட தானையொடு சென்று பகைவரைத் தாக்குங் 
குரலைக் கேட்பீராக ; அருளகாைைமயின் , இஃது நுங்கள் நான்மறை 
களிற் குறிக்கப்படுவதன்று ; புறத்துறையாகிய பொருளாதலால் 
ஒழுக்கங்கூறும் அற நூல்களில் குறிக்கப்படுவதுமன்று ; பார்ப்பார்க்குத் 
தண்ணடை நல்கி , இரவலர்க்குச் சோறளித்துப் பரிசிலர்க்கு நன்கலம் 
வீசி , கல்லென்னும் சுற்றம் பெருகியவழித் தாம் சிறிய இடத்தில் ஒதுங்கி 
யிருத்தற்கஞ்சி , உயர்ந்தோருலகத்துப் போர்வடுவுற்ற உடம்போடு 
செல்லும் பொருட்டேயாகும் , என இப்பாட்டின் கண் போர் வேந்தரது, 
போர் வேட்கையின் கருத்தை விளக்கியுள்ளார் . 

ஞாயிற் றன்ன வாய்மணி மிடைந்த 
மதியுற ழார மார்பிற் புரளப் 
பலிபெறு முரசம் பாசறைச் சிகைப்பப் 
பொழிலகம் பரந்த பெருஞ் செய் யாடவர் 
செருப்புகன் றெடுக்கும் விசய வெண்கொடி 
அணங்குருத் தன்ன கணங்கொ டானைக் 
கூற்றத் தன்ன மாற்றரு முன்பிற் 
றாக்குரற் கேண்மி னந்த ணாளிர் 
நான்மறைக் குறித்தன் றருளா காமையின் 
அறங்குறித் தன்று பொருளா குதலின் 
மருடீர்ந்து மயக்கொரீஇக் 
கைபெய்தநீர் கடற்பரப்ப 
ஆமிருந்த வடைகல்கிச் 

சோறு கொடுத்து மிகப் பெரிதும் 
ககு வீறுசா னன்கலம் வீசிநன்றும் 

சிறுவெள் ளென்பி னெடுவெண் களரின் 
வாய்வன் காக்கை கூகையொடு கூடிப் 
பகலுங் கூவு மகலு ளாங்கட் 
காடுகண் மறைத்த கல்லென் சுற்றமொ 
டில்லென் றில் வயிற் பெயர மெல்ல 
இடஞ்சிறி தொதுங்க லஞ்சி 
உடம்பொடுஞ் சென்மா ருயர்ந்தோர் நாட்டே . 
திணை : பொதுவியல் ; துறை : பெருங்காஞ்சி . அவனைச் சிறுவெண் டேரையாம் 
பாடியது . 


கடு 


20 


மூலமும் உரையும் 


"சங் 2.எ 


உரை : 


ஞாயிற் றன்ன ஆய்மணி மிடைந்த - ஞாயிறு 
போல் ஒளி திகழும் ஆராய்ந்தெடுத்த மணிகள் பதித்த ; மதி 
யுறழ் ஆரம் மார்பிற் புரள - பிறைமதிபோல் வளைந்த மாலை 
மார்பிற கிடந் தசைய; பலிபெறு முரசம் பாசறைச் சிலைப்ப - 
பலியூட்டப்பெற்ற முரசு பாசறைக்கண் ஒலிக்க ; பொழிலகம் 
பரந்த பெருஞ்செய் ஆடவர் - பொழிலிடங்களிற் பரந்து நின்ற 
பெரிய மறச்செயலைப் புரியும் வீரர் ; செருப்புகன்று எடுக்கும் 
விசய வெண்கொடி - போரை விரும்பி யுயர்த்திய வெற்றியை 
யுடைய வெண்மையான கொடியேந்திய ; அணங்கு உருத்தன்ன 
கணங்கொள் தானை - வருத்தம் செய்யும் தெய்வம உருத்து 
வந்தாற்போன்ற கூட்டங்கொண்ட தானையிடத்தேயிருந்து ; 
கூற்றத் தன்ன மாற்றரு முன்பின் கூற்றுவனைப்போல் விலக்கு 
தற்கரிய வலியுடனே ; தாக்குரல் கேண்மின் பகைவரைத் 
தாக்கு தற்குச் செய்யும் முழக்கத்தைக் கேட்பீராக ; அந்தணாளிர் - 
அந்தணர்களே ; அருளாகாமையின் நான்மறைக் குறித் தன்று 
இஃது அருட்செயலன்மையால் நும் நான் மறைக்கண் குறிக்கப் 
படுவ தன்று ; பொருளாகு ,தலின் அறம் குறித் தன்று - புறத் 
துறையாகிய பொருள் குறித்தலின் ஒழுக்கம் கூறும் அற நூல் 
களிற் குறிக்கப்படுவதுமன்று ; மருள் தீர்ந்து மயக்கு ஒரீஇ 
மருட்கையினின்றும் நீங்கி அம்மருள் காரணமாகத் தோன்றும் 
மயக்கத்தையும் போக்கி ; கைபெய்த நீர் கடற்பரப்ப - பார்ப 
பார்க்குக கொடுக்குங்கால் அவர் கையிற் பெய்த நீர் கடலளவும் 
பரந்து செல்லுமாறு ; ஆம் இருந்த அடை நல்கி - நீர்வளம் 
மிகுந்த மருத நிலத்தூர்களைக் கொடுத்தும் ; மிகப் பெரிதும் 
சோறு கொடுத்து - பசித்து வரும் இரவலர்க்கு மிகுதியாகச் 
சோறளித்தும் ; வீறுசால் நன்கலம் நன்றும் விசி - பரிசிலர்க்குச் 
சிறப்பமைந்த நல்ல அணிகளைப் பெரிதும் கொடுத்தும் ; சிறு 
வெள் ளென்பின் நெடுவெண் களரின் சிறு சிறு வெள்ளிய 
எலும்புகள் கிடக்கும் நெடிய வெண்மையான களர் நிலத்தின் 
கண்; வல்வாய்க் காக்கை கூகையொடு கூடி வலிய 
யுடைய காக்கையும் கூகையும் கூடி ; பகலும் கூவும் அகலுள் 
ஆங்கண் - பகற்போதிலும் கூவும் அகன்றவிடமாகிய அவ் 
விடத்து ; காடுகண் மறைத்த கல்லென் சுற்றமொடு - சுடுகாட் 
டுண்மை புலனாகாதபடி செறிந்த கல்லென்ற சுற்றத்தார் நிறை 
தலால் ; மெல்ல - மெல்லென ; இல்வயின் இல்லென்று பெயர 
இல்லிட த்தே இனி தமக்கு இடமில்லை யென்று அதனின் நீங்கக் 
கருதியும் ; இடஞ் சிந்து ஒதுங்கல் அஞ்சி - நிலவுலகு சிறிதாத 
லால் இனிதியங்கு தற்கியலாமைக்கு அஞ்சியும் ; உயர்ந்தோர் 
நாட்டு உடம்பொடுளு சென்மார் - வீரத்தால் சிறந்த உயர்ந்தோர் 
உலகிற்குத் 

தம்முடம்போடே செல்லற்பொருட்டுப் பொரு 
கின்றனர் ; எ 


வாயை 


ற . 


கூஉஅ 


புறநானூறு 


அந்தணாளிர் , தானை தாக்குரல் கேண்மின் நான்மறைக் குறித் 
தன்று ; அறம் குறித்தன்று ; தீர்ந்து , ஒரீஇ , நல்கி , கொடுத்து , வீசி , 
அஞ்சி , உயர்ந்தோர் நாட்டு உடம்பொடுஞ் சென்மார் பொருகின்றன 
ரென ஒரு சொல் வருவித்துக் கூட்டி வினை முடிவுசெய்க . மணியொளிக்கு 
ஞாயிறும், மாலைக்குப் பிறை மதியும் உவமம் . போர்க்குச் செல்லும் 
வேந்தர் , முதற்கண் முரசுக்குப் பலியிடுவது மரபு ; “ கோற் றொழில் 
வேந்தன் கொற்ற முரசம் , பெரும்பணைக் கொட்டிலுள் அரும்பலி 
யோச்சி ( பெருங் . 11 , உ : உக - .0 ) என வருதல் காண்க . அணங்கு 
உருத்தன்ன என்பதற்குத் தெய்வம் வருத்துதற்பொருட்டு உருக் 
கொண்டாற்போன்ற என்றுரைப்பினுடமமையும் . தாக்கு குரல் , தாக்குரல் 
என வந்தது ; தழங்கு குரல் முரசமென்பது தழங்குரல் முரசம் என 
வருதல் போல . 

மிக்க வலியும் செல்வமும் இளமையுமாகிய அவற்றை 
நிலையுடையவாகக் கருதிற் கடும்பற்றுள்ளம் கொள்ளச் செய்யுமாகலின் , 
அதற்கேதுவாகிய மருட்சியும் மயக்கமும் தீர்ந்தாலன்றிப் பொருட் 
கொடையாற் புகழும் , உயிர்க் கொடையாற் று றக்க வின்பமும் 
எய்தாமைபற்றி , “ மருள் தீர்ந்து மயக் கொர் இ என்றார் . கல்லென்னும் 
சுற்றம் கூடி நிலையாமை யுணர்த்தும் சுடுகாட்டின் உண்மை நினையாத 
வாறு அறிவுக்கண்ணை மறைத்தலின் , காடுகண் மறைத்த கல்லென் 
சுற்றம் என்றார் . பேராண்மையாலும் சிறந்த கைவண்மையாலும் 
உண்டாகும் புகழ் உலக முழுவதும் பரவப் பெற்றார்க்கு உறையுளாகிய 
உலகிடம் சிறிதாதலின் , இடஞ் சிறிது ஒதுங்கல் அஞ்சி யென்றும் , 
போரிற் புண்பட்டுப் புகழுண்டாக வீழ்பவர் , தம் புகழுடம் போடே 
துறக்கவுலகு புகுவரென்பதனால் , உடம்பொடுஞ் சென்மார் உயர்ந் 
தோர் நாட்டே யென்றும் உரைத்தார் ; ஏனைச் சான்றோரும் , " நீளிலை 
யெஃக மறுத்த வுடம்பொடு , வாரா வுலகம் புகுத லொன்றோ ( புறம் . 
கசக ) என்பது காண்க . உயர்ந்தோர் , 

துறக்கவுலகு சென்றுள்ள 
சான்றோர் . 

விளக்கம் : மறவர் பலரும் போர்வேட்கை மிகக்கொண்டு நாளும் 
போரே விரும்பியும் அதற்கேற்ப மெய்வலி பெருக்கியும் ஒழுகுவது 
கண்ட அந்தணர் , இவ்வேட்கைக்குக் காரணமறியுங் கருத்தின ராய் 
வந்து நிற்ப , ஆசிரியர் , அந்தணாளரே , ஆரம் மார்பிற் புரள , முரசம் 
பாசறைக்கண் சிலைப்பத் தானை வீரர் மாற்றரும் முன்புடனே பகைவர் 
மேற் சென்று தாக்கும் முழக்கத்தைக் கேண்மின் என்று அவர்க்குப் 
போர்நிகழ்ச்சியைக் காட்டி மறவரது போர்வேட்கை மிகுதியைக் 
கண்ணெதிர காண்பித்தார் . கண்ட அந்தணாளருக்கு வியப்புப் பெரி 
தாயிற்று . ஆகவே , ஆசிரியர் , இது நுங்கள் நான்மறையிலும் அற நூல் 
களிலும் காணப்படாது ; இது பொருட்டுறை . நுமக்கு இது வேண்டாத 
தொன்று என்றும் , பொருட்பேறு தன்னலங் குறித்ததன்று ; பார்ப்பாரை 
யும் ஏனை இரவலரையும் உ.ண்பித்தல் கருதியது என்பார் , கை பெய்த 
நீர் கடல் பரப்ப , ஆம் இருந்த அடை நல்கிச் சோறு கொடுத்து மிகப் 
பெரிதும் வீறுசால் நன்கலம் வீசி என்றும் குறிப்பித்தார் . இவ்வாறு 
இரப்போர் சுற்றமும் புரப்போர் கொற்றமும் வளர்க்கு முகத்தால் 
தா மும் நிலவுலகு முற்றும் தம் புகழ் பரப்பி , மக்களும் ஒக்கலுமாகிய 
சுற்றம் சூழ வாழ்வதால் , நிலையாமை யுணர்த்தும் முதுகாட்டுண்மை 
மறைக்கப்படுமாயினும் , இப் போர்வேட்கை மிக்கு நிற்கும் சான்றோர் 
அதனால் மறைப்புண்ணாது நிலையாமை நிலவும் நெஞ்சினராய் , இனித் 
தாம் உறையும் இல்லம் நிலைத்த இன்பந்தரும் நிலையமாகாதென 
வுணர்ந்து அதனின் நீங்கும் கருத்தாலும் , இந் நிலவுலகு முழுதும் தம் 


மூலமும் உரையும் 


கூ .2 க 


புகழ் பரவி விழுங்கினமையின் இனி அது சென்று பரவுதற்கு இடந் 
தேடுங் கருத்தாலும் உயர்ந்தோர் உறையும் துறக்கவுலகு செல்லும் 
கருத்தினராயினர் . அது போர்ப்புண்பட்டு வீழுமாற்றால் பெறக்கடவ 
தாகலின் , உடம்பொடுஞ் சென்மார் என்றும் , அது குறித்துப் போர் 
வேட்கை மிகுவாராயினரென்றும் கூறினாராயிற்று . 


கங . 


ஐயாதிச் சிறுவெண்டேரையார் 
முன்பு கண்ட சிறுவெண்டேரையாரின் வேறுபடுத்த இவர் 
ஐயாதிச் சிறுவெண்டேரையாரெனப்படுகின்றனர் . ஐயாதி யென்பது 
இவரதூர் . இந்த ஐயாதி யென்பது வே இடைக்காலத்தே ஐயாறா 
யிற்றோவென 

வெண்ணுதற்கும் இடந்தருகின்றது . தாண்டை 
நாட்டிற் சலவாறு என்னு மூர் சலவாதியென வழங்குவது காண்க . 
தேரையார் என்னும் 

பெயர் பிற்காலத்தும் வழக்கிலிருந்துளது . 
தேரையார் என்றொரு சான்றோர் , பதார்த்தகுண சிந்தாமணி யென்னும் 
நூலை யெழுதியுள்ளார் . ஆதி யென்னும் பெயரால் , ஆதியூர் ( A. R. 
No.778 of 1933 ) என்றும் , ஆதிகுடி. ( A.R. No. 105 of 1920 ) என்றும் 
ஊர்கள் பல இருந்திருச்சின்றன . இவரும் வேந்தனை நோக்கி , இந் 
நிலவுலகில் உடை வேல் மரத்தின் சிறிய இலையளவு இடமும் பிறர்க் 
கின்றித் தாமே யாண்ட வேந்தர் பலர் இருந்தனர் . முடிவில் தம் 
நாட்டைப் பிறர் கொள்ள அவர் இறந்தனர் ; அதனால் இறவாது 
நின்றோர் ஒருவருமில்லை ; இறத்தல் உண்மை ; பொய்யன்று ; இன்னா 
காளாகிய இறக்கும் நாள் வருமுன்னே நீ இவ்வுல கியலைத் துறந்து நினக் 
ரிய 

கிய தவத்தைச் செய்வாயாக என இப்பாட்டின்கண் 
அறிவுறுத்தியுள்ளார் . 

இருங்கட லுடுத்தவிப் பெருங்கண் மாநிலம் 
உடையிலை நடுவண திடைபிறர்க் கின்றித் 
தாமே யாண்ட வேமங் காவலர் 
இடுதிரை மணலினும் பலரே சுடுபிணக் 
காடுபதி யாகப் போகித் தத்தம் 
நாடு பிறர்கொளச் சென்றுமாய்ந் தனரே 
அதனால் , நீயுங் கேண்மதியத்தை வீயா 
துடம்பொடு நின்ற வுயிரு மில்லை 
மடங்க லுண்மை மாயமோ வன்றே 
கள்ளி யேய்ந்த முள்ளியம் புறங்காட்டு 
வெள்ளில் போகிய வியலு ளாங்கண் 
உப்பிலா அ வவிப்புழுக்கல் 
கைக் கொண்டு பிறக்குநோக்கா 

திழிபிறப்பினோ னீயப்பெற்று 
சுடு நிலங்கல னாக விலங்குபலி மிசையும் 

இன்னா வைகல் வாரா முன்னே 


ம 


கூகூ.0 


புறநானூறு 


உரை : 


சுடு 


செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பக முழுதுடன் றுறந்தே . 
திணையும் துறையு மவை ...... ஐயாதிச் சிறுவெண்டேரையார் பாடியது . 

இருங்கடல் உடுத்த இப் பெருங்கண் மாநிலம் - 
கரிய கடல் சூழந்த இப் பெரிய இடத்தையுடைய நிலவுலகத்தை ; 
நடுவணது உடை இலை இடை பிறர்க்கு இன்றி - நடுவே உடை 
வேலமரத்தின் இலையளவாகிய இடமும் பிறர்க்கு இல்லையாக ; 
தாமே ஆண்ட ஏமம் காவலர் - தாமே தமக்குரிய தாக முழுது 
மாண்ட இன்பக் காவலரான வேந்தர் ; திரையிடு மணலினும் 
பலர் - கடற்றிரைகள் கொழித்தொதுக்கும் நுண்மணலினும் 
பலராவர் ; 

பிணக்காடு பதியாக - பிணஞ் சுடும் 
காட்டைத் தமக்கு முடிவிடமாக ; போகி - சென்று சேர்ந்து ; 
தத்தம் நாடு பிறர்கொள - தத்தமக்குரிய நாட்டை மற்றவர் 
கொள்ள ; சென்று மாய்ந்தனர் - இறந்து போயினர் ; அதனால்- ; 
நீயும் கேண்மதி - நீயும் கேட்பாயாக ; வீயாது உடம்பொடு 
நின்ற உயிரும் இல்லை - இறவாமல் உடம்போடே என்றும் 
இருந்தவர் யாரும் இல்லை ; மடங்கல் உண்மை - இறப்பு உளது ; 
மாயம் அன்று - பொய்யன்று ; கள்ளி ஏய்ந்த முள்ளியம் புறங் 
காட்டு - கள்ளிகள் பரந்து மூடிய முட்செடிகள் நிறைந்த முது 
காட்டின் ; வெள்ளில் போகிய வியலுள் ஆங்கண் - வெள்ளிடையே 
யோங்கிய அகன்ற இடத்தின் சண் ; உப்பிலா அவிப் புழுக்கல் - 
உப்பின்றி வேகவைத்த சோற்றை ; கைக்கொண்டு பிறக்கு 
நோக்காது - கையிற்கொண்டு பின்புறம் பாராது ; இழி பிறப்பி 
னோன் ஈயப் பெற்று - இழிசினனாகிய புலையன் கொடுக்கப 
பெற்று ; நிலம் கலனாக விலங்கு பலி மிசையும் - நிலத்தையே 
உண்கலமாகக் கொண்டுவைத்து வேண்டாத பலியுணவை யேற் 
கும் ; இன்னா வைகல் வாராமுன் - துன்பம் பொருந்திய இறுதி 
நாள் வருமுன்பே ; முந்நீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்து - 
கடல் சூழந்த நிலவுலக வாழ்வைப் பற்றறத் துறந்து ; நீ முன்னிய 
வினைசெய் நீ கருதிய தவமாகிய நல்வினையைச் செய்வாயாக ; 


இருமை , கருமை . பெருமை பரப்பு . உடையிலை மிகச் சிறியது ; 
சிறியிலை யுடை ( புறம் . கூ . உச ) என்பது காண்க . நாடாளும் வேந்தர் 
இறப்பின் , அவர் நாட்டரசை அவர் தம் மக்களே பெறினும் அவரைப் 
* பிறர் " என்றார் , இறக்குங்கால் உயிர்த் துணையாக வாராமையற்றி . 
தோன்றிய வுடம்பு வளர்ந்து முதிர்ந்து மீள மடங்கிச் சென்று 
ஒடுங்குதற்கிடனாதலின் சாக்காடு மடங்கலெனப்பட்டது . தான் 
காள்ளக் கருதிய உயிரைக் கொண்டன்றி மீளாமைபற்றிக் கூற்று 
மடங்கலெனப்பட்டதெனினு மமையும் . சுடுகாட்டில் ஈமத்தில் இடுமுன் , 


மூலமும் உரையும் 


பிறவா 


வினை முடிவு 


வரைக் 
சுச . 


புலையன் உப்பில்லாச் சோறட்டு நிலத்தில் வைத்துப் படைத்தலும் , 
அதனை யவன் கையிலேந்திப் படைக்குங்கால் பின்புறம் பாராமல் 
படைக்கும் முறைமையும் ஈமத்திற் பண்டையோர் செய்த சடங்குகள் . 
முன்னிய வினையாவது மீளவும் வேந்தர் குடியிற்றோன்றி அரசவின்பம் 
துய்க்கவேண்டுமென்பது ; இன்றேல் , 

வாழ்க்கை பெற்று 
உயர்ந்ே 

தாருலகத்து உலவாப் பேரின்பம் நுகர் தல்வேண்டு மென்பது ; 
இவ் வினைக்கு முன்னே செயற்பாலது தவமென்றும் , அதற்கு உரு 
துறவென்றும் அறிக . காவலர் பலர் மாய்ந்தனர் ; அதனால் கேண் மதி ; 
உயிரும் இல்லை ; உண்மை , மாயமன்று ; வாரா முன்னே துறந்து நீ 
முன்னிய வினையைச் 

செய் என்று 
என்று கூட்டி 

செய்க . 
யாக்கையும் செல்வமும் நிலையாமை கூறித் துறவு பூண்டு தவஞ்செய்யு 
மாறு வலியுறுத்தவாறு . 

விளக்கம் : மாற்றருங் கூற்றம் சாற்றிய பெருமையும் ( தொல் . 
புறத் . கசு ) என்ற சூத்திரத்து மாற்றருங் கூற்றம் சாற்றிய பெருமை 
என்பதற்கு இதனைக் காட்டுவர் இளம்பூரணர் . இனி, ஆசிரியர் 
பேராசிரியர் இப் பாட்டை வாயுறை வாழ்த்துக்கு எடுத்துக்காட்டுவர். 
இந்த மாநிலம் ஏனையோர்க்கும் உரியதாகலின பொதுவெனக் கருதாது 
தமக்கே உரித்தாகக் கருதி வென்று தாமே நிலவுலகிற்கு வேந்த 
ரென்னுமாறு ட்சி செலுத்திய பெரு வேந்தரும் 

பெரு வேந்தரும் பின்னர் இறந் 
தொழிந்தனர் ; ஆகவே , ஏனை எளியோர் இறப்பது சொல்ல வேண்டா . 
எனவே , எத்திறத் தோரும் இறத்தல் ஒரு தலையாம் என்பார் , வீயாது 
உடம்பொடு நின்ற உயிரு மில்லை யென்றார் . இறக்கும் நாளில் நிகழும் 
நிகழ்ச்சிகள் இனபந்தாராவாகலின் , அவை நிகழும் நாளை , இனனா 
வைகல் எனக் குறிக்கின்றார் . இன்னாமையை விளக்குதல் வேண்டி , 
புறங்காட்டு விய 

வியலுளாங்கண் , இழிபிறப்பினோன் உப்பிலா அவிப் 
புழுக்கலை நிலங்கலனாக வைத்துப் படைத்தலை எடுத்தோதினார் . இறத் 
தற்குரிய வைகல் நெருங்குங்கால் சொல்லும் செயலும் கை கூடாது 
போதலின் , முன்னிய வினை செய்யப்படாவென்பார் , இன்னா வைகல் 
வாரா முன்னே செய்ந்நீ முன்னிய வினை யென்றார் . நினைத்த நினைவைச் 
செயற்படுத்தற்குரிய வாயும் உடம்புமாகிய கருவிகள் பயன்படாது 
கெடுதலின , இறக்கும் நாள் “ இன்னா வைகல் எனப்படுவது இயல்பு . 
மாறிப் பிறப்பதாயின் வேந்தர் குடியிற் பிறத்தலையே வேந்தர் வேண்டு 
வதை , மன்பதை காக்கும் நீள் குடிச் சிறந்த, தென்புலங் காவலி 
னொரீஇப் பிறர் , வன்புலங் காவலின் மாறியான் பிறக்கே ( புறம் . 
எக ) என வருதல் கண்டு கொள்க . 


கூகைக் கோழியார் 
பேராந்தையைக் கூகைக்கோழி யென்று சிறப்பித்துரைத்த நயம் 

கூகைக்கோழியார் என வழங்கினர் . 
இதனால் இவரது இயற்பெயர் மறைந்துபோயிற்று . இவரைப்போல 
ஆசிரியர் பரணரும் , பசும்பூண் பாண்டியனுடைய தானைத் தலைவனான 
அதிகன் என்பான் களிறொடு பொருது வீழ்ந்த வாகைப் பறந்தலையை 
கூகைக் கோழி வாகைப் பறந்தலை ( குறுந் . 5 ) யெனச் சிறப்பித் 
துரைத்தது இக் கூகைக்கோழியார் வழங்கிக் காட்டிய இத் தொடரை 
நல்லிடைச் சான்றோர் விரும்பி யேற்றுக் கொண்டாரென்பதை வலி 
யுறுத்துகிறது . இதனால் இவர் பண்டைச் சான்றோரால் நன்கு மதித்துப் 


ந b2 


புறநானூறு 


என 


போற்றும் பெருமை பெற்றவரென அறியலாம் . ஐயாதிச் சிறு 
வெண்டேரையார் பாடிய தலைவனையே இவரும் பாடியிருத்தலின் , 
இரு ரும் ஒரு காலத்தவரென்பது தெளிவு . இப் பாட்டின் கண் , போர் 
வேட்கை கொண்டு நாளும் அதனையே செய்து சிறந்த வேந்த 
னொருவனைக் கண்டு , வேந்தே பாணற்குத் தாமரையும் விறலிக்கு 
மாலையும் தந்து அவரும் பிறருமாகிய சுற்றம் சூழ விருந்து ஆட்டுக் 
கறியும் கள்ளும் உண்டு , இரவலரை இவ்வாறே யுண்பித்து மகிழ்வோ 
மாக ; முதுமரப் பொந்திலிருந்து கூகைக்கோழி கூவும் இடுகாட்டை 
யாம் அடைவோமாயின் , இவ் வுண்டாட்டினைப் பெறுவது அரிது 
அறிவுறுத்தியுள்ளார் . 

வாடா மாலை பாடினி யணியப் 
பாணன் சென்னிக கேணி பூவா 
எரியரு டாமரைப் பெருமலா தயங்க 
மைவிடை யிரும் போத்துச் செந்தீச் சேர்த்திக் 
காயங் கனிந்த கண்ணகன் கொழுங்குறை 
நறவுண் செவ்வாய் நாத்திறப் பெயர்ப்ப 
உண்டுந் தின்று மிரப்போர்க் கீய்ந்தும் 
ப.கிழ்கம் வம்மோ மறப்போ ரோயே 
அரிய வாகலு முரிய பெரும் 
நிலப்பக வீழ்ந்த வலங்கற் பல்வேர் 
முதுமரப் பொத்திற் கதுமென வியம்பும் 
கூகைக் கோழி யானாத் 
தாழிய பெருங்கா டெய்திய ஞான்றே 
திணையும் துறையு மவை . அவனைக் கூகைக்கோழியார் பாடியது . 

பாடினி வாடா மாலை யணிய - பாண்மகளாகிய 
பாடினி பொன்மாலை யணியவும் ; பாணன் சென்னிக் கேணி 
பூவா எரிமருள் தாமரைப் பெருமலர் தயங்க - பாணன் 
சென்னியின் கண் நீர்நிலையிற் பூவாத எரிபோலும் பெரிய 
பொற்றாமரைப் பூவணிந்து விளங்கவும் ; மைவிடை இரும் 
போத்து - கரிய ஆட்டுக்கிடாயை வீழ்த்து ; செந்தீச் சேர்த்தி - 
அதன் ஊனைத் தீயிலிட்டுச் சுட்டு ; காயம் கனிந்த கண்ணகன 
கொழுங்குறை காயம் பெய் தட்ட இடமகன்ற கொழுவிய 
ஊனுணவை ; நறவுண் செவ்வாய் நாத்திறம் பெயர்ப்பத் தின்றும் 
உண்டும் - கள்ளுண்ணும் சிவந்த வாயிலிட்டு நாவானது இரு 
மருங்கும் புரட்டிக்கொடுக்கத் தின்றும் உண்டும் ; இரப்போர்க்கு 
ஈய்ந்தும் - இரவலரை யுண்பித்தும் ; மகிழகம் வம்மோ - மகிழ 
வோம் 

வருவாயாக ; மறப் போரோய் - மறம் பொருந்திய 
போரைச் செய்பவனே ; நிலம்பக வீழ்ந்த அலங்கள் பல்வேர் 
நிலம் பிளவுபடக் கீழே சென்ற அசைகின்ற பலவாகிய வேர்களை 
யுடைய ; முதுமரப் பொத்தின் - முதுமரத்தின் பொந்துகளி 
விருந்து ; கதுமென இயம்பும் கூகைக்கோழி ஆனா - கதுமெனக் 


தன 


மூலமும் உரையும் 


ங கூங 


கூவும் பேராந்தைகள் நீங்காத ; தாழிய பெரும் காடெய்திய 
ஞான்று தாழிகளையுடைய சுடுகாட்டையடைந்தபோது ; 
பெரும் 

பெருமானே ; அரியவாகலும் உரிய - இவைகள் 
உண்ணப்படாவாம் ; எ 

பொன்னாற் செய்த தாமரைப் பூவுக்குக் கேணி பூவாத் தாமரைப் 
பெருமலர் என்றது வெளிப்படை . எரிமருள் தாமரை யென்பது இனம் 
பற்றி வந்தது . மைவிடை யிரும் போத்து - ஆட்டுக்கிடாய் . காயம் 
உறைப்பு . தீயிற் சுட்ட வூனை வாயிற்பெய்து நாப்புடை பெயர்ப்ப இரு 
மருங்கினும் மென்று தின்னும் செயலை , காழிற் சுட்ட கோழூன் 
கொழுங் குறை , ஊழி னூழின் வாய் வெய்தொற்றி " ( பொருந . காரு -சு ) 
என்று பிறரும் கூறுதல் காண்க . தாமே தமியருண்டலினும் இரவலர்க் 
கீத்துண்ணப் பிறக்கும் இன்பம் பெரிதாகலின் , இரப்போர்க் கீய்ந் 
தும் என்றார் . முதுகாட்டில் உள்ள மரங்களில் முதியவற்றிற் பொந்து 
கள் உளவாதல் பற்றி முதுமரப் பொத்து எனல் வேண்டிற்று . அப் 
பொந்துகளில் பேராந்தையும் கோட்டானும் வாழ்தல் கண்கூடு . கூகை 
கூவுதலைப் பிறரும் , பொத்தவரையுட் போழ்வாய்க் கூகை , சுட்டுக் 
குவியெனச் செத்தோர்ப் பயிரும் , கள்ளியம் பறந்தலை ( புறம் . உச 0 ) 
என்று கூறுவர் . தாழி , ஈண்டுப்பிணங்களைக் கவிக்கும் தாழி ; இவற்றை 
இக்காலத்தார் முதுமக்கள் தாழி யென்ப . மறப் போரோய் , பெரும , 
மகிழ்கம் வம்மோ ; பெருங் காடெய்திய ஞான்று , அரியவாகலுமுரிய 
என்று கூட்டி வினை முடிவு செய்க . எய்து ஞான்றென ற்பால தனை எய் 
தியவென இறந்த காலத்திற் கூறியது விரைவுக் குறிப்பு என அறிக . 

விளக்கம் : நாளும் போருடற்றலும் பொருளீட்டலும் மேற் 
கொண்டு நிலவும் தானைத் தலைவன் ஒருவனைக் கண்டு அவன் கருத்தில் 
யாக்கை நிலையாமையையும் , அது நின்றவழிச் செய்தற்குரியனவும் கூறி 
நன்னெறிப்படுத்தும் கூகைக் கோழியார் . செய்தற்குரியது இதுவென 
முதற்கண் கூறலுற்று , பாடினிக்குப் பொன்னரி மாலையும் , பாணர்க்குப் 
பொற்றாமரையும் நல்குக என்பார் , பாடினி அணிய என்றும் , 
பாணன் சென்னித் தாமரைப் பெருமலர் தயங்க என்றும் கூறினார் . 
பின்பு தின்றற்குரிய இனும் உண்டற்குரிய நறவும் இரப்போரும்சுற்றத் 
தாரும் தின்றும் உண்டும் மகிழ்ச்சியுற அவரோ டுடனுண் டின்புறுக 
என்பார் , உண்டுந் தின்றும் இரப்போர்க் கீய்ந்தும் மகிழ்கம் வம்மோ 
என்றார் . எந் நாளேனும் முதுகாடடைதல் ஒருதலையாதலால் “ பெருங் 
காடெய்திய ஞான்று என்றும் , ஈத்துவக்கும் இன்பம் இறந்தபின் எய் 
தும் துறக்கவுலகில் இல்லை யென்றற்கு அரியவாகலும் உரிய என் 
றும் கூறினார் . உம்மை இசை நிறை . ஈவாரும் கொள்வாரும் இல்லாத 
வானத்து வாழ்வாரே வன்க ணவர் ( குறள் ; காரு அ . பரி . மேற் . ) 
என்று சான்றோர் கூறுதல் காண்க . பெருங்காடென்பதன் பொதுமை 
நீக்கத் , தாழிய வெனச் சிறப்பித்தார் . 


நசுரு . மார்க்கண்டேயனும் 
காஞ் பாடிய புலவருள் இம் மார்க்கண்டேயனாரும் ஒருவர் . நிலை 
யாமை யுணர்வால் தவம் பூண்டு வாழும் அறவோர் வரிசையுள் நிற்கும் 
இச் சான்றோர் , இப் பாட்டின்கண் , விசும்பு முகமாக இரு சுடரும் கண் 
களாகக்கொண்ட நிலமாகிய மகள் , முன்னோராகிய வேந்தர் பலர் 


கூக 


புறநானூறு 


கா 


மறையவும் யான் மறையாது உள்ளேனே என அழும் நிலையும் உண் 
டென அறிந்தோர் கூறுவர் என்று நிலையாமைப் பண்பை இனிமை 
யுறக் கூறுகின்றார் . மார்க்கண்டேயனாரைப்பற்றிய குறிப்பொன்றும் 
கிடைத்திலது . இவர் பெயர் மாக்கடையனாரென்றும் பாட வேறுபாடு 
காணப்படுகிறது . 

மயங்கிருங் கருவிய விசும்புமுகனாக 
இயங்கிய விருசுடர் கண்ணெனப் பெயரிய 
வளியிடை வழங்கா வழக்கரு நீத்தம் 

வயிரக் குறட்டின் வயங்குமணி யாரத்துப் 
ரு பொன்னந் திகிரி முன்சமத் துருட்டிப் 

பொருநர்க் காணாச் செருமிகு முன்பின் 
முன்னோர் செல்லவுஞ் செல்லா தின்னும் 
விலை நலப் பெண்டிரிற் பலர்மீக் கூற 
உள்ளேன் வாழியர் யானெனப் பன்மாண் 
நிலமக ளழுத காஞ்சியும் 
உண்டென வுரைப்பரா லுணர்ந்திசி னோரே . 
திணை : காஞ்சி ; துறை : பெருங்காஞ்சி . மார்க்கண்டேயனர் பாடியது . 

உரை : மயங்கு இருங் கருவிய விசும்பு முகனாக - தம்மிற் 
கலந்த மழை 

மின் முதலியவற்றின தொகுதியையுடைய 
விசும்பை முகமாகவும் ; இயங்கிய இருசுடர் கண்ணென - விசும் 
பின்கண் இயக்கும் ஞாயிறும் திங்களுமாகிய சுடர் இரண்டை 
யும் கண்களாகக்கொண்ட ; பன்மாண் நிலமகள் - பலவகையாலும் 
மாண்புற்ற நிலமாகிய மகள் ; பெயரிய வளியிடை வழங்கா 
வழக்கரு நீத்தம் - இடம்விட்டுப் 

இடம்விட்டுப் பெயர் தலையுடைய காற்று 
இயங்காத இடமாகிய எவ்வுயிரும் செல்லுதற்கரிய விசும்பைக் 
கடந்து ; வயிரக் குறட்டின் வயங்குமணியாரத்து - வயிரத்தாற் 
செய்யப்பட்ட குறட்டின்கண் செறிந்து விளங்குகின்ற மணி 
களாலாகிய ஆர்க்காலையுடைய ; பொன்னந் திகிரி முன் சமத 
துருட்டி - பொன்னாற் செய்யப்பட்ட ஆழிப்படையைப் போரின் 
முன்னே நின்று செலுத்தி ; பொருநர்க் காணா 
யழித்து மேலே வாக்கடவ பகைவர் வரப்பெறாமையால் ; செரு 
மிகு முன்பின் - போர்க்கண் 

மேம்பட்ட வலியினையுடைய ; 
முன்னோர் செல்லவும் செல்லாது - மூன்னுள்ளோராகிய வேந்தர் 
விண்ணுலகு செல்லக் கண்டுவைத்தும் உடன் செல்லாது ; விலை 
நலப் பெண்டிரின் - தம் நலத்தைப் பிறர்க்கு விற்கும் மகளிர் 
போல ; பலர் மீக்கூற - பலர் என் நலத்தைப் பாராட்டிப் புகழ ; 
யான் இன்னும் உள்ளேன் வாழியர் - யான் இப்பொழுதும் நிலை 
யாக இருக்கின்றேன் , யான் வாழக ; 

என்று ; அழுத 


பகைவரை 


என 


பின னும்வந் 

மூலமும் உரையும் 
எஞ்சியும் உண்டென புலம்பிய காஞ்சியும் உண்டென்று ; 
உணர்ந்திசினோர் உரைப்பர் - அறிவுடையோர் கூறுவர் ; எ று . 

விசும்பு முகனாக , சுடர் கண்ணாகக் கொண்ட நிலமகள் முன்னோர் 
செல்லவும் செல்லாது விலைநலப் பெண்டிரின் பலர் மீக்கூற யான் உள் 
ளேன் வாழியர் என அழுத காஞ்சியும் உண்டென உணர்ந்திசினோர் 
உரைப்பர் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . நில மண்டிலமும் , நீர் 
மண்டிலமும் , தீ மண்டிலமும் , வளி மண்டிலழும் கடந்து நிற்கும் 
விசும்பு நீத்த மெனப்பட்டது . நில முதலாகிய மண்டிலங்களை நீத்து 
திற்பது நீத்தமாயிற்று ; இதன்கண் வளி வழங்குதலின்மையின் , வளி 
யிடை வழங்கா வழக்கரு நீத்தமெனப்படுவதாயிற்று ; குறடு , திகிரியின் 
நடுவிடமாகிய குடம் . அதனைச் சுற்றி ஆர்க்கால் செறிந்திருப்பது 
கொண்டு , இதனை " ஆர் சூழ்குறடு ( புறம் . உ அங ) என்று சான்றோர் 
வழங்குப . ஆர் , ஆரம் என வந்தது . திகிரி , ஆழிப்படை பொன்னா 
லாகிய திகிரியாதலின் , வயிரமணியாற் குறடும் ஏனை மணிகளால் ஆர 
மும் அமைக்கப்பெற்றன வென்றறிக . விலைமகளிர் பொருளுடையார் 
பாற் சேர்வதுபோல , நிலமகள் வலியும் சூழ்ச்சியு முடைய வேந்தர்பால் 
தங்கு தலின் விலை நலப் பெண்டிரின் என்றார் . வாழியர் : எதிர் மறைக் 
குறிப்பு மொழி . பொறைக் கெல்லையாகிய நிலமகளும் நிலையாமை 
யுணர்ந்து பொறாது அழுதனளெனின் நாம் அதனை முன்னுணர்ந்து 
துறத்தலே சீரிது என்பது கருத்து . 

விளக்கம் : வளி மண்டிலம் சூழவிருப்பது ஞாலமாதலின் , அத 
னைக் கடந்து நிற்கும் விசும்பை நீத்தமென்றாரென அறிதல் வேண்டும் ; 
திருவள்ளுவரும் , ஞாலத்தை “ வளிவழங்கு மல்லன்மா ஞாலம் ( குறள் 
உசரு ) என்பது காண்க . விசும்பு நீத்தம் ( புறம் . கூசு) என்பதும் 
இக்கருத்தே பற்றி வந்தது . “ நிலனேந்திய விசும்பும் ( புறம் . உ ) என 
நிலத்துக்கு மேலெல்லை கூறி , இடைப்பட்ட காற்றும் , தீயும் , நீரும் 
ஞாலத்தின் பகுதியாகச் சான்றோர் கூறுவது ஈண்டுக் குறிக்கத்தக்கது . 
விசும்பை முகமென்றலின் , ஆண்டு நிலவும் இரு சுடரையும் நிலமகட்குக் 
கண்ணாகக் கூறினார் . திகிரி யுருட்டிச் செங்கோலோச்சி நிலவுலகு முற் 
றும் நெடி தாண்டவேந்தரும் இறந்தாராயினும் தான் உடன் இறவாது 
நிற்பதுபற்றி , “ முன்னோர் செல்லவும் செல்லாது என்று பரிந்து கூறு 
கின்றார் . நிலமகளை விலை மகட்கு ஒப்பக் கூறிய இக்கருத்தைத் தோலா 
ழிெத் தேவா , மேற்கொண்டு தாம் பாடிய சூளாமணியில் முத்திச் 
சருக்கத்தில் , " நிலமகணிலைமையும் நெறியிற் கேட்டிரேல் , குலமிலர் 
குணமில ரென்னுங் கோளிலள் , வலமிகு சூழ்ச்சியார் வழியள் மற்ற 
வள் , உலமிகு வயிரத்தோள் உருவத் தாரினீர் எனவும் , " தன்னுயிர் 
மணலினும் பலர் க டன்னலம் , முன்னுகர்ந் திகந்தவர் மூரித் தானையீர் , 

, 
தியற்கை வண்ணமே எனவும் , வெற்றிவேன் மணிமுடி வேந்தர் தம் 
மொடும் , உற்றதோ ருரிமைகளில்லள் யாரொடும் , பற்றிலள் பற்றினார் 
பால ளன்னதால் , முற்றுநீர்த்துகிலுடை முதுபெண் ணீர்மையே என 
வும் , “ அடிமிசை யரசர்கள் வணங்க வாண்டவன் , பொடிமிசை யப்புறம் 
புரள விப்புறம் , இடிமுர சதிரவோ ரிளவ றன்னொடு , கடிபுகு மவளது 
கற்பின் வண்ணமே " ( சூளா . முத்தி . கக - உஉ ) எனவும் கூறுதல் 
காண்க . 


வ 


நங் சு 


புறநானூறு 


கூசுகா . 


யாளரை 


மடை 


கோ நமர் 
இவரின் வேறுபடுத்தவே , பல்யானைச் செல்கெழு குட்டுவனைப் 
பதிற்றுப்பத்து மூன்றாம் பத்தைப் பாடிச் சிறப்பித்த கோதமனார் 
பாலைக்கோதமனார் எனப்பட்டனர் . இவர் இப் பாட்டைத் தருமபுத் 
திரன் பொருட்டுப் பாடியதாக அச்சுப்படியிற் காணப்படுகிறது . இப் 
பாட்டின்கண் “ அறவோன் மகனே யென வந்திருப்பது கொண்டு 
அதனைப் பிற்காலத்தார் யாரோ தருமபுத்திரன் என மொழி பெயர்த் 
துக்கொண்டனர் . பாண்டவர் தலைவனான தருமபுத்திரனே இப்பாட் 
டுடைத் தலைவனெனவும் , மூன்றாம் பத்தைப் பாடிய கோதமனாரே இவ 
ரெனவும் கருதுபவருமுண்டு , பாலை பாடிய கோதமனாராயின் , 
பாட்டுடைத் தலைவன் பல்யானைச் செல்கெழு குட்டுவனாதல் வேறொரு 
சேரமானாதல் வேண்டும் . இப் பாட்டின் கண் , ஆசிரியர் கோதமனார் , 
உலக முழுவதும் தமது ஒரு மொழியே வைத்து உலகாண்ட பெருமை 
யுடைய வேந்தரும் தம் புகழை நிறுவி விட்டுத் தாம் சென்று மாய்ந் 
தனர் ; அதனால் யான் உனக்கும் ஒன்று உரைப்பன் , கேட்பாயாக ; நின் 
வலியைப் பிறர் அறியாவகை காத்துக்கொண்டு , பிறர் கூறுவனவற் 
றின் மெய்ம்மையைத் தெரிந்துணர்ந்து , பகற்போதில் ஆள்வினைக் 
குதவி , இரவுப்போதில் மேல் செய்யக்கடவனவற்றை ஆராய்ந்து வினை 

வினைக்கண் செலுத்துதல் வேண்டும் . நின் மனையிடத்தே 
மகளிர் தரும் தேறலை யுண்டு மகிழ்க; சூட்டிறைச்சியும் புழுக்கலுமாகிய 

வேண்டுபவர்க்கு இலை யிலையாகத் தந்தும் , சோறு வேண்டு 
பவர்க்குச் சோறளித்தும் நீ உண்பாயாக ; நீர்யாற்றடை கரையில் 
இழைத்த வெறியாடு களத்து வீழ்த்தற்பொருட்டுத் தொகுத்த ஆடு 
களைப்போல இறப்பது உண்மை ; அது பொய்யன்று எனச் செய்வன 
செய்து நுகர்வன நுகர்ந்து புகழ் நிறுவி மேம்படுமாறு அறிவுறுத்தி 
யுள்ளார் . இப் பாட்டின் இடையே சில அடிகள் சிதைந்துள்ளன . 

விழுக்கடிப் பறைந்த முழுக்குரன் முரசம் 
ஒழுக்குடை மருங்கி னொருமொழித் தாக 
அரவெறி யுருமி னுரறுபு சிலைப்ப 
ஒருதா மாகிய பெருமை யோரும் 
தம் புகழ் நிறீஇச் சென்று மாய்ந் தனரே 
அதனால் , அறவோன் மகனே மறவோர் செம்மால் 
நின்னொன் றுரைப்பக் கேண்மதி 
நின்னூற்றம் பிறரறியாது 
பிறர் கூறிய மொழி தெரியா 
ஞாயிற் றெல்லை யாள்வினைக் குதவி 
இரவி னெல்லை வருவது நாடி 
உரைத்திசின் பெரும் நன்றும் 
உழவொழி பெரும்பக டழிதின் றாங்குச் 

செங்கண் மகளிரொடு சிறு துனி யளை இ 
கரு அங்கட் டேற லாய்கலத் துகுப்பக் 


மூலமும் உரையும் 


15. ங . எ 


கெடலருந் திருவ வுண்மோ....... 
விடை வீழ்த்துச் சூடு கிழிப்ப 
மடை வேண்டுநர்க் கடையருகா 
தவீழ் வேண்டு நர்க் கிடையருளி 
நீர்நிலை பெருத்த வார்மண லடைகரைக் 
காவு தோறிழைத்த வெறியயர் களத்தின் 
இடங்கெடத் தொகுத்த விடையின் 

மடங்க லுண்மை மாயமோ வன்றே . 
திணையும் துறையு மவை . கோதமனார் பாடியது . 

உரை : விழுக் கடிப்பு அறைந்த முழுக் குரல் முரசம் - 
பெரிய குறுந் தடியால் அடிக்கப்பட்ட பெரு முழக்கத்தையுடைய 
முரசம் ; ஒழுக்குடை 

மருங்கின் - மறவொழுக்கமுடைய 
ரிடத்தே சென்று ; ஒரு மொழித்தாக - அரசாணை யென்ற ஒரு 
குறிபபே தோன்ற ; அரவு எறி உருமின் உரறுபு சிலைப்ப 
பாம்பை எறியும் இடி முழங்குவதுபோல முழங்க ; ஒருதா 
மாகிய பெருமை யோரும் - பெருமையுடையோர்க்குத் 

தாம் 
எல்லையாகிய பெருமையுடைய வேந்தரும் ; தம்புகழ் நிறீ இச் 
சென்று மாய்ந் தனர் - தங்கள் புகழை 

புகழை நிறுவிவிட்டுத் தாம் 
மாண்டு மறைந்தனர் ; அதனால்- ; அறவோன் மகனே - அறத்தை 
யுடைய வேந்தனுக்கு மகனே ; மறவோர் செம்மால் - வீரர்கட்குத் 
தலைவனே ; நின் ஒன்று உரைப்பக் கேண்மதி - நினக்கு ஒன்று 
சொல்லக் கேட்பாயாக ; நின் ஊற்றம் பிறர் அறியாது - நின் 
னுடைய வலியைப் பிறர் அறியாமலும் ; பிறர் கூறிய மொழி 
தெரியா - பிறர் கூறுவனவற்றின் உள்ளுறு கருத்தை யறிந்து 
கொண்டும் ; ஞாயிற்றெல்லை ஆளவினைக்கு தவி - ஞாயிறு விளங்கும் 
எல்லையாகிய பகறபோதில வினை செய்வார்க்கு உதவி செய்தும் ; 
இரவின் எல்லை வருவது 

வினை செய்வோர் பலரோடும் 
இருந்து மறுநாள் செய்யக்கடவவற்றை யாராயந்தும் ; உரைத்தி 
சின் - வினைஞர்கட்கு 

பெரும் - பெருமானே ; 
நன்றும் - பெரிதும் ; 

- ...உழவு ஒழி பெருமபகடு அழி 
தின்றாங்கு . .......உழுதலைச் செய்து நீங்கிய பெரிய எருது வைக் 
கோலைத் தின்றாறபோல ; செங்கண் மகளிரொடு சிறு துனி 
அளை இ - சிவந்த கண்ணையுடைய மகளிருடனே சிறிதாகிய துனி 
கலந்து ; அங்கள் தேறல் ஆய்கலத்து உகுப்ப- அழகிய கள்ளினது 
தெளிவை ஆராய்ந்த கலத்திற் பெயது தா ; கெடல் அருந் 
திருவ - கெடுவதில்லாத செல்வத்தையுடையவனே 
வீழத்துச் சூடு கிழிய - ஆட்டுக்கிடாயை யறுத்துச் சூட்டுக் 
கோலிற் கோத்துச் சுட்ட சூட்டிறைச்சியைச் சமைத்து ; 


நாடி 


உரைப்பாயாக ; 


விடை 


மடை 


புறம் . - 22 


கூகூ அ 


புறநானூறு 


வேண்டுநர்க்கு அடையருகாது - தெய்வங்கட்கிடும் மடை 
உடபோலச் 
சூட்டிறைச்சியும் புழுக்கலும் வேண்டுமவர்கட்கு இலையிலையாகக் 
குறையாமல் கொடுத்து ; அவிழ் வேண்டுநர்க்கு இடை 

டையருளி 
உண்மோ - சோறுவேண்டி வருபவர்க்கு உரிய இடமளித் துண் 
பித்து நீயும் உண்பாயாக ; நீர்நிலை பெருத்த வார்மணல் அடை 

நீர்நிலையிடத்தே பெருகியுள்ள ஒழுகிய மணல் பரந்த 
கரையின்கண் நிறகும் ; காவுதோறு இழைத்த வெறியயர் 
களத்து - காக்கள் தோறும் அமைக்கப்பட்ட வெறியாட்டிடங் 
களில் ; இடம் கெடத் தொகுத்த விடையின் - இனி இடமில்லை 
யென்னுமாறு தொகுத்து நிறுத்தப்பட்ட ஆடுகளைப்போல ; 
மடங்கல் உண்மை இறத்தல் ஒரு தலை ; மாயம் அன்று - பொய் 


கரை 


யன்று : 


m 


ஞாயிற் 


அறவோன் மகனே , செம்மால் , பெரும , திருவ , பெருமையோரும் 
மாய்ந்தனர் ; கேண்மதி ; உரைத்திரின் ; கிழிப்ப , அருகாது , அருளி 
உண்மோ , மடங்கல் உண்மை மாயமோ அன்று என வினை முடிவு செய்க . 
பெரு முழக்கம் , முழுக்குரல் எனப்பட்டது . செம்மல் செம்மா லென 
விளியேற்றது . பிறர் கூறுவன பொய்யும் வழுவும் நிறைந்திருப்பினும் 
உண்மை தேர்ந்து செய்வன செய்தல் வேண்டுதலின் , பிறர் கூறிய 
மொழி தெரியா " என்றார் . பகற்போது வினை செய்வதற்கும் , இரவுப் 
போது வினை செயல் வகையைச் சூழ்தற்கும் , உரியவாகலின் , 
றெல்லை ஆள் வினைக்கு தவி , இரவி னெல்லை வருவது நாடி யுரைத்த சின் 
என்றார் . கலங்கலான கள்ளுண்டு களித்திருக்குமாறு தோன்றச் 
“ செங்கண் மகளி ரெனவும் , சிறப்புடைய கலங்கலைத் தாராது தேறலைத் 
ருவதுபற்றித் துனித்தாய்போல மகளிரை மகிழ்வுறுத்துக வென்பார் , 
சிறுதுனி யளை இ யுண்மோ எனவும் கூறினார் . எமக்கே கலங்கல் 
தருமோ " ( புறம் . உ.அ ) என்பது காண்க. தெய்வங்கட்குத் தேக்கிலை 
களில் வைத்து மடை கொடுப்பது போலச் சூட்டிறைச்சியும் புழுக்கலும் 
தமக்கு இலைகளில் மடைபோலத் தரப் பெறுதலை விழைவார்க்கு அவ் 
வாறு தருக வென்பார் , " அடையருகாது என்றார் . “ தெய்வ மடையின் 
தேக்கிலைக் குவைஇ நும் பை தீர் சுற்றமொடு பதமிகப் பெறுகுவீர் 
( பெரும்பாண் , கசே - ரு ) என்று பிறரும் கூறுதல் காண்க . கிழித்தெனற் 
பாலது கிழிப்பவெனத் திரிந்து நின் வெறியயர் 

களத்தின்கண் 
விடை வீழ்த்த வழிபடுவராதலின் “ வெறியயர் களத்து வி கடத் 
தொகுத்த விடையின் என்றார் . 

விககம் : நிலவுலகு முற்றும் ஒரு தாமாக ஆண்ட வேந்தரும் 
சென்று மாய்ந்தனரென்பதனால் , இப்பாட்டுடைத் தலைவனும் ஓர் அரசன் 
என்பது விளங்குகிறது . தமிழகத்தில் தருமபுத்திரனெனப் பெயரிய 
அரசர் இருந்தனரென்றற்குச் சான்றின்மையின் , இவன் சேரநாட்டு 
நிலத்தலைவருள் ஒருவனாதல் வேண்டும் . வடவாரியர் முதற்கண் குடி 
புகுந்த தமிழ்ப்பகுதி சேரநாடேயென்பது ஆராய்ச்சியாளர் துணிபு . 
வடவாரிய வழக்கவொழுக்கங்களையும் மொழி யமைதிகளையும் முழுதும் 
மேற்கொண்டு தமது தொன்மைநிலை தெரியா தொழுகும் தமிழ் நிலத் 
தாருள் சேரநாட்டுக் கேரளர்களே முன்னணியில் நிற்பவர் . அதனால் 
தருமபுத்திரன் என ஒருவன் இருந்தானெனின் , அவன் சேரநாட்டவனே 
என்பது தேற்றம் . அசோகமன்ன னுடைய கல்வெட்டுக்கள் கேரளரைக் 
கேரளபுத்திரர் என வழங்குவது இதற்குப் போதிய சான்றாகும் . 


மூலமும் உரையும் 


கோதமனார் இவனுக்கு உரைக்கும் அறவுரையை நோக்கின் வன் 
மிக்க இளையனென்பது விளங்கும் . பகலில் ஆள்வினைக்குதவலும் 
இரவில் வருவது நாடலும் செய்க என்ற வழி , அவன் உள்ளம் மற 
நெறியே செல்லுமென்று கொண்டு , மறமொன்றே யன்று இவ்வுலக 
வாழ்வுக்கு வேண்டுவது , அறமும் செய்தல் வேண்டுமென்பார் , தேறல் 
மகளிரோடு உண்டு மடை வேண்டுநர்க்கும் அவிழ் வேண்டுநர்க்கும் 
அரம்பத் தந்து உண்பித்து நீயும் உண்டு அன்புடையனாகுக என்றார் . 
வெறிக் களத்துத் தொகுக்கப்பட்ட விடைகள் வீழ்தல் ஒரு தலையா தல் 
போல வ்வுலகிடைத் தொக்க வுயிர்கள் 

யிர்கள் இறப்பது ஒருதலை பென்ப 
தாம் . உழவொழி பெரும்பகடு அழிதின் றாங்கு , என்றது , " தனக்கென 
வாழாப் பிறர்க்குரியாளனாய் வாழ்க என்றவாறு .. 


கூசாஎ . 


ஔவையார் 
சேரமான் மாவண்கோவும் , பாண்டியன் கானப்பேர் தந்த பெரு 
வழுதியும் , சோழன் இராயசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியும் ஒரு 
காலத்தே ஓரிடத்தே ஒருங்கு கூடியிருந்தனர் . சேரமான் மாவண் 
கோவைச் சேரமான் மாரிவெண்கோவென்ற லும் பாடம் . இச்சேரமான் 
சேரமான்களுட் காலத்தாற் பிற்பட்டவனாகக் கருதப்படுகின்றான் . 
அவரிடையே வேறுபடுதற்கேதுவாகிய பகைமையில்லை . தமிழகம் இம் 
மூவர்க்கும் பொதுவாக 

உரியதென்பது தொன்றுதொட்டுவரும் 
காள்கை . இக்கருத்தே தோன்றச் சான்றோர் 

தான் றச் சான்றோர் குன் றுதலை மணந்த 
மலைபிணித்து யாத்தமண் , பொதுமை சுட்டிய மூவ ருலகமும் ( புறம் . 
உருஎ ) என்று வற்புறுத்தியிருப்பது காண்க . இவர் தம்முட் பகைத்துப் 
பொருது கெடுவரேல் , வேறு நாட்டவர் புகுந்து தமிழகத்தைக் கைப் 
பற்றித் தமிழியற் பண்பாட்டைச் சிதைத்துத் தமிழ் நாட்டுச் செல்வம் , 
லை , சமபம் , மொழி , ஒழுக்கம் முதலியவற்றைச் சிதைத்தழிப்பரென்று 
சா . றோர் முன்னரே யறிந்திருந்தனர் . அதனால் அச் 

சான்றோர் , 
வேந்த மூவரும் அன்பால் ஒருங்கு கூடியிருக்கும் செவ்வி கா 
போதெல்லாம் ஒன்றிய வாழ்வின் வென்றி நலத்தை எடுத்தோதிச் 
சிறப்பிப்பர் . அவ் வழியில் வந்த சான்றோராகிய ஒளவையார் வேந்தர் 
மூவரும் ஒருங்கிருப்பக் கண்டதும் , பெருமகிழ்வு கொண்டு , “ வேந்தர் 
களே ! நிலவுலகம் வேந்தர்க்குரித்தாயினும் , அவர் இறந்துபோங்கால் , 
உலகமும் உடன்போவதில்லை ; அரசியற் பேற்றுக்குரிய 

நோன்மை 
யுடையோர் வேற்று நாட்டவரேயாயினும் , அவர்க்கு உரியதாய்ச் சென் 
றொழியும் : ஆதலால் , அரசியலை அறநெறியிற் செலுத்திப் பொருளீட்டி 
இரவலர்க்கு வழங்கி உங்கள் வாழ்நாள் முற்றும் இன்பமுற வாழ்வீர் 

உங்களை வாழச்செய்த நல்வினையே உங்கள் இறுதிக்காலத்தில் 
உயிர்த் துணையாகும் . ஆதலின் , அந் நல்வினையையே செய்வீர்களாக . 
யான் அறிந்த அளவு இதுவே . நீவிர் வானிற்றோன்றும் மீனினும் 
மழைத்துளியினும் பலகாலம் வாழ்வீர்களாக என்று இப் பாட்டால் 
அறிவுறுத்தினார் . இவ்வாறு சான்றோர் பலர் மூவேந்தரும் ஒருமை 
மனத்தவராய் வாழவேண்டுமென வற்புறுத்தியிருப்பவும் , அவர் அவ் 
வன்புறையை மறந்து பொருது கெட்டனர் ; கெடவே , வடநாட்டு வட 
வரும் , களப்பிரரும் , வடுகரும் , மோரியரும் , பல்லவரும் , துருக்கரும் , 
மேலை நாட்டு வெள்ளையருமாகப் பலர் புகுந்து தமிழகத்து அரசியல் , 
சமயம் , மொழி , பொருணிலை , சமுதாயம் முதலிய வாழ்க்கைக் கூறுகளை 
யழித்துத் தமிழர் என்றும் பிறர்ககே யுழைத்து ஏழையாகும் 
நிலையை யுண்டாக்கிவிட்டனர் . 


கள க . 


கூசும் 


புறநானூறு 


நாகத் தன்ன பாகார் மண்டிலம் 
தமவே யாயினுந் தம்மொடு செல்லா 
வேந்றோ ராயினு கோற்றோர்க் கொழியும் 
ஏற்ற பார்ப்பார்க் கீர்ங்கை நிறையப் 
பூவும் பொன்னும் புனல்படச் சொரிந்து 
பாசிழை மகளிர் பொலங்கலத் தேந்திய 
நாரரி தேறன் மாந்தி மகிழ்சிறந் 
திரவலர்க் கருங்கல மருகாது வீசி 
வாழ்தல் வேண்டுமி வண் வரைந்த வைகல் 
வாழச் செய்த நல்வினை யல்ல 
தாழுங் காலைப் புணைபிறி தில்லை 
ஒன்று புரிந் தடங்கிய விருபிறப் பாளர் 
முத்தீப் புரையக் காண்டக விருந்த 
கொற்ற வெண்குடைக் கொடித்தேர் வேந்திர் 
யானறி யளவையோ வி துவே வானத்து 
வயங்கித் தோன்று மீனினு மிம்மென் 
இயங்கு மாமழை யுறையினும் 
உயர்ந்துமேந் தோன்றிப் பொலிகநுந் நாளே . 
திணை : பாடாண்டிணை . 

துறை : வாழ்த்தியல் . சேரமான் மாவண் 
கோவும் , பாண்டியன் கானப்பேர் தந்த உக்கிரப்பெருவழுதியும் , சோழன் இராய 
சூயம் வேட்ட பெருநற்கிள்ளியும் ஒருங்கிருந்தாரை ஒளவையார் பாடியது . 

நாகத் தன்ன பாகார் மண்டிலம் - நாகலோகத்தைப் 
போன்ற வளவிய பகுதிகளையுடைய நிலவட்டம் ; தமவே யாயீ 
னும் - தம்முடையவே யென வுரிமை கொள்ளப்பட்டனவாய் 
னும் ; தம்மொடு செல்லா - வேந்தர் தாம் இறக்குங்கால் அவ 
ரோடே மறைந்தொழியாமல் நின்று ; வேற்றோராயினும் நோற் 
றோர்க்கு ஒழியும் - அவர்க்குப் பினவரும் வேந்தர் ஒரு தொடர்பு 
மில்லாத வேற்று நாட்டவராக இருப்பினும் நோன்மையுடையரா 
யின் அவர்க்குரிய தாய்விடும் ; ஏற்றபார்ப்பார்க்கு ஈாங்கை நிறைய 
பொருள் வேண்டி இருந்துகின்ற பார்ப்பனருக்கு அவருடைய 
நனைந்த கை நிறையும்படி ; பூவும் பொனனும் புனல்படச் 
சொரிந்து - பொற்பூவும் பொற்காசும நீர் வாரத்துக் கொடுத்து ; 
பாசிழை மகளிர் பொலங்கலத்து ஏந்திய நார் அரிதேறல் மாந்தி 
மகிழ சிறந்து - பசிய இழை யணிந்த மகளிர் பொன் வள்ளங்களில் 
எடுத்துக் கொடுத்த நாரால் வடிக்கப்பட்ட கட்டெளிவை யுண்டு 
களித்து ; இரவலர்க்கு அருங்கலம் அருகாது வீசி - இரவலாக்கு 


உரை : 


மூலமும் உரையும் 


கசக 


- 


எ - று . 


அவர் வேண்டிய அரிய பொருள்களைக் குறைவறக் கொடுத்து ; 
இவண் வரைந்த 

வைகல் வாழ்தல் வேண்டும் - இவ்வுலகில் 
வாழதற்கென வரையறுக்கப்பட்ட வாழ்நாள் முழுதும் நன் 
வாழ்தலே வேண்டுவது ; வாழச் செய்த நல்வினை யல்லது 
வாழ்தற்கேதுவாகிய அந் நல்வினை யன்றி ; ஆழுங் காலைப் புணை 
பிறிது இல்லை - இறக்கும் போது உயிர்க்குத் துணையாவது வேறே 
யாதும் இல்லை ; ஒன்று புரிந்து அடங்கிய இரு பிறப்பாளர் முத்தீ 
புரைய -வீடுபேறொன்றையே விரும்பிப் புலன் கண் மேற் செல்லு 
கின்ற ஆசைகளை யடக்கி யமைந்த அந்தணர் எடுக்கும் முத்தீ 
பைப்போல ; காண் தக இருந்த - அழகு தக வீற்றிருந்த ; கொற்ற 
வெண்குடைக் கொடித்தேர் வேந்திர் - வெண்கொற்றக் குடை 
யும் கொடி . யுயர்த்திய தேருமூடைய வேந்தர்களே ; யான் அறி 
அளவை இதுவே யானறிந்த அளவில் முடிவாகத் தெரிந்தது 
இதுவே.பாகும் ; வானத்து வயங்கித் தோன்றும் மீனினும் - 
வானத்தில் விளங்கித தோன்றும் விண்மீன்களிலும் ; இம்மென 
இயங்கும் மாமழை உறையினும் - இம்மென்று முழங்கிப் பெய் 
யும் பெரிய மழைத்துளியினும் ; உயர்ந்து மேந் தோன்றி - 
மிக்கு மேம்பட்டு ; நும் நாள் பொலிக - நும்முடைய வாழ்நாட்கள் 
விளங்குவனவாக ; 

நாகம் , " இன்பமே நிலவும் தேவருலகம் . பாகு - பகுதி . மண்டிலம் 
வட்டம் ; ஈண்டுச் சேரமண்டலம் , சோழமண்டல மென்றாற்போல 
நாட்டின் மேல் நின்றது . வேற்றோர் , தமிழரல்லாத பிறர் . நோன்றல் , 
நோன்மை யாதலின் , அதனை யுடையாரை நோற்றோரென்றார் . “ தவத் 
தளவே யாகுமாம் தான் பெற்ற செல்வம் என்பதுபற்றி , அரசவாழ் 
வாகிய செல்வப்பேற்றுக் கேதுவாகிய நோன்மை குறிக்கப்பட்டது. 
வலிய போர்ப்படை யேந்திப் போருடற்றும் பண்பினரல்லராகலின் , 
பார்ப்பார் கை உண்டற்றொழிலொனறிற்கே பயன்பட்டமை தோன் 
ஈர்ங்கை யென்றார் , பூ , பொன்னாற் செய்த பூ ; பார்ப்பார் இதனைச் 
" சொர்ண புட்பம் என்பர் . பார்ப்பார் என்போர் ஒதல் ஒதுவித்தல் 
முதலிய அறு தொழிலைச் செய்யும் வேதியராவர் . அந்தண ரென்போர் , 
பார்ப்பார் , அரசர் வணிகர் , வேளாளரென வரும் பலருள் அநளறம் 
மேற்கொண்டு முற்றத் துறந்த துறவிகளாவர் . மகிழ வுண்டு பெருகக் 
கொடுத்துப் புகழுண்டாக வாழ்தலே வாழ்வு ; ஈதலும் இசைபடவாழ் 
தலும் வாழ்வின் ஊதியமென்பது தமிழரறம் . எத்திறத்தோர்க்கும் 
வரைந்த வாழ்நாள் எல்லை கடவாதாகலின் வரைந்த வைகல் என்றார் . 
ஒன்று - வீடுபேறு . சுவை முதலாகிய புலன் கண்மேற் சென்ற ஆசை 
யால் நுகரப்படுவது உலகியலின்பமாய்க் கருதும் வீடு பேற்றுக்கு மாறு 
படுதலின் , வீடு காதலிப்பவரால் ஆசையாகிய உலகியலின்பம் விடப்படு 
மென்பது பற்றி , ஒன்றுபுரிந் தடங்கிய இருபிறப் பாளர் என்றார் . 
ரண்டாவது பிறப்பும் வீடுபேறு குறித்ததென்றுணர்க . தமிழ் 
வேந்தர் மூவருக்கும் முத்தீ உவமம் . சொரிதலும் உண்டலும் ஈதலும் 
புகழை நிறுவி நாட்டு மக்களை அன்பால் பிணிப்பித்து வலிமிகச் செய் 
தலின் வேந்தர் இவற்றைச் செய்து வாழவேண்டு மென்றார் . வேந்தீர் , 
மண்டி.லம் செல்லா ஒளியும் ; சொரிந்து சிறந்து வீசி வாழ்தல் வேண்டும் ; 


கூச 2 


புறநானூறு 


இல்லை ; மீனினும் உறையினும் தோன்றிப் பொலிக எனக் கூட்டி வினை 
முடிவு செய்க . சொரிதல் அறப்பொருட்டும் , சிறத்தல் பொருட்பொருட் 
டும் , வீசுதல் இன்பப்பொருட்டும் எனக் கொள்க . 

விளக்கம் : தமிழ்வேந்தர் மூவரும் மனத்தால் ஒன்றுபடாமைக் 
கேது ஒவ்வொருவருக்கும் தாம் ஒருவரே மேம்பட்டு நிற்க ஏனையோர் 
தம் ஆணை வழியடங்கி நடக்கவேண்டு மென்றெழுந்த வேட்கையாகும் ; 
அவ்வேட்கை நாட்டின்மேல் நிற்றலின் , அதனை விலக்கி ஒருமை மன 
முடையராதல் வேண்டும் என்று கருதினார் ஒளவையார் . இத் தமிழகம் 
நாகத் தன்ன பாகார் மண்டிலம் என்று குறித்து , " இதனைத் தாமே 
யாளவேண்டுமென்று எண்ணி , அதனால் ஏனையிருவரையும் பொருது 
வென்று நாட்டை யடிப்படுத்த வேந்தரும் இறந்தனர் ; இறந்தபோது 
தமிழகம் அவர் பின் சென்றொழியாது , வேற்றோர்க்கு உரியதாயிற்று . 
இவர் வழிவழியாக வருவர் ; இவர் வேற்றோர் என்று கருதாது , யாவர் 
தன்னைத் தாங்குகிறார்களோ , அவர்கள் அடிக்கீழ் இவ்வுலகம் நிற்கும் 
இயல்பிற்று . ஆதலால் , நீவிர் நும்முடைய நாட்டை இனிது தாங்கு , 
முகத்தால் , பார்ப்பார்க்கும் இரவலர்க்கும் வேண்டுவன நல்கி வாழ்தல் 
வேண்டும் . இதுவே நீவிர் செய்யத்தக்க நல்வினை . இந்நல்வினையே 
நும்மை இனிது வாழச் செய்வது . இந்நல்வினையொழிய வேறே துணை 
யில்லை ; இவ்வளவே யான் அறிந்தது என்று கூறினார் . இந் நல்வினையை 
மேற்கொண்டு நீவிர் மூவிரும் ஒருமை மனத்தோடு வாழ்வீராயின் 
வானத்திற்றோன்றும் விண்மீனினும் பெருமழையிற்றோன்றும் நீர்த் 
துளியினும் பல்லாண்டு நெடிது வாழ்வீர் ; இன்றேல் , நீவிர் வேரொடு 
ஒழிவது ஒருதலை ; இத் தமிழகமும் வேற்றவர் ஆட்சிக்குட்பட்டுத் தன் 
மொழி , கலை , பண்பாடு , செல்வம் , வாணிகம் முதலிய துறை பலவற்றி 
னும் சீரழிந்து வேற்றோர்க்கு அடிமை நாடாய் விடும் என்று உய்த்துணர 
வைத்தார் . அப் பேதைவேந்தர் அவர் கூற்றை மனங்கொள்ளாராயினர் .. 
அன்று அவர் செய்த தீச்செயலால் , இன்று இத் தமிழகம் , மொழியும் , 
கலையும் , பொருளும் , பண்பாடும் குன்றிப் பிற நாட்டவர் ஆட்சியாணைக் 
குத் தலைதாழ்ந்து செல்வதாயிற்று ; அடிமையில் மடிந்தூரும் மடமையிற் 
றலைமை பெறுவதாயிற்று ; நாட்டுக்கு வறுமை உரிமையாயிற்று . 


கூசுவு . சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் 
சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் , சோழன் வேற்பஃ 
றடக்கைப் பெருவிறற்கிள்ளியும் யாது காரணத்தாலோ பெரும் பகை 
கொண்டு திருப்போர்ப்புறம் என்னுமிடத்தே கடும்போர் உடற்றினர் . 
திருப்போர்ப்புறம் என்பது இப்போது தஞ்சை மாவட்டத்தில் 
கோவிலடியென வழங்குகிறது . இதனைக் கல்வெட்டுக்கள் திருப்பேர்த் 
திருப்புறம் ( S. I. I Vol. VII . No. 497 ) என வழங்கும் . இவ்விடத்தே 
சோழன் செங்கணானுக்கும் சேரமான் கணைக்காலிரும்பொறைக்கும் 
போர் நிகழ்ந்ததும் அதன்கண் சேரமான் பற்றுக்கோட்பட்டதும் . 
( புறம் . எச ) ஈண்டு நினைவு கூர் தற்குரியன . அப் போரில் இரூவேந் 
தரும் புண்பட்டுப் போர்க்களத்தே வீழ்ந்தனர் . அக்காலத்தே கழாத் 
தலையாரென்னும் சான்றோர் போர்க்களஞ் சென்று இருவரும் வீழ்ந்து 
கிடப்பது கண்டார் . அக்காலத்தே அவர் சேரமானைப் பார்க்கையில் 
அவன் குற்றுயிராய்க் கிடந்தான் . அந்நிலையில் அவன் தன்னைப் பாடி , 
வந்த கோடியர்க்குத் தன் கழுத்தில் இருக்கும் ஆரத்தைக் காட்டிப் 
பரிசிலாக எடுத்துக்கொள்ளுமாறு அவர்க்குக் குறிப்பா யுணர்த்தினான் , 


மூலமும் உரையும் 


நசிக 


க ) 


அது கண்டு கையறவுமிக்க கழாத்தலையார் இப் பாட்டினைப் பாடினார் . 
இதன்கண் , “ வேந்தே ! களிறு பெறுவேமென்னின் , அவை அம்பு 
பட்டுப் புண்ணுற்று வீழ்ந்தொழிந்தன ; தேர் பெறலாமென்னின் , 
அவை பீடழிந்து சிதைந்து நிலத்தே கிடக்கின்றன ; குதிரைகளோ 
வெனின் , அவை வாள் வடுப்பட்டுக் குருதி வெள்ளத்தில் வீழ்ந்து 
கிடக்கின் றன ; இதனால் பொற்குரிய பெருவளம் பெறாமையின் இர 
வலர் இரங்குவாராயினர் . தடாரிப்பறையை யறைந்து கொண்டு யான் 
வந்தது நின் தோளிடத்தே அரவுபோற் சுற்றிக்கொண்டிருக்கும் ஆரத் 
தைப் பெறற்பொருட்டே போலும் என ஆசிரியர் அவனது மறமான் 
பும் கொடை நலமும் தோன்றப் பாடியுள்ளார் . 

களிறு முகந்து பெயர்குவ மெனினே 
ஒளிறுமழை தவிர்க்குங் குன்றம் போலக் 
கைம்மா வெல்லாங் கணையிடத் தொலைந்தன 

கொடுஞ்சி நெடுந்தேர் முகக்குவ மெனினே 
ரு கடும்பரி நன்மான் வாங்குவயி னொல்கி 

நெடும்பீ டழிந்து நிலஞ்சேர்ந் தனவே 
கொய்சுவற் புரவி முகக்குவ மெனினே 
மெய்ந்நிறை வடுவொடு பெரும் பிறி தாகி 
வளிவழக் கறுத்த வங்கம் போலக் 
குருதியம் பெரும்புனல் கூர்ந்தொழிந் தனவே , யாங்க 
முகவை யின்மையி னுகவை யின்றி 
இரப்போ ரிரங்கு மின்னா வியன்களத் 
தாளழிப்படுத்த வாளே ருழவ 
கடா அயானைக் கால்வழி யன்னவென் 
தெடாரித் தெண்கண் டெளிர்ப் வொற்றிப் 
பாடி வந்த தெல்லாங் கோடியர் 
முழவுமரு டிருமணி மிடைந்த தோள் 
அரவுற மார முகக்குவ மெனவே . 
தினை : வாகை . துறை : மறக்கள வழி . சேரமான் குடக்கோ நெடுஞ் சேரலாதன் 
சோழன் வேற்பஃறடக்கைப் பெருவிறற்கிள்ளியொடு போர்ப் புறத்துப் பொருது 
வீழ்ந்து ஆரம் கழுத்தினதாக உயிர் போகாது கிடந்தானைக் கழாத்தலையார் 
பாடியது . 

உரை : களிறு முகந்து பெயர்குவம் எனினே - களிறு 
களைத் தரப் பெற்றுச் செல்வேமென்று கருதினால் ; ஒளிறு மழை 
தவிர்க்கும் குன்றம் போல - விளங்குகின்ற மழைமுகிலைத் தடுக் 
கும் குன்றுகளைப்போல ; கைம்மா எல்லாம் கணையிடத் தொலைந் 
தன 

யானைகளெல்லாம் நின் அம்புப்பட்டு இறந்தன ; கொடுஞ்சி 
நெடுந்தேர் முகக்குவம் எனின் - கொடுஞ்சியொடு கூடிய நெடிய 
தேர்களைத் தரக் கொண்டு செல்வோமென்றால் ; கடும்பரி நெடு 
மான் வாங்கு வயின் ஒல்கி - கடிய செலவையுடைய குதிரைகள் 
வளைத்தீர்த் தோடு தலால் இடந்தோறும் நொடித்துத் தளர்ந்து 


க.சி 


புறநானூறு 


உகவை 


கெடும் பீடு அழிந்து நிலம் சேர்ந்தன - தம் நெடிய வலியழிந்து 
முறிந்து நிலத்தே சிதறி வீழ்ந்தன ; கொய் சுவல் புரவி முகக்குவம் 
எனின் - கொய்யப்பட்ட பிடரி மயிரையுடைய குதிரைகளைத் 
தரப்பெற்றுச் செல்வோமென்றால் ; மெய் 

மெய் நிறை வடுவொடு 
பெரும் பிறிதாகி - உடல் முழுதும் நிறைந்த வாட்புண்களுட னே 
வீழ்ந்திறந்து , வளி வழக் கறுத்த வங்கம் போல -காற்றியக்க 
மின்றி நிற்கும் மரக்கலம் போல ; குருதியம் பெரும்புனல் கூர்க் 
தொழிந்தன - குருதி வெள்ளத்தில் நிறைந்து மிதக்கலாயின ; 
முகவை இன்மையின் 

இன்றி - பெறுதற்குப் பரிசி 
லொன்றும் காணப்பெறாமை யால் உவகையின்றி ; இரப்போர் 
இரங்கும் இன்னா வியன் களத்து - இரவலராகிய பரிசிலர் வருந் 
தும் துன்பமுற்ற அகன்ற போர்க்கள ததில் ; ஆள் அழிப்படுத்த 
வாளோT உழவ - காலாட்களாகிய வைக்கோலைக் கடாவிட்டொதுக் 
கிப் போரெனக் குவித்த வாளாகிய ஏரையுடைய உழவனே ; 
கடா யானைக் கால்வழி யன்ன மதமுடைய யானையின அடி.ச 
சுவடுபோன்ற ; என் தெடாரித் தெண்கண் தெளிர்ப்ப வொற்றி - 
எனனுடைய தடாரியினது தெளிந்த கண் ஒலிக்க இ சைத்து ; 
பாடி வந்ததெல்லாம் - யான் பாடி வந்ததெல்லாம் காரணம் 
கோடியர் முழவு மருள திருமணி மிடைந்த தோள் - கூத்தரது 
முழவுபோன்ற அழகிய மணியாற செய்யப்பட்ட வாகுவலயம் 
அணிந்த தோளிடத்துக் கிடக்கும் ; அரவுறழ ஆரம் முகக்குவம் 
என - பாம்பு போலும் ஆரத்தைப் பெறலாமென்று போலும் ; 


; 


எ - று . 


என வென்புழிப் போலும் என சொற்பெய்து முடித்துக் 
கொள்க . உழவ , களிறு தொலைந்தன ; தேர் நிலஞ் சேர்ந்தன ; புரவி 
கூர்ந்தொழிந்தன ; 

பாடிவந்ததெல்லாம் ஆரம் முகக்கு வமென்று 
போலும் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . போரிற் பகைவரை 
வென்று பெறும் களிறும் , தேரும் , குதிரையும் , பிறவும் பொருநர் , 
பாணர் , கூத்தர் முதலாயினார்க்கு வழங்குவது பண்டை வேந்தர் மரபு . 
ஈண்டு இவற்றைப் பெறலாமென வந்த இரவலர் களிறு கணையிடத் 
தொலைந்தவாறும் , தேர் பீடழிந்து நிலஞ் சேர்ந்தவாறும் , குதிரைகள் 
குருதி வெள்ளத்திற் கூர்ந்தொழிந்தவாறும் கண்டு வியந்தனரென்பார் , 
முகவை யின்மையின் உகவை யின்றி , இரப்போர் இரங்கும் இன்னா 
வியன்களம் என்றார் . உகவை , மகிழ்ச்சி . கால் வழி - கால் நிலத்தில் 
அமுந்த வுண்டாகும் சுவடு . தடாரி , தெடாரியென வந்தது . பாம்பு 
ஆரத்திற்குவமை : விரவுமணி யொளிர்வரு மரவுற ழாரமொடு " ( புறம் . 
கூகஅ ) என்று பிறரும் கூறுதல் காண்க . ஆங்க : 

ஆங்க : அசைநிலை . மெய்ம் 
நிறைந்த வடுவொடு என்றும் பாடம் . 

விளக்கம் ; அரசர் பொரும் போர்க்களத்துக்குச் சென்று வெற்றி 
பெறும் வேந்தர்களைப் பாடும் பாணர் முதலிய பரிசிலருக்குப் போரி 
டத்துத் தோற்ற வேந்தருடைய களிறு , தேர் , குதிரை முதலியன 
வும் , அவரணிந்த கலங்களும் கொடுக்கப்படுவது மரபு . கழாத்தலையார் 


மூலமும் உரையும் 


க.ச 


குடக்கோ நெடுஞ்சேரலாதன் பொருது வீழ்ந்த போர்க்களத்தில் இரு 
வேந்தரும் வீழ்ந்தமையின் , இரவலர் அக் களிறு முதலியன பெறாது 
வருந்தினமை தோன்ற , " முகவை இன்மையின் உகவை யின்றி , இரப் 
போர் இரங்கும் இன்னா வியன்களம் என்று குறித்தார் . தன் 
னைக் காண்டற்கு வந்த கழாத்தலையார் காணத் தன் கழுத்திடத்துக் 
கிடந்த ஆரத்தைச் சேரலாதன் கோடியர்க்கு நல்கினானாக , இறுதிக் 
காலையினும் கொடைநலம் குன்றாத அவனது வள்ளன்மையை வியந்து 
கூறலுற்றவர் , " கோடியர் பாடி வந்தது ஆரம் முகக்குவம் எனவே 
என்றார் ; எனவே , இரப்போர் இரங்கும் வியன்களத்துக் கோடியர் நின் 
ஆரம் பெற்றனர் ; யான் நின் புகழ் பாடும் பேறுபெற்றேன் எனக் 
குறிப்பெச்சத்தாற் பெறவைத்தார் . வேறலும் தொலைதலும் ஒருவர் 
பாங்கல்லவாதலால் தோற்றோர் வருந்தாரென்பதும் . இரவலரே தாம் 
பெறற்கு இன்மை கண்டு வருந்துவாரென்பதும் விளங்க இருவரும் 
வீழ்ந்த போர்க்களம் இன்னா வியன் களம் எனப்பட்டதென்க . 


அவ 


கூசுக . சேரமான் கடலோட்டிய வேல்கெழு குட்டுவன் 
சேரமன்னருள் , குட்டுவர் , குடவர் , இரும்பொறையர் எனப் பலர் 
பல வேறு காலங்களில் சேரநாட்டு முடிவேந்தராய் விளங்கினர் . 
ருள் வேல்கெழுகுட்டுவன் ஒருவன் , சேரவேந்தர் மேலைக்கடற்கரை 
நாட்டிலிருந்து கடற்படைகொண்டு வேறு நாடுகட்குச் சென்று வாணி 
கம் செய்தலில் மேம்பட்டிருந்தனர் . இவருடைய கடற்படையின் 
வன்மை நாடெங்கும் பரந்திருந்தது . சேரர்களது வங்கம் கடலிற் செல் 
லுமாயின் ஏனை நாட்டவர் தத்தம் வங்கங்களைத் தம் கரையில் நிறுத்திக் 
கொள்வரேயன்றிக் கடலிற் கலஞ் செலுத்துதற்கஞ்சுவர் . சினமிகு 
தானை வான வன் குடகடற் , பொலந்தரு நாவா யோட்டிய வவ்வழிப், 
பிறர் கல்ஞ் செல்கலா ( புறம் . கஉசு ) தென்று மாறோகத்து நப்பசலை 
யார் கூறுவது காண்க . இவ்வண்ணம் செந்தமிழ்ப் பெருவேந்தர் கடற் 
படையால் உலகு புகழும் உயர்வுற்றிருந்தபோது , வேறு நாட்டவர் கட 
லில் கலஞ்செலுத்திக் குறும்பு செய்து வந்தனர் . அவர் தம் குறும்பு மிகு 
வதுகண்ட வேல்கெழு 

குட்டுவன் , கடற்படை ஒன்று கொண்டு சென்று 
அவரை வென்று வேரறுத்து வாகை சூடினான் . அன்று முதல் அவ 
னுக்குச் சேரமான் கடலோட்டிய வேல்கெழுகுட்டுவன் என்ற சிறப் 
புண்டாயிற்று . இக் குட்டுவனைச் செங்குட்டுவன் என்றும் கூறுவர் . 
இப் பாட்டைப் பாடிய ஆசிரியர் பரணரால் பதிற்றுப்பத்து ஐந்தாம் 
பத்திற் கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவன்பாராட்டிக்கூறப்பட்டுளன் . 
பரணர் காலத்துக் கடல்பிறக்கோட்டிய குட்டுவன் செங்குட்டுவனென் 
றும் , வேல்கெழுகுட்டுவனென்றும் நூல்களிற் கூறப்படுவதனால் இரு 
வரும் ஒருவராதல் தெளிவாம் . இப் பாட்டு ஆசிரியர் பரணர் , குட்டுவன் 
கடல் பிறக்கோட்டும் செயல் செய்தற்கு முன்னர் அவனைப் பாடியது . 
பின்னர்ப் பாடிய பாட்டுக்களான பதிற்றுப்பத்து இச் செய்தியைச் சிறப் 
பாகக் குறிக்கின்றன . 

இதன்கண் , உழவுத் தொழிலுக்கு இன்றியமையாத மேகமும் , 
அது கருத்து மழை பெய்யுங்காலத்துச் செய்யும் மின்னலும் உடன் 
தோன்றும் இடி- முழக்கமும் , மின்னியிடித்து மழை பெய்யுங்கால் நாற் 
விசையும் பரவிப் பொழியுமாறு வீசும்வளியும், இவற்றால் ஈரங்கொண்ட 
நிலமும் , அதனை யுழுதற்கு வேண்டும் ஏரும் , உழுதவழி யுண்டாகும் 
படைச் சாலும் , அதன்கண் விதைக்கப்படும் வித்தும் , அது விளைந்து 


கசர் 


புறநானூறு 


முற்றிக் கதிர் தலைசாய நிற்றலும் , அவற்றை யறுத்துப் போரிடுதலும் 
வயலுழவர் பால் நிகழ்தல்போல , போர்க்களத்தில் , கருங்கை யானை 
மேகமாக , மறவர் பறிதற்குயர்த்த வாள் மின்னலாக , போர்முரசு 
முழக்கமாக , மிக விரைந்த செலவினையுடைய குதிரை வீசு வளியாக , 
வல்வில் வீங்கு நாண் செலுத்திய கணைகள் மழைத்தாரையாக, இவற் 
றால் கொலையுண்ட மாக்களின் குருதி தோய்ந்து ஈரமுற்ற போர்க் 
களம் வயலாக , தேர் ஏராக , ஆயுதமாகிய படைகளால் , கீழ்மேலாக 
மறிக்கப்பட்ட படை முதலியவற்றின் நிரை படைச்சாலாக , வெள் 
வேலும் கணையமும் எறியப்பட்டுச் சிதறி வீழ்வன விதையாக , பகை 
வரை வெட்டிச் சாய்த்தலால் மிதிப்புண்டு நசுங்கிய நிணங்களின் அச்சந் 
தரும் நிலை பைங்கூழாகப் பேய்மகளிர் பிணங்களின் முன் சூழ்ந்துவர , 
சிதைந்த பிணங்களின் குவை போராக , அவற்றைப் பூதம் , பேய் , நரி 
முதலியன முகந்துண்ணும் வகையில் தான் தன்னைப் பாடி வருவோர்க்கு 
அவர் வேண்டுவன ஈதற்பொருட்டுச் செங்குட்டுவன் வீற்றிருக்கின்றான் ; 
அவனைத் தடாரிப் பொருநன் ஒருவன் சென்று கண்டு , வேந்தே / யான் 
என் தடாரியை யறைந்து நின் விறற்புகழ் பாடிவந்தேன் ; என் வறுமை 
தீரக் கன்றும் பிடியும் விரவிய , இமயம் போலுயர்ந்த , களிறுகளைப் பரிசி 
லாக நல்குவாயாக என்று கேட்கும் வகையில் ஆசிரியர் பாடியுள்ளார் . 

இருப்புமுகஞ் செறித்த வேந்தெழின் மருப்பிற் 
கருங்கை யானை கொண்மூ வாக 
நீண் மொழி மறவ ரெறிவன ருயர்த்த 
வாண்மின் னாக வயங்குகடிப் பமைந்த 
குருதிப் பலிய முரசுமுழக் காக 
அரசராப் பணிக்கு மணங்குறு பொழுதின் 
வெவ்விசைப் புரவி வீசுவளி யாக 
விசைப்புறு வல்வில் வீங்குநா ணு கைத்த 
கணைத்துளி பொழிந்த கண்ணகன் கிடக்கை 
ஈரச் செறுவயிற் றேரே ராக 
விடியல் புக்கு நெடிய நீட்டிநின் 
செருப்படை மிளிர்த்த திருத்துறு பைஞ்சாற் 
பிடித்தெறி வெள்வேல் கணையமொடு வித்தி 
விழுத்தலை சாய்த்த வெருவரு பைங்கூழ்ப் 
பேய் மகள் பற்றிய பிணப்பிறங்கு பல்போர்பு 
கணநரி யோடு கழுதுகளம் படுப்பப் 
பூதங் காப்பப் பொலிகளந் தழீ இப் 
பாடுநர்க் கிருந்த பீடுடை யாள 

தேய்வை வெண்காழ் புரையும் விசிபிணி 
20 வேய்வை காணா விருந்திற் போர்வை 

அரிக்குரற் றடாரி யுருப்ப வொற்றிப் 


HF 


மூலமும் உரையும் 


உரை : 


பாடி வந்திசிற் பெரும் பாடான் 
றெழிலி தோயு மிமிழிசை யருவிப் 
பொன்னுடை நெடுங் கோட் டிமயத் தன்ன 
ஓடை நுதல வொல்குத லறியாத் 
துடியடிக் குழவிய பிடியிடை மிடைந்த 
வேழ முகவை நல்குமதி 
தாழா வீகைத் தகைவெய் யோயே . 
தினையும் துறையு மவை . துறை : ஏர்க்கள உருவகமுமாம் - சேரமான் கட 
லோட்டிய வேல்கெழு குட்டுவனைப் பரணர் பாடியது . 

இருப்பு முகம் செறித்த ஏந்தெழில் மருப்பின் 
இரும்பாற் செய்யப்பட்ட பூண் நுனியிற செறிக்கப்பட்ட உயர்ந்த 
அழகிய கொம்பினையும் ; கருங்கை யானை - பெரிய கையினையு 
முடைய யானை ; கொண்மூவாக - முகிலாகவும் ; நீள் மொழி 
மறவர் எறிவனர் உயர்த்த வாள மின்னாக - நெடுமொழியை 
யடைய வீரர்கள் பகைவர்மேல் எறிதற்காக ஏந்திய வாள் 
மின்னலாகவும் ; வயங்கு கடிப்பு அமைந்த குருதிப் பலிய முரசு 
முழக்காக - விளங்குகின்ற குறுந்தடிகொண் டடிக்கப்படுகின்ற 
குருதிப்பலி யூட்டப்பெற்ற முரசொலி மழையின் முழக்கமாக 
வும் ; அரசு அராப் பனிக்கும் அணங்குறு பொழுதின் - அரசர் 
களாகிய பாம்புகள் அஞ்சி நடுங்கும் வருத்தமிக்க பொழுதின் 
கண் ; வெவ்விசைப் புரவி வீசு வளியாக - வெவ்விய செலவை 
யுடைய குதிரைகள் மோதுகின்ற காற்றாகவும் ; விசைப்புறு வல் 
வில் வீங்கு நாண் உகைத்த கணைத் துளி பொழிந்த கண்ணகன் 
கிடக்கை வின் 

சைத்துக் கட்டப்பட்ட வலிய வில்லினுடைய பெரிய 
நாண் செலுத்திய அம்புகளாகிய மழை பொழிந்த டமகன்ற 
போர்க்களத்தில் ; 

செறுவயின - குருதி தோய்ந்து 
ஈரயாகிய செருக்களத்தின்கண் ; தேர் ஏராக - தேர்கள் ஏர்களாக 
வும் , விடியல் புக்கு - விடியற்காலத்தே புகுந்து ; நெடிய நீட்டி 
நின் செருப்படைமிளிர்த்த திருத்துறு பைஞ்சால் - நெடியவாகிய 
நின் வேல முதலிய படைக் கருவிகளை நீட்டி மாற்றார்ப் படைக் 
கலங்கள் கீழ் மேலாக மறிக்கப்பட்டாழ்ந்தமைந்த பசிய படைச் 
சாலின் கண் ; பிடித்தெறி வெள வேல் கணையமொடு வித்தி 
பிடித்தெறியும் வெள்ளிய வேலும் கணையமாமுமாகிய படை 
களைத் துகள படச சிதைத்தெறிதலால் அவை விதைபோல் நிலத் 
திற புதையுண்ணச்செயது ; விழுத் தலை சாய்த்த வெருவரு பைங் 
கூழ - பெரிய தலைகளை வெட்டிச் சாய்த்து மூளையும் நிணமும் 
குழம்பிய கண்டார்க்கு அச்சம்பயக்கும் பிணங்களாகிய பசிய 
பயிரினுடைய ; பேய் மகள் பற்றிய பிணம் பிறங்கு பல் போர்பு - 


M 


ங ச அ 


புறநானூறு 


யாள 


பெருமை 


பேய்மகளிர் மொய்த்துச் சூழும் பிணங்கள் குவிக்கப்பட்டுயர்ந்த 
பல போர்களை ; கண நரியோடு கழுது களம் படுப்ப - கூட்டமான 
நரிகளும் பேய்களும் ஈர்த்துண்ண ; பூதம் காப்ப - பூதங்கள் 
காவலைச் செய்ய ; பொலி களம் தழீ இ பிணங்களாகிய நெல் 
பொலிந்த போர்க்களத்தே பொருந்தி ; பாடுநர்க் கிருந்த பீடுடை 

- போர்க்களம் பாடும் பொருநர் முதலியோர் பாடக் 
கேட்டற்பொருட்டு வீற்றிருந்த 

யுடையவனே ; 
தேய்வை வெண்காழ புரையும் - கல்லிற் றேய்த்து அரைக்கப்படும் 
வெள்ளிய சந்தனக்கட்டைபோலும் ; விசி பிணி வேய்வை காணா 
விருந்தின் போர்வை இறுக விசித்துக் கட்டப்பட்ட குற்ற 
மில்லாத புதிதாகப் போர்க்கப்பட்ட ; அரிக்குரல் தடாரி உருப்ப 
ஒற்றி - அரித்த ஓசையுடைய தடாரிப பறையைச் சூடேற்றி 
யறைந்து ; பாடி வந்திசின் - பாடி வந்தேன் ; பெரும - பெரு 
மானே 
ன ; பாடான்று - ஓசை நிறைந்து ; எழிலி தோயும் இமிழிசை 
பருவி - முகில்கள் படியும் ஒலிக்கின்ற ஓசையையுடைய அருவிகள் 
பொருந்திய ; பொன்னுடை கெடுங்கோட்டு இமயத் தன்ன - 
பொன்னின் நிறம் பொருந்திய நெடிய உச்சியையுடைய இமயத் 
தைப்போல ; ஓடை நுதல - பட்டமணிந்த நெற்றியினையும் , 
ஒல்கு தல் அறியா - சுருங்குதலில்லாத ; துடியடிக் குழவிய பிடி - 
துடிபோன்ற அடியையுடைய கன்றையுடைய பிடி யானைகள் 

; 
இடை மிடைந்த - இடையிடையே செறிந்துள்ள ; வேழ முகவை 
நல்குமதி - களிறுகளாகிய பரிசிலை நல்குவாயாக ; தாழா ஈகைத் 

வெய்யோய் - குன்றத ஈகையாற் பிறக்கும் புகழை 
விரும்புபவனே ; எ - று 

யானைகள் மழை மேகமாகவும் , மறவருடைய வாள் மின்னலாக 
வும் , முரசொலி இடிமுழக்காகவும் , அது கேட்டு அஞ்சும் வேந்தர் பாம் 
பாகவும் , புரவிகள் காற்றாகவும் , கணை மழைத்துளியாகவும் , குருதி 
யீரம்பட்ட போர்க்களம் வயலாகவும் , தேர் ஏராகவும் , தேர் சென்று 
ஆழ்ந்தவிடம் படைச்சாலாகவும் , பலரும் திரிந்து மிதிப்புண்பது திருத் 
தப்படும் மறுசாலாகவும் , கையறுப்புண்டு வீழும் வேலும் கணையமும் 
விதையாகவும் , தலைசாய்ந்து விழும் வீரர் வளைந்து தலைசாய்ந்து நிற்கும் 
பசிய பயிராகவும் , பிணக்குவை போர்பாகவும் உருவகம் கொள்க . 
பொலி களம் , நெற்பொலி நிறைந்த களம் . உழவர் போர்க்களத்தே 
நின்று ஏர்க்களம் பாடும் பொருநர் பாட , அப்பாட்டை யேற்று அவர் 
கட்கு நெல்லைத் தருவதுபோல , வேந்தரது போர்க்களத்தில் பொருநர் 
பாடும் புகழை ஏற்றலின் , பாடுநர்க் கிருந்த பீடுடை யாள என்றார் . 
தோலிலும் தோலாற் செய்யப்படும் வார்களிலும் நரம்புகளிலும் காணப் 
படும் பிசிர் வேய்வை யெனப்படும் . அது குற்றமாய் இசைக் கருவிக்குச் 
சிறப்புத் தாராமையின் , “ வேய்வை காணா விருந்திற் போர்வை யென் 
றார் . வேய்வை போகிய விரலுளர் நரம்பு ( பொருந . கஎ ) என்று 
பிறரும் கூறுதல் காண்க . சூடேற்றிய வழி தடாரியின் ஓசை மிகுவது 
பற்றி " உருப்ப வொற்றி யென்றார் . தகை , அழகுமாம் . வெய்யோய் , 
வேண்டற் பொருட்டாகி வெம்மையடியாகப்பிறந்த வினைப்பெயர் . 


தகை 


மூலமும் உரையும் 


பீடுடையாள , பெரும , தடாரி ஒற்றிப் பாடி வந்திசின் , வெய்யோய் , 
குழவிய பிடியிடைமிடைந்த வேழ முகவை நல்குமதி என்று கூட்டி 
வினை முடிவு 

செய்க . 
விளக்கம் : மறக்கள வழியாவது , முழவுறழ் திணிதோளானை , 
உழவனாக வுரைமலிந் தன்று , ( பு , வெ . மா . அ . ரு 

* மா . அ . ரு ) என வரும் . இனி 
கூதிர் வேனில் ( தொல் . புறத் . கஎ ) என்ற சூத்திரத்து , ஏரோர் 
களவழி யன்றிக் களவழித் , தேரோர் தோற்றிய வென்றியும் என்ற 
தன் உரையில் இதனை யெடுத்துக்காட்டி " இஃது ஏரோர் களத்தின் 
வழி கூறியது என்பர் இளம்பூரணர் . இப்பகுதிக்கு நச்சினார்க்கினியர் , 
நெற்கதிரைக் கொன்று களத்திற் குவித்துப் போர் அழித்து அதரீ 
திரித்துச் சுற்றத்தொடு நுகர்வதற்கு முன்னே கடவுட்பலி கொடுத்துப் 
பின்னர்ப் பரிசிலாளர் முகந்து கொள்ள வரிசையின் அளிக்குமாறு 
போல , அரசனும் , நாற்படையையுங் கொன்று களத்திற் குவித்து 
எருது களிறாக வாள்மட லோச்சி அதரி திரித்துப் பிணக்குவையை 
நிணச்சேற்றோடு உதிரப் பேருலைக் கண் ஏற்றி ஈனா வேண்மான் இடக் 
துழந்தட்ட கூழ்ப்பலியைப் பலியாகக் கொடுத்து எஞ்சிநின்ற குதிரை 
யானை களையும் ஆண்டுப் பெற்றன பலவற்றையும் பரிசிலர் முகந்து 
கொள்ளக் கொடுத்தலாம் ( தொல் . புறத் . உச ) என்று கூறுவர் . இப் 
பாட்டினும் , குட்டுவனை உழவனாகவும் , அவனுடைய 

போர்க்கள 
நிகழ்ச்சியை ஏர்க்களத்தின் செயலில் வைத்தும் உருவகம் செய்து 
கூறினமையின் , இதனை ஏர்க்கள வுருவகம் என்றார் போலும் . இப் 
பாட்டுப் போர்க்களம் பாடும் பொருநன் ஒருவன் கூற்றில்வைத்துக் 
கூறுதலின் , " அரிக்குரல் தடாரி உருப்ப வொற்றிப் பாடிவந்திசின் 
பெரும் என்றும் , பாடி வந்ததன் கருத்து விளங்குதற்கு , வேழ 
முகவை நல்குமதி யென்றும், நீட்டியாது தருக வென்பார் , “ தாழா 
வீகைத் தகை வெய்யோய் என்றும் கூறினார் . ஆசிரியர் பரணர் 
பெயரால் பரணர் பள்ளி யென்றோர் ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத் 
துக் காங்கேயப் பகுதியில் உளது . ( A. R. No. 560 of 1903 ) இப்போது 
இது பரஞ்சேர்வளியென வழங்குகிறது . 


கூ TO . 


சோழன் செருப்பாழியெறிந்த இளஞ்சேட்சென்னி 
சோழன் இளஞ்சேட்சென்னி சோழநாட்டுக்கு வேந்தனைபின் 
வட வடுகர் அடிக்கடி அவனது தொண்டை நாட்டிற்குட்புகுந்து குறும்பு 
செய்தனர் . அவர்களை அவ்வப்போது அவன் வெருட்டி யோட்டினா 
னாயினும் வடுகரது குறும்பு குறைந்தபாடில்லை . முடிவில் அவன் பெரும் 
படை யொன்று கொண்டு சென்று பாழி யென்னுமிடத்தே தங்கி 
யிருந்த வடுகரைச் சவட்டி வென்றி யெய்தினான் . பாழி நகர் நல்ல 
அரணும் காவலும் பொருந்தியிருந்தமையின் அதனை வடுகர் கைப்பற்றிக் 
கொண்டு அதனைத் தமக்கு இடமாகக் கொண்டிருந்தனர் . சோழன் 
வடுகரை வென்று அவருடைய வலிய அரண் சூழ்ந்த பாழி நகரையும் 
அழித்துச் செரு மேம்பட்டான் . அதனால் அவனைச் செருப்பாழி 
யெறந்த இளஞ்சேட்சென்னி யென வழங்கினர் . இடையன் சேந்தன் 
கொற்றனரென்னும் சான்றோர் , சென்னி, செருப்பாழி யெறிந்த 
திறத்தை , எழூஉத் திணி 3 தாள், சோழர் பெருமகன, விளங்குபுகம் 
நிறுத்த இளம்பெருஞ் சென்னி , குடிக்கட னாகலிற் குறைவினை முடிமார் , 
செம்புறழ் புரிசைப் பாழி நூறி , வம்ப வடுகர் பைந்தலை சவட்டி 
( அகம் . கூ எரு ) வென்றானென்று குறிக்கின்றார் . இப் பாழி யென்பது 


க ரு o 


புறநானூறு 


தொண்டைநாட்டு நெடுங்குன்றத்துக் கல்வெட்டொன்றில் பாழி 
ஓபிளியான திருவாஞ்சேரி " ( A. R.No 260f1934-5 ) என்று கூறப்படு 
றது . இது செங்கற்பட்டு தாலூகாவில் உளது . வடுகரைச் சவட்டி 
யது கொண்டு செருப்பாழி தொண்டைநாட்டுப் பாழியாகலாம் என்று 
கருதப்பட்டது . ஏனை நாடுகளிலும் பாழியெனப் பெயரிய ஊர்கள் 
பலவுண்டு . சோழநாட்டுப் பாழி அரதைப் பெரும்பாழி யென்றும் இக் 
காலத்து அரித்துவாரமங்கல மென்றும் வழங்கும் . இந்த இளஞ்சேட் 
சென்னி , நெய்தலங் கானல் இளஞ்சேட்சென்னி யெனவும் , சேரமா 
னுடைய பாமுளூரை யெறிந்த இளஞ்சேட்சென்னி யெனவும் , செருப் 
பாழியெறிந்த இளஞ்சேட்சென்னி யெனவும் இத்தொகை நூலாற் குறிக் 
கப்படுகின்றான் . இனி , இடையன் சேந்தன் கொற்றனார் பாழி யெறிந்த 
சென்னியை இளம்பெருஞ் சென்னி யென்றலின் , நெய்தலங்கானல் 
என்னுமிடத்தே தோன்றிச் சேரமானது பாமுளுரை யெறிந்த இளஞ் 
சேட்சென்னி , இளம்பெருஞ் சென்னியின் வேறாவன் என்றும் , செருப் 
பாழி யெறிந்த இளம் பெருஞ்சென்னியும் , பாமுளூரெறிந்த இளஞ்சேட் 
சென்னியும் உடன்பிறந்தோராகலாமென்றும் , இருவரும் ஒருகாலத்தவ 
ராதலின் ஊன்பொதி பசுங்குடையாராற் பாடப்பெற்றன ரென்றும் 
கருதலுமுண்டு . இக் கருத்து உண்மையா மாயின் , செருப்பாழி 
யெறிந்த இளம்பெருஞ்செனனி யெனற்பாலது ஏடெழுதினேரால் 
இளஞ்சேட்சென்னி யெனத் தவறாக எழுதப்பட்டதெனக் கோட்ல் 
வேண்டும் . இந்த இளஞ்சேட்சென்னி வடுகரை வென்று களங்கொண்ட 
செய்தியறிந்த ஊன்பொதி பசுங்குடையார் அவன்பாற் சென்று , பகை 
வர்பால் அவன் பெற்ற களிறுகளைப் பரிசிலாகப் பெறக் கருதி 
பாட்டினைப் பாடினார் . இதன் கண் , தம்மைப் புரப்போர் இல்லாமை 
யால் தம்முடைய சுற்றத்தார் பசியால் வருந்த அவருடனே தாம் காடு 
பல கடந்து அவன்பால் வந்ததாகவும் , அவன் பகைவரைக் கொன்று , 
பேய்மகள் குரவை யயரப் , பருந்தும் கழுகும் இருந்து பிணம் தின்ன 
வென்றி மேம்பட்டிருந்ததாகவும் , தாம் புகர்முக முகவை விரும்பி வந் 
திருப்பதாகவும் குறித்துரைக்கின்றார் . 

வள்ளியோர்க் காணா துய்திற னுள்ளி 
நாரும் போழுஞ் செய்தூண் பெறா அது 
பசிதினத் திரங்கிய விருட்பே ரொக்கற் 
கார்பதங் கண்ணென மாதிரந் துழை இ 
வேருழந் துலறி மருங்குசெத் தொழியவந் 
தத்தக் குடிஞைத் துடிமரு டீங்குரல் 
உழுஞ்சிலங் கவட்டிடை யிருந்த பருந்தின் 
பெடைபயிர் குரலொ டிசைக்கு மாங்கட் 
கழைகாய்ந் துலறிய வறங்கூர் நீளிடை 
வரிமரற் றிரங்கிய கானம் பிற்படப் 
பழுமர முள்ளிய பறவை போல 
ஒண்படை மாரி வீழ்கனி பெய்தெனத் 
துவைத்தெழு குருதி நிலமிசைப் பரப்ப 
விளைந்த செழுங்குர லரிந்துகால் குவித்துட 


கா 


மூலமும் உரையும் 


உரை : 


கு படுபிணப் பல் போர் பழிய வாங்கி 

எருது களி றாக வாண்மட லோச்சி 
அதரி திரித்த வாளுகு கடாவின் 
அகன்கட் டடாரி தெளிர்ப்ப வொற்றி 
வெந்திறல் வியன்களம் பொலி கென் றேத்தி 
இருப்பு முகஞ் செறித்த வேந்தெழின் மருப்பின் 
வரைமருண் முகவைக்கு வந்தனென் பெரும 
வடிநவி லெஃகம் பாய்ந்தெனக் கிடந்த 
தொடியுடைத் தடக்கை யோச்சி வெருவார் 
இனத்தடி விராய வரிக்குட ரடைச்சி 
அழுகுரற் பேய்மக ளயரக் கழுகொடு 
செஞ்செவி யெருவை திரி தரும் 
அஞ்சுவரு கிடக்கைய களங்கிழ வோயே 
திணையும் துறையு மவை . சோழன் செருப்பாழி யெறிந்த இளஞ் சேட்சென்னியை 
ஊன்பொதி பசுங்குடையார் பாடியது . 

வள்ளியோர்க் காணாது - வள்ளன்மையுடைய 
பெருமக்களைக் காணப்பெறாமையால் ; உய் திறன் உள்ளி நாரும் 
போழும் செய்து - உய்யும் வகையை யெண்ணிப் பனைமடற்கண் 
பெறப்படும் நாரும் பனங்குருத்தும் கைக்கொண்டு ; 

ஊண் 
பெறாது பசி தினத் திரங்கிய இரும்பே ரொக்கற்கு - உணவு 
கிடைக்கப் பெறாமையாற் பசிநின்று வருத்த வருந்திய என் 
னுடைய பெரிய சுற்றத்தார்க்கு ; ஆர்பதம் கண்ணென - நிறைந்த 
உணவு பெறவேண்டுமென்பதிலே நோக்கம் இருப்ப தறிந்து ; 
மாதிரம் துழை இ - நாற்றிசையும் தேடி ; வேர் உழைந்து உலறி 
மேனியில் வியர்வை யொழுக அலைந்து புலர்ந்து ; மருங்கு செத்து 
ஒழிய வந்து - வயிறொட்டி வாட வந்து ; அத்தக் குடிஞைத் 
துடிமருள் தீக்குரல் - சுரத்தின்கண் வாழும் கோட்டான்களின் 
துடியோசைபோலும் கடிய குரலோசை ; உழுஞ்சில் அம் கவட் 
டிடை இருந்த -உழுஞ்சின் மரத்தின் கவடுகளிலிருந்த ; பருந்தின் 
பெடை பயிர் குரலோடு இசைக்கும் - டெடைப் பருந்தை 
யழைக்கும் சேவற் பருந்தின் குரலோடு கலந்தொலிக்கும் ; ஆங் 
கண் - அவ்விடத்து ; கழை காடந்து உலறிய வறங்கூர் நீள் இடை 
மூங்கில் காய்ந்து உலறிக் கிடக்கும் நீரின்றி வறம்மிக்க நீண்ட 
வழியிடத்தே ; வரி மரல் திரங்கிய கானம் பிற்பட வரிகளையுடைய 
மரற் பழங்கள் வற்றித் திரங்கிக் கிடக்கும் காடுகள் பிற்பட் 
டெடாழிய ; பழு மரம் உள்ளிய பறவைபோல - பழுத்த மரங்களை 
நினைந்து செல்லும் வௌவால்களைப்போல ; ஒண் படை மாரி 
வீழ் கனி பெய்தென - ஒள்ளிய வில்லும் வாளுமாகிய படையாகிய 


கூருஉ 


புறநானூறு 


பூண் 


வரை 


மழை முகில் விரும்பிய தலைகளாகிய கனிகளைப் பெய்ததாக ; 
துவைத்தெழு குருதி நிலமிசைப் பரப்ப - முழங்கிவரும் குருதி 
வெள்ளம் நிலத்தின்மேற் பாவிச் செல்ல ; விளைந்த செழுங்குரல் 
அரிந்து கால் குவித்து - விளைந்த செழுமையான கதிர்களாகிய 
கழுத்தை யறுத்துக் காலொன்றக் குவித்து ; படு பிணப் பல் 
போர்பு அழிய வாங்கி - இறந்த பிணங்களாகிய பல போர்கள் 
அழியும்படி வளைத்து ; களிறு எருதாக - யானைகளை எருதாகவும் - 
வாள் மடல் ஓச்சி - வாட்படையைப் பனை மடலாகவும் கொண்டு 
செலுத்தி ; அதரி திரித்த ஆளுகு கடாவின் - புணைகட்டிச் சூழ் 
வரச்செய்த காலாட்கள் வீழந்த கடாவிடுமிடத்து ; அகன்கண் 
தடாரி தெளிர்ப்ப ஒற்றி - அகன்ற கண்ணையுடைய தடாரிப்பறை 
யொலிக்க அறைந்து ; வெந்திறல் வியன்களம் பொலிக என்று 
ஏத்தி - வெவ்விய திறலையுடைய நின் பெரிய போர்க்களம் 
புகழால் விளக்கமுறுக எனப் பாராட்டி ; இருப்பு முகம் செறித்த 
ஏந்து எழில் மருப்பின் - இரும்பினாற் செய்யப்பட்ட 
செறிக்கப்பெற்ற உயர்ந்த அழகிய மருப்பினையுடைய ; 
மருள் முகவைக்கு வந்தனென் - மலைபோலும் களிறாகிய பரிசில் 
பொருட்டு வர் தன் ; பெரும - பெருமானே ; வடி , சவில் எஃகம் 
பாய்ந்தென - வடிக்கப்பட்ட கோடரி பாய்ந்து வெட்டிற்றாக ; 
கிடந்த தொடயுடைத் தடக்கை ஓச்சி - துணிபாட்டுக்கிடந்த 
தொடி பணிந்த பெரிய கை பொன்றை எடுத்து மேலே யுயர்த்தி ; 
வெருவார் இனத்து அடிவிராய வரிக்குடர் அடைச்சி - அஞ்சாத 
வீரர் கூட்டத்தின் தன் னுடைய கால்களைச் சுற்றிக்கொள்ளும் 
வரிபொருந்திய குடரை ஒருங்கு சேர்த்து ; பேயமகள் அழுகுரல் 
அயர - பேயமகள் தன் அழுகுரலை யெடுத்துப் பாடிக் கூத்தாட ; 
கழுகொடு செஞ்செவி யெருவை திரி தரும் - கழுகுகளும் சிவந்த 
செவியையுடைய பருந்துகளும் இருந்து வட்டமிட்டுத் திரியும் ; 
அஞ்சுவரு கிடக்கைய களம் கிழவோய் - கண்டார்க்கு அச்சம் 
பயக்கும் இடத்தையுடைய 

போர்க்களத்தைத் 

தன தாக்கிக் 
கொண்ட உரிமையுடையவனே ; 

வள்ளியோரது வள்ளன்மை பற்றுக் கோடாகத் தன் இனத்தவர் 
உயிருய்கின்றன ரென்பான் , << வள்ளியோர்க் காணாது 
னுள்ளி " என்றான் . நார் , பனைமடலிற் பெறப்படும் நார் . போழ் , பனங் 
குருத்து . " முழா அரைப் போந்தை யரவாய் மாமடல் நாரும் போழும் 
கிணையொடு சுருக்கி ( புறம் . . எடு ) என்று பிறரும் கூறுதல் காண்க . 
" நாரும் போழும் செய்துண் டென்றும் பாடவேறுபாடுண்டு 
மிகு தியால் உணவு தருவாரையே நோக்கு தலின் , ஒக்கற்கு ஆர் பதம் 
கண் என்றார் . துடியோசை போன்றதாயினும் , கேட்டற்கு இன்னாதா 
யிருத்தலின் 

துடிமருடீங்குரல் எனப்பட்டது . LOTT கனி பெய் 
தென வென்றது இல்பொருளுவமை . வீழ்கனி , உண்ண விரும்பிய 
இனிய கனி . குரல் , கழுத்துமாம் . களிறுகளை நிரையாகப் பூட்டிப் 
பிணங்களை மிதித்துக்கொண்டு சுற்றி வரச் செய்வதால் , உடல் குழைந்து 


எ - று . 


பசி 


மூலமும் உரையும் 


கூ . ( கூ 


தலை வேறுபட்டு நீங்குதலின் , அதரி திரித்த ஆளுகு கடாவின் 
என்றார் . வரைமருள் முகவை " யென்றதனால் , களிற்றுப் பரிசில் 
என்பது பெற்றாம் . வெருவார் - அஞ்சாத வீரர் . கிடக்கைய : பெய 
ரெச்சக் குறிப்பு . களத்தை வென்று தன தாக்கிக்கோடலின் , “ களங் 
கிழவோய் என்றார் . கிழவோய் , பெரும் , பறவை போல , ஏத்தி , முக 
வைக்கு வந்தனன் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : நெல்லுழவர் நெல்லரிந்து தொகுத்த நெற்களத் 
துக்குச் சென்று பாடி நெல் பெற்று மகிழம் பொருநருட் சிலர் வேந்தர் 
போருடற்றி வெற்றியெய்தும் போர்க்களத்துக்குச் சென்று பாடிக் 
களிறும் , தேரும் , மாவும் , கலன்களும் பெறுவது பண்டையோர் மரபு . 
அவ்வாறு போர்க்களம் பாடிச்சென்ற பொருநன் ஒருவன் கூற்றில் 
வைத்து ஆசிரியர் ஊன்பொதி பசுங்குடையார் செருப்பாழி யெறிந்த 
சோழன் இளஞ்சேட்சென்னியைப் பாடுகின்றார் . பெருவளம் பெறும் 
போதெல்லாம் அவற்றைத் தம்மையொத்த பொருநர்க்கும் ஏனை இர 
வலர்க்கும் பகுத்தளித்து உண்பது அவர்களுக்கு இயல்பு . அதனால் 
வறுமை எய்தி வருந்துவது அவர்கள் வாழ்வில் அடிக்கடி யுண்டாகும் 
நிகழ்ச்சியாகும் . வறுமை மிக்கவழி ஏர்க்களமோ , போர்க்களமோ 
நாடிச் செல்வரென்பது விளங்கும் . போர்க்களம் பாடும் பொருநன் 
வறுமையுற்று வருந்திய வருத்தத்தைத் தொடக்கத்திலே குறிப்பிப்பார் , 
உய்திறன் உள்ளி வள்ளி யோர்க் காணாது , ஊண் பெறாது பசி தினத் 
திரங்கிய ஒக்கல் பொருட்டு 
க்கல் பொருட்டு , மாதிரம் துழைது 

மாதிரம் துழைஇ , கானம் பிற்படப் பழு 
மரம் உள்ளிய பறவை போல வந்தேன் என்றான் என்றார் . தான் பாடும் 
ஏர்க்களத்துக்கும் , போர்க்களத்துக்கும் ஒப்புமை காட்டி , ஏர்க்களம் 
பாடினோர்க்கு வழங்குவது போலப் போர்க்களம் பாடின 

எனக்கும் 
வழங்குதல் வேண்டும் என்பான் , வெந்திறல் வியன்களம் பொலிக 
என்றேத்தி வரைமருள் முகவைக்கு வந்தனென் என்றான் , ஒண் படை 
மாரி வீழ்கனி பெய்தன என்பது முதல் அதரி திரித்த ஆளுகு கடா 
வின் என்பது 

ஏர்க்களத்தோடு போர்க்களத்தை உருவகம் 
செய்தவாறு . சென்னியின் போர்த்திறம் புகன்று கூறுவார் , பேய் 
மகளும் , கழுகும் , எருவையும் திரியும் போர்க்களம் கண்டார்க்கு அச்சம் 
உண்டாகும் வகையில் , போரிற்பட்டோருடைய பிணக்கு வையால் 
காட்சி வழங்கச் செய்து அக் களத்தில் வெற்றிக்குரியோன் சென்னியே 
யாய் மேம்பட்டான் என்பதுபற்றிக் " களங் கிழவோய் என்று குறித் 
துள்ளார் . 

ங எக . தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் 
தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் 

ஒருகால் 
தன்னை யெதிர்த்த 

வென்று களங்கொண்டு மேன்மை 
யுற்றான் . பகைவீரர் பலர் பட்டு வீழ்ந்தனர் . அவருடைய குதிரையும் , 
களிறும் பலவாய்ப் பட்டு வீழ்ந்தன . சிதைந்து வீழ்ந்த பிணங்களைப் 
பேய்மகளி ருண்டுகளித்து நெடுஞ்செழியனை வாழ்த்திக் கூத்தாடினர் . 
அக்காலத் 3 த போர்க்களம் பாடும் பொருநன் ஒருவன் அவனைப் பாடிப் 
பரிசில் பெறும் கருத்துடன் சென்று காணும் வகையில் ஆசிரியர் 
கல்லாடனார் இப்பாட்டைப் பாடியுள்ளார் . கல்லாடனார் தொண்டை 
நாட்டின ரென்பது நினைவு கூரத் தக்கது . 

( செங் . செல்வி சிலம்பு உங . 
பக்கம் : ககக . ) இதன்கட் கூறப்படும் பொருநன் தன்னைப் புரக்கும் 
தலைவர்கள் வேறே யில்லாமையால் வறுமையால் உணவின்றி வாடி ஒரு 
மரத்தடியில் தங்குகின்றான் . பின்பு , தன் காவடியின் ஒரு தலையில் 

புறம் . II - 23 . 


வரை 


பகைவரை 


புறநானூறு 


பறையையும் மற்றையதில் இசைக் கருவிகளை வைத்துக் கட்டிய பையை 
யும் கட்டிக்கொண்டான் தலையில் நாரால் தொடுக்கப்பட்ட பூமாலையை 
யணிந்தான் . சோறு சமைக்கும் மட்பானையைத் தோளிற்கொண்டான் . 
தான் இருந்த மன்றத்தின்கண் நின்ற வேம்பின் பூ மழைத்துளி போல் 
உதிர , அவ்விடத்தினின்றும் நீங்காமல் , வேறு இன்றியமையாது 
செய்தற்குரிய செயலையும் செய்ய விரும்பாது பொருளே விரும்பிய 
வுள்ளத்தனாய் நெடுஞ்செழியன் இருக்கும் போர்க்களம் நாடி வழிகள் 
பல கடந்து சென்று அவனைக்கண்டு , வில்லேருழவின் நின் நல்லிசை 
யுள்ளி, நின்பாற் பெறலாகும் புகர்முக முகவைக்கு வந்தேன் என்று 
கூறுகின்றான் . இப்பாட்டின் இடையே சில அடிகள் சிதைந்துவிட்டன . 
இடைத்த ஏடுகளில் அவை காணப்படவில்லை . 


கா 


அகன்றலை வையத்துப் புரவலர்க் காணாது 
மரந்தலைச் சேர்ந்து பட்டினி வைகிப் 
போதவி ழலரி நாரிற் றொடுத்துத் 

தயங்கிரும் பித்தை பொலியச் சூடிப் 
ந பறையொடு தகைத்த கலப்பையென் முரவுவாய் 

ஆடுறு குழிசி பாடின்று தூக்கி 
மன்ற வேம்பி னொண்பூ வுறைப்பக் 
குறைசெயல் வேண்டா நசைய விருக்கையேன் 
அரிசி யின்மையி னாரிடை நீந்திக் 
கூர்வா யிருப் படை நீரின் மிளிர்ப்ப 
வருகணை வாளி..... 

அன்பின்று தலை இ 
இரைமுரை சார்க்கு முரைசால் பாசனை 

றை 
வில்லே ருழவினின் னல்லிசை யுள்ளீக் 
கரு குறைத்தலைப் படுபிண னெதிரப் போர்பழித் 

தியானை யெருத்தின் வாண்மட லோச்சி 
அதரி திரித்த வாளுகு கடாவின் 
மதியத் தன்ன வென் விசியுறு தடாரி 
அகன்க ண திர வாகுளி தொடாலிற் 
பணை மரு ணெடுந் தாட் பல்பிணர்த் தடக்கைப் 
புகர்முக முகவைக்கு வந்திசிற் பெரும 
களிற்றுக்கோட் டன்ன வாலெயி றழுத்தி 
விழுக்கொடு விரை இய வெண்ணிணச் சுவையினள் 
குடர்த்தலை மாலை சூடி யுணத்தின 
ஆனாப் பெருவளஞ் செய்தோன் வானத்து 
வயங்குபன் மீனினும் வாழியர் பலவென் 
உருசெழு பேய்மக ளயரக் 
குருதித்துக ளாடிய களங்கிழ வோயே . 
திணையும் துறையு மவை . தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் 
நெடுஞ்செழியனைக் கல்லாடனர் பாடியது . 


மூலமும் உரையும் 


கூருரு 


* 


உரை : அகன்றலை வையத்துப் புரவலர்க் காணாது - அகன்ற 
இடத்தையுடைய நிலவுலகத்தின்கண் எம்மைப் பாதுகாக்கும் 
வேந்தரைக் காணப் பெறாமையால் ; மரந் தலைச் சேர்ந்து - மன்றத் 

ன்கண் நிற்கும் வேப்ப மரத்தின் அடியிலே இருந்து ; பட்டினி 
வைகி - பட்டினி கிடந்து ; போதவிழ் அலரி நாரின் தொடுத்து - 
அரும்பு மலர்ந்த பூக்களை நாரால் மாலையாகத் தொடுத்து ; தயங்கு 
இரும்பித்தை பொலியச் சூடி -விளங்குகின்ற தலைமயிர் அழகுறச் 
சூடிக்கொண்டு ; பறையொடு தகைத்த கலப் பையென் 

பறை 
யொடு கட்டப்பெற்ற கலங்கள் வைத்த பையையுடையேனாய் ; 
முரவு வாய் ஆடுறு குழிசி பாடின்று தூக்கி - சிதைந்த வாயை 
யுடைய சமைத்தற்கமைந்த பானையைக் கெடாதபடி மெல்ல 
எடுத்து வைத்து ; மன்ற வேம்பின் ஒண்பூ உறைப்ப - மன்றத்தின் 
கண் நின்ற அந்த வேம்பினது ஒள்ளிய பூவுதிர ; அரிசி யின்மை 
யின் - சோற்றுக்குரிய அரிசி யில்லாமையாலே ; குறை செயல் 
வேண்டா நசைய இருக்கையேன் - மிக இன்றியமையாத வேறு 
எச் செயலையும் செய்ய விரும்பாது பொருள் நசையே கொண்ட 
இருக்கையினை யுடையேனாய ; ஆரிடை நீந்தி - பின்பு அரிய 
வழிகள் பல கடந்து ; கூர் வாய் இரும்படை நீரின் மிளிர்ப்ப 
கூரிய வாயையுடைய பெரிய வாட்படைகள் தம்முடைய நீர்மைப் 
படி மேலும் கீழுமாகச் சுழல ; வருகணை வாளி- தம்மை நோக்கி 
வரும் அம்புகளை ; 

அன்பின்று தலை இ - 
அன்பின்றிப் பகைவரை ஏறட்டு மேற்சென்று ; இரை 
முரைசு ஆர்க்கும் உரைசால் பாசறை - ஒலிக்கின்ற முரசு முழங்கும் 
புகழமைந்த பாசறைக்கண்ணே தங்கி ; வில்லேர் உழவின் நின் 
நல்லிசை யுள்ளி-வில்லை யேராகக்கொண்டு போராகிய உழவினைச் 
செய்யும் நின்னுடைய நல்ல புகழை நினைந்து ; குறைத்தலைப் 
படு பிணன் எதிர - தலைகள் வெட்டுண்டு குறை யுடலங்களாய் 
வீழும் பிணங்கள் தன்னெதிரே குவிய ; போர்பு அழித்து - அப் 
பிணக்குவையாகிய போரை யழித்து ; யானை யெருத்தின் வாள் 
மடலோச்சி யானைகளாகிய எருதுகளை வாளாகிய பனைமடல் 
கொண்டு சூழ்வரச் செலுத்தி ; அதரி திரித்த ஆள் 

ள் உகு கடா 
வின் - கடா விடுதலால் தலை வேறு உடல் வேறாகப் பிரிந்து 
தாக்க களத்தின்கண் ; மதியத்தன்ன என் விசியுறு தடாரி 
முழுமதிபோன்ற வாராற் கட்டப்பட்ட என் தடாரிப் பறையை ; 
அகன்கண் அதிர - அகன்ற கண்ண திரும்படி யறைந்து ; ஆகுளி 
தொடாலின் - ஆகுளிப் பறையைக் கொட்டிக்கொண்டு ; பணை 
மருள் நெடுந்தாள் - பறைபோன்ற நெடிய கால்களையும் ; பல் 
பீணர்த் 

பலவாகிய 

சருச்சரைகளையுடைய பெரிய 
கையையும் ; புகர் முக முகவைக்கு வந்திசின் - புகர்பொருந்திய 
முகத்தையுமுடைய களிறாகிய பரிசில் பொருட்டு வந்தேன் : 


A 


தடககை 


கூகுள் 


புறநானூறு 


- 


தோன 


என 


ற . 


பெரும் - பெருமானே ; களிற்றுக் கோட்டன்ன வாலெயிறு 
அழுத்தி - பன்றியின் கோடுபோன்ற வெள்ளிய பற்களாற் கடித் 
தீர்த்து ; விழுககொடு விரைஇய வெண்ணிணச் சுவையினள் 
தசையொடு விரவிய வௌளிய கொழுபபைத் தின்று சுவை 
காண்பவளாய் ; குடர் த்தலை மாலை சூடி - குடர்களைத் தன தலையில் 
மாலையாக அணிந்து கொண்டு ; உணத் தின ஆனா - யாம் நிரம்ப 
வுண்ணவும் தின்னவும் குறையா தவாறு ;; பெரு 

பெரு வளம் செய் 
மிக்க பிணங்களாகிய பெரிய வளத்தைக் கொடுத்தவ 
னாகிய இவ்வேந்தன் ; வானத்து வயங்கு பன் மீனினும் பல 
வாழியர் வானத்தினகண் விளங்கும் பலவாகிய விண் 
மீன்களினும் பல்லாண்டுகள் வாழ்வாகை , என்று ; உருகெழு 
பேய்மகள் அயர - அச்சம் 

பொருந்திய பேய்மகள் பாடிக் 
குரவைக் கூத்தாட ; குருதித் துகளாடிய களம் கிழவோய் - 
குருதி யுலர்ந்து துகள்பட்ட போர்க்களத்தை யுரிமை கொண்ட 
வனே 

சுவையினளாகிய பேய்மகள் வாழியர் பலவென அயர ; துகளாடிய 
களங்கிழவோய் , பெரும , காணாது , வைகி , சூடி தகைத்த கலப்பையே 
னாய் , தூக்கி , உறைப்ப , இன்மையின் , வேண்டா இருக்கையேனாய் , 
நீந்தி , உள்ளி , வந்திசின் என மாறிக் கூட்டி வினை முடிவுசெய்க . 
காவடியின் ஒருதலையிற் கலப்பையும் ஒருதலையிற் பறையும் கட்டித் 

காவிச் செல்லுவது தோன்றப் பறையொடு தகைத்த 
கலப்பையென் என்றான் . கலப்பை இசைக்கருவிகளை வைத்துக் 
கட்டும் பை . பித்தை , தலைமயிர் . " அலரி , சுரியிரும் பித்தை பொலியச் 
சூட்டி ( அகம் .2 கங ) என்று பிறரும் கூறுதல் காண்க . சமைத்தற்குரிய 
மட்பானையைத் தனியே தோளிற் சுமந்து வருமாறு விளங்க அதனைத் 
தனியாகக் கூறினான் . பாடுற்ற வழி , பானை அசைந்து உடைந்து போ 
மாதலால் , பாடின்று தூக்கி " யெனல் வேண்டிற்று . வேம்பின் பூ 
மழைத்துளிபோல் உதிர் தலின் “ ஒண்பூ வுறைப்ப என்றார் . குறை 
செயல் , இன்றியமையாத செயல் . நசைய விருக்கையேன் என்றற்கு 
வாளா இருத்தலை விரும்பிய இருச்கை யுடையேன் என்றலுமாம் . கடா 
விடுங் களம் , கடாவெனப்பட்டது ; கடாவிடுஞ் செயல் குறித்ததென்று 
மாம் . பணை , வட்டமான வாயையுடைய ஒருவகைப் பறை ; உரலெனினு 
மமையும் . பிணர் , சருச்சரை ; இது வரிவரியாய்ப் பலவா யிருத்தலின் , 
பல்பிணர் என்றார் . புகர்முக முகவை , வகரக்கிளவி யென்றாற் 
போல்வ தோராகு பெயர் . களிறு , பன்றி . விழுச்கு , ஊன்வகையுள் 
ஒன்று . ( சீவக ; கரு அச உரை ) உணத் தன , உண்ணவும் தின்னவும் . 
உண்டல் , விழுங்குதல் ; தின்றல் , மென்று உண்பது . அயர்தல் , 
ஈண்டுக் கூத்தின் மேனின்றது . 

விளக்கம் : போர்க்களம் பாடும் பொருநன் தான் வறுமையுற்று 
வருந்திய வருத்தத்தை , புரவலர்க் காணாது பட்டினி வைகி , கலப்பை 
யேனாய்க் குழிசி பாடின்று தூக்கி நசைய இருக்கையேனாய் ஆரிடைநீந்தி 
வருவேனாயினேன் என்று முதற்கட் கூறுகின்றான் . பாண்டியன் தலை 
யாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் போர்க்களத்திற் பகை 
வரை யெறிந்து பிணக்குவை பெருகச் செய்த பெருமையைப் பின்பு 


தூக்கிக் 


மூலமும் உரையும் 


கூருஎ 


படுபிணன் எதிரப் போர் பழித்து , வாண்மடலோச்சி அதரி திரித்த 
ஆளுகு கடாவின் எனப் பிரித்தோதினான் ; து கேட்கும் வேந்தன் 
உள்ளத்தில் உவகை தோன்றி அவன் முகத்தே முறுவலால் வெளிப் 
படக் கண்டு , அச் செவ்வி நோக்கித் தான் தடாரியும் ஆகுளியும் 
இசைத்துக் களம்பாடிய திறத்தைக் கூறித் தடக்கைப் புகர்முக முக 
வைக்கு வந்திசின் பெரும் " என்று மொழிந்தான் . வேந்தன் செய்த 
போர் நலத்தால் பேய்மகள் விழுக்கும் வெண்ணிணமும் தின்று குடர் 
களை மாலையாக அணிந்து உவகை மிகுந்து போர்க்களத்தே நின் தேர்ப் 
பின் னை குரவை யாடி மகிழ்கின்றாள் ; மகிழ்பவள் யாம் உண்ணவும் 
தின்னவும் குன்றாத பெருவளத்தைச் செய்தான் பாண்டியன் ; அவன் 
வானத்து வயங்கும் பன்மீனினும் பல்லாண்டு வாழியர் என வாழ்த்து 
கின்றாள் . பேய்மகள் தனக்குரிய விழுக்கும் நிணமும் பிணமும் 
பெற்றுப் பாடியாடி வாழ்த்துவது போல யாமும் களிறும் மாவும் 
கலமும் தேரும் பெற்றுப் பாடியாடி மகிழ்ச்சி மிகுமாறு செய் 
வாயாக என வேண்டினான் . " கூதிர் வேனில் " எனத் தொடங்கும் 
சூத்திரத்து ( தொல் . புறத் . கஎ ) தேரோர் வென்ற கோமான் முன் 
தேர்க்குரவை என்பதற்கு இளம்பூரணர் இங்கே பேய்மகளாடிய 
பகுதியை எடுத்துக் காட்டுவர் ; " ஒன்றிய மரபின் பின் தேர்க் குரவை 
என்றதற்கு இப்பகுதியை எடுத்துக் காட்டுவர் நச்சினார்க்கினியர் 
( தொல் . புறத். சூ . உக ) . பிறரும் வென்று களங்கொண்ட வேந்தன் 
போர் வென்ற தன்பின் , பேய்கள் பிணந்தின்று குரவையாடின 
என்பது காண்க ; ( புறத்திரட்டு . கசக. ) 


ங எஉ . தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் 

நெடுஞ்செழியன் 
பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் 
பகைவரை வென்று களத்தைத் தனதாகக் கொண்டு அவ்விடத்தே 
களவேள்வி செய்தான் . அப்போது பகைவருடைய 

வெட்டுண்ட 
தலைகளை அடுப்பாக வைத்துக் கூவிளங்கட்டையை விறகாக இட்டு 
மண்டையோட்டை அகப்பையாகவும் வன்னிக்கொம்பை அதிற் செரு 
கிய கொம்பாகவும் கொண்ட அகப்பையைக் கொண்டு , உலையிற் பெய்த 
ஊனும் நிணமும் குடரும் பொங்க , வேண்மாள் கூழாக்க , அதனை 
வாலுவன் தேவர்க்குக் காட்டிக் கலயத்திற் பெய்த நீரை யாவர்க்கும் 
தெளித்து வேள்வி செய்தான் . விழாவின்கண் புதுவோர் பலர் 
வது போலப் புதியர் பலர் வந்திருந்த வேள்விச் சாலைக்கு ஆசிரியர் 
மாங்குடி மருதனாரும் வந்திருந்தார் . அப்போது அவர் பாண்டியனைப் 
பாராட்டிப் புகழ்வாராய் , போர்க்களம் பாடும் பொருநனொருவன் 
பாசறைக்கண் வேந்தனைக்கொண்டு , களவேள்வி செய்து சிறக்கும் 
வேந்தே , யான் என் தடாரிப்பறையைக் கொட்டிக்கொண்டு நின் 
புகழைப் பாடிவந்த தெல்லாம் நீ நல்கும் முத்துமாலையைப் பெறலா 
மென்றே யாகும் என்று கூறுவதாக இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . 

விசிபிணித் தடாரி விம்மென வொற்றி 
ஏத்தி வந்த தெல்லா முழுத்த 
இலங்குவாளவிரொளி வலம்பட மின்னிக் 
கணைத்துளி பொழிந்த கண் கூடு பாசறைப் 


நரு அ 


புறநானூறு 


பொருந்தாத் தெவ்வ ரருந்தலை யடுப்பிற் 
கூவிள விறகினாக்குவரி நுடங்க 
ஆனா மண்டை வன்னியந் துடுப்பின் 
ஈனா வேண்மா ளிடந் துழந் தட்ட 
மாமறி பிண்டம் வாலுவ னேந்த 
வதுவை விழவிற் புதுவோர்க் கெல்லாம் 
வெவ்வாய்ப் பெய்த புதுநீர் சால்கெனப் 
புலவுக்களம் பொலிய வேட்டோய் நின் 
நிலவுத்திக மார முகக்குவ மெனவே . 


கா 


திணை : வாகை . துறை : மறக்கள வேள்வி . அவன மாங்குடி கிழார் பாடியது . 


உரை : விசிபிணித் தடாரி இம்மென ஒற்றி - விசித்துக் 
கட்டப்பட்ட கிணைப்பறை இம்மென வொலிக்கும்படி யறைந்து ; 
ஏத்தி வந்ததெல்லாம் - நின்னைப் பாராட்டி வந்ததற் கெல்லாம் 
காரணம் ; முழுத்த இலங்குவாள் அவிரொளி 

வலம்பட 
மின்னி - குறைவின்றி விளங்கும் வாளினுடைய 

மிக்க ஒளி 
வெற்றியுண்டாக மழைமின்னுப்போல மின்னி ; கணைத் துளி 
பொழிந்த கண்கூடு பாசறை - அம்புசளாகிய மழையைப் பெய்த 
இடம் நிறைந்த பாசறைக்கண்ணே ; பொருந்தாத் தெவ்வர் 
அருந் தலை யடுப்பின் - மனம் பொருந்தாத பகைவர் உடல் 
னின்றும் நீங்கிய அரிய தலைகளாற் செய்யப்பட்ட அடுப்பிலே ; 
கூவிளவிறகின் ஆக்குவரி நுடங்க - கூவிளங்கட்டையாகிய விறகிட் 
டெரித்து ஆக்கப்படும் கூழிடையே வரிக்குடாகள் பிறழ்ந்து 
பொங்க ; ஆனா மண்டை வன்னியந் துடுப்பின்- தலையிற் பொரும் 
தாது நீங்கிய 

டயோட்டை அகப்பையாகவும் வன்னி 
மரத்தின் கொம்பை யதிற செருகப்பட்ட காம்பாகவும் கொண்ட 
துடுப்பினால் : ஈனா வேண்மாள் ஈனாத பேய்மகள் ; இடந்து 
துழந்து அட்ட - தோண்டித் துழாவிச் சமைத்த ; 

சமைத்த ; மா மறு 
பிண்டம் - மாக்களு 

உண்ண மறுக்கும் ஊன்சோறாகிய 
பிண்டத்தை ; 

வாலுவன் ஏந்த - பேடமடையன எடுத்துக் 
கொற்றவைக்குப் டைப்பானாய் ஏந்திக்காட்ட ; 

வதுவை 
விழாவின் - திருமணவிழாவில் நிகழத்துவது போல ; 

புது 
வோர்க்கெல்லாம் வெவ்வாய்ப் பெய்த புதுநீர் சால்க 
விருந்தினர் எல்லோருக்கும் கலயத்தின் வெவ்விய 

வாக் 
வழியாகப் பெய்த புதுநீர் அமைவதாக என்று சொல்லி நீரைத் 
தெளித்து ; புலவுக் களம் பொலிய வேட்டோய் - புலால் நாறும் 
போர்க்களம் விளங்கக் களவேள்வி செய்தவனே ; நின் நிலவுத் 
திகழ் ஆரம் முகக்குவம் என - நினது நிலவுபோல் ஒளிதிகழும் 
மாலையைப் பெறலாமென்றே யாகும் ; எ - று . 


படை 


என - 


மூலமும் உரையும் 


- ங 


தடாரி ஒற்றி ஏத்தி வந்ததெல்லாம் , வேட்டோய் , நின் ஆரம் முகக்கு 
வம் எனவேயாகும் எனக்கூட்டி வினை முடிவு செய்க . வாளின் ஒளி 
மின்னலாகவும் அம்புகள் மழைத் தாரையாகவும் உவமம் செய்தவாறு . 
மனம் பொருந்தாமையின் தெவ்வராயினமை தோன்றப் “ பொருந்தாத் 
தெவ்வர் என்றார் . பகைவர் உடற்றசையைக் குடரோடே உலையில் 
பெய்து அடுங்கால் சூடேறவேறக் குடர்கள் வெந்து மென்மை யெய்து 
தலின் , ஆக்குவரி நுடங்க வென்றார் . வரிகளையுடைய குடர் வரி 
யெனப்பட்டது . வேண்மாள் அடும் கூழைத் துழாவுதற்குக் கொள்ளும் 
துடுப்பிற்குக் கொம்பு வன்னிமரக் கொம்பு என்றும் , அகப்பை மண்டை 
யோடென்றும் விளக்குதற்கு , “ ஆனா மண்டை வன்னியந் துடுப்பின் 
என்றும் கூறப்பட்டது . இவ்வாறு அட்டகூழ் பொறுத்தற்கரிய புலால் 
நாற்றமுடையதாகலின் எத்தகைய விலங்கும் அதனை விரும்பாது 
மறுக்குமாறு தோன்ற , " மாமறு பிண்டம் என்றார் . புதுநீர் , வழிபடுங் 
கலத்துப் புதிது பெய்த நீர் . அதன் குறுகிய வாயிடத் தொழுகும் நீர் 
தெய்வக் காப்புடைய தாய் யாவராலும் விரும்பப் படுவதாயிருத்தலின் 
அதனை , “ வெவ்வாய்ப் புதுநீர் என்றார் . நிலவொளி போல் தண்ணிய 
வொளியைச் செய்தலின் . முத்துமாலை , நிலவுத் திகழார மெனச் 
சிறப்பிக்கப்பபட்டது . ஆம் என ஒரு சொற் பெய்து முடிக்க . 

விளககம் : மறக்கள வேள்வியென்பது , அடுதிற லணங்கார , 
விடுதிறலான் களம் வேட்டன்று ( பு . வெ.மா. அ : சு ) எனவரும் . பகை 
வர் தலையை அடுப்பாகவும் , கூவிளங் கட்டையை அடுப்பெரிக்குங் 
கட்டையாகவும் கொண்டு மண்டையோடும் வன்னிமரக்குச்சியும் 
கொண்டமைத்த அகப்பையால் ஈனாவேண்மாள் கூழடுவதும் , அதனைப் 
பேய்கட்கு அளித்து உண்பிப்பதும் களவேள்வியாகக் கூறப்படுகின்றன . 
" அஞ்சுவந்த போர்க்களத்தான் . ஆண்டலை யணங்கடுப்பின் , வயவேந்த 
ரொண்குருதி , சினத் தீயின் பெயர்பு பொங்கத் , தெறலருங் கடுந்துப் 
பின் , விறல் விளங்கிய விழுச்சூர்ப்பின் , தொடித்தோட்கை துடுப்பாக , 
ஆடுற்ற வூன் சோறு நெறியறிந்த கடிவாலுவன் , அடியொதுங்கிப் பிற் 
பெயராப் , படையோர்க்கு முருகயர ( மதுரை . உ அ கூ அ ) எனக் 
களவேள்வி செய்யுந் திறத்தை இவ்வாசிரியரே பிறாண்டும் கூறுவர் . 
து பூதநீர் என்று அச்சுப்படியிற் காணப்படுகிறது . பூதநீரை , பூத 
தீர்த்தமென்று , அஃதாவது " பஞ்ச தீர்த்தங்களில் 
பொருட்டு உள்ளங்கையினின்று விடப்படும் நீர் என்றும் சைவ சமய 
நெறி ( பொது . சுசு ) கூறுகிறது . பூதநீர் என்பதே பாடமாயின் , 
தருப்பைப்புல் வளர்ந்த பொய்கையிடத்து நீர் என்றும் , புது மட்கலத் 
துப் புது நீர் என்றும் , பூதமும் நீரும் எனப் பிரித்து எள்ளும் நீருமென் 
றும் பொருள் கொள்ளப் படுதலின் , பல்பொருட் கேற்பின் நல்லது 
கோடல் என்றதற்கேற்ப ஈண்டைக்குப் பொருந்துவதறிந்து கொள்க . 
ஆசிரியர் நக்கீரனார் , " ஒருமுகம் , செறுநர்த் தேய்த்துச் செல்சம முருக் 
கிக் , கறுவு கொள் நெஞ்சமொடு களம் வேட்டன்றே ( முருகு . சு.அ 
க 00 ) என்பதனால் , இவ்வாறு முருகன் களவேள்வி செய்து காட்டியது 
கொண்டு , பின்வந்த வெற்றி வேந்தர் பலரும் இக் களவேள்வி செய் 
தொழுகினரென வறியலாம் . மறக்கள வேள்வி யென்றொரு நிகழ்ச்சி 
யினை ஆசிரியர் தொல்காப்பியர் குறித்திலர் என்பது ஈண்டு நினைவு 
கூரத்தக்கது . ஏர்க்களம் பாடும் இரவலர்க்கு ஏரோர் கொடைபுரிவது 
போலப் போர்க்களம் பாடும் இரவலர்க்குத் தேரோர் கொடைபுரிவது 
போர்க்கள வேள்வியென அறிக . 


பூதங்களின் 


கூசு 


புறநானூறு 


என் 


ஒருகால் 


அஃது 


என 


கூ.எங. சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 

இச்சோழன் , கிள்ளிவளவன்என்னும் பெயரினன் . இவன்குளமுற்ற 
மென்னுமிடத்தே இறந்ததனால் , பிற்காலச் சான்றோர் இவனைக் குள 
முற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் எனக் குறிப்பாராயினர் . சில 
ஏடுகளில் இப்பெயர் குராப்பள்ளித் துஞ்சிய கிள்ளிவளவன் 
காணப்படுவது ஏடெழுதினோரால் நேர்ந்த பிழை . குராப்பள்ளித் 
துஞ்சியவன் பெருந்திருமாவளவன் எனப்படுவன் . அவன் 
சோழன் நலங்கிள்ளிக்குத் தம்பியான மாவளத்தான் வேறு . 
இந்த மாவளத்தானே குராப்பள்ளித்துஞ்சிய பெருந்திருமாவளவன் 
வழங்கப்பட்டிருக்கினும் இருக்கலாம் . 

ஈண்டைக்கு 
வேண்டிய ஆராய்ச்சி யன்று . குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனது 
இறுதிக்காலத்தில் விளங்கியவர் கோவூர் கிழார் . கிள்ளிவளவனுக்குப் 
பின் வந்தவன் சோழன் நலங்கிள்ளி . சோழநாட்டில் நலங்கிள்ளி ஒரு 
பாலும் காரியாற்றுத் துஞ்சிய நெடுங்கிள்ளி ஒரு பாலும் இருந்து ஆட்சி 
செய்தனர் . ( இப் பாட்டின் இடையே சில அடிகள் சிதைந்திருக்கின் 
றன . இனி , குராப்பள்ளியென்பது தஞ்சை மாநாட்டிலுள்ளதிருவிடைக் 
கழி யென்னும் ஊராகும் . இங்குள்ள இறைவனுக்குத் திருக்குராவுடை 
யார் ( A.R. No. 269 of 1925 ) என்பது பெயர் . இத் திருக்குராவுடைய 
இறைவனை முருகனாகக் கொண்டே கி . பி . ஒன்பதாம் நூற்றாண்டில் 
வாழ்ந்த செப்புறைச் சேந்தனார் தமது திருவிசைப் பாவைப் பாடியுள் 
ளார் . இங்கே மிகப் பழையதொரு சிவன் கோயில் சோளேச்சுரம் 
என்ற பெயருடன் இருப்பதாகவும் , அது குராப்பள்ளித் துஞ்சிய பெருந் 
திருமாவளவனது பள்ளிப்படைக் கோயிலாக இருக்கலாம் என்றும் 
காலஞ்சென்ற சீகாழி , சைவத்திரு . முத்துத்தாண்டவராய பிள்ளை 
கூறுவர் . இக் கிள்ளிவளவனை , ஆசிரியர் கோவூர்கிழார் , இப்பாட்டின் 
கண் களம்பாடும் இளம்பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்துப் பாராட்டி 
யுள்ளார் . இவ்வளவன் , முரசம் மழையென முழங்க , களிறுகள் முகில் 
போல் திரள , தேரும் குதிரைகளும் மழைத்துளிபோற் சிதைந்து வீழ 
அம்புகள் காற்றெனச் செல்ல வீரருடனே கூடிக் கொங்கரொடு 
பொருது அவர் புறந்தந்தோடச் செய்தானெனவும் , இவ்வாறே குட 
நாட்டு வஞ்சிநகர் முற்றத்திற் போருடற்றி வயக்களனாக்கினனெனவும் , 
குறிக்கின்றார் . முன்னோராகிய பொருநர் பலர் உயர்ந்த வேந்தருடைய 
களந்தொறுஞ் சென்று பாடிக் களிறாகிய பரிசில் பல பெற்றனரெனப் 
பெரியோர் கூறக்கேட்ட இப் பொருநன் தானும் அவ்வாறே வளவனை 
யொத்த வேந்தர் பிறரில்லாமை கண்டு கிள்ளிவளவன்பால் பகைப் 
புறத்துப் பெற்றவற்றைப் பரிசிலாகப் பெறவேண்டி வந்ததாக இப் 
பாட்டின்கட் கூறுகின்றான் . 

உருமிசை முரச முழக்கென விசைப்பச் 
செருநவில் வேழங் கொண்மூ வாகத் 
தேர்மா வழி துளி தலை இநாமுறக் 

கணைக்காற்றெடுத்த கண்ணகன் பாசறை 
நீ இழிதரு குருதியொ டேந்திய வொள்வாட் 

பிழிவது போலப் பிட்டையூ றுவப்ப 
மைந்த ராடிய மயங்குபெருந் தானைக் 


மூலமும் உரையும் 


ங சுக 


50 


20 


கொங்குபுறம் பெற்ற கொற்ற வேந்தே 

தண்டா மாப்பொறி 
மடக்கண் மயிலியன்று மறலி யாங்கு 
நெடுஞ்சுவர் நல்லில் புலம்பக் கடைகழிந்து 
மென்றோண் மகளிர் மன்றம் பேணார் 
புண்ணுவந்து ..... 

உளையணிப் புரவி வாழ்கெனச் 
சொன்னிழ லின்மையி னின்னிழற் சேர 
நுண்பூண் மார்பிற் புன்றலைச் சிறாஅர் 
அம்பழி பொழுதிற் றமர்முகங் காணா 

..... வாளிற் றாக்கான் 
வேந்து புறங் கொடுத்த வீய்ந்துகு பறந்தலை 
மாட மயங்கெரி மண்டிக் கோடிறு 
புருமெறி மலையி னிருநிலஞ் சேரச் 
சென்றோன் மன்ற கொலைவற் சென்றெறி 
வெம்புண்ணறிநர் கண்டுகண் ணலைப்ப 
வஞ்சி முற்றம் வயக்கள னாக 
அஞ்சா மறவ ராட்போர் பழித்துக் 
கொண்டனை பெரும் குடபுலத் ததரி 
பொலிக வத்தைநின் பணை தயங்கு வியன்களம் 
விளங்குதிணை வேந்தர் களந்தொறுஞ் சென்று 
புகர்முக முகவை பொலிகென் றேத்திக் 
கொண்டன ரென்ப பெரியோர் யானும் 
அங்கண் மாக்கிணை யதிர வொற்ற 
முற்றிலெ னாயினுங் காதலி னேத்தி 
நின்னோ ரன் னோர் பிறரிவ ணின்மையின் 

மன்னெயின் முகவைக்கு வந்திசிற் பெரும் 
கூ . ( கு பகைவர் புகழ்ந்த வாண்மை நகைவர்க்குத் 

தாவீன் று தவும் பண்பிற் பேயொடு 
கணநரி திரிதரு மாங்கணிணனருந்து 
செஞ்செவி யெருவை குழீ இ 
அஞ்சுவரு கிடக்கைய களங்கிழ வோயே . 
திணை : அது . துறை : மறக்களவழி ; ஏர்க்களஉருவகமுமாம் . சோழன் குள 
முற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் கருவூரெறிந்தானைக் கோவூர் கிழார் பாடியது . 


50 


ககஉ 


புறநானூறு 


உரை : உருமிசை முரசம் முழக்கென இசைப்ப - இடி 
யினது ஓசையைத் தன்பாலுடைய முரசு மழையிடத்து முழக் 
கம் போல முழங்க ; செருநவில் வேழம் கொண்மூவாக - போரிற் 
பயின்ற யானைகள் முகில்களாகவும் ; தேர்மா அழி துளி தலைஇ . 
தேர்களும் குதிரைகளும் சிதைந்து பரந்து மழைத்துளியாக 
வீழ்ந்து கெட ; நாம் உறக் கணைக்காற் றெடுத்த கண்ணகன் 
பாசறை - அச்சமுண்டாக அம்புகளாகிய காற்று வீசுகின்ற 
இடமகன்ற பாசறையும் ; இழி தரு குருதியொடு ஏந்திய ஒள் 
வாள் - சொரிகின்ற குருதியோடே கையிலேந்திய வாட்படை 
பால் ; பிழிவதுபோல - உடலைப் பிழிந்தெடுத்தற்குப் பிளந்தாற் 
போல் ; பிட்டை ஊறு உவப்ப - பிளத்தலா லுண்டாகிய புண் 
ணுற்று மகிழ்ச்சி யெய்த ; மைந்தர் ஆடிய மயங்கு பெருந் தானை - 
வலியுடைய வீரர் போர்செய் தற்காக விரும்பிச் சேர்ந்திருக் 
கின்ற பெரிய தானையால் ; கொங்கு புறம் பெற்ற கொற்றவேந்தே 
கொங்கு நாட்டவரைப் புறந்தந் தோடச் செய்த வெற்றியை 
யுடைய வேந்தனே ;. 

தண்டா மாப்பொறி - குறையாத 
பெரிய பொறிகளையும் ; மடக்கண் மயில் - மடவிய கண்களையு 
முடைய மயிற்பெடை ; இயன்று மறலியாங்கு - மாறுகொண்டு 
முன்னும் பின்னும் பன்முறை நடந்ததுபோல ; நெடுஞ் சுவர் 
நல்லில் புலம்ப - நெடிய சுவர்களையுடைய நல்ல தம் இல்லங்கள் 
தனிமைப்பட ; கடைகழிந்து- அவற்றினின்றும் அகன்று சென்று ; 
மென்றோள் மகளிர் - மெல்லிய தோளையுடைய மகளிர் ;. 

; மன்றம் 
பேணார் - மன்றத்தை நாடிச் செல்லாது ; புண் உவந்து - தம் 
கணவன் போரிற் பெரிதும் விழுப்புண்ணைக் காணவிரும்பி ; ....... 
......உளையணிப் புரவி வாழ்கென - தலையாட்டமாகிய அணி 
யணிந்த குதிரை வாழவ தாக என்று வாழ்த்தி ; சொல் நிழ 
லின்மையின் - புகழமைந்த புகலிடம் பிறி தில்லாமையால் ; 
கின்னிழல் சேர - நின்னுடைய சிறந்த தாணிழலாகிய கலைச் 
சேர்வாராக ; நுண்பூண் மார்பின் புன்றலைச் சிறாஅர் - நுண்ணிய 
பூணணிந்த மார்பினையும் புல்லிய தலையினையுமுடைய சிறுவர்கள் ; 
அம்பு அழிபொழுதில் - தாம் தொடுத்து விளையாடிய அம்பு 
இல்லையாகும்போது ; தமர் முகம் காணார் - தமக்கு அவற்றைச் 
செய்து தரும் தந்தை தனனையரைக் காணாராய் ;..... 
வாளில் தாக்கான் - வாளால் எறியானாய் ; வேந்து புறங் 
கொடுத்த வீய்ந்துகு பறந்தலை - வேந்தர்கள் புறந்தந் தோடிய 
தனால் அழிந்து கெட்ட போர்க்களத்தில் ; மாடமயங்கெரி மண்டி 
பெருமாடங்களைப் பற்றியெரிக்கும் தீப்போல நெருங்கி ; உரும் 
எறிமலையின் - இடியேற்றால் தாக்குண்டு வீழும மலைபோல ; 
கோடிறுபு நிலஞ் சேர - கோடொடிந்து நிலத்தே வீழுமாறு 
கொன்று ; சென்றோன் மன்ற - வெற்றியொடு சென்றான் தெளி 


மூலமும் உரையும் 


ங . 


சென்று ; 


என்று 


வாக ; கொலைவன் - கொலையைச் செய்யும் தலைவன் ; சென்றெறி 
வெம்புண் அறிநர் கண்டு கண் அலைப்ப - அவன்மேற் சென்று 
அவனை யெறியுங்கால் உண்டாகும் வெவ்விய புண்ணைக்கண்டு 
பஞ்சியிட்டாற்றுவோரும் தம் கண்களால் அப் புண்ணைக் காண 
ஆற்றாராய்க் கண்கலுழந்து வருந்த ; வஞ்சிமுற்றம் வயக்களனாக - 
வஞ்சிமாநகரின் முற்றம் வெற்றிபொருந்திய போர்க்களமாய் 
மாற ; அஞ்சா மறவர் ஆட்போர்பு அழித்து - அஞ்சாத இயல் 
பினரான வீரர்களின் பிணப்போரை யழித்து ; குடபுலத்து 
அதரி கொண்டனை 

குடநாட்டின்கண் கடாவிட்டாய் ; நின் 
பணை தயங்கு வியன்களம் பொலிக - நின்னுடைய முரசு முழங் 
கும் அகன்ற போர்க்களம் விளங்குக ; விளங்கு திணை வேந்தர் 
களந்தொ றுரூ சென்று - விளக்கமுடைய உயர்குல வேந்த 
ருடைய போர்க்களந்தோ றுனா 

பொலிக 
ஏத்தி - விளங்குக என்று பாராட்டிப் பரவி ; புகர்முக முகவை 
கொண்டனர் என்ப பெரியோர் - புள்ளி பொருந்திய முகத்தை 
யுடைய யானையாகிய பரிசிலைப் பெற்றனர் என்று சொல்லுவர் 
பெரியோர் ; யானும்- ; அங்கண் மாக்கிணை அதிர வொற்றி - 
அழகிய கண்ணையுடைய தடாரிப்பறை யதிரும்படி யறைந்து ; 
முற்றிலெனாயினும் - இசையறிவு நிரம்பப் பெற்றிலேனாயினும ; 
காதலின ஏத்தி - அன்புடன் பரவி ; நின்னோரன்னோர் இவண் 
பிறர் இன்மையின் - நின்னையொப்பவர் இவ்வுலகிற் பிறர் இல் 
லாமையால் ; பெரும - பெருமானே ; 

மன்னெயில் முகவைக்கு 
வேந்திசின் - பகைமன்னருடைய எயிலிடத்துக் கொண்ட 
பொருள்களைப் பரிசிலாகப் பெறுதற்பொருட்டு வந்தேன் ; 
பகைவர் புகழந்த ஆண்மை - பகைவரும் புகழ்ந்து பாராட்டும் 
ஆண்மையும் ; நகைவர்க்குத் தாவின்று உதவும் பண்பின் - 
நண்பர்கட்குக் குறைவில்லாவாறு உதவும் நற்பண்பும் உடைய 
னாய் ; பேயொடு கண நரி திரிதரும் ஆங்கண் - பேய்க்கூட்டமும் 
நரிக்கூட்டமும் ஊனுண்டு திரியும் அவ்விடத்தே ; நிணன் 
அருந்து செஞ்செவி எருவை குழி இ -ஊன் தின்று சிவந்த 
செவியையுடைய கழுகுகள் கூடி ; அஞ்சுவரு கிடக்கைய களம் 
கிழவோய் - கண்டார்க்கு அச்சம் பயக்கும் இடமாகிய போர்க் 
களத்தை உரிமையாகக் கொண்டவனே ; எ 

காங்கு புறம்பெற்ற வேந்தே , வஞ்சி முற்றம் வயக்களனாக , குட 
புலத்து அதரி கொண்டனை ; பெரும , கொண்டனரென்ப பெரியோர் ; 
யானும் முற்றிலெனாயினும் ஒற்றி , ஏத்தி , இன்மையின் முகவைக்கு 
வந்திசின் , பெரும , ஆண்மையும் பண்பும் கொண்டு களம் கிழமை பெற் 
றோய் எனக் கூட்டி வினை முடிவு செய்க . மழை உருவகம் செய்யப்படு 
தலின் , முழக்கெனப் பொதுப்படக் கூறினார் . தேர்மா சிதைந்து 
துகள் பட்டுச் சிதறிப் பரந்து விழுமாறு தோன்ற , " தேர்மா வழிதுளி 
தலைஇ என்றார் . தேர்மா வழி துளி தலைஇ என்றதற்குத் தேரிற்பூட்டிய 


D. 


கூகாசி 


புறநானூறு 


வந்து ..... 


குதிரைகளின் வாயில் வழியும் நுரையினது துளி , பிசிராகத் துளிக்கும் 
மழைக்கு உவமமாயிற் றென்றுமாம் . பிளவுண்டது பிட்டை ; பிளக்கப் 
பட்டுண்டாகியபுண் பிட்டையூறெனப்பட்டது . ஆடுதல் , போராடுதல் , 

மகளிர் தம் கணவன் போர்க்களத்தினின்றும் திரும்பி வாராமை 
யின் தாம் மன்றம் சென்று எரிவளர்த்து உடனுயிர் போக்க நினையாது 
போர்க்களம் சென்று அவர் பெற்ற புண்ணைக் காண்டற்குப் புறம் போந் 
ரென்பார் , “ நல்லில் புலம்பக் கடைகழிந்து மன்றம் பேணார் புண்ணு 

என்றார் . புரவி வாழ்க எனச் சொல்லி வாழ்த்திப் பரவு 
தற்கு உரிய தம் வேந்தனின்மையின் நின்னை வேந்தனாகக் கொண்டு 
நின் தாணிழலை யடைந்தனரென்பான் , “ சொன்னிழலின்மையின் நின் 
னிழல் சேர என்றான் . வேட்டுவச்சிறார்கள் தந்தையும் தன்னையரும் 
செய்துதரும் வில்லும் அம்புங் கொண்டு விற்பயிற்சி செய்தலும் செய் 
யுங்கால் கையம்பு தொலைந்தவழி வேறே அம்பு செய்து தருமாறு 
தந்தை தன்னையரை நோக்குதலும் செய்வராதலின் “ அம்பழி பொழு 
தில் தமர் முகம் காணா" என்றார் . ஆளைக் கொல்லற்கு வேண்டும் 
வாளைக்கொண்டு யானையை யெறிதல் கூடாமையின் “ வாளிற் றாக்கா " 
னன்றார் . தன் தலைவனான வேந்தன் புறங்கொடுத் தோடியதனால் 
சினந்தணியாது செல்லும் களிற்றுக்குத் தீயையுவமித்து , " மாடமயங் 
கெரி யென்றார் , மாடங்களில் மண்டி யெரியுந்தீ தன்னைப் பிறர் அணு 
காதவாறு வெம்மை செய்து திரிந்து எதிர்ப்பட்ட எல்லாவற்றையும் 
எரித்தழித்தல் போலக் களிறும் பகைவர் படைத்திரள் நடுவுட்புகுந்து 
தீது செய்து திரிந்தமை பெற்றாம் . எரியின் என ஒப்புப் பொருட்டாய 
இன்னுருபு தொக்கது . களிற்றின் வெஞ்சினங் கண்டு பொறாத பகை 
வரது தானைத்தலைவனொருவன் அதனை வேலெறிந்து வீழ்த்தி விட்டு 
மேல்வந்த சோழன் தானையை எதிர்ந்து சென்று நேர்ந்தாரனைவரையும் 
உயிர்குடித்துத் திரிந்தா னென்பான் , இரு நிலஞ்சேரச்சென்றோன் 
மன்ற கொலைவன் என்றான் . அவ்வாறு வெற்றியொடு வீறுற்று வந்த 
தலைவனை முன் சென்று தாக்கி வெம்புண்ணுறுவித்தனை யென்பார் , 
வெம்புண்ணறிநர் கண்டு கண்ணலைப்ப என்றார் . உயிரைப் போக் 
காது வெம்புண் தந்து வீழ்த்தியது அவன் தன் வலியின் சிறுமையும் 
சோழன் வலியின் பெருமையும் தெரிந்துணர்ந் தொடுங்குவனென்றற்கு . 
குறுநில மன்னரினும் முடி மன்னர் உயர்ந்தமை விளங்க , " விளங்கு திணை 
வேந்த ரென்றார் . எம்மிற் பெரியோர் செய்ததனையே யானும் செய் . 
தேன் என்பான் , மன்னெயின் முகவைக்கு வந்திசின் என்றும் , பெரி 
யோர் போல அத்துணைப் பெருமை யுடையேனல்லே னென்பான் , 
" முற்றிலெனாயினும் " என்றும் கூறினான் . பகைவர் என்புழிச் சிறப் 
பும்மை தொக்கது . பகைவர் புகழ்ந்த ஆண்மை , நண்ணாரு முட்கு 
மென் பீடு ( குறள் . க 0 அ அ ) என்றாற் போல வந்தது . உடுக்கை இழந் 
தார்க்குக் கை சென்று தவுதல் போல நண்பரது இடுக்கண் களைவது 
பண்பாதல் பற்றி நகைவர்க்குத் தாமின்று தவும் பண்பின் என்றார் . 
போர் நிகழுமிடங்களிலெல்லாம் வென்று களங்கொள்வதைத் தவறாதே 
செய்து வந்தமை தோன்ற , களங்கிழவோய் என்றார் . ஆர்ந்தென்பது 
அருந்தென வந்தது . 

விளக்கம் : குளமுற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவன் கொங்குபுறம் 
பெற்ற செய்தியும், வஞ்சிமுற்றம் வயக்களனாக வென்ற செய்தியும் இப் 
பாட்டின் கட் சிறந்தெடுத்துக் கூறப்படுகின்றன . 

கொங்கு நாட்டிற்கு மேற்கின்கண்ண தாய் மேலைக் கடற்கரையை 
படுத்திருக்கும் வஞ்சிநகர் முற்றத்தே போருடற்றி மேம்படுதலின் , “ சூட 


அருட் 


மூலமும் உரையும் 


ப 


புலத்ததரி கொண்டனை யென்றார் . குடபுலமென்றும் வஞ்சி யென் 
றும் கூறியதனால் , ஈண்டுக் கூறப்படும் வஞ்சி , கருவூரான வஞ்சி நகர் 
அன்றென்பதாம் . குடபுலத்து வஞ்சிநகர் , இடைக்காலத்தே அஞ்சைக் 
களமென மருவி (S. I. } . Vol . V. No. 789 ) இப்போது திருவஞ்சிக்கள 
மென வழங்குகின்றது . சேரமான் கருவூ ரேறிய ஒள்வாட் கோப் 
ஆர்க்கு வஞ்சியென்ற பெயரும் , அமராவதி யாற்றுக்கு ஆன்பொருநை 
யென்ற பெயரும் , அதற்கு வடகிழக்கில் காவிரியின் வடகரையிலுள்ள 
மூதூர்க்கு முசிறி யென்ற பெயரும் உண்டாயின . அதனை இவ்வுரை 
காரர் எழுதிய பண்டையாளை சேரமன்னர்கள் என்ற நூலிற் 
காண்க . கருவூர்க்கு உண்டான வஞ்சி யென்னும் பெயர் இப்போது 
வழக்கு வீழ்ந்தொழிந்தது . இடைக்காலத்தும் கருவூர் வஞ்சிநகரமென 
வழங்கினமை வீரசோழ மண்டலத்து வெங்கால நாட்டுக் கருவூரான 
வஞ்சிமாநகர் ( A.R. NO . 335 of 127-28 ) என்பதனாலறியப்படும் . 
தாராபுரமும் கொங்கு வஞ்சி ( A. R. No , 146 of 1920 ) எனப்படுவது 
கருஓரேறிய ஒள்வாட்கோப்பெருஞ் சேரலுக்கு முன்னொரு காலத்தில் 
உண்டாகியது . இவ்வளவனால் எறியப்பட்ட கருவூர் மேலைக்கடற்கரை 
யில் வஞ்சிநகர்க்கண்மையி லுள்ள கருவூர் . முரசம் இடியென முழங்க , 
களிறுகள் மேகக்கூட்டம்போல் அடர்ந்து செல்ல , குதிரைகள் மழைத் 
தாரைபோலப் பாய்ந்தோட , வில்வீரர் எறிந்த அம்புகள் காற்றுப்போற் 
சென்று மோதக் கொங்கு நாட்டவர் எதிரூன்றி நிற்க ஆற்றாது புறந் 
தந்தோடினர் . கொங்கு புறம் பெற்ற கொற்ற வேந்தே " என்பதற் 
கும் , வேந்து புறங்கொடுத்த வீய்ந்துகு பறந்தலை என்பதற்கும் இடை 
யிற் கிடந்த அடிகள் பல சிதைந் தொழிந்தமையின் , அவற்றாற் குறிக் 
கப்படும் பொருள் தெளிய விளங்கவில்லை . அச்சமுற்ற மயில் முன்னும் 
பின்னும் மேலும் கீழுமாக மிக விரைந்து நடந்தும் பறந்தும் அலமரு 

து இயல்பு . அதுபோலப் போர்க்குச் சென்ற கணவன் வாராமையால் 
மனையோள் மனவமைதி பெறாது இல்லின்கண் அல மருகின்றாள் என் 
பது உவமத்தாற் பெறப்படுகிறது . சுடுகாட்டில் பிணங்களைச் சுடுதற் 
கமைந்த இடம் மன்றம் எனப்படுவதும் , அங்கே எரிவளர்த்துக் கண 
வனை யிழந்த மகளிர் அதன்கண் வீழ்ந்து உ.யிர் கொடுப்பதும் வழக்கா 
யினும் , இம்மகளிர் அவற்றை உடனே செய்யக் கருதாது போர்க்களம் 
சென்று கணவன் பெற்ற புண்ணின் திறங்காண்டற்குக் களத்திற்கு 
விரைந்தேகுகின்றன ரென்பது தோன்ற , மயில் இயன்று மறலியாங்கு 
நல்லில் புலம்பக் கடைகழிந்து மன்றம் பேணார் புண்ணுவந்து படுகளம் 
நோக்கிச் சென்றனர் , என்று கூறுகின்றார் . இனி மன்றம் என்பதற்குப் 
பலரும் கூடுமிடம் எனக் கொண்டு , அங்கே சென்று அவர் கூறுவன 
கேட்டுத் தெரிந்து கொள்ள விரும்பாது களத்துக்குச் சென்றனர்எனக் 
கொள்ளினும் அமையும் . இதனால் , போரிற்பட்ட கணவன் புறப்புண் 
பட்டு வீழ்ந்தானெனப் பழிப்புரை வந்தது போலும் எனக் கருதலாம் ; 
அடிகள் சிதைந்தமையின் உண்மை விளங்கிற்றன்று . புண் திறம் காணச் 
சென்ற மன யோள் கணவன் போர் செய்த திறம் வாளிற் றாக்கான் 
வேலிற் றாக்கிக் களிறு கோடி.றுபு நிலஞ்சேரக் கொன்று வீழ்த்தி 
வெற்றியொடு சென்றோன் மன்ற கொலை வன் உற்ற வெம்புண் அறிநர் 
கண்டு கண்ணலைத்து வருந்தினரெனக் கூறப்படுகிறது போலும் . இரு 
நிலஞ் சேரக் கொன்றோன் மன்ற என்றும் பாடம் . 


- பட 


கூசாசா 


புறநானூறு 


ங எச . ஆய் அண்டிரன் 


வேள் ஆய் அண்டிரன் தன்னுடைய பொதியின் மலைக்கடியிலுள்ள 
ஆய்க்குடியிலிருக்கையில் உறையூர் ஏணிச்சேரி 

முடமோசியார் 
அவனை யடைந்து இந்தப் பூவைநிலைப் பாட்டைப் பாடினார் . இதன்கண் 
அண்டி ரனது வண்மையை வியந்து ஞாயிற்றை நோக்கி , ஞாயிறே, 
விசும்பின்கண் வறிதே விளங்குகின்ற நீ அண்டிரன்போலக் கைவண்மை 
யுடையையோ , கூறுக என்று கேட்கின்றார் . மேலும் , அண்டிர 
னுடைய கைவண்மையை விளக்கலுற்று , விடியற்காலத்தே கிணைப் 
பறையைக்கொட்டி அண்டிரனது குறிஞ்சிமரங்கள் நிறைந்த மலைப் 
பக்கத்தைப் பாடுவராயின் , உறக்கத்திற் றீர்ந்த மான்கலைகள் அவர் 
தம் இசையைச் செவிசாய்த்துக் கேட்கும் ; மலைவாணர் , இப் பொருநர் 
கட்கு நல்ல விருந்தைச் செய்து , புலித்தோலைப் பரப்பி அதன் மேல் 
மான்கறியும் சந்தனக்கட்டையும் யானைக்கோடுமாகிய மூன்றையும் 
குவையாகப் பெய்து நல்குவர் என அவனது நாட்டவர் விருந்தோம்புங் 
கூறுபாட்டில் வைத்துக் கூறியுள்ளார் . 


கான மேய்ந்து வியன்புலத் தல்கும் 
புல்வா யிாலை நெற்றி யன்ன 
பொலமிலங்கு சென்னிய பாறுமயி ரவியத் 
தண்பனி யுறைக்கும் புலரா ஞாங்கர் 
மன்றப் பலவின் மாலரைப் பொருந்தியென் 
தெண்கண் மாக்கிணை தெளிர்ப்ப வொற்றி 
இருங்கலை யோர்ப்ப விசை இக் காண்வரக் 
கருங்கோற் குறிஞ்சி யடுக்கம் பாடப் 
புலிப்பற் றாலிப் புன் றலைச் சிறஅர் 
மான்கண் மகளிர்க் கான்றோ ரகன்றுறைச் 
சிலைப்பாற்பட்ட முளவுமான் கொழுங்குறை 
விடர்முகை யடுக்கத்துச் சினை முதிர் சாந்தம் 
புகர்முக வேழத்து மருப்பொடு மூன்றும் 

இருங்கேழ் வயப்புலி வரியதட் குவை இ 
கடு விருந்திறை நல்கு நாட னெங்கோன் 

கழறொடி யாஅ யண்டிரன் போல 
வண்மையு முடையையோ ஞாயிறு 
கொன்விளங் குதியால் விசும்பினானே . 
திணை : பாடாண்டிணை ; துறை : பூவைநிலை . ஆய் அண்டிரனை உறையூர் 
ரணிச்சேரி முடமோசியார் பாடியது . 

உரை : கானம் மேய்ந்து வியன்புலத்தல்கும் - காட்டின் 
கண் மேய்ந்துவிட்டு அகன்ற கொல்லைக்கண் தங்கும் ; புல்வாய் 
இரலை நெற்றியன்ன - புல்வாயென்னும் மானினது ஆணின் 
நெற்றிமயிர் போல ; பொலம் இலங்கு சென்னிய - பொற்றாமரை 


மூலமும் உரையும் 


கூராஎ 


என் 


விளங்கும் சென்னியிலுள்ள ; பாறுமயிர் அவிய - சிதறிக்கிடக் 
கும் தலைமயிர் அடங்கிப் படியுமாறு ; தண்பனி யுறைக்கும் 
புலரா ஞாங்கர் - தண்ணிய பனி துளிக்கும் நன்கு புலராத 
விடியற் காலத்தில் ; மன்றப் பலவின் மாலரைப் பொருந்தி - 
மன்றத்தில் நிற்கும் பலாமரத்தின் பெரிய அடியில் இருந்து ; 
தண்கண் 

மாக்கிணை தெளிர்ப்ப ஒற்றி - என்னுடைய 
தெளிந்த கண்ணையுடைய பெரிய கிணைப்பறை நன்கு ஒலிக்கு 
மாறு கொட்டி ; இருங்கலை ஓர்ப்ப இசைஇ - பெரிய கலை 
மானினம் செவிசாய்த்துக் கேட்குமாறு இசைத்து ; காண்வர - 
அழகுண்டாக ; கருங்கோற் 

கருங்கோற் குறிஞ்சியடுக்கம் பாட பெரிய 
தண்டினையுடைய குறிஞ்சிமரன் 

செறிந்த மலைப்பக்கத்தைப் 
பாடவே ; புலிப்பற்றாலிப் புன்றலைச் சிறாஅர் - புலிப்பல் கோத்த 
கழுத்தணி யணிந்த புல்லிய தலையையுடைய குறச் சிறுவர்களைப் 
பயந்த ; மான்கண் மகளிர்க்கு ஆன்றோர் 

மான்போலும் 
கண்ணையுடைய மகளிர்க்கமைந்த கணவன்மார் ; அகன்றுறைச் 
சிலைப்பாற்பட்ட முளவுமான் கொழுங்குறை - அகன்ற நீர்த் 
துறைக்கண் தம் வில்லால் வீழ்த்தப்பட்ட முள்ளம்பன்றியின் 
கொழுவிய ஆனும் , விடர்முகையடுக்கத்துச் சினைமுதிர் சாந்தம் - 
மலைப்பிளவுகளையும் குகைகளையுமுடைய மலைப்பக்கத்தே கிளை 
தழைத்து நிறகும் சந்தனக்கட்டையும் ; புகர்முக வேழத்து மருட் 
பொடும் மூன்றும் 

புள்ளி 

பொருந்திய முகத்தையுடைய 
யானைக்கொம்புமாகிய மூன்றையும் ; இருங்கேழ வயப்புலி 
வரிய தள் சவைஇ - மிக்க நிறம் பொருந்திய வலிய புலியி 
னுடைய வரியமைந்த தோலின்மேற் குவித்து ; விருந்து இறை 
நல்கும் நாடன் - விருந்தினர்க்குக் கொடுக்கும் நாட்டையுடைய 
னாகிய ; எங்கோன் - எங்கள் தலைவனான ; கழல் தொடி ஆஅய் 
அண்டிரன் போல - கழலவிடப்பட்ட தொடியணிந்த ஆஅய் 
அண்டிரனைப்போல ; ஞாயிறு - ஞாயிறே ; வண்மையும் 
யையோ -வள்ளன்மையு முடையையோ ; விசும்பின் கொன் விளங் 

வானத்தின்கண் வறிதே ஒளிதிகழகின்றா யாகலின் ; 
று . 

செல்வர் தந்த பொற்றாமரை கிடந்து விளங்குந் தலையைப் பொல 
மிலங்கு சென்னி யென்றார் . நன்கு புலராப் போதிற் பெய்யும் பனி , 
பாறிய தலைமயிரைப் படிவிக்குஞ் செயலை , " பனி பழுனிய பல்யாமத் 
துப் பாறு தலைமயிர் நனைய ( புறம் . .... எஎ ) என்று பிறரும் கூறுதல் 
காண்க . உறக்கத்திற் சிதறிப் பரந்த தலைமயிர் , ஈண்டு பாறுமயிர் 
எனப்பட்டது . கருங்கோல் , பருத்த கொம்பு . சிறாரையுடைய மகளிரும் 
அவர்க்கமைந்த கணவன்மாரும் விருந்திறை நல்கும் நாடன் என 
இயைக்க . சிறுவர்க்குப் புலிப்பற் கோத்த தாலி யணிதலை , " புலிப் 
பற்றாலிப் புதல்வர் ( குறுந் . கசு ) என்பதனா லுமறியலாம் . அகன்றுறை , 
அகன்ற நீர்த்துறை . நீர்த்துறைக்கண்ணிருந்தே முள்ளம்பன்றியை 
வேட்டஞ் செய்தல் வேட்டுவர் மரபு . முளவுமான் , முள்ளையுடைய மாவா 


உடை 


கூசு அ 


புறநானூறு 


காவல 


கிய பன்றி , ஆய் அண்டிரன் வள்ளன்மையால் இசைகொண்டு விளங்கு 
தல்போல விளக்கமுறாது வறிதே திகழ்கின்றாயென்பார் , கொன் 
விளங்குதியால் என்றார் , பனியுறைக்கும் ஞாங்கர் , பொருத்தி ,, 
தெளிர்ப்ப ஒற்றி , பாட , ஆன்றோர் , கொழுங்குறையும், சாந்தமும் 
மருப்பு மென்ற மூன்றும் , குவைஇ , விருந்திறை நல்கும் நாடன் , எங் 
கோன் அண்டிரன் போல , விளங்குதி யாகலின் , வண்மையுமுடை 
யையோ கூறுக எனக் கூட்டி வினை முடிவு செய்க . விருந்து இறைநல் 
கும் என்பதற்குப் புதிய புதிய வாக வழங்கும் என வுரைப்பினுமமையும் . 
விளக்கம் : பூவை நிலையாவது . கறவை 

னிறனொடு 
பொரீஇ , புறவலர் பூவைப்பூப் புகழ்ந்தன்று ( பு . வெ . மா.க : ஈ ) என 
வரும் . ஆசிரியர் தொல்காப்பியரும் , இதனை , மாயோன் மேய மன் 
பெருஞ் சிறப்பின் , தாவா விழுப்புகழ்ப் பூவைநிலை ( தொல் . புறத் . டூ ) 
என்று கூறுவர் . பூவைநிலை யென்பதற்குப் புறப்பொருள் வெண்பா 
மாலைகாரர் கூறுவது பொருந்தாதென்பது நச்சினார்க்கினியர் கருத்து . 
இப்பொருந்தாமையை இளம்பூரணர்க்கு முன்னிருந்த உரைகாரரும் 
கண்டுள்ளனர் ; அவரெல்லாம் , " மாயோன் முதலாகிய தேவர்களோடு 
உவமித்தலே பூவைநிலை யென்ப என்று கூறி , “ அங்ஙனமாயின் , ஒன் 
றின முடித்தல் தன்னின முடித்தல் என்பது பற்றி வேறு கடவுளரை 
நோக்கி உவமித்து வருபவையெல்லாம் பூவைநிலையாகக் கொள்க 
என்பர் இளம்பூரணர் . அதனால் ஞாயிற்றோடு உவமித்துவரும் இப் 
பாட்டு பூவை நிலை யெனப்படுவதாயிற்று . ஆய் அண்டிரனைப்போல் ஒளி 
யுடையை யாயினும் , அவனைப்போல வண்மையுடையையோ என்றது , 
ஞாயிற்றோடு உறழ்ந்து நின்றது ; உறழ்வும் பொரூஉ வகையே யெனக் 
கொள்க . இப்பாட்டு , கடந்தடுதானைச் சேரலாதனை யாங்கன மொத் 
தியோ வீங்கு செலன் மண்டிலம்... அகலிரு விசும்பினானும் பகல் விளங் 
குதியாற் பல்கதிர் விரித்தே ” ( புறம். அ ) என்பதனோடு ஒப்புநோக்கத் 
தக்கது . அப்பாட்டையும் “ பூவைநிலையுமாம் எனக் குறித்திருப்பது 
காண்க . டைக்காலக் கல்வெட்டுக்கள் சில முடமோசி நாரணக் கிரம 
வித்தன் என்று கூறுவதை நோக்கின் முடமோசி என்பது குடிப் 
பெயர் போலும் என நினைப்பிக்கின்றது . 


கூ எரு. ஆய் அண்டிரன் 
ஆய் அண்டிரனை ஒருகால் ஏணிச்சேரி முடமோசியார் இனிய 
பாட்டொன்றைப் பாடி மகிழ்வித்தாராக , அவன் அவர்க்குப் பெரும் 
பொருளைப் பரிசில் நல்கினான் . அது கொண்டு அவர் அவனை வாழ்த்து 
வாராய் , இப்பாட்டால் , ஆயே , பெருமழைக் கூட்டம் கடற்குச் சென் 
றாற்போல யான் என் சுற்றத்தாருட்னே நின்பால் வந்தேன் ; நீ புலவர் 
கட்குப் புகலிடமாய் இந்நிலவுகில் நெடிது வாழ்க ; நீ இல்லாதவழி 
இவ்வுலகம் வறுமையுறும் ; அந்நாளில் இவ்வுலகிற் புலவர் இல்லாது 
ஒழிவாராக ; ஒருகால் உளராயின் அப் பீடின்றிப் பெருகிய பாடிலாச் 
செல்வரை என்றும் எம்மினத்தவர் பாடாதொழிவாராக என்று எடுத் 
தோதியுள்ளார் . 

அலங்குகதிர் சுமந்த கலங்கற் சூழி 
நிலை தளர்வு தொலைந்த வொலாதநிலைப் பல்காற் 
பொதியி லொருசிறைப் பள்ளி யாக 
முழா அரைப் போந்தை யரவாய் மாமடல் 


மூலமும் உரையும் 


நாரும் போழுங் கிணையொடு சுருக்கி 
ஏரின் வாழ்நர் குடிமுறை புகாஅ 
ஊழிரந் துண்ணு முயவல் வாழ்க்கைப் 
புரவெதிர்ந்து கொள்ளுஞ் சான்றோர் யாரெனப் 
பிரசந் தூங்கு மறாஅ யாணர் 
வரையணி படப்பை நன்னாட்டுப் பொருந 
பொய்யா வீகைக் கழறொடி யா அய் 
யாவரு மின்மையிற் கிணைப்பத் தவாது 
பெருமழை கடற்பரந் தா அங் கியானும் 
ஒருநின் னுள்ளி வந்தனெ னதனாற் 
புலவர் புக்கி லாகி நிலவரை 
நிலீ இய ரத்தை நீயே யொன்றே 
நின்னின்று வறுவி தாகிய வுலகத்து 
நிலவன் மாரோ புலவர் * துன்னிப் 
பெரிய வோதினுஞ் சிறிய வுணராப் 
பீடின்று பெருகிய திருவிற் 
பாடின் மன்னரைப் பாடன்மா ரெமரே . 
தினை : பாடாண்டிணை . துறை : வாழ்த்தியல் . அவனை யவர் பாடியது . 

அலங்குகதிர் சுமந்த கலங்கற் சூழி - அசைகின்ற 
கதிர்கள் நிரம்பிக் கலங்கிக் கிடக்கும் நீர்நிலைபோல ; நிலை தளர்வு 
தொலைந்த ஓங்கு நிலைப் பல்காற் பொதியில் ஒருசிறை பள்ளி 
நிலை . 

தளர்ந்து பாழ்பட்ட வெடித்துச் சீரழிந்த தரையை 
யும் பல கால்களையுமுடைய மன்றத்தின் ஒரு பக்கத்தைப் 
படுக்கையிடமாகக் கொண்டு ; முழா அரைப் போந்தை யாவாய் 
மாமடல் நாரும்போழும் - முழவின் வாய்போன்ற அடியினை 
யுடைய பனையின் அரம்போலும் கருக்குப் பொருந்திய பெரிய 
மடலினின்று மெடுத்த நாரையும் பனங்குருத்தையும் ; கிணை 
யொடு சுருக்கி - கிணையொடு சேர்த்துக் கட்டி ; ஏரின் வாழ்நர் 
குடி - ஏரால் உழுதுண்டு வாழ்வோர் மனையின்கட் சென்று ; ஊழ் 
முறை புகாஅ இரந்துண்ணும் உயவல் வாழ்க்கை - முறையே அவர் 
நல்கும் உணவை இரந்துண்ணும் வருத்தம் பொருந்திய வாழவை 
யுடைய எம்மை ; புரவு எதிர்ந்து கொள்ளும் சான்றோர் யார் 
என - பாதுகாத்தலை மேற்கொள்ளும் சான்றோர் யாவருளர் 
என்று நினைந்து ; பிரசம் தூங்கும் அறாஅ யாணர் - தேன் கூடுகள் 
தொங்குகின்ற 

புது வருவாயையுடைய ; வரையணி 
இரவலர் என்றும் பாடவேறுபாடுண்டு . 
புறம் . - 1-24 


உரை : 


யாக 


நீங்காத 


GO 


புறநானூறு 


மாய் ; 


-- 


படப்பை - மலைசார்ந்த தோட்டங்களை யுடைய ; நன்னாட்டுப் 
பொருந - நல்ல நாட்டையுடைய பொருநனே ; பொய்யா ஈகைக் 
கழல்தொடி ஆஅய் - பொய்யாத வள்ளன்மையும் கழல விடப் 
பட்ட தொடியுமுடைய ஆயே ; கிணைப்ப யாவரும் இனமையின் - 
கிணையைக்கொட்டிப் பரவுதற்கேற்ப எம்மைப் புரப்போர் பிறர் 
இல்லாமையால் ; தவாது - நின்றாங்கு நின்றுகெடாமல் . பெரு 
மழை கடல் பரந்தாங்கு - பெரிய மழை முகில்கள் நீர் கோடற் 
பொருட்டுக் கடற்குச் சென்றாற்போல ; யானும் ஒருநின் உள்ளி 
வந் தனென் - யானும் ஒப்பற்ற நின்னை நினைந்து வருவேனாயி 
னேன் ; அதனால்- ; புலவர் புக்கிலாகி - புலவர்கட்குப் புகலிட 

நிலவரை நிலீ இய - நீ இவ்வுலகில் நிலைபெற்று 
வாழ்வாயாக ; ஒன்று - ஒன்றாக ; நின்னின்று வறுவிதாகிய 
வுலகத்து - நீ இல்லாமையால் வறிதாகும் இவ்வுலகின்கண் ; 
புலவர் நிலவன்மார் - புரப்பாரை நோக்கி வாழும் புலவா இலரா 
யொழிவாராக ; துன்னிப் பெரிய வோதினும் சிறிய உணரா 
நெருங்கிச் சென்று பல சொற்களால் எடுத்துரைத்தாலும் 
சிறிதளவு தானும் உணரும் உணர்ச்சியில்லாத ; பீடின்று 
பெருகிய திருவின் பாடில மன்னரை - சிறப்பின்றி மிக்குள்ள 
செலவத்தையுடைய பெருமையில்லாத வேந்தர்களை ; எமர் 
பாடன்மார் - எம் மினத்தவர் பாடாதொழிவாராக ; எ 

காற்றால் அலைப்புண்டு புலர்ந்து நீங்கிப் பறந்து வரும் கதிர்கள் 
வீழ்ந்து கலங்கிய சேற்றுநீரிற் படிந்து கிடக்கும் நீர்நிலை , “ அலங்கு கதிர் 
சுமந்த கலங்கற் சூழி யெனப்பட்டது. ஒப்புப்பொருட்டாய இன் னுருபு 
விரித்துக் 

கொள்க . வட்டமாயிருத்தல்பற்றி நீர்நிலையைச் சூழி 
யென்றார் . இச் சூழி போலவே பொதியிலிடமும் தரைவெடித்துக் 
குப்பையும் கூளமும் நிறைந்து குழிந்து பொலிவின்றிக் காணப்படுதலின் 
சூழியை யுவமம் கூறினார் . தரை வெடித்துக் குழிதலால் பொதியிலின் 
கட்டும் கோப்பும் தளர்ந்தமையின் நிலை தளர்வு தொலைந்த என்றும் 
தளர்ந்த விடந்தோறும் பல கால்களை நிறுத்தி வீழாமற் காக்கப்படுமாறு 
தோன்ற ஒல்குநிலைப் பல்காற் பொதியில் என்றும் , உழவர் மனையில் 
இரந்து நின்று அவர் நல்கும் உணவை யிரந்துண்பது வறுமையைப் 
போக்காது துயர் மிகுத்தலின் “ ஏரின் வாழ்நர் குடிமுறைபுகாஅ வூழிரந் 
துண்ணும் உயவல் வாழ்க்கை யென்றும் , போருழந்து மேம்பட்ட சான் 
றோரையே நாடிச் செல்லுமாறு தோன்றப் புரவெதிர்ந்து கொள்ளும் 
சான்றோர் யாரென வந்திசின் என்றும் கூறினார் . புகா 
கிணைத்தல் , கிணைப்பறையைக் கொட்டிப் பாடுதல் . கிணையென்னும் 
பெயரடியாகப் பிறந்த வினை . தவாது பரந்தாங்கு என இயையும் . 
கண்டென ஒரு சொல் வருவிக்கப்பட்டது . மழை கடற்பரந்தாங் 
கென்றதனால் ஆஅய் அண்டிரன் கடல்போலும் செல்வமுடைய னென் 
பது பெற்றாம் . புலவரது புலமை உணவு குறித்து வருந்து மாயின் 
சீரிய இலக்கியங்கள் பிறவாமலும் , மக்கள் அறிவு அவற்றின் வாயிலாக 
நாட்டிற்குப் பயன்படாமலும் கெடுமாகலின் , வறுவிதாகிய வுலகத்து , 
நிலவன் மாரோ புலவர் என்றான் . இரவலரென்பது பாடமாயின் 


உணவு . 


மூலமும் உரையும் 


கனக 


என்பது 


இரவலர் இன்மை காணமாட்டாத புரவலனான ஆய் அண்டிரனுக்குப் 
பின் அத்தகைய புரவுக்கடன் புரியும் சான்றோர் உளராவ தரிதென் 
னுங் கருத்தால் , " நிலவன் மாரோ இரவலர் என்றான் எனக் கொள்க . 
பீடின்று பெருகுந் திருவுடைமையிலே கண்ணுங் கருத்தும் ஒன்றியிருத் 
தலின் , பாடில ராகிய வேந்தர்க்கு அறியுந் திறம் இலதாமென்பார் , 
" பெரிய வோதினும் சிறிய வுணரா என்றார் . அவரைப் பாடியவழிப் 
புலவரது புலமை பாடுபெறா தழியும் என்பார் , " பாடன்மார் எமரே 
என்றார் . இடைக்காலத்தும் இக்காலத்தும் தாயிருக்கப் பேய்க்கு 
வழிபாடு செய்யும் பாடின் மன்னர்களும் தலைவர்களும் உளரான தன் 
பயனாகப் பண்டைநாளைச் செந்தமிழ் மூன்றும் சீரழிந்து போனதை 
வரலாறு வற்புறுத்துதலால் ஏணிச்சேரி முடமோசியார் அன்று 
கூறியது வாய்மையாதல் தெள்ளி தாம் . 
விளக்கம் : வாழ்த்தியல் 

தலைமகனொருவனுடைய 
வென்றியும் குணமும் ஏத்தி வாழ்த்துவதாகும் . “ அடுத்தூர்ந் தேத்திய 
இயன் மொழி வாழத்து ( தொல் . புறத் . 29 ) என்பதனை இளம்பூரணர் 
முதலியோர் இயன் மொழியெனவும் வாழ்த்தெனவும் இயன்மொழி 
வாழ்த்தெனவும் மூவகைப்படும் என்பர் . இம்மூன்றனுள் ஒன்றாகிய 
வாழ்த்து ஈண்டு வாழ்த்தியல் எனப்பட்டது . இப்பாட்டின்கண் 
கிணைப்பொருநன் புரப்போர் பிறர் இன்மை தேர்ந்து ஆய் அண்டிரன் 
பால் அடைந்து அவனை வாழ்த்தும் கருத்தில் இப்பாட்டு அமைந் 
துள்ளது . 

ஆய் அண்டிரன் தென் பாண்டி நாட்டுப் பொதியின் மலையடி 
யில் ஆய்க்குடியிலிருந்து ஆட்சிபுரிந்து வருகையில் புலவர் , கூத்தர் , 
பாணர் , பொருநர் முதலியோர் நலம் தேர்ந்து புரக்கும் நற்குடிச் 
செல்வர் குறைந்தனர் . ஏணிச்சேரி முடமோசியார் அவர் குறிப்பனைத் 
தும் பொருளீட்டு தலிலே ஒன்றியிருந்ததை யுணர்ந்தார் . இந்நிலை 
கி . பி . நான்காம் நூற்றாண்டிலும் இருந்ததென்பதை அக்காலத்தே நம் 
நாட்டிற்கு வந்த சீனச் சான்றோர் எழுதியுள்ள குறிப்புக்கள் எடுத்தோது 
கின்றன . புரப்போர் புறக்கணித்தமையின் பொருநன் ஏர் வாழ்நர் 
குடிகட்குச் சென்று முறையே உணவு இரந்துண்ணும் நிலையடைந்து 
வருந்திய திறத்தை , ஏரின் வாழ்நர் குடிமுறைப் புகாஅ , ஊழிரந் 
துண்ணும் உயவல் வாழ்வு என்று குறித்தார் . சான்றோர் யாரென 
நோக்கினேன் ; நோக்கினேனுக்கு ஒருவரும் காணப்பட்டிலர் என்பார் , 
“ யாவரும் இன்மையின் என்றார் . “ பெருமழை கடற்பரந் தாங்கு நின் 
னுள்ளி வந்தனென் 

கடனீரை முகந்த மழை அதன் 
உவர்ப்பை நீக்கி நன்னீராய் மக்கட்கு உதவுமாறு போல யாமும் 
செல்வர் தரும் பெருவளத்தின் தீமை போக்கி நன்மையை உலகுயிர்கள் 
பெறச் செய்வேம் என்பது . 


என்றது 


ங எசு . ஓய்மான் நல்லியக் கோடன் 
புறத்திணையைப் பாடுதலில் மிகச் சிறந்த நல்லிசைப் புலவராகிய 
எனாகனார் ஒருகால் ஓய்மான் நல்லியக் கோடனைக் காண்டற்கு 
அவனூரில் அவனது நெடுமனையை யடைந்தார் . அக்காலை பகற் 
போது கழிந்ததனால் அந்திமாலை வந்திருந்தது . ஒளிகுறைய மெல்லிய 
இளையிருள் பரந்தது . பாணர் உணவுண்டற் கமைந்திருந்தனர் . அவ்வள 
வில் , வறுமையுற்று மெலிந்து உருமாறியிருந்த நாகனார் நல்லியக்கோட 
னுடைய நெடுமனைக் கண்ணின்ற நெற்கூட்டின் அடியில் நின்றனர் . 
கல்லியக்கோடன் அவரைக் கண்டமாத்திரையே அவரை இன்னாரென 


நடனம் . 


புறநானூறு 


ஆராயாமலே அவர் இடையில் சிதறிப் பீறிக்கிடந்த உடையை மாற்றி 
வேறோ ருடைதந்து மெலிவுகண்டு பொறானாய்ப் பாடிநின்ற அவரது 
கைத் தாளத்தைத் தான் வாங்கிக்கொண்டு கட்டெளிவும் சூட்டிறைச் 
சியுந் தந்து , உண்பித்து , இரவுப்போதாயிற்றே என்று சிறிதும் நினையாது 
அவரைப்பற்றி நிரயத் துன்பத்தைத் தந்து கொண்டிருந்த வறுமை 
நீங்கப் பெருஞ் செல்வத்தை நல்கினான் . அது பெற்றுப்பெருமகிழ்ச்சி 
கொண்ட நன்னாகனார் கிணைப் பொருநன் ஒருவன் கூற்றில்வைத்து இப் 
பாட்டைப் பாடினார் . இதன்கண் பொருநன் நல்லியக்கோடன் தனக்குச் 
செய்த கொடைநலத்தை யெடுத்தோதி , “ அன்று முதல் யான் வரை 
யாது வழங்கும் பெருவள்ளியோராயினும் பிறர் மனை வாய் நின்று இரத் 
தற்கு நினையேனாயினேன் . என் கிணைப்பறையின் சிறு குரல் தானும் 
பிறசெல்வரது நெடுமொழியைப் பாடி இசைக்காதாயிற்று , என் 
குறித்துள்ளான் . 

விசும்பு நீத்த மிறந்த ஞாயிற்றுப் 
பசுங்கதிர் மழுகி சிவந்த வாங் கந்தி 
சிறுகனி யிறந்த பின்றைச் செறிபிணிச் 
சிதாஅர் வள்பினென் றெடாரி தழீ இப் 
பாண ராரு மளவை யான் றன் 
யாணர் நன்மனைக் கூட்டுமுத னின்றனென் 
இமைத்தோர் விழித்த மாத்திரை ஞெரேரெனக் 
குணக்கெழு திங்கள் கனையிரு ளகற்றப் 
பண்டறி வாரா வுருவோ டென்னரைத் 
தொன்றுபடு தளையொடு பருவிழை போகி 
தைந்துகரை பறைந்தவென் னுடையு நோக்கி 
விருந்தின னளிய னிவனெனப் பெருந்தகை 
நின்ற முரற்கை நீக்கி நன்றும் 

அரவு வெகுண் டன்ன தேறலொடு சூத்தருபு 
கடு நிரயத் தன்னவென் வறன்களைத் தன்றே 

இரவி னானே யீத்தோ னெந்தை 
அன்றை ஞான்றினொ டின்றி னூங்கும் 
இரப்பச் சிந்தியே னிரப்படு புணேயின் 
உளத்தி னளக்கு மிளிர்ந்த தகையேன் 
நிறைக்குளப் பதவின் மகிழ்ந்தனெ னாகி 
ஒருநாள் , இரவலர் வரையா வள்ளியோர் கடைத்தலை 
ஞாங்கர் நெடுமொழி பயிற்றித் 

தோன் றல் செல்லாதென் சிறுகிணைக் குரலே , 
திணை : அது . துறை : இயன்மொழி . ஓய்மான் நல்லியக் கோடனைப் புறத்திணை 
நன்கைனர் பாடியது . 


கா 


20 


மூலமும் உரையும் 


நடனக. 


பாணர்கள் 


கரை 


கிழிந்து 


உரை : விசும்பு நீத்தம் இறந்த ஞாயிற்றுப் பசுங்கதிர் 
மழுகிய - விசும்பின் கண்ணதாகிய நீத்தத்தைக் கடந்து சென்ற 
ஞாயிற்றினுடைய பசிய கதிர் ஒளி குறைந்த ; சிவந்து வாங்கு 
அந்தி சிறுநனி இறந்த பின்றை - செந்நிறங்கொண்டு மேற்றிசை 
யில் வளைந்து தோன்றும் அந்தி மாலைப் போதின் மிகச் சிறு 
பொழுது கழிந்த பின்னர் ; செறிபிணிச் சிதா அர் வள்பின் என் 
தெடாரி தழி இ - செறியப் பிணிக்கும் துண்டான வார்களாற் 
கட்டப்பட்ட எனது 

தடாரிப்பறையை 

ஒருபால் தழுவிக் 
கொண்டு ; பாணர் ஆரும் அளவை 

உணவு 
உண்ணும் அளவில் ; யான் தன் யாணர் நன்மனைக் கூட்டு முதல் 
நின்றனென் - யான் 

அவனுடைய புதுமையறாத நல்ல பெரு 
மனைக்கண் நின்ற நெற்கரிசையின் அடியில் நின்று பாடினேனாக ; 
இமைத்தோர் விழித்த மாத்திரை - இமைத்த கண் விழிக்குமள 
விலே ; ஞெரேரென - விரைவாக ; குணக்கெழு திங்கள் கனை 
யிருள் அகற்ற -கிழக்கே யெழுந்த மதியம் செறிந்திருந்த இருளை 
நீக்க ; பண்டு அறிவாரா உருவோடு - முன்பிருந்த எனது நிலையை 
யறிய இயலாதவாறு மாறியிருந்த உருவோடு ; என் அரை 
எனது இடையிலேயிருந்த , தொன்றுபடு துளை யொடு பருவிழை 
போகி - பழைமையுற்றுத் துளைகளுடனே பருத்த இழைகள் 
கெட்டு ; நைந்து 

பறைந்த - மெலிந்து கரை 
கிடந்த ; என் உடையும் நோக்கி - எனது உடையையும் பார்த்து ; 
இவன் விருந்தினன் அளியன் என - இவன் புதியன் அளிக்கத் 
தக்கானாவன் என்று சொல்லி ; பெருந்தகை - பெரிய தகைமை 
யினையுடையனாகிய அவன் ; நின்ற முரற்கை நீக்கி - என் கையில் 
நின்ற தாளத்தைத் தான் வாங்கிக்கொண்டு ; 

நன்றும் அரவு 
வெகுண்டன்ன தேறலொடு - பாம்பு சீறினாற்போற் பெரிதும் 
களிப்புற்ற கட்டெளிவுடனே ; சூடு தருபு - சூட்டிறைச்சி தந்து ; 
கிரயத்தன்ன என் வறன் களைந்து - நிரயம்போலத் துன்பம் 
வறுமையைப் போக்கி ; அன்று 

போக்கி ; அன்று இரவினான் 
ஈத்தோன் - அவ்விரவுப்போதிலே வேண்டுவன கொடுத்தான் ; 
எந்தை - என் தலைவன் ; நிரப்படு ணையின் - வறுமையாகிய 
கடலைக் கடக்கும் தெப்பமாக அவன் இருத்தலால் ; அன்றை 
ஞான்றினோடு இன்றினூங்கும் - அந்நாளிலிருந்து இன்றும் இனி 
மேலும் ; இரப்பச் சிந்தியேன் - பிறர்பாற் சென்று இரத்தலை 
நினையேனாயினேன் ; உளத்தின் அளக்கும் மிளிர்ந்த தகையேன் - 
பிறர் உளத்தின்கண் நிகழவனவற்றை உள்ளத்தா லளந்தறியும் 
விளங்குகின்ற புலமை யழகினை யுடையேனாகிய யான் ; நிறைக் 
குளப் புதவின் மகிழ்ந்தனெனாகி - நீர் நிறைந்த குளத்தின் வாய்த் 
தலை போல உண்ணிறைந் துந்தும் மகிழ்ச்சியுடையேனாய் ; ஒரு 
நாள் இரவலர் வரையா வள்ளியோர் கடைத்தலை - ஒருநாளும் 


செய்த 


என் 


- 


கரை 


ஈஎச 


புறநானூறு 


சிறு 


கின் றமை 


தம்பால் வரும் இரவலரை மறுத்தலில்லாத வள்ளன்மையுடை 
யோர் தலைவாயிலிலும் ; ஞாங்கர் நெடுமொழி பயிற்றி - அவர் 
பக்கத்து நெடும்புகழ் விளைக்கும் நலங்களைப் பாராட்டி ஒன்று 
பெறுதற்கு ; தோன்றல் செல்லாது - இசையா தாயிற்று ; என் 
கிணைக்குரல் எனது 

சிறிய தாகிய கிணைப்பறையின் 
ஓசை ; எ 

று . 
நிலமுதல் வளியீறாகவுள்ள நால்வகை மண்டிலங்களையும் கடந்து 
நிற்றலின் விசும்பு நீத்தமெனப்பட்டது ; வளியிடை வழங்கா வழக்கரு 
நீத்தம் " ( புறம் , கூசுரு ) என்று பிறரும் குறித்துரைப்பது காண்க . 

நீத்த 
மென்றதனைக் கடற்காக்கி , விசும்பாகிய கடலை ஞாயிறு நீந்திச்செல்வ 
தாகக் கொண்டு உரைத்தலுமுண்டு . மாலை வெயில் வெம்மை குன்றித் 
தட்பமும் செம்மையும் பெறுதலின் பசுங்கதிர் என்றார் . சுடர் கெழு 
மண்டில மழுக ஞாயிறு , குடகடல் சேரும் படர்கூர் மாலை ( அகம், 
யிருள் பரவும் மருண்மாலைப் போதினைக் காட்டற்கு அந்தி சிறுநனி 
பிறந்த பின்றை என்கின்றார் ; அந்தி மாலையில் ஞாயிற்றின் செங்கதிர் 
நேரே நிலவுலகிற் பாயாமல் , அதனைச் சூழ்ந்துள்ள வளிமண்டிலத்தால் 
வளைந்து ( Refracted ) வீழ்விக்கப்படுதல்பற்றி , " வாங்கந்தி என்றும் 
வளிமண்டிலத்துப் பரவிச் செறிந்திருக்கும் துகளொளியாற் செங்கதிர் 
பசுங்கதிராகிற் றென்பது விளங்கப் பசுங்கதி ரென்றும் வழங்கு 

உணர்ந்துகொள்க . இருள் பரந்த மருண்மாலைப்போதில் 
பாணரும் நுளையரும் சோறுண்பது மரபு ; " மலையின் வாயிற் போதும் 
பாணன் வாயிற் சோறும் என்பது பழமொழி . இப்பழமொழியே நெய் 
தனிலத்தில் , மலையின்வாயிற் போதும் நுளையன்வாயிற் சோறும் 
என வழங்கும் . கூடு , நெற்கூடு ; கரிசையுமாம் . ஞெரேரென . விரைவுக் 
குறிப்பு . பண்டறிவாரா வுரு வென்றது , நன்னாகனார் நல்லியக்கோட 
னால் முன்பே அறியப்பட்டவரென்பது சுட்டி நின்றது . கரைப்பகுதி 
பருவிழையா லமைந்ததாகலின் , " பருவிழை போகி நைந்து கரை 
பறைந்த தென்றார் . பண்டறிவாரா உரு வென் றமையின் தன் விருந் 
தின்னென அவன் கூறியதை வற்புறுத்தி நின்றது . நாட்பட்டுக் களிப்பு 
மிக்குற்ற கள்ளை " அரவு வெகுண்டன்ன தேறல் என்றார் ; பாம்பு 
வெகுண்டன்ன தேறல் (சிறுபாண் . உஙஎ ) எனப் பிறரும் கூறுவர் . 
ஒப்பதும் மிக்கது மில்லாத துன்பநிலையம் நிரயமாகலின் , தனக்குத் 
தானே யொப்பாகிய ( குறள் . கசேக ) வறுமை " நிரயத்தன்ன , வறன் 
இரவி னானே யீத்தோ னென்றார் . " நிரப்படு புணையின் என்றது , 
இரப்பச் சிந்தியாமைக்கு ஏதுவாய் நின்றது . தன்னுள்ளத்தால் பிறர் 
உள்ளத்தின்கண் நிகழ்வன அளந்தறியும் ஒள்ளிய புலமை தன்பால் 
உண்மையினை அடங்கிய வாய்பாட்டாற் கூறுதலின் , உளத்தின் அளக் 
கும் மிளிர்ந்த தகையே என்றார் . மிளிர்ந்த தகை , விளங்குகின்ற 
புலமை யழகு . கரை புரண்டு வழிந்தெழும் மகிழ்ச்சி வெள்ளத்தை 
அறிவால் அடக்கினும் அடங்காது முகத்தின்வழிப் புலப்பட நிற்கும் 
தமது நிலையை , நிறைக்குளப் புதவின் மகிழ்ந்தனெ னாகி யென்றார் . 
இரவலர் வரையா வள்ளியோரிடத்தில் இரவலர் இரத்தல் இனிதாயீ 
னும் ( குறள் . காடுகூ ) அதனையும் யான் செய்ய விழைந்திலேன் என் 
பார் " இரவலர் வரையா வள்ளியோர் கடைத்தலைத் தோன்றல் செல் 
லாது என்சிறு கிணைக்குரல் என்றார் . நெடும்புகழ் குறிக்கும் சொற் 
களை " நெடுமொழி யென்ப . அந்தி இறந்தபின்றை , தழீஇ நின்றென 


. 


மூலமும் உரையும் 


னாக , திங்கள் இருளகற்ற , உருவோடு உடையும் நோக்கி , நீக்கி களைந்து , 
பெருந்தகை , ஈத்தோன் ; தகையேன் , மகிழ்ந்தனெனாகி , புணையின் சிந்தி 
யேன் ; சிறுகிணைக்குரல் , தோன்றல் செல்லாது எனக் கூட்டி வினை 
முடிவு செய்க . அவ்விரவினான் என்புழிச் சுட்டு அன்றென நின்றது ; 
" அன்றி யனைத்தும் பெயர்ப் பயனிலையே ( தொல் . சொல் . 
சேனா . சுசு ) என்புழிப்போல . அன்றே என்பதனை அசைநிலை யெனி 
னும் , அப்பொழுதே யெனினு மமையும் . 

விளக்கம் : இயன்மொழியாவது , " இன்னோ ரின்னவை கொடுத் 
தார் நீயும் , அன்னார் போல வவையெமக் கீகென , என்னோரு மறிய 
வெடுத்துரைத்தன்று ( பு . வெ . மா . க , சு ) எனவரும் . இயன்மொழி 
வாழ்த்தாவது , வென்றியும் குணனும் அடுத்துப் பரந்தேத்துவது 
( தொல் . புறத் . 2.சு ) என இளம்பூரணர் கூறி , இதனை இயன்மொழி 
எனவும் , வாழ்த்தெனவும் , இயன்மொழி வாழ்த்தெனவும் மூவகைப் 
படுத்துரைத்தலின் , இயன்மொழியாவது , வென்றியாவது , குணமாவது , 
இரண்டுமாவது எடுத்தோதிப் பரவுதல் எனக் கொள்ளலாம் . இவ்வகை 
யில் ஈண்டு நன்னாகனார் நல்லியக்கோடனது கொடை நலத்தையே 
அடுத்துப் பரந்தேத்தி மொழிதல்பற்றி , இப்பாட்டு இயன்மொழி 
யெனப்பட்டதெனக் கோடல்வேண்டும் . இப்பாட்டின்கண் கூற்று 
நிகழ்த்தும் பொருநன் , கோடனது நன்மனைக் கூட்டு முதல் நின்றானாக 
நைந்து கரைபறைந்த அவனது உடையை நோக்கி , புறக்கணியாது , 
கொடைப்பண்புடைய னாதலால் இவன் விருந்தினன் அளியன் என 
இன்மொழி நல்கித் தன் பெருந்தகைமையைப் புலப்படுத்தினான் 
நல்லியக்கோடன் . இரவுப்போது ஈத்தற்குச் சிறந்த தன்றாயினும் , அது 
நோக்கிற்றிலன் என்றும் , இரப்பவர் என்பெறினும் கொள்வர் என்பது 
பற்றிச் சிறிது நல்காது பெரிது நல்கினன் ; அதனால் , யான் என்றும் 
பிறரைச் சென்று இரக்கும் வறுமை எய்துதல் இல்லேனாயினேன் 
என்றும் கூறுவான் , " இரவினானே ஈத்தோன் எந்தை என்றும் , 
" அன்றை ஞான்றினோ டின்றி னூங்கும் இரப்பச் சிந்தியேன் என்றும் , 
கூறினான் . நல்லியக்கோடன் வழங்கிய கொடையின் பெருமையைப் 
புலப்படுக்கலுற்றவன் , வள்ளியோர் கடைத்தலை நாடி யோடும் என் 
னுள்ளம் அச்செலவை மீளச் சிறிதும் கருதா வகையில் அமைந்ததென் 
றற்கு , ஒருநாள் ......சிறுகிணைக் குரலே என்றான் . எனவே , இத் 
துணையும் கொடை நலமே புகழ்ந்தோதியவாறு காண்க . நல்லியக் 
கோடன் என்பது நல்லியனாகிய கோடன் என விரியும் .. 

கோடன் 
என்பது இயற்பெயர் ; குயக்கோடன் ( த.நா. சரிதை , க 0 ) எனப் பிற் 
காலத்தும் இப்பெயர் வழக்கிலிருந்திருக்கிறது . " மேல் வெம்பா நாட்டுக் 
கோடனூர் ( A.R. No. 204 of 1932-33 ) எனப் பாண்டி நாட்டிலும் , 
கோடன்பாக்கம் எனத் தொண்டை நாட்டிலும் ஊர்கள் பல இருப்பது 
நோக்கத் தக்கது . இதனைச் சிலர் கோனூர் என்பதன் திரிபாகக் 
கூறுவது பொருந்தாமை காண்க . 


எ . 


சோழன் இராயசூயம் வேட்ட, பெருநற்கிள்ளி 
சோழன் இராயசூபம் வேட்ட பெருநற்கிள்ளி சங்ககாலச் சோழ 
வேந்தருள் காலத்தாற் பிற்பட்டவன் . இவனை ஒருகால் உலோச்சனா 
ரென்னும் நல்லிசைச் சான்றோர் காணச்சென்றார் . இவர் பெயர் 
உவோச்சனார் என்றும் காணப்படுகிறது . அக்காலத்தே யானைப்படை , 
குதிரைப்படை , தேர்ப்படை , வாட்படை முதலிய படை 


தஎசு 


புறநானூறு 


இவனை அன்புடன் சூழ்ந்திருந்தனர் . அவர் நடுவண் இருந்த கிள்ளி 
உலோச்சனாரை வரவேற்றுப் பெரும் பொருளை வழங்குவானாய் , மலையிற் 
பிறந்த மணியும் , காட்டிடத்துப்பெற்ற பொன்னும் . கடலிற் பெறப் 
பட்ட முத்தும் , பல்வேறுவகை உடையும் பிறவுந் தந்து சிறப்பித்தான் . 
அப்போது அவர் கிணைப்பொருகன் ஒருவன் கூற்றில் வைத்து இ 
பாட்டினைப் பாடினார் . இதன்கண் பொரு 5 ன் , தன் கிணைப்பறையைக் 
கொட்டி , அவியுண்ணும் ஆன்றோர் காப்ப , அறம்புரியும் நெஞ்சினனாகிய 
கிள்ளி நெடிது வாழ்க என வாழ்த்திய சான்றோர் வரிசைபெற்றுச் செல் 
வது கண்டு வியப்பு மிக்கு மதிமழுங்கி நின்றான் . அவனைக் கிள்ளி கண்டு 
" நீ சேய் நாடு செல்லும் கிணைவன் 

போலும் , நின்னையும் யாம் புரப்போம் , 
கவலற்க என வுரைத்து மணியும் , பொன்னும் , முத்தும் , உடையும் 
பிறவும் நிரம்ப நல்கினன் . அவை பெற்ற பொருநன் , “ நாடெனப்படு 
வது சோழன் நாடே ; வேந்தெனப்படுபவன் இராயசூயம் வேட்ட பெரு 
நற்கிள்ளியே , ஆகவே , வேந்தே , நீ நெடிது வாழ்க என்று வாழ்த்தி 
யுள்ளான் . 

பனிபழுனிய பல்யாமத்துப் 
பாறுதலை மயிர்கனைய 
இனிது துஞ்சுந் திருநகர் வரைப்பின் 
இனைய லகற்றவென் கிணை தொடாக் குறுகி 
அவியுணவினோர் புறங்காப்ப 
அறநெஞ்சத்தோன் வாழநாளென் 
றதற்கொண்டு வரலேத்திக் 
கரவில்லாக் கவிவண்கையான் 
வாழ்கவெனப் பெயர்பெற்றோர் 
பிறர்க்குவமந் தானல்லது 
தனக்குவமம் பிறரில்லென 
அதுநினைந்து மதிமழுகி 
ஆங்குநின்ற வெற்காணூ உச் 

சேய்நாட்டுச் செல்கிணைஞனை 
கரு நீபுரவலை யெமக்கென்ன 

மலை பயந்த மணியுங் கடறுபயந்த பொன்னும் 
கடல்பயந்த கதிர்முத்தமும் 
வேறுபட்ட வுடையுஞ் சேறுபட்ட தசும்பும் 
கனவிற் கண்டாங் - வருந்தது நிற்ப 
நனவி னல்கியோ னசைசால் தோன்றல் 
நாடென மொழிவோர வன் நாடென மொழிவோர் 
வேந்தென மொழிவோரவன் வேந்தென மொழிவோர் 
புகர் நுதலவிர் பொற்கோட் டியானையர் 


மூலமும் உரையும் 


கூாசு 


கூ 0 


உரை : 


கவர்பரிக்கச்சை நன்மாவினர் 
வடி மணி வாங்குருள 
கொடி மிசைநற்றேர்க்குழுவினர் 
கதழிசை வன்கணினர் 
வாளின் வாழ்க ரார்வ மொ டீண்டிக் 
கடலொலி கொண்ட தானை 
அடல்வெங் குரிசின் மன்னிய நெடிதே . 
திணை : அது : துறை வாழ்த்தியல் . சோழன் இராயசூயம் வேட்ட 
பெருதற்கிள்ளியை உலோச்சனர் பாடியது . 

பனி பழுனிய பல் யாமத்து . பனி மிக்க பல 
யாமங்கள் உறங்கிய தனால் ; 

பாறு தலைமயிர் 

நனைய - பரந்து 
சிதறித் தோன்றும் தலைமயிர் பனியால் நனைந்துபடிய ; இனிது 
துஞ்சும் திருநகர் வரைப்பின் - தான் இனிதுறங்கும் செல்வ 
மனையின்கண் ; இனையல் அகற்ற - யான் எனது வறுமை வருத் 
தம் நீக்கக்கருதி ; என் கிணை தொடாஅக் குறுகி - என் தடாரிப் 
பறையை இசைத்துக்கொண்டு சென்று ; அவியுணவினோர் புறங் 
காப்ப - அவியாகிய உணவை யுண்ணும் தேவர்கள் புறத்தே 
நின்று பாதுகாக்க ; அறநெஞ்சத்தோன் நாள் வாழ என்று 
அறஞ் செய்யும் நெஞ்சினையுடைய வேந்தன் பன்னாள் வாழ்வா 
னாக என்று வாழ்த்த ; அதற் கொண்டு வரல் ஏத்தி - அது 
கொண்டு வாழ்த்தி வந்தவர்களை அவன் வரவேற்க ; கரவு 
இல்லாக் கவி வண்கையான் - இரவலர்க்கு மறைத்தல் இல்லாமல் 
இடக் கவிந்த வளவிய கையையுடைய ராதலால் ; வாழ்க எனப் 
பெற்றோர் - நெடிது வாழ்க எனப் புலவர் வாழ்த்தும் வாழ்த் 
தாகிய பொருளைப் பெற்றோராகிய ; பிறர்க்கு - ஏனைவேந்தர் 
கட்கு ; தான் உவமம் அல்லது - இவ்வேந்தன் உவம மாவனே 
பன்றி ; தனக்கு - இவ்வேந்தனுக்கு; பிறர் உவமம் இல்லென - 
ஏனைவேந்தர் உவமமாகும் ஒப்பும் உயர்வும் இலர் என்று சொல்லி 
வந்த சான்றோர் பலரும் பாராட்ட ; அது நினைந்து மதிமழுகி - 
அப்பாராட்டைக் கேட்டு அறிவான் ஆராய்ந்த யான் அவனது 
பெருமை என் அறிவெல்லை யிறந்து விளங்குவதை நினைந்து 
மதிமயங்கி ; ஆங்கு நின்ற என் காணூஉ - அவ்விடத்தே நின் 
றாழிந்த என்னைக்கண்டு ; சேய்நாட்டுச் செல் கிணைஞனை 
புரவலரை நாடிச் சேய்மையிலுள்ள நாடுகட்குச் செல்லும் 
கிணைப்பொருநனே ; நீ எமக்குப் புரவலை என்ன - நீ எம்மாற் 
புரக்கப்படு தலையுடையை என்று சொல்லி ; மலைபயந்த மணியும் - 
மலையிடைப் பெறப்பட்ட மணிகளையும் ; கடறுபயந்த பொன் 
னும் - காட்டிற் பெறப்பட்ட பொன்னையும் ; கடல் பயந்த கதிர் 


கூ எஅ . 


புறநானூறு 


முத்தமும் - கடலிடத்தே பெறப்பட்ட ஒளியையுடைய முத்துக் 
களையும் ; வேறுபட்ட உடையும் - வேறு வேறு வகையவான 
உடைகளையும் ; சேறுபட்ட தசும்பும் - கள் நிறைந்த குடங்களை 
யும் ; வருந்தாது நிற்ப - யான் இனி வறுமையுற்று வருந்தாமல் 
செல்வ நிலையிலே நிலைநிற்குமாறு ; 

நசைசால் தோன்றல் - 
அன்பு நிறைந்த தோன்றலாகிய தலைவன் ; கனவிற் கண்டாங்கு 
நனவின் நல்கியோன் கனவின்கண் தரப்பெறுவது 

போல 
நனவிலே யான் கொள்ளுமாறு தந்தான் ; நாடு என மொழி 
வோர் - நாடுகளிற் சிறந்த நாடொன்றனை ஆராய்ந்து சொல்லு 
வோர் ; அவன் நாடென மொழிவோர் - மிகச் சிறந்த நாடாவது 
அவனது சோழ நாடென்று சொல்லுவர் ; வேந்தென மொழி 
வோா - வேந்தர்கள் பலருள்ளும் சிறந்த வேந்தரைத் தேர்ந் 
துரைப்பவர் , அவன் வேந்தென மொழிவோர் - அவனொரு 
வனையே சிறந்த வேந்தனென்று சொல்வர் ; புகர் நுதலவிர் பொற் 
கோட்டுயானையர் - புள்ளி பொருந்திய நெற்றியும் விளங்குகின்ற 
கிம்புரியணிந்த கொம்பினையுமுடைய யானைப்படைத் தலைவரும் ; 
கவர்பரிக் கச்சை நன்மாவினர் - கதியும் சாரியையுமாகப் பகுக்கப் 
படும் செலவினையும் கச்சினையுமுடைய குதிரைப் படைத் 
தலைவரும் ; வடிமணி வாங்குருள - வடித்த வோசையையுடைய 
மணியினையும் வட்டமாக வளைந்த உருனைகளையும் ; கொடிமிசை 
நல்தேர்க் குழுவினர் - மேலே கொடியையுமுடைய நல்ல தேர்ப் 
படைத் தலைவரும் ; கதழிசை வன்கணினர் -விரைவும் புகழும் வன் 
கண்மையுமுடைய விற்படை வேற்படைகட்குத் தலைவர்களும் ; 
வாளின் வாழ்நர் - வாள் கொண்டு போர் செய்து வாழும் வாண் 
மறவருடைய தலைவரும் ; ஆர்வமொடு ஈண்டி - ஆர்வத்துடனே 
கூடியிருத்தலால் ; கடல் ஒலி கொண்ட தானை - கடலினது முழக் 
கத்தையுடைய தானையையுடைய ; அடல் வெங்குரிசில் - போரை 
வெல்லு தலின் விருப்பமுடையனான வேந்தனாகிய தலைவன் ; 
நெடிது மன்னிய - நெடுங்காலம் வாழவானாக ; எ - 

உறக்கத்திற் கழியும் இடையாமம் இரண்டும் " பல்யாமம் எனப் 
பட்டன ; ஒன்றின் மிக்கனவாதலின் . திருநகரென் றலின் அதற்கேற்ப 
அதன்கண் வாழ்வோரெய்தும் உறக்கத்தை “ இனிது துஞ்சும் திருநகர் " 
எனச் சிறப்பித்தார் . தான் வறுமையால் வருந்தும் வருத்தத்தைப் 
போக்கும் கருத்தோடு வந்திருத்தலின் , " இனைய லகற்ற என்றான் . 
தெய்வம் புறங்காப்பச் செல்வதோடு வழிவழி சிறந்து பல்லாண்டுவாழ்க 
என வுயர்ந்தோர் வேந்தனை வாழ்த்துவது புறநிலை வாழ்த்தெனும் மர 
பாதலால் " அவியுணவினோர் புறங்காப்ப அறநெஞ்சத்தோன் வாழ நாள் 
என்று வாழ்த்தினரென் றான் ; வழிபடு தெய்வ நிற்புறங்காப்பப் , பழி 
தீர் செல்வமொடு வழிவழி சிறந்து , பொலிமின் என்னும் புறநிலை 
வாழ்த்து ( தொல் . செய் . க 0+ ) என ஆசிரியர் உரைப்பது காண்க . 
பெயர் , ஈண்டு வாழ்த்துரையாகிய பொருண்மேனின்றது . மக்களானும் 
பிறவுயிர் களானும் உண்டாகும் துன்பங்களை முன்னறிந்து காத்துக் 


( 


" வ 


மூலமும் உரையும் 


கொள்ளும் ஆற்றலுடைய வேந்தருக்குத் தெய்வத்தான் உண்டாவன் 
அவ்வாறு காக்கப்படாவாதலின் , அவற்றிற் கரணாவன புறநிலை வாழ்த் 
துக்கள் என்ற கருத்தால் அது , பொருள் எனப்பட்டதென வறிக . உயர் 
பொருளே உவமமாவன வாகலின் , " பிறர்க்குவமந் தானல்லது தனக் 
( தொல் . உவம்.கூ ) என்ப . பிறரும் , " பிறர்க்கு நீ வாயினல்லது 

நினக்குப் 
பிறருவம் மாகா வொருபெரு வேந்தே ( பதிற் . எங ) என்பது காண்க . 
உவமத்திற்குரிய உயர்ந்தோர்களை யெண்ணி ஒருவரையும் காணாமை 
யால் அறிவு மழுங்கினமையின் , " மதிமழுகி " என்றான் . புரவலை - புரத் 
தலையுடையை ; அஃதாவது பாதுகாக்கப்படுவையென்பதாம் . கனவிற் 
கண்டாங்கு நனவின் நல்கியோன் என்றது பெருநற்கிள்ளி தந்த வளத் 
தின் பெருமையும் அருமையும் சுட்டி நின்றது . யானையரும் மாவி 
னரும் தேரினரும் வன்கணினருமாகிய வேந்தரென்றுமாம் . அச்சத் 
தால் ஈண்டாது அன்பால் ஈண்டுவதே உயர்ந்த அரசியற்கு மாண்பாத 
லின் , அது தோன்ற , ஆர்வமொ டீண்டி யென்றார் . அடல் வெற்றியு 
மாம் . அகற்ற , குறுகி , பிறர் இல்லென , நினைந்து , மழுகி , நின்ற எற் 
காணூஉ , என்ன , நிற்ப , தோன்றல் , நல்கியோன் ; மொழிவோர் மொழி 
வோர் ; மொழிவோர் மொழிவோர் ; யானையர் , மாவினர் , குழுவினர் , வன் 
கணினர் , வாழ்நர் , ஈண்டுக்கொண்ட தானையையுடைய குரிசில் நெடிது 
மன்னிய எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : வாழ்த்தியலாவது “ அலங்குகதிர் ( புறம் . எது ) 
என்ற பாட்டுரையின் விளக்கப் பகுதியிற் கூறினாம் . இப்பாட்டின்கண் 
ஆசிரியர் உலோச்சனார் கிணைப்பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்துச் 
சோழன் இராயசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் கொடைப் பண்பை 
எடுத்தோதி வாழ்த்துகின்றார் . பெயர் பெற்றோர் என்றது , புலவர் 
புகழ்ந்து வாழ்த்தும் வாழ்த்துக்களைப் பொருளாகப் பெற்ற வேந்தர் 
களை யென அறிக . கிள்ளியைப் பாடிச்சென்ற கிணைப்பொருநன் , 
அவனைக் கண்டபோது , அவனைச் சூழ்ந்திருந்த சான்றோர் புலவர் பாடும் 
புகழ்பெற்ற வேந்தருள் “ இவனுக்குவமம் இவனே யன்றிப் பிறர் 
இல்லை யென்று கூறினர் ; அதுகேட்டுக் கிணைவன் மதிமருண்டு நிற்க , 
பெருநற்கிள்ளி அவனையடைந்து நீயும் எம்மாற் புரக்கப்படும் தகுதி 
யுடையை என்று சொல்லி மணியும் பொன்னும் முத்தும் கள்ளும் 
கன் விற் கண்டாங்கு நனவின் நல்கினான் ; அவன் நெடிது மன்னுக 
என்று கிணைவன் வாழ்த்தினான் . கிள்ளி இராயசூயம் வேட்ட வேந்தனாக 
லின் , அவனைத் தொடக்கத்தில் , அவியுண வினோர் புறங்காப்ப , அற 
நெஞ்சத்தோன் பன்னாள் வாழ்க என்று வாழ்த்திச் சென்றான் . அவனை 
வேந்தன் வரவேற்றலும் , ஆங்கிருந்த சான்றோர் அவன் மதிமருளத் 
தக்க வகையில் , “ வாழ்க எனப்பெயர் பெற்றோர் ....... பிறர் இல் என்று 
மொழிந்தனர் . கிள்ளியைக் காண விழைந்த காலத்தில் கன வின்கண் 
அவன் மிகு பொருள் வழங்குவதாகக் கனாக்கண்டு நனவில் அவனை 
யடைந்தபோது அவன் கனவிற் கண்டது போல வழங்கினான் என்பான் , 
" கன விற்கண்டாங்கு வருந்தாது நிற்ப , நனவின் , நல்கியோன் நசைசால் 
தோன்றல் என்றான் . கொடைக்கேற்ப மறத்திலும் குறைபாடில 
னென்றற்குத் தானையை விதந்தோதினான் . 


புறநானூறு 


ங ன அ . சோழன் செருப்பாழி 

சோழன் செருப்பாழி யெறிந்த இளஞ்சேட்சென்னி 
சங்ககாலச் சோழர் காலத்தில் வடபுலத்திருந்து வடுகரும் , தென் 
புலத்திலிருந்து பரதவரும் தமிழகத்திற்குட் புகுந்து குறும்பு செய்து 
வந்தனர் . இவ்வடுகரே இடைக்காலப் பல்லவ பாண்டியர் காலத்திற் 
சீரழிந்து வலியழிந்தொழிந்த களப்பிரராவர் . தென்பரதவர் தென் 
னாட்டுக் கடற்கரையில் தங்கிக் குறும்பு செய்தனர் . இவர்கள் இடைக் 
காலப் பாண்டியர் காலத்தில் வலியழிந்தொடுங்கினர் . சங்ககாலத்தில் 
வடுகரும் பரதரும் குறும்பு செய்வான் தலை தூக்கும்போதெல்லாம் 
ஓடுக்கி வந்தவருள் சோழவேந்தரும் சிறந்து நின்றனர் . இக்காலத்தே 
மேலைக் கடற்கரைப் பகுதியாகிய சேர நாட்டில் கடம்பரென்பார் கடல் 
வழியாகப் போந்து குறும்பு செய்தனர் . இன்றும் மேலைக் கட 
தென் கன்னட சில்லாவில் கடம்பத்தீவு என ஒரு தீவு 

ஒரு தீவு இருந் 

ருந்து 
பண்டைய கடம்பரை நினைவு கூர்வித்து நிற்கிறது . அவர்களை இமய 
வரம்பன் நெடுஞ்சேரலாதனும் சேரமான் கடல் பிறக்கோட்டிய வேல் 
கெழு குட்டுவனும் கடற்போருடற்றி வென்றொடுக்கினர் . இங்ஙனம் 
சங்ககாலத்தில் தமிழகத்தின் வடக்கில் வடுகரும் , தெற்கில் பரதவரும் , 
மேற்கில் கடம்பரும் அடிக்கடி வந்து அரம்பு செய்த செயல்களைச் 
சங்கத்தொகை நூல்கள் குறிக்கின்றன . வடபுலத்திலிருந்து வடுகராகிய 
களப்பிரரேயன்றி மோரியரும் பிறரும் வந்தனராயினும் , அவர்கள் 
தொடக்கத்திலேயே தலைமடங்கி நின்றொழிந்தனர் . களப்பிரர் மட்டில் 
இடைக்காலப் பல்லவ பாண்டியர் காலங்கள் வரை போராடியுள்ளனர் . 
அவர்கள் காலத்திற்றான் வடபுலத்துப் புத்தரும் , சமணரும் தமிழகத் 
திற்புகுந்து இடம் பெறுவாராயினர் . செந்தமிழின் செல்வாக்குக்குக் 
கேடுண்டாகத் தொடங்கியதும் அவர்கள் காலத்தேயாகும் . செந்தமிழ்ச் 
செல்வரிடையும் வேந்தரிடையும் புறஞ்சுவர் கோலஞ்செய்யும் புன்மை 
யுண்டாகத் தொடங்கியது அக்களப்பிரர் காலத்தேயாம் என்பது 
மனங்கொள்ளற்பாற்று . அந்நாளில் களப்பிரரான வடவடுகரையும் , 
தென்பரதவரையும் ஒடுக்கிய செயலில் ஒருகால் சோழன் செருப்பாழி 
யெறிந்த இளம் பெருஞ்சென்னி ( சேட்சென்னி ) வென்றி மேம்பட்டு 
விளங்கினான் . அவனை ஆசிரியர் ஊன்பொதி பசுங்குடையார் காணச் 
சென்றார் . அவன் அவர்க்குப் பல அணிகலன்களையும் செல்வங்களையும் 
நல்கினான் . அவற்றைப் பசுங்குடையாருடன் போந்த சுற்றத்தினர் 
பகிர்ந்துகொண்டு தாம் தாம் அணிந்து மகிழ்ந்தனர் . இம்மகிழ்ச்சியைக் 
கிணைப்பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்து இப்பாட்டைப் பாடி 
யுள்ளார் . இதன்கண் தென்பரதவரை , மிடலழித்து வடவடுகரது 
வாள்வன்மையைக் கெடுத்து மேம்பட்ட சோழனுடைய வெண்சுதை 
மாடத்தின் நெடுநகர் முற்றத்தே நின்று பொருநன் அவனுடைய வஞ்சித் 
துறையைப் நின்றானாக , பொருநர்க்கெனச் சமைக்கப்படாது 
அரசர்க்கும் செல்வர்க்குமாக அமைக்கப்பெற்றனவும் , போரிற் பகைவர் 
பாற் கொண்டனவுமாகிய அணிகலன்கள் பல வழங்கினன் ; அவற்றுள் 
விரலில் அணிவனவற்றைச் செவியிலும் , செவிக்குரியவற்றை விரலிலும் , 
அரைக்குரியவற்றைக் கழுத்திலும் , கழுத்தணியை இடையிலும் வகை 
தெரியாது அப்பொருநனுடைய சுற்றத்தினர் அணிந்து , காண்பார் கை 
கொட்டி நகைக்குமாறு விளங்கினர் ; அவர் செய்கை , பண்டு இராம 
னுடன் போந்த சீதையை இராவணன் தூக்கிச் சென்றபோது அவள் 
கழற்றியெறிந்த அணிகலன்களைக் குரக்கினம் அணிந்துகொண்டது 

அவர்கள் கொண்டிருந்த வறுமைத்துன்பமும் 
மறைந்து போயிற்றென்று கூறியுள்ளார் . 


போல் இருந்தது ; 


மூலமும் உரையும் 


கூ அக 


தென்பரதவர் மிடல்சாய 
வடவடுகர் வாளோட்டிய 
தாடையமை கண்ணித் திருந்துவேற் றடக்கைக் 
கடுமா கடை இய விடுபரி வடிம்பின் 
ரு நற்றார்க் கள்ளின் சோழன் கோயிற் 

புதுப்பிறை யன்ன சுதை செய் மாடத்துப் 
பனிக்கயத் தன்ன நீணகர் நின் றென் 
அரிக்கூடு மாக்கிணை யிரிய வொற்றி 
எஞ்சா மரபின் வஞ்சி பாட 
எமக்கென வகுத்த வல்ல மிகப்பல 
மேம்படு சிறப்பி னருங்கல வெறுக்கை 
தாங்காது பொழிதந் தோனே யது கண் 
டிலம்பா டுழந்தவென் னிரும்பே ரொக்கல் 

விரற்செறி மரபின செவித்தொடக் குதரும் 
கரு செவித்தொடர் மரபின விரற்செறிக் குநரும் 

அரைக்கமை மரபின மிடற்றியாக் குநரும் 
மிடற்றமை மரபின அரைக்கியாக் குநரும் 
கடுந்தெற லிராம னுடன் புணர் சீதையை 
வலித்தகை யரக்கன் வௌவிய ஞான்னை 
நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின் 
செம்முகப் பெருங்கிளை யிழைப்பொலிந் தா அங் 
கறா அ வருநகை யினிதுபெற் றிகுமே 
இருங்கிளைத் தலைமை யெய்தி 
அரும்பட ரெவ்வ முழந்ததன் றலையே . 
திணை : அது . துறை : இயன்மொழி . சோழன் செருப்பாழியெறிந்த இளஞ்சேட் 
சென்னியை ஊன்பொதி பசுங்குடையார் பாடியது . 

உரை : தென்பரதவர் மிடல்சாய - தென்னாட்டிற் புகுந்து 
குறும்பு செய்த பரதவருடைய வலிகெட்டொடுங்க ; வடவடுகர் 
வாள் ஓட்டிய - வடநாட்டினின்றும் போந்து குறும்பு செய்த 

த 
வடுகரது வாட்படையைக் கெடுத் தழித்த ; 

தொடையமை 
கண்ணி நன்கு தொடுக்கப்பட்டமைந்த கண்ணியையும் 
திருந்துவேல் தடக்கை திருந்திய வேலேந்திய பெரிய கையை 
யும் ; கடுமா கடைஇய விடுபரி வடிம்பின் - கடுகிச் செல்லும் 
குதிரைபைச் செலுத்தற்கென்று காலில் இடப் பெற்ற பரிவடிம் 
பென்னும் காலணியையும் ; நற்றார்க் கள்ளின் - நல்ல தாரினையும் 
கள்ளினையுமுடைய ; சோழன் கோயில் சோழவேந்தனுடைய 


றை 


4 


ங அ 2 


புறநானூறு - 


மாட 


- 


மாகிய 


அரண்மனைக் கண்ணுள்ள ; புதுப்பிறை அன்ன 

புதுப்பிறை அன்ன சுதைசெய் 
த்து - புதிது முளைத்த பிறைபோன்ற வெள்ளிய சுதையால் 
இயன்ற மாடத்தையுடைய ; பனிக்கயத் தன்ன நீணகர் நின்று - 
குளிர்ந்த நீர்நிலை போல் குளிர்ச்சி பொருந்திய நெடிய பெரு 
மனையின் முன்னே நின்று , என் அரிக்கூடு மாக்கிணை இரிய 
ஒற்றி - எனது அரித்த ஓசையைச் செய்யும் பெரிய தடாரிப் 
பறை கண் கிழியுமாறு கொட்டி ; எஞ்சா மரபின் வஞ்சிபாட 
வலிகுன்றாத முறைமையினையுடைய பகைமேற் செல்லும் செல 
வாகிய 

வஞ்சித்துறைப் பாட்டுக்களை இசைத்துப்பாட ; எமக் 
கென வகுத்தவல்ல - எம்மைப்போலும் பரிசிலர்க் களித்தற் 
கெனச் செய்யப்படா தனவான ; 

மிகப்பல மிகப்பலவாகிய ; 
மேம்படு சிறப்பின் அருங்கல வெறுக்கை - மேன்மையான சிறப 
பினையுடைய பெறற்கரிய அணிகலங்களும் பிற பொருள்களு 
செல்வத்தை ; தாங்காது 

பொழி தந்தோன் எம்மால் 
தாங்கமாட்டாத அளவில் வழங்கினான் ; இலம்பாடு உழந்த என் 
இரும்பேர் ஒக்கல் - வறுமையால் வருந்திய என் சுற்றத்தார் ; 
அதுகண்டு - அக் கொடைப் பொருளைக் கண்டு பேரார்வத்தோடு 
தத்தம் கைக்கொண்டு ; விரல் செறிமரபின செவித் தொடக்கு 
நரும் - விரல்களில் அணியத் தகுவனவற்றைக் காதில் அணி 
பவரும் ; செவித்தொடர் மரபின விரல் செறிக்குநரும் - செவியில் 
அணியத் தகுவனவற்றை விரலில் அணிபவரும் ; அரைக்கமை 
மரபின மிடற்று யாக்குநரும் - அரைக்கு அமைந்தவற்றைக் 
கழுத்தில் அணிபவரும் ; மிடற்றமை மரபின அரைக்கு யாக்கு 
நரும் - கழுத்தில் அணிவனவற்றை இடையிற் கட்டிக் கொளப் 
வருமாய் ; கடுந்தெறல் இராமன் உடன்புணர் சீதையை - கடிய 
தெறு தற்றொழிலையுடைய இராமனுடன் கூடிப்போந்த சீதையை ; 
வலித் தகை அரக்கன் வௌவிய ஞான்றை - மிக்க வலியுடைய 
அரக்கனாகிய இராவணன் கவர்ந்து சென்றபோது ; நிலஞ்சேர் 
மதர் அணி கண்ட குரங்கின் - சீதை கழற்றியெறிய நிலத்தே 
வீழ்ந்த அழகிய அணிகலன்களைக் கண்டெடுத்த குரங்கினுடைய ; 
செம்முகப் பெருங்கிளை இழைப்பொலிந்தாங்கு -சிவந்த முகத்தை 
யுடைய மந்திகளாகிய பெரிய சுற்றம் அவ் விழைகளைத் தாம் 
அணிந்து விளங்கக் கண்டோர் சிரித்து மகிழந்தாற்போல ; 
இருங்கிளைத் தலைமை யெய்தி - பெரிய சுற்றத்துக்குத் தலைமை 
தாங்கி ; அரும்படர் எவ்வம் உழந்த தன் தலை - அவர் வறுமை 
களை தற்பொருட்டுப் பல அரிய நினைவுகளாலுண்டாகும் துன்பத் 
தால் வருந்தியது போக ; அறாஅ அருநகை இனிது பெற்றிகும் - 
நீங்காத அரிய மகிழ்ச்சியை மிகவும் அடைந்தோம் ; எ - று . 

தென்பரதவர் , தென்பாண்டி நாட்டின் -ற்கரையிலிருந்து 
குறும்பு செய்தவர் . இவர்கள் சில காலங்களில் பாண்டியர்க்குப் பகை 
வராகவும் , சில காலங்களில் துணைவராகவும் இருந்துள்ளனர் . வடுகர் 


மூலமும் உரையும் 


அக 


. 


தொண்டைநாட்டுத் திருவேங்கடத்திற்கு வடக்கிலுள்ள நாட்டவராத 
லால் வடுகர் எனப் பட்டனர் . பரிவடிம்பு - குதிரையிவர்ந்து செல்பவர் 
அதனை விரையச் செலுத்தற்பொருட்டுக் காலில் அணியும் இரும்பு ; 
இது வடிம்புபோறலின் வடிம் பெனப்பட்டது ; பிறரும் , “ மாவுடற்றிய 
வடிம்பு எனக் கூறுதல் காண்க . மறுவில்லாத பிறைத்திங்கள் மிக 
வெள்ளிதாக இருக்குமாறு விளங்க , புதுப்பிறையன்ன சுதை " 
என்றார் . அரித்த ஓசை , அரியெனப்பட்டது ; ஓசை கூட்டப்பெற்ற 
கிணையை “ அரிக்கூடுகிணை யென்றார் ; “ அரிக்கூடின்னியம் ( மதுரை : 
சுக- ) என வருதல் காண்க . எஞ்சா மண்ணசையால் வந்த வேந்தன் 
எதிர் சென்று பொருது மேம்பட்டு மேற்சேறலின் , “ எஞ்சாமரபின் 
வஞ்சி என்றார் . வேந்தனது பரிசில் அவரவர் வரிசைக்கேற்ப வழங் 
கப்படுமாயினும் . ஈண்டு அவரவர் வரிசை நோக்காது மிக்க பரிசில் 
தரப்பட்டதென்பதும் விளங்க , எமக்கென வகுத்தவல்ல மிகப்பல 
மேம்படு சிறப்பினருங்கல வெறுக்கை தாங்காது பொழிதந் தோனே 
யென்றார் . இலம்பாட்டால் அறிவு மயங்கிச் , செய்வது தெரியாது 
தன் சுற்றத்தார் விரைந்தனரென்பார் , கலங்களை 

முறைமை மாறி 
யணிந்து காண்பார்க்கு நகைவிளைத்தனர் என்றார் . அரக்கன் வலியால் 
தகைமை பெற்றவனேயன்றி ஒழுக்கத்தால் தகைமை பெற்றவனல்ல 
னென்பார் , வலித்தகை யரக்கன் என்றார் . இவ்வாசிரியர் காலத் 
தில் இராமராவணப் போர் வடபுலத்தவர்க்கும் தென்புலத்தவர்க்கும் 
நடந்த போரென்னும் பொய்க்கருத்து நாட்டில் நிலவவில்லை . மதர் - 
அழகு , ஒளிமிகுதியுமாம் . செம்முகப் பைங்கிளை - மந்திக்கூட்டம் . 
எவ்வம் இருந்த எம்பால் நகைச் சுவை நுகரும் இன்பம் உளதாயிற் 
றென்பான் , " எவ்வ முழந்ததன்றலை அறாஅ வருநகையினிது பெற் 
றிகும் என்றான் . தலைமை யெய்திப் பெற்றது எவ்வமே ; மகிழ்ச்சி 
யன்று ; சோழன் அருங்கலவெறுக்கை பொழிந்து இன்ப முறுவித் 
தான் என்பதாம் . சோழன் கோயில் நீணகர் நின்று , ஒற்றி , பாட , 
பொழி தந்தோன் ; ஒக்கல் அது கண்டு தொடக்குநரும் , செறிக்குநரும் , 
யாக்குநரும் , யாக்குநருமாய் , கிளை பொலிந்தாங்கு , தலைமையெய்தி 
உழந்ததன்றலை அருநகை இனிது பெற்றிகும் எனக் கூட்டி வினை 
முடிவு செய்க . 

விளக்கம் : இயன் மொழியின் இலக்கணம் முன்பே கூறப்பட் 
டது . " பெற்ற பின்னரும் பெருவள னேத்தி , நடைவயிற்றோன்றிய 
இருவகை விடை ( தொல் . புறத்..O ) என்ற சூத்திரத்திற்கு, " பரிசில் 
பெற்ற பின்னரும் அவன் கொடுத்த மிக்கவளனை யேத்தியது , வழக் 
கின்கண் தோன்றிய இருவகைவிடை 

யென்றும் , அவையாவன , 
தான் போதல் வேண்டுமெனக் கூறுதலும் , அரசன் விடுப்பப் போத 
லும் என்றும் உரைத்து , வளன் ஏத்தலும் இருவகை விடையுமாக 
மூன்று பகுதியாக்கி , வளன் ஏத்தியதற்கு இப்பாட்டைக் காட்டுவர் 
இளம்பூரணர் ; நச்சினார்க்கினியர் , இத்துறைக்கே இதனைக் காட்டி , 
இது தானே போவென விடுத்த பின் அவன் கொடுத்த வளனையுயர்த் 
துக் கூறியது ( தொல் . புறத் : ஙசு ) என்பர் . கிணைப்பொருநன் 
சென்னியின் நீணகர் நின்று வஞ்சி பாடுதலும் , இளஞ்சேட் சென்னி 
பெருவளன் நல்குதலும் , பெற்றுச் சென்ற பொருநனுடைய சுற்றத் 
தார் செய்கையுமென இப்பாட்டு மூன்று பகுதிக்கண் அடங்கும் . இளஞ் 
சேட் சென்னியின் கோயிலைக் கூறுபவன் அவனுடைய சிறப்பைப் 
பரதவர் மிடல் சாய்த்ததும் , வடுகரது வாளாண்மை கெடுத்ததும் 
எடுத்தோதி , அவன் கோயில் வெள்ளிய சுதையா லமைந்து தண்ணிய 
காற்றும் ஒளியும் நிலவத்தக்க சிறப்புக் கொண்டிருந்த தென்பான் 


கூஅச 


புறநானூறு 


புதுப்பிறை யன்ன சுதைசெய் மாடத்துப் , பனிக்கயத்தன்ன நீணகர் 
என்று புகழ்கின்றான் . வஞ்சியாவது , " எஞ்சா மண்ணசை வேந்தனை 
வேந்தன் , அஞ்சுதகத் 

அஞ்சு தகத் தலைச்சென் றடல் குறித் தன்று ( தொல் . 
புறத் . எ ) 

எனவரும் . எனவே , மண்ணசைகொண்டு பகைத்துக் 
காலங்கருதியிருக்கும் பகைவேந்தர் மேற் சென்று அவரை வென்று 
அவர் நசையைக் கெடுத்தோங்கும் வினை செயல் வகையைப் பாடுவது 
வஞ்சியாயிற்று . இதனை விரித்துரைத்தற் கிடமின்மையின் , எஞ்சா 
மரபின் வஞ்சி பாட எனச் சுருங்க வுரைக்கின்றான் . இவ் வண்ணம் 
வஞ்சிப்போருடற்றித் தோற்ற வேந்தர் பணீந்து நல்கிய அருங் கலங் 
களைப் பொருநர் முதலாயினார்க்கு இளஞ்சேட் சென்னி நல்குகின்றா 
னென்பான் , எமக்கென வகுத்த வல்ல ............. பொழிதந் தோனே 
என்று இசைக்கின்றான் . " பொழிதந்தோன் என்றது , மழை போல் 
சொரிந்தமை தோன்ற நின்றது . அருங் கலங்களைக் கண்ட கிணைப் 
பொருநன் சுற்றத்தார் , " அவை 

அவை தமக்கென வகுத்த வல்ல என்பது 
காணாமல் , சீதையின் " மதரணி கண்ட குரங்கின் செம்முகப் , பெருங் 
கிளை இழைப்பொலிந் தாங்குக் கண்டார் நகைக்கத்தக்க வகையில் 
அவ்வருங் கலன்களை அணிபும் இடமும் முறையுந் தெரியாது அணிந்து 
மகிழ்ந்தனர் என்று சொல்லி யின்புறுகின்றான் . சுற்றத்துக்குத் தலைமை 
தாங்கிய தான் பெற்று வந்தது அரும்பட ரெவ்வம் எனவும் , இப் 
போது பெறுவது அறாஅ வருநகை எனவும் , கூறுவது பொருட் 
பேற்றிற் பிறந்த மருட்கை . 


. 


கனி 


ங எசு . ஓய்மான் வில்லியாதன் 
ஓய்மான் வில்லியாதன் ஓய்மான் நல்லியக்கோடனுடைய வழித் 
தோன்றலாவன் . " அரம்பையின்கீழ்க் கன்றும் உதவுங் 
யென்பது போல , இவனும் நல்லியக் கோடன் போலக் கொடைக்கடன் 
இறுக்கும் விரிந்த உள்ளம் படைத்தவன் . 

படைத்தவன் . தன் முன்னோன் காலத்தே 
தனது ஊராகிய மாவிலங்கைக்குப் போந்து , அவனைப் பாடிப் பெருஞ் 
சிறப்புச் செய்யப் பெற்றவர் புறத்திணை நன்னாகனாரென்பதை நன்கு 
அறிந்திருந்தான் இந்த வில்லியாதன் . புறத்திணை நன்னாகனார் நல்லியக் 
கோடனுக்குப் பின் அரசு கட்டிலேறித் தன் முன்னோனைப் போலவே 
வண்புகழ் நிறைந்து விளங்கும் வில்லியாதனைக் கண்டு இப் பாட்டினைப் 
பாடிச் சிறப்பித்துள்ளார் . இதன்கண் தாம் வருங்கால் வில்லியாத் 
னுடைய கிணைப்பொருநன் ஒருவனைத் தாம் கண்டவாறும் , அவன் 
தமக்குக் கூறியவாறும் எடுத்தோதி அவன்கூற்றே தாம் இப்போது 
வருதற் கோ 

ரேது வாயிற் றென்பதுபட வுரைத்துள்ளார் . “ நெல்வயல் 
நிறைந்து சூழ்ந்தது மாவிலங்கை ; அதற்குரியவன் வில்லியாதன் . அவ 
னுடைய கிணைப்பொருநன் யான் ; நெய்யிற் பொரித்த பன்றியூனும் 
சோறும் நாட்காலத்தே தந்து பசி தீர்க்கும் பண்புடையவன் என் தலை 
வன் . அவன் தாணிழல் வாழும் வாழ்வே எனக்கு உண்டாகுக ; என் 
நாவிசை யெழும்பாட்டு அவற்கே யுரியவாகுக என்று அப் பொருநன் 
தமர் கூற , நாகனார் , அதுகேட்டு , " அத்தகைய வள்ளி யோனைக் காண் 
டல் வேண்டுமென்றெழுந்த வேட்கை உண்ணின்று உந்த நின் திரு 
மனைக்கண் எழும் இனிய புகை யெழுந்து மறு கெங்கும் பரவி மழை 
முகில்போன் மறைக்கும் ஊர்க்கு யான வந்தேன் என்ற இக் கருத்தே 
யமைப இப்பாட்டினைப் பாடியுள்ளார் . மாவிலங்கை ஆழ்ந்த அகழும் 
நீண்ட மதிலும் உடையது . இது தென்னார்க்காடு சில்லாவில் திண்டி 
வனம் தாலுகாவில் இன்றும் இப்பெயர் திரியாமல் இருக்கிறது . ஓவியர் 


மூலமும் உரையும் 


கூஅரு 


கல 


பெருமான் என்பது ஓய்மான் என மருவிற்று , அருமருந்தன்ன என்பது . 
அருமந்த என்பது போல . 

யானே பெறுகவன் றணிழல் வாழ்க்கை 
அவனே பெறுகவென் னாவிச நுவறல் 
நெல்லரி தொழுவர் கூர்வாண் மழுங்கிற் 
பின்னை மறத்தோ டாயக் கல்செத்து 
அள்ளல் யாமைக் கூன்புறத் துரிஞ்சும் 
நெல்லமல் புரவி னிலங்கை கிழவோன் 
வில்லி யாதன் கிணையேம் பெரும் 
குறுந்தா ளேற்றைக் கொழுங்க ணல்விளர் 
நறு நெய் யுருக்கி நாட்சோ றீயா 
வல்ல னெந்தை பசிதீர்த் தல் லெனக் 
கொன்வரல் வாழ்க்கைதின் கிணைவன் கூறக் 
கேட்டதற் கொண்டும் வேட்கை தண்டாது 
வின் டோய் தலைய குன்றம் பின்பட 

நசைதர வந்தனென் யானே வசையில் 
கு தாயிற உங் குழவி போலத் 

திருவுடைத் திருமனை யை துதோன்று கமழ்புகை 
வருமழை டங்குலின் மறுகுடன் மறைக்கும் 

குறும்படு குண்டகழ் நீண்மதி லூரே ; 
திணை : அது . துறை : பரிசிற்றுறை . ஓய்மான் வில்லியாதனைப் புறத்திணை நன்ற 
கனூர் பாடியது . 

உரை : அவன் தாணிழல் வாழ்க்கையே யான் பெறுக - 
அவனது அருணிழலில் வாழும் வாழ்வே எனக்கு உண்டாகுக ; 
என நாவிசை நுவறல் அவனே பெறுக - என் நாவால் புகழந்து 
பாடப்படும் பாட்டிசையை அவன் ஒருவனே பெறுவானாக ; 
நெல்லரி தொழுவா கூாவாள் மழுங்கின் - நெல்லறுக்குங் களமர் 
தம்முடைய கூரிய 

ய கூரிய அரிவாள் வாய் மழுங்குமாயின் ; பின்னை 
பின்னையும் ; மறத்தோடு அரிய - மறங்குன்றாது அரிய வேண்டி ; 
கல் செத்து - தீட்டுக் கல்லாகக் கருதி ; அள்ளல் யாமைக் கூன் 
புறத்து உரிஞசும - சேற்றிற் படிந்திருக்கும் யாமையின் வளைந்த 
முதுகோட்டில் தீட்டும் ; நெல் லமல் புரவின் இலங்கை கி 

ழ 
வோன் - நெற்பயிர் நெருங்கிய விளைவயல்களையுடைய 
விலங்கையென்னும் ஊர்க்குத் தலைவனான ; வில்லியா தன் கிணை 
யேம் - ஓய்மான் வில்லியாதனுக்குக் கிணைப் பொருநராவோம் ; 
பெரும - பெருமானே ; எந்தை - எங்கள் தலைவனான அவன் 

புறம் - 11-25 


LIT 


கூ . அசு 


புறநானூறு 


என்று ; 


( 


- 


குறுந்தா ளேற்றைக் கொழுங்கண் நல் விளர் - குறுகிய கால்களை 
யுடைய பன்றியின் கொழுவிய வூன் துண்டங்களான 

நல்ல 
வெள்ளிய வூனை ; நறு நெய் உருக்கி - நறிய நெய்யையுருக்கி 
அதன்கட் பெய்து பொரித்து ; நாட்சோறு ஈயாப் பசி தீர்த்தல் 
வல்லன் - நாட் காலையில் சோற்றுணவோடு கொடுத்து எம் 
முடைய பசியைப் போக்க வல்லவ னாவான் ; என - 
கொன்வரல் வாழக்கை நின் கிணைவன் கூற - விடியற்காலத்தே 
வந்து பாடும் மரபினையுடைய நின் கிணைப்பொருநன் வந்து 
எனக்குச் சொலலவே ; கேட்டதற் 

கொண்டும் வேட்கை 
தண்டாது - கேட்டதுகொண்டு நினனைக் காணவேண்டு மென் 
றெழுந்த விருப்பம் அமையாமையால் ; 

விண்தோய் தலைய 
குன்றம் பிற்பட - வானளாவிய உச்சியையுடைய குன் றுகள் பிற் 

டாழிய ; வசையில் தாயில் தூஉங குழவி போல - குற்ற 
மில்லாத தாயிடத்துப் டாலுண்டற கோடிவரும் குழவிபோல ; 
நசைதர வந்தனன் யானே - நின்பாற் பெறலாகும் பரிசின் மேற் 
சென்ற அசை செலுத்த வந்தேன் யான் ; திருவுடைத் திருமனை 
ஐது தோன்று கமழ புகை - செல்வமுடைய நின் திருமனைக்கண் 
மெல்லிதாகத் தோன்றும் நறிய புகை ; வருமழை மங்குலின் 
மறுகுடன் மறைக்கும் - பெய் தறகு வரும் மழைமுகில் படிந்து 
மறைப்பதுபோலத் தெருவெல்லாம் ஒருங்கு மறைக்கும் ; 
குறும்படு குண்டகழ் நீள் மதிலூர் - அரணை யடுதத ஆழந்த 
அகழினையும் நீண்ட மதிலினையுமுடைய வூர்க்கு எ - று . 

ஆங்க : அசைநிலை . நின்கிணைவன் எம்மைநோக்கி , பெரும , கிணை 
யேம் , பட்சோறீயா பசி தீர்த்தல்வல்லன் எனக் கூற என இயைக்க . 
வில்லியாதனுடைய ஆதரவு பெற்று வாழும் வாழ்க்கை நலத்தை நினையு 
மாற்றால் தன் நன்றியறிவும் கடப்பாடும் ஓதுவான் , யானே பெறு 
கவன் தாணிழல் வாழ்க்கை என்றும் , அவனே பெறுகவென் நாவிசை 
நுவற லென்றும் கூறினான் . ஏகாரம் இருவழியும் தேற்றம் ; எதிர்வரும் 
கிணைவனையும் ஆற்றுப்படுக்கும் குறிப்பிற்றாமென அறிக . தொழுவர் , 
களமர் . புரவு , விளைபுலம் . இக்காலத்தும் மாவிலங்கை நாட்டவர் நெல் 
விளைவயலைப் புரவடை யென்ப . குறுந்தாளேற்றை யெனவே பன்றி 
யாயிற்று . கொன் , விடியற்காலம் . விடியலிற் போந்து துயிலெடை 
நிலைப்பாடுவது கிணைப்பொருநன் கடனாதலின் , கொன்வரல் வாழ்க்கை 
நின் கிணைவன் என்றார் . வேட்கை யெழுந்து பரிசிற் பேற்றிற் கருத் 
தைச் செலுத்து தவின் , வேட்கை தண்டா தென்றும் , அதன் வயப் 
பட்டெழும் உள்ளம் பொருணசை நிறைந்து உந்துதலின் , நசைதர 
வந்தனெ னென்றும் கூறினார் . வசையில் தாய் என்றது , தாய் தன் 
குழவியின் பசி நிலையைத் தானே நினைந்தறிந்து பால் சுரந்தளிப்ப து 
போல நீயும் எம் குறிப்பறிந்து நல்குதல் வேண்டு மென்றவாறு . தூ உங் 
குழவி , தூ உவரும்குழவி . மனையிடத் தெழுந்த கமழ்புகை மறுகுடன் 
மறைக்கு மென்றது , நின்புகழெழுந்து உலக முழுதும் பரவும் என்ற 
வாறாம் . நின்கிணைவன் , என , கிணைவன் கூறக் கேட்டதிற்கொண்டும் , 
தண்டாது பிற்பட , நசைதர , ஊர் , குழவிபோல , வந்தனென் எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . 


மூலமும் உரையும் 


கூ அன் 


கூறு 


என 


விளக்கம் : பரிசிற் றுறையாவது , மண்ணகங் காவன் மன்னன் 
முன்னர் , எண்ணிய பரிசில் இதுவென வுரைத்தன்று ( பு . வெ.மா. 
கூ . ரு ) என வரும் . இவ்வகையில் உரைக்குமிடத்துத் தானே 
தலும் , பிறர் கூறிய தனைக் கொண்டெடுத்துக் கூறுதலும் எனப்பல 
வகை யுண்மையின் , இப்பாட்டினகண் புறத்திணை நன்னாகனார் கிணைப் 
பொருநன் கூற்றைக் கொண்டெடுத்து மொழிவது பரிசில் இதுவென 
வுரைப்பதாதலின் , இப் பாட்டுப் பரிசிற்றுறை யெனத் துறை கூறப் 
படுவதாயிற்றென வறிக . வில்லியாதன் நல்கிய பெருவளம் பெற்ற 
கிணைவன் யானே பெறுகவன் தாணிழல் வாழ்க்கை , அவனே பெறுக 
வென் நாவிசை என்பது அவனதுஉள்ள நிறைவைக் குறிக்குமாயினும் , 
பெற்ற வளத்தின் சிறப்பியல்பை வெளிப்படுத்தாமையின் , அதனை 
யெடுத்து மொழிந்த நன்னாகனார் , குறுந்தாளேற்றை...பதீர்த்தல் 

என அவன் கூறியதன இறுதிக்கண் உரைத்தார் . கொனனைச் 
சொல் பெருமையும் ( தொல் . இடை . r ) குறிக்குமாகலின் , கொன்வரல் 
வாழ்க்கை யென்றதற்குப் பெருவளப் பேற்றல் பெருமிதத்தோடு வரும் 
வாழ்க்கையையுடைய கிணைவன் எனினும் பொருந்தும் . மாவிலங்கை 
யென்பது 

தென்னர் க்காடு மாவட்டத்தில் திண்டிவனப் பகுதியில் 
மேன்மாவிலங்கை யொவும் கீழ்மாவிலங்கை யெனவும் இரு கூறுற்று 
வழங்குகிறது . நெல்லமல் புரவின் இலங்கை யென்றலின் , இஃது 
இன்று போலப் பண்டும் நல்ல நெல்வளம் பொருந்திய வூராக இருந் 
கிருந்த தென்பது குறிக்கத் தக்கது . 

இப்பகுதியில் ஆதவில்லிக்கூத்தனூர் என்றோர் ஊருமுளது ; 
இதனை நோக்கின் , வில்லியாகனுடைய வழிவந்தோன் ஒருவள ஆநன் 
வில்லியெனப் பெயர் கொண்டிருந்து தன்காலத்துந் கூத்தன் ஒருவ 
னுக்கு ஆதவில்லிக்கூத்தன் என்ற சிறப்பளித்து அப்பெயரால் 
விலலி , மடத்தனூரை நல்கினான் என் ! | 

19.38 
முதல் தமிழ்நாட்டில் எடுக்கப்பெற்ற கல்வெட்டுக்களைப்பற்றிய ஆண் 
டறிக்கைக ளேனும் இதுகாறும் வெளியிடப்படாமையால் , இதனை 
மேலும் ஆராய்ந்து காண்பதற்கு வாய்ப்பில்லை . 


தெரிகிறது . 


சென்ற 


C 


1 . 


கூவு 0 . நார்பில் வள்ளுவன் 
நாஞ்சில் மலைத் தலைவனை இவ்வள்ளுவனை ஒருகால் கரூவூர்க் 
கதப்பிள்ளை யென்பார் காணச் சென்றார் . கருவூர்க் கதப்பிள்ளை 
சாத்தனாரென வேருெரு சான்றோர் இத்தொகை நூலுட் காணப் 
படுகின்றார் . இவர் அச் சாத்தனார்க்குத் தந்தையெனக் கொள்ளல் 
தகும் . இவர் வள்ளுவனைக் கண்டபோது , அவன் பெருவளந் தந்து 
இவரைச் சிறப்பித்தான் . அக்காலை இப்பாட்டுப் பாடப் பெற்றது . இதன் 
வள்ளுவன் தென்னவனுக்குத் 

தென்னவனுக்குத் தானைத் தலைவன் ; நாஞ்சில் 
மலைக்குத் தலைவன் ; பகைமையுற் றோர்க்கு நினைவுக் கெட்டா நெடுஞ் 
சேய்மையில் உள்ளவன் ; நட்புக் கொண்டு தன்பால் வருவோர்க்கு 
அங்கையினும் அண்மையிலுள்ளவன் ; அத்தகையனாதலால் , எங்கும் 
எவர்க்கும் இன்மைத் துன்பம் வந்து வருத்துமாயினும் என் சுற்றத்தார் 
அத்துனபமின்றி இனிது மகிழ்ந்துள்ளனர் என்று குறித்துள்ளார் . 
இப்பாட்டு இடையிடையே சிதைந்துள்ளது . இதனிடையே " வல்வேற் 
சாத்தன் நல்லிசை என்றொரு தொடர் காணப்படுகிறது . அதனை 
யடுத்து வரும் அடி சிதைந்து போனமையின் அஃது இன்னாரைக் 


கண் , 


கூஅஅ 


புறநானூறு 


க 0 


குறிக்கிறதென்றறிய இயலவில்லை . டாக்டர் . திரு . உ . வே . சாமி 
நாதையர் வல்வேற்கந்தனென்று பாடங்கொண்டு கந்தனென்பது 
நாஞ்சின்மலைத் தலைவர் பரம்பரையிலுள்ளானும் இப்பாட்டுடைத் 
தலைவனுமாகிய ஒருவன் பெயர் 

என்று 

கூறியுள்ளார் . 
நூலாராய்ச்சிக்குக் கிடைத்த ஏட்டில் வல்வேற் சாத்த னல்லிசை 
யென்று காணப்படுகிறது . 

தென்பவ் வத்து முத்துப் பூண்டு 
வட குன் றத்துச் சாந்த முரீஇ 

உங்கடற் றானை 
இன்னிசைய விறல் வென்றித் 
தென்னவர் வயமறவன் 
மிசைப்பெய்தநீர் கடற்பரந்து முத்தாகுந்து 
நாறிதழ்க் குள வியொடு கூதளங் குழைய 
வேறுபெ ....... ..த்துந்து 
தீஞ்சுளைப் பலவி னாஞ்சிற் பொருநன் 
துப்பெதிர்ந் தோர்ககே யுள்ளாச் சேய்மையன் 
நட்பெதிர்ந் தோர்க்கே யங்கை நண்மையன் 
வல்வேற் சாத்த னல்லிசை... 

சிலைத்தார்ப் பிள்ளையஞ் சிறாஅர் 
அன்ன னாகன் மாறே யிந்நிலம் 
கரு இலம்படு காலை யாயினும் 

புலம்பல் போயின்று பூத்தவென் கடும்பே 
திணை : அது . துறை ; இயன்மொழி . நாஞ்சில் வள்ளுவனைக் கருவூர்க் கதப் 
பின்னை பாடியது . 

தென்பவ்வத்து முத்துப்பூண்டு - தென்கடலிற் 
குளித்தெடுத்த முத்துமாலை சூடி ; வடகுன்றத்துச் சாந்தம் 
உரீஇ -வடமலையிற் பெற்ற சந்தனத்தை யணிந்து ; 
கடல் தானை - கடல்போன்ற தானையையும் ; இன்னிசைய விறல் 
வென்றி - இனிய புகழையுடைய போர் வென்றியையு முடைய ; 
தென்னவர் வயமறவன் - பாண்டியருடைய வலிமிக்க தானைத் 
தலைவனும் ; மிசைப் பெய்த நீர் - மேலே விசும்பிலிருந்து மழை 
பொழிந்த நீர் ; கடல் பரந்து முத்தாகுந்து - கடற்குட் சென்று 
முத்தாகும் ; நாறி தழக் குளவியொடு கூதளங் குழைய - நறுமணம் 
கமழும் மலை மல்லிகையோடு கூதாளி தழைத்து விளங்க ; வேறு 
பெ ..... துந்து- ; தீஞசுளைப் பலவின் நாஞ்சிற்பொருநன் - தீவிய 
சுளைகளையுடைய பலாமரங்கள் நிறைந்த நாஞ்சில் மலையையுடைய 
வனுமாகிய தலைவன் ; துப்பு எதிர்ந்தோர்க்கு உள்ளாச் சேயமை 
பன் வலிகொண்டு போர் செய்ய வரும் பகைவர்களுக்கு 


உரை : 


உந்தாயிற்று . 


மூலமும் உரையும் 


கூஅகூ 


மய 


நினைவுக்கெட்டாத சேய்மையிலுள்ளவனாவன் ; நட்பு எதிர்ந் 
தோர்க்கு அங்கை நண்மையன் நட்புக்கொண்டு நேர்படுப 
ருக்கு அவரது உள்ளங்கை போல நெருங்கிய அண்மையனாவன் ; 
வல்வேற் சாத்தன் நல்லிசை யல்லது - வலிய வேலையுடைய சாத்த 
னது நல்ல புகழையன்றி ; ......... சிலைத்தார்ப் பிள்ளையஞ் சிறார் - 
வில்லைப் போல் வளைந்த மாலையணிந்த பிள்ளைப்பருவத்தையுடைய 
சிறுவர்கள் ; அன்ன னாகன்மாறு - அத்தன்மையனாதலால் ; இந் 
நிலம் இலம்படு காலையாயினும் - இந்நிலவுலகத்து மக்கள் வறுமை 
யுற்று வருந்துங்காலம் வந்தபோதிலும் ; பூத்த என் கடும்பு 
புலம்பல் போயின்று - பொற்பூவும் பொன்மாலையும் கொண்டு 
மகிழும் என் சுற்றத்தார் வருந்துதல் இலராயினர் ; எ - று . 

தென்கடல் முத்துக்கும் வடமலை சந்தனத்துக்கும் பெயர் பெற் 
றவை யாதலின் , அவற்றை விதந்தோதினார் . வடமலை யென்றது 
மலையை ; வேங்கடமலையுமாம் . வடவர் தமிழ் நாட்டிற்குள் வந்தபோது 
ஒருவகைச் சந்தனங் கொணர்ந்தனரென்ப ; வடவர் தந்த வான்கேழ் 
சந்தம் ( அகம்.. ச 0 ) என்பது காண்க . போர் செய்து பெற்ற வென்றி 
யென்பது விறல் வென்றி யெனப்பட்டது . பாண்டிவேந்தர்க்குத் துணை 
யாய் அவன் தானைக்குத் தலைமை தாங்குபவன் என்றற்குத் தென்ன 
வர் வயமறவன் என்றார் . கடலில் மழை பெய்யுங்கால் முத்தீனும் 
நத்தைகள் நீர்மேல் வந்து தம் ஓட்டைத் திறந்துகொண்டிருக்குமென் 
றும் , ஒரு துளி தன் ஒட்டிற்குள் வீழ்ந்ததும் , ஓட்டை மூடிக்கொண்டு 
நீர்க்குட்சென்று விடுமென்றும் , அதுவே பின்பு முத்தாகுமென்றும் 
பண்டையோர் கருதியிருந்தனராதலின் அக்கருந்தே தோன்ற , 
மிசைப் பெய்தநீர் கடற்பரந்து முத்தாகுந்து என்றார் . ஆகுமென்னும் 
உம்மை 
ஒன்று : இப்போது இது மருத்துமலை என வழங்குகிறது ; முன்னாளில் 
இது நஞ்சிலாமலை என வழங்கிற்றென்பர் . இது நாஞ்சில் நாட்டில் 
நாகர்கோயிலுக்கும் தென் குமரிக்கும் இடையில் உளது . இம் மலைக்கு 

கிழக்கில் உள்ள வள்ளியூர் இவ்வள்ளுவரது ஊராகலாம் என்பர் . 
அவ்வூரில் பண்டைநாளில் இனிய கோட்டையிருந்ததெனக் கல்வெட்டு 
( A. R. No. 251 of 1927-28 ) கூறுகிறது . உயர் சிமைய வுழாஅ 
நாஞ்சில் ( புறம்.கடக ) என்று பிறரும் கூறுதல் காண்க . துப்பு , வலி ; 
ஈண்டு அதனுடைமை காரணமாகக் கொள்ளும் பகைமை மேனின் 

பகைமைகொண்டு போரெதிர்ந்தோர் பின்பு பகைமையின்றி 
அன்பு காட்டி யொழுகினாராயினும் , பழம்பகை நட்பாதல் இல் " ( பழ 
2 - கசு ) என்ற முதுமொழிகொண்டு அவரை நெருங்க விடாத நேர்மை 
யுடையனென் றற்கு , " துப்பெதிர்ந் தார்க்கே யுள்ளாச் சேய்மையன் 
எனவும் , உண்மையன்புடையார்க்குக் கைபோன் மிக்க வுதவியினைச் 
செய்பவனென்றற்கு , " நட்பெதிர்ந்தோர்க்கே அங்கை நண்மையன் 
எனவும் எடுத்துரைத்தார் . நணிமை , நண்மையென வந்தது . சாத்தன் ,, 
இவன வள்ளுவனென் றோ , அவன் முன்னோருள் ஒருவனென்றோ இன் 

ரென அறிய இயலவில்லை . மறவனும் , பொருநனும் , சேய்மையனும் 
நண்மையனுமாகிய சாத்தன் என இயையும் . புலம்பு , ஆதரிப்பாரின் 
றித் தனிமையுற்று வருந்தும் வருத்தம் . இலம்படுகாலை - வற்கடம் . 
பூத்தல் , செல்வத்தாற் சிறந்திருத்தல் . 


> 


. 


கூ 


புறநானூறு 


விளக்கம் : இயன்மொழியாவது இன்னதென முன்னர்க் கூறி 
னாம் . திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவரைக் கண்ட பிற்காலத்தார் 
இந்நாஞ்சில் வள்ளுவனைக் காணாதொழிந்தனர் ; கண்டிருப்பின் திரு 
வள்ளுவரை வள்ளுவர் மரபிற் பிறந்தவரென்றும் ஒரு புலைச்சிக்குப் 
பிறந்தவரென்றும் பொய்க்கதைகள் புனைந்து பொய் கூறியிருக்கமாட் 
டார்கள் . நாஞ்சில் மலைக்குத் தலைவானாகிய வள்ளுவனும் , திருக்குற 
ளாசிரியராகிய திருவள்ளுவனாரும் வள்ளுவன் என்ற சிறப்புப்பெயர் 
கொண்டு விளங்கியவராவர் . இவர்கள் வழி வந்தோர் வள்ளுவர் களாய் 
இடைக்காலத்தே அரச காரியம் பார்த்துவந்த மேலோராவர் . மலை 
யாள சில்லாவைச் சேர்ந்த பொன்னானிப் பகுதியிலுள்ள சுகபுரத்துக் கல் 
வெட்டொன்று , சொகிரத்துப் பருடையாரும் ... இராயசேகர ராயின 
வள்ளுவரும் கூடிச் செய்த கச்சமாவது ( S. I. Ins . Vol . V. No.772 ) 
என வள்ளுவர்களை இராயசேகரர் என்பது இக்கருத்தை வற்புறுத் 
தும் . இப்பாட்டு இடையே பெரிதும் சிதைந்துள்ளது . தென்னவர் 
வய மறவன் என்றும் , " நாஞ்சிற் பொருநன் என்றும் , வருவன 
இடைக்கால வள்ளுவர் கள் இராயசேகரராய் இருந்ததற்குத் தக்க 
சான்முகும் . துப்பெதிர்ந்தோர் , பகைத்தெழுந்தோர் : கடுமான் 
கோதை துப்பெதிர்ந்தெழுந்த நெடுமொழி மன்னர் ( புறம் . (ந P ) என 
வும் , " துப்பி னெவனாவர் மற்கொல் துயர் வரவு , நட்பினுள் அற்று பலர் 
( குறள் . கககூடு ) எனவும் வருதல் காண்க . வள்ளுவனது கொடைநல 
தைச் சிறப்பித் துரைப்பாராய் , இந்நிலம் இலம்படுகாலை யினும் 
பூத்தவென் கடும்பு புலம்பல் போயின்று என்று கூறினார் . மறவன் , 
பொருநன் , சேய்மையன் , நண்மையன் , வல்வேற்சாத்தன் என் றலின் , 
இப்பாட்டுடைத்தலைவன் , நாஞ்சில் வள்ளுவன் சாத்தன என்று பெயர் 
கூறப்படுவன் போலும் . 


கூவுக . கரும்பனூர்கிழான் 
கரும்பனூர் என்பது தொண்டை நாட்டுத் திருவேங்கடக் கோட் 
டத்திலுள்ளதோரூர் . திருக்கழுக்குன்றத்துக் கல்வெட்டொன்று , 
" கரும்பனூர் வணிகன் ஆதித்த ( A. i < . lid . 176 of 1932 --- 3) னென் 
பவனைக் குறிக்கின்றது . இவனை ஒருகால் நன்னாகனாரென்னும் சான் 
றோர் கிணை வரும் பாணருமாகிய சுற்றத்தாருடன் கரும்பனூர் சென்று 
கண்டார் . அவன் இவர்களை வரவேற்று 5ம் விருந்து செய்து சிறப்பித் 
தான் . அங்கே அவர்கள் சின்னாள் தங்கியிருந்து பின்பொருநாள் 
தம்மூர் போதற்கு அவன்பால் விடைவேண்டினர் . அவன் சான்றோர் 
பிரிவைப் பெரிதும் விரும்பானாய் அஞ்சிச் சின்னாள் தன்பால் இருக்க 
வைத்தான் . இதற்கிடையே நாட்டில் வறனுண்டாயிற்று ; கோடையும் 
மிகுந்தது . மீளவும் ஒருநாள் அவர் விடை வெண்டவே , அவர்க்கும் 
அவர் சுற்றத்தார்க்கும் மிக்க செல்வத்தை நல்கி நீவிர் நாடுவறங்கர 
நின்று வருத்தும் கோடை நீங்கிய காலத்து ஈயாத புல்லராகிய வேந்தர் 
மனைக்குச் சென்று வருந்திப் பாடித் துன்புறல் வேண்டா ; எம்பால் 
வருக ; யாம் நமக்கு வேண்டுவன நல்கிப் போற்றுவேம் ; நீவிர் சேய்மை 
யிலிருப்பினும் இந்நாட்டி லிருப்பினும் கவலையுறாது வருக ; அக் காலை 
யாம் செய்வதனை இது கொண்டறிந்து கொள்க என்றான் . அவன் 
அறத்துறையம்பிபோல் விளங்குவதனை இப்பாட்டின்கண் ஆசிரியர் 
எடுத்துரைத்துள்ளார் . 


மூலமும் உரையும் 


கூகூக 


கா 


ஊனு மூணு முனையி னினிதெனப் 
பாலிற் பெய்தவும் பாகிற் கொண்டவும் 
அளவுபு கலந்து மெல்லிது பருகி 
விருந்துறுத் தாற்றி யிருந்த னெ மாகச் 
சென்மோ பெருமவெம் விழவுடை நாட்டென 
யாந்தன் னறியுக மாகத் தான்பெரி 
தன் புடை மையி னெம்பிரி வஞ்சித் 
துணரியது கொளா அ வாகிப் பழமூழ்த்துப் 
பயம்பகர் வறியா மயங்கரின் முதுபாழ்ப் 
பெயல்பெய் தன்ன செல்வத் தாங்கண் 
ஈயா மன்னர் புறங்கடைத் தோன்றிச் 
சிதா அர் வள்பிற் சிதர்ப்புறத் தடாரி 
ஊன்சுகிர் வலந்த தெண்க ணொற்றி 

விரல் விசை தவிர்க்கும் மரலையில் பாணியின் 
கதி இலம்பா டகற்றல் யாவது புலம்பொடு 

தெருமர லுயக்கமுந் தீர்க்குவெ மதனால் 
இருநிலங் கூலம் பாறக் கோடை 
வருமழை முழக்கிசைக் கோடிய பின்றைச் 
சேயை யாயினும் மிவணை யாயினும் 
இதற்கொண்டறிலை வாழியோ கிணைவ 
சிறுநனி , ஒருவழிப் படர் கென் றோனே யெந்தை 
ஒலிவெள் ளருவி வேங்கட நாடன் 
உறுவருஞ் சிறுவரு மூழ்மா றுய்க்கும் 

அறத்துறை யம்பியின் மான மறப்பின் 
ட றிருங்கோ ளீராப் பூட்கைக் 

சரும்ப னூரன் காக மகனே . 


2 . 


உரை : 


திணையுந் துறையுமவை . கரும்பனூர் கிழானைப்புறத்திணை நன்கைனர் பாடியது . 

ஊனும் ஊணும் முனையின் இறைச்சியும் சோறு 
மாகியவற்றைத் தெவிட்டி வெறுத்தால் ; பாலிற்பெய்தவும் 
பாகிற் கொண்டவும் - பால் கலந்து செய்தனவும் வெல்லப் பாகு 
கொண்டு செய்தனவுமாகிய பண்ணியங்களை ; இனிதென அளவுபு 
கலந்து - இது மிக வினி தென்னுமாறு நன்கு கலந்து ; மெல்லிது 
பருகி - மென்மையுண்டாகக் கரைத்துக் குடித் துண்டு ; விருந்து 
உறுத்து - விருந்தாகி ; ஆற்றி இருந்தெனமாக - பசிபோக்கிப் 


கூ . கூட் 


புறநானூறு 


* எம் 


என 


- 


பன்னாள் இனிதிருந்தேமாக ; பெரும் - பெருமானே ; 
விழவுடைநாட்டுச் சென்மோ 

எம்முடைய விழாப் 
பொருந்திய நாட்டிற்குச் செல்லவேண்டினேம் 

விடையருளுக 
என்று ; யாம் தன் அறியுநமாக - யாங்கள் அவனுக்கு அறி 
வித்தேமாக ; தான் பெரிது அன்புடைமையின் - அவன் தான் 
மிக்க அன்புடையனாதலால் ; எம் பிரிவு அஞ்சி - எம்மைப் 
பிரிதற்கு அரூசி ; துணரியது கொளாவாகிய பழமூழ்த்து . குலை 
குலையாகப் பூத்துள்ள தாயினும் எவ்வுயிர்களாலும் கொள்ளப் 
படாவாய் பழுத்துக் கனிந்து ; பயம் பகர்வறியா - பயனபடு தற் 
கியலா தவாறு ; 

மயங்கரில் முதுபாய 

பெயல்பெய தன்ன 
முட்கள் கலந்த கொடிகள் பின்னிக்கிடக்கும் புதரிடையே 
நின்று வற்றும் முதிய பாழிடத்தின்கண் மழை பெய்தாற் 
போன்ற ; செலவத் தாங்கண் - செல் வமிக்க இடத்தையுடை!! ; 
யா மன்னர் புறங்கடைத் தோன்றி - இரவலர்க்கு ஈயாத வேந்தர் 
முற்றத்தில் நின்று ; சிதாஅர் வள்பின் சிதர்ப்புறத் தடாரி - 
துண்டித்த வார்களாற் கட்டப்பட்ட சிதர்ந்த புறத்தையுடைய 
தடாரிப்பறையை ; ஊன்சுகிர் வலந்த தெண்கண் ஒற்றி -ஊனால் 
தெற்றப்பட்ட தெளிந்த கண்ணிடத்தே யறைந்து ; விரல்விசை 
தவிர்க்கும் அரலையில் பாணியின் - விரலால் நொடிக்கும் நொடி 
விசையின் மேம்பட்ட குற்றமில்லாத தாளத்தோடு கூடிய பாட் 
டால் ; இலம்பாடகற்றல் யாவது - வறுமையைப் போக்குவது 
கூடாதாம் ; புலம்பொடு - ஆதரவற்ற தனிமைத் துயரத்துடனே , 
தெருமரல் உயக்கமும் தாக்கு வெம் - வள்ளியோரைச் சூழ்ந்து 
திரியும் வருத்தத்தையும் யாம் போக்குவோம் ; அதனால்- ; இரு 
நிலம் கூலம் பாற - பெரிய இந்நிலவுல ர ம கூலமின்றிக் கெடுமாறு 

கோடை - வேனில் வெம்மை மிக்க வறற்காலம் ; வருமழை 
முழக்கிசைக்கு ஓடியபின்றை - வருகின்ற மழை முகிலினது 
முழக்கிசையுடன் பெய்து நீங்கியபின்பு ; சேயையாயினும் நெடுக் 
ரெதொலைவிலுள்ள நாட்டில் இருப்பினும் , இவணையாயினும் - இந்த 
நாட்டிடததே யிருந்தாயாயினும் ; இதற்கொண்டு அறிநை - இது 
கொண்டு நினைவாயாக ; கிணைவ - கிணைவனே ; வாழி - வா 
வாழ்வா 
யாக ; சிறுநனி ஒருவழிப் படர்க - ஒருவழியே சிறிது பெரிது 
நினைந்து ஒழுகுவாயாக ; என்றோன - என்று சொன்னான் ; 

எங்கள் தலைவன் ; ஒலி வெள்ளருவி வேங்கடநாடன் 
ஒலிக்கின்ற வௌளிய அருவி பொருந்திய வேங்கட நாட்டுக் 
குரியவன் ; உறுவரும் சிறுவரும் ஊழமாறு உய்க்கும் அறத்துறை 
அம்பியின் 

பெரியவராயினும் சிறியவராயினும் வரு 
வோரை இருகரையினும் மாறிமாறிக் கொண்டுபோய்விடும் 
நீர்த்துறையிடத்துள்ள அறத்துக்குழைக்கும் தெப்பம் போல ; 
மரப்பின்று - மறவாமல் ; இருங்கோள் ஈராப்பூட்கை - பெரிய 


நின்ற ; 


எந்தை 


மான 


மூலமும் உரையும் 


கூகூக 


தோன்ற 


நா 


கடைப்பிடியும் பிறரால் ஈர்த்து விலக்கப்படாத கொள்கையையு 
முடைய ; கரும்பனூரன் காதல் மகன் - கரும்பனூர் கிழானுக்கு 
அன்புடைய மகன் எ 

ஊனுணவும் நெல்லுணவும் மிகவுண்டலால் வெறுப்புண்டாகிய 
வழி , அதனை மாற்றப் பாற் பெய்து சமைத்த பாயசம் போல்வனவும் 
வெல்லப் பாகுகொண்டு மிக்க இனிப்புச் சுவை கனிந்த பண்ணிகாரங் 
களும் உண்பது கூறுவான் , “ பாலிற் பெய்தவும் பாகிற் கொண்டவும் 
என்றான் . 

ஊனுஞ் சோறுந்தின்று பல் கூர்மை மழுகிக் கெட்டமை 

அளவுபு கலந்து மெல்லிது பருகி யென்றார் . மென்மையான 
வற்றைத் தின்றல் கூடாமையின் பருகி யென்றார் ; பருகுமிடத்து 
விழுங்குதலும் நிகழுமாகலின் . இருந்தன மென்றது , பன்னாள் இனி 
திருந்தமை புலப்படுத்தி நின்றது . அறிவித்தனமென்பது அறியும் 
மனத் தன்வினை வாய்பாட்டில் வந்தது . நாட்டிற்குச் செல்வான் 
விடை வேண்டற்குக் காரணம் கூறுவான் , எம் விழவுடை 
டென்றான் . விழவுக்காலத்தில் பிரிந்தவர் தத்தம் ஊர் மீளச் செல்ல 
வேண்டுமென்பது பண்டையோர் முறை . துணர் தல் , கொத்துக்களை 
யுடைய தாதல் . முட்கள் நிறைந்த கொடிகள் பின்னிக் கிடக்கும் 
புதரிடையே பூத்துக் கனிந்திருக்கும் பழங்கள் கொள்ளப்படாவாகலின் . 
பழமூழ்த்துப் பயம் பகர்வரிய மயங்கரில் என்றார் . மயங்கரில் 
ஊழ்த்த பழமும் முதுபாழிற் பெய்த மழையும் பயன்படாதவாறுபோல 
ஈயாத மன்னரிடத் துண்டாகிய செல்வமும் அவர் முன் சென்று பாடும் 
பாட்டும் பயன்படாவென்பது கருத்து . ஊன்சுகிர் - தோலின்கண் 
ஒட்டிக்கிடந்து காய்ந்து பொருக்காக இருக்கும் ஊன்பிசிர் . வலத்தல் , 
தெற்றுதல் . பாட்டிசை முடுகுமிடத்துத் தாளத்தின் கடுமைக்கு விரல் 
நொடியின் விசை ஆற்றாமைகண்டு , விரல்விசை தவிர்க்கும் பாணி 
யென்றும் , அவ்வாற்றால் பாட்டின் அமைதி குறைவுபடாமை தோன்ற 
அரலையில் பாணி யென்றும் கூறினார் . 

யாவது , 

ஈண்டு இன்மை 
குறித்து நின்றது . தெருமரல் உயக்கம் , வள்ளியோர் உண்டை சூழ்ந்து 
அவரிருக்கும் இடநாடிப் பறவை போலத் திரிவதாற் பிறக்கும் துன்பம் . 
அறிகை, மறவாதொழிக. அறிதல் , ஈண்டு செய்ந்நன்றி யறிதல் என் 
புழிப்போல நின்றது . கோள் , கடைப்பிடி . கண்ணன்ன கேளிர் வந்து 
விலக்கிலும் விலகாத உரம்பற்றி, ஈராப் பூட்கை " யென்றார் . இருங் 
கேள் ஈராப் பூட்கை யென்றும் பாட வேறுபாடுண்டு . கலந்து , பருகி , 
விருந்துறுத்து , ஆற்றி இருந்தனமாக , அறியுநமாக , நாடன் , மகன் ,, 
அஞ்சி , தோன்றி , ஒற்றி , அகற்றல் யாவது ; தீர்க்குவெம் , அதனால் 

சேயையாயினும் இவணையாயினும் , அறிநை படர்க என்றா 
னெனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : கரும்பனூர் என்னும் தொண்டைநாட்டூர் இப்போது 
கரும்பூர் என வழங்குகிறது . ஊனும் ... ஊணும் விருந்துறுத்தாற்றி 
யிருந்தனெமாக என்பது கரும்பனூர் கிழான் கிணைப்பொருநர்க்குச் 
செய்த விருந்தின் சிறப்புணர்த்தி நிற்கிறது ; கரும்பனூர்கிழான் கிணை 
வனுக்கு விடைதருங்கால் , நீவிர் ஈயா மன்னர் புறங்கடை 

, 
அரலையில் பாணியின் இலம்பா டகற்றல்யாவது ; புலம்பொடு தெருமரல் 
உயக்கமும் தீர்க்குவெம் ; இலம்பாடு உற்ற வழி இவணையாயினும் சேயை 
யாயினும் எம்பால் வருக என்பான் , “ இதற்கொண்டறிநை என்பது , 
அவனது வேளாண்மையை விளக்கி நிற்கிறது . இனி விழவு தோன்றிய 


கிணைவ , 


புறநானூறு 


காலத்துப் பிரிந்தோர் , மனையகம் வந்து சேர்தல் வேண்டுமென விழை 
வது இயல்பாதலை , " மழைகால் நீங்கிய மாக விசும்பின் , குறு முயன் மறு 
நிறங் கிளர மதிநிறைந் , தறுமீன் சேரு மகலிரு ணடுநாள் , மறுகு விளக் 
குறுத்து மாலை தூக்கி , பழவிறன் மூதூர்ப் பலருடன் துவன்றிய , விழ 
வுட னயர வருகதில் அம்ம ( பிரிந்த காதலர் ) ( அகம் . கசக ) என்று 
சான்றோர் கூறுவது காண்க . பெற்ற பின்னரும் பெருவளன் ஏத்தி , 
நடைவயின் தோன்றிய விருவகை விடையும் ( தொல் . புறத் . கூ .0 ) 
என்ற விடத்து இருவகை விடையாவன : தான் போதல் வேண்டு 
மெனக் கூறுதலும் , அரசன் விடுப்பப் போதலும் என்றுரைத்துத் 
தான்பிரிதல் வேண்டிக் கூறியதற்கு இளம்பூரணர் இப்பாட்டைக் 
காட்டுவர் . " தாவில் நல்லிசை " (தொல் . புறத் , . ++ ) என்ற சூத்திரத்தில் , 
பரிசில் கடைஇய கடைக் கூட்டுநிலை என்பதில், நிலையென்றதனானே 
பரிசில் பெறப் போகல் வேண்டுமென்னும் குறிப்பும் பரிசில் நிலையும் 
பல்வகையாற் கூறுதல் கொள்க என்று .ஓதி , இப்பாட்டையெடுத்துக் 
காட்டி , " இது மேலும் இக்காலத்தும் இங்ஙனம் தருவலென்றானெனக் 
கூறினமையின் அவன்பரிசில் நிலை கூறிற் றென்பர் நச்சினார்க்கினியர் . 


கூவு 2 . சோழன் நலங்கிள்ளி. 
சோழன் நலங்கிள்ளிபால் ஆசிரியர் கோவூர்கிழார் பேரன்புடையவ 
ரென்பதை முன்பே கண்டுள்ளேம் . நலங்கிள்ளி சிறந்த போராண்மையும் 
மிகுந்த கைவண்மையும் உடையன் . ஒருகால் அவா நலங்கிள்ளியிட 
மிருந்த பொருநர் சிலரைக் கண்டார் . அவர்கள் வறுமைச் சிறுமை 
யின்றி மிக்க மகிழ்ச்சியுடனிருந்தனர் . அவர்களோடு கோவூர் கிழார் 
சிறிது போது உரையாடினார் . பொருநர் தலைவன் தான் சோழநாட்டு 
மறம்பாடும் பொருநன் என்றும் , தானும் தன் சுற்றத்தாரும் சோழன் 
நலங்கிள்ளியின் போர்க்களம் பாடும் பொருநர் என்றும் கூறி , யாங்கள் 
பாடினால் சோழன் நலங்கிள்ளியைப் பாடுவோமே யன்றிப் பிறரைப் 
பாடுவதை விரும்பமாட்டோம் ; அவனையே பாடுவோம் ; அவன் முயற்சி 
வெல்க , என்று சொல்லி , அவன்பாற் செல்லின் , நின் பசித்து பம் 
நீங்க அவன் நெய்யிற் பொரித்த ஆனும் பல்வகைச் சோறும் சுவை 
யுடைய பிறவும் நல்குவன் என்று ஆற்றுப்படுத்தனர் . இதனான் வியப்பு 
மிகக்கொண்ட கோவூர்கிழார் சோழன யடைந்து , “ பெரும் , நின் 
பொருநர் இவ்வாறு கூறுகின்றனர் ; அது கேட்டு நீ முன்னால் பரிசில் 
நல்கிச் செலவிட்ட பொருநராகிய றொருடனே யான் வழிவினாய் 
வந்துள்ளேன் . என்னைப் பாம்புபோல் தீண்டி வருத்தும் வறுமை நீங்க , 
யானும் என்பால் வருவோர்க்கு வழங்குதற்கேற்ப வளம் பல தந்து 
விடுவாயாக ; இவ்வியனுலகு , பலரும் அறிய , நினதேயாகும் ; அவ்வாறே , 
இக்கிணைப்பறை எனதாகும் . இக்கிணையின் கண் சிறு கோலால் எறியுந் 
தோறும் நுடங்குவது போல் பிற வேந்தர் கேட்குந்தோறும் உள்ளம் 
நுடங்குமாறு நின் மாண்புகழை அவர் அவைக்களஞ்சென்று அவர் 
எதிரே நின்று பாடுவேன் , காண் , என்று கிணைப்பொருநன் ஒருவன் 
கூற்றில் வைத்து இப்பாட்டைப் பாடியுள்ளார் . 

கடற்படை யடற்கொண்டி 
மண்டுற்ற மறனோன்றாள் 
தண் சோழ நாட்டுப் பொருகன் 


மூலமும் உரையும் 


கடு 


அலங்குளை யணியிவுளி 
நலங்கிள்ளி நசைப் பொருநரேம் 
பிறர்ப்பாடிப் பெறல் வேண்டேம் 
அவற்பாடுது மவன்றாள் வாழியவென 
கெய்தய்ய வூன வின்ற 
பலசோற்றானின்சுவைய 
கல்குவனின் பசித் துன்பற 
எனபநின் பொருநர் பெரும வதற்கொண்டு 
முன்னாள் விட்ட மூதறி சிறா அரும் 
யானும் , ஏழ்மணிபங் கேழணியுத்திக் 
கட்கேள்விக்கவை நாவின் 
நிறனுற்ற வராஅப் போலும் 
வறனொ இ வழங்குவாய்ப்பு 
விடு தியத்தை கடுமான் றோன் றல் 
நினதே , முந்நீ ருடுத்த விவ் வியனுல கறிய 
எனதே, கிடைக்கா ழன்ன தெண்கண் மாக்கிணை 
கண்ணகத் தியாத்த நுண்ணரிச் சிறுகோல் 
எறிதொறு நுடங்கி யாங்குநின் பகைஞர் 
கேட்டொறு நடுங்க வேத்துவென் 
வென்ற தேர்பிறர் வேத்தவை யானே . 
திணை : அது . துறை : கடைநிலை . சோழன் நலங்கிள்ளியைக் கோவூர்கிழார் 
பாடியது . 

கடற்பன அடல் கொண்டி - கடலிற் 
கொண்டு சென்று பகைவரை படு தலாற் கொள்ளலாகும் பெரும் 
பொருள் ; மண்டுற்ற மற நோன்றாள் - நெருங்கிப் பெருகிய 
மறம் பொருந்திய வலிய தாளையுடைய ; தண் சோழநாட்டுப் 
பொருநன் - தண்ணிய சோழரது நாட்டில் வாழும் பொருநன் ; 
அலங்கு உளை அணி இவுளி நலங்கிள்ளி - ( யாங்கள் ) அசைகின்ற 
தலையாட்டமணிந்த குதிரைகளையுடைய நலங்கிள்ளியது ; நசைப் 
பொருநரேம் - விருப்பத்துக்குரிய பொருளாவோம் ; பிறர்ப் 
பாடிப் பெறல் வேண்டேம - பிற வேந்தரைப் பாடி அவர் ஒன்று 
தரப் பெறுவதை விரும்ப மாட்டேம ; அவன் தாளவாழிய என 
அவனது முயற்சியால நடைபெறும் அரசியல் வாழ்வதாக என்று ; 
அவற்பாடுதும் - அவனையே பாடுவோம் ; நெய் குய்ய ஊன் நவின்ற 
பல சோற்றான் - நெய்யால் தாளிதம் செய்யப்பட்ட வூன் கலந்த 
பலவகையான சோற்றுடனே ; 

இன் 
ன் சுவைய 

இனிய 


உரை : 


டை 


படை 


சுவை 


புறநானூறு 


நின்னுடைய 


யுடைய பிற பொருள்களையும் ; நின் பசித்துன்பற நல்குவன் - 
நீ செல்லின் நின் பசித் துன்பம் நீங்குமாறு கொடுப்பன் ; 
என்ப நின் பொருநர் - என்று கூறாநின்றனர் 
பொருநர் ; பெரும் - பெருமானே ; அதற்கொண்டு - அதனால் ; 
முன்னாள் விட்ட மூதறி சிறாரும் - முன்னாள் நீ பரிசில் தந்து 
விட்ட தொன் முறையறிந்த சிறுவரும் ; யானும்- ; ஏழமணியங் 
கேழ அணி உத்தி - எழுச்சியையுடைய மணியையும் நிறம் 
பொருந்திய பொறிகளையும் ; கட்கேள்விக் கவைதாவின் - கண்ணிற் 
பொருந்திய செவியையும் சுவைத்த நாவையுமுடைய ; நிறன் 
உற்ற அராஅப் போலும் - நிறம் பொருந்திய பாம்பு தன் தோலை 
யுரித்து நீக்கினாற்போல ; வறன் ஒஉ - வறுமையின் நீங்கி ; 
வழங்கு வாய்ப்ப -பிறர்க்கும் யாம் வழங்குதல் அமைய ; கடுமான் 
தோன்றல் - கடுகிச் செல்லும் குதிரைகளையுடைய தலைவனே ; 
விடுமதி - எமக்கு வேண்டுவன தந்து விடை தருவாயாக ; முந்நீர் 
உடுத்த இவ்வியனுலகு அறிய நினதே - கடல் சூழந்த இவ்வகன்ற 
உலகம் சான்றோர் பலரும் அறிய நினனுடையதேயாகும் ; கிடைக் 
காழ அன்ன தெண்கண் மாக்கிணை அறிய எனது - நெட்டியின் 
காம்புபோன்ற தெளிந்த கண்ணையுடைய பெரிய தடாரிப்பறை 
பலருமறிய என்னுடைய தா தல்போல ; கண்ணகத்து யாத்த நுண் 
ணரிச் சிறுகோல் - இதன் கண்ணிற் கட்டப்பட்ட நுண்ணிய 
அரித்த வோசையை யெழுப்பும் சிறிய கோலானது ; எறிதொறும் - 
அடிக்குந்தோறும் ; நுடங்கியாங்கு- தடாரியின் கண் நடுங்குவது 
போல ; நின் பகைஞர் கேட்டொறும் நடுங்க - நின் பகைவர் 
கேட்குந்தோறும் மனம் நடுங்குமாறு ; பிறர் வேத்தவையான் - 
பிற வேந்தருடைய அவையின்கண் ; வென்ற தேர் ஏத்துவென - 
நின்னால் வெல்லப்பட்ட தேர்களைச் சொல்லிப் பாராட்டிப் 
புகழ்வேன் ; எ 

கலங்களிற் சென்று அருமணம் ( பர்மா ) , சாவகம் சீனம் ஈழம் 
முதலிய நாடுகளிலி ருந்து பெரும் பொருள் ஈட்டி வருவது பண்டைத் 
தமிழர் மரபு . அந்நிலையிற் பகைவர் கடலிற் கலஞ் செலுத்திப் போந்து 
சூறையாடுபவாதலின் அவர் களொடு பொருது அவர் செய்யும் குறும் 
பினைக் களைதல் வேண்டிக் கடற்படை வேண்டியிருந்தமையின் , கடற் 
படையும் அது கொண்டு பெறும் பெரும்பொருளும் எடுத்தோதப் 
பட்டன . சோழன் நலங்கிள்ளியைப் பாடிய நாவால் பிற வேந்தரைப் 
பாடி அவர் தரும் பொருளை விரும்பேம் ; பொருள் குறித்துப் பிறர்பாற் 
செல்ல வேண்டாத அளவு அவன் எங்கட்கு வேண்டுவன நிரம்பத் 
தருவன் , அவனது நெடுவாழ்வே எங்கட்குப் பெருஞ்செல்வமாம் 
என்பான் , அவற்பாடுதும் அவன்றாள் வாழிய " என்றான் . முன்னாள் 
விட்ட சிறாரென்றது , முன்னாள் பரிசில் தந்துவிடப்பட்ட சிறுவர் . 

ண்டால் இளையராயினாரை , "சிறாஅர் என்றார் . மூதறிவு , பொருநர்க் 
ெ கனப் பழைமையாய்த் தொன்று தொட்டுவரும் பாடற்றுறையறிவு . 
ஏழ்மணி , எழுச்சியையுடைய மணி . எழுச்சி , உயர்ந்த மதிப்பு . பாம்பின் 


D. 


மூலமும் உரையும் 


கூகள் 


கட்பொறியே செவிப்புலனையு முடைய தென்பது பண்டையோர் 
கொள்கை ; பாம்பைக் கட்செவியென்னும் வழக்கும் நாட்டில் உண்மை 
யறிக . பாம்பிற்கு அதன் தோல்போல எமக்கு வறுமை யமைந்துளது 
என்பார் , " அரா - அப் போலும் வறனொரீ இய என்றார் . வழங்கு : முதனிலைத் 
தொழிற்பெயர் , கிணையின் கண்ணிடத்தே சிறுகோலைக் கட்டி வைப்பது 
இயல்பு . நுண்கோற் சிறுகிணை ” (புறம் . 15. அக . ) என்பர் பிறரும் . 
கிணைவன் கூற்றாதலின் அதற்கேற்ப அவன் பயின்ற சிறுகோலும் 
தடாரிக் கண்ணின் நடுக்கமும் உ.வமமாகக் கூறப்பட்டன . சோழ 
நாட்டுப் பொருநன் ; பொருநரேம் ; வேண்டேம் ; வாழிய எனப் பாடுதும் , 
நின் துன்பற நல்குவன் என்ப ; பெரும , அதற்கொண்டு , சிறாரும் , 
யானும் அராஅப் போலும் வறன் ஒரீஇ , வாய்ப்ப , தோன்றல் , விடுமதி , 
உலகம் நினதே ; மாக்கிணை உலகறிய எனதுபோல சிறுகோல் நுடங்கி 
யாங்கு , பகைஞர் நடுங்க , வேத்தவையான் ஏத்துவென் எனக் கூட்டி 
வினை முடிவு செய்க . அத்தை : அசைநிலை . 

விளக்கம் : கடை நிலையாவது , ஆசிரியர் தொல்காப்பியனாரால் 
பரிசில் கடைஇய கடைக்கூட்டுநிலை " ( தொல் . புறத் . கூசு ) எனப்பட் 
டதாக , புறப்பொருள் வெண்பா மாலைக்காரரால் பரிசினிலை யெனப்பட் 
டது . அஃதாவது புரவலன் மகிழ் தூங்க , இரவலன் கடைக்கூடின்று 
( பு . வெ . மா . கூ : உரு ) என வரும் . பரிசில் கடைஇய கடைக் கூட்டு 
நிலை யென்றதனை , பரிசில் கடைஇய நிலையும் கடைக்கூட்டு நிலையும் 
என்று இரண்டாகக்கொண்டு , கடைக்கூட்டு நிலையாவது " வாயி 
லிடத்தே நின்று தான் தொடங்கிய கருமத்தினை முடிக்கும் நிலை " 
யென்றுரைத்து , நிலையென்ற தனானே பரிசில் பெறப் போகல் வேண்டு 
மென்னும் குறிப்பும் பரிசில நிலையும் பல்வகையாற் கூறுதல் கொள்க 
என்பர் நச்சினார்க்கினியர் . ஆசிரியர் கோவூர் கிழார் இப்பாட்டு , சோழன் 
நலங்கிள்ளியின் கிணைப்பொருநன் கூற்றைக் கொண்டெடுத்து மொழி 
யும் பகுதியும் , தான் வேண்டும் பரிசுநிலை கூறும் பகுதியும் , பரிசில் 
பெறும் தான் செய்யக் கருதும் செயல்நிலை கூறும் பகுதியுமென்று 
மூன்று பகுதிகளையுடையது . கிணைப்பொருநன் 
கூறுவன் தாம் 
நன்கறிந்தனவாயினும் , தாம் நேரே வேந்தன் முன்னின்று கூறுதல் 
சிறப்பன்மையின் , கிணைவன் கூற்றில் வைத்துக் கொண்டு கூறினார் 
அவன் கூறியன தமக்கும் உடன்பாடே யென்பதும் இதனால் பெறுவித் 
தாரென அறிக. “ பிறர் பாடிப் பெறல் வேண்டேம் , அவற் பாடுதும் 
அவன்றாள் வாழிய எனப் பொருநன் கூறுவதனோடு , புறத்திணை 
நன்னாகனார் , " யானே பெறுகவன் முணிழல் வாழ்க்கை , அவனே 
பெறுகவென் னா விசை நுவறல் " (புறம் . 5 எக ) என்பது ஒப்பு நோக்கத் 
தக்கது . இவ்வாறு கூறுவது கிணைப் பொருநர் இயல்பென அறிக . 
அரவின் தோல் புதுத்தோலுண்டாக நீங்குவதுபோல , வறுமையும் 
செல்வமுண்டாக நீங்கத் தக்கதென்பது விளங்க , அராஅப் போலும் 
வறன் ஒரீஇ என்றார் . எனக்கு வழங்குவதால் , மின் பகை யொடுக்கம் 
பயனாகக் காண்பாய் என்பார் , " நின்பகைஞர் ... வேத்தவையானே 
என்றார் , 


9 


ங கூஅ 


புறநானுறு 


நற்குடி 


கூவுங . மாறோக்கத்து நப்பசலையார் 
மாறோக்கம் என்பது கொற்கையைச் சூழ்ந்த பகுதியாகும் . இஃது 
இடைக்காலத்துக் குட நாட்டையும் முள்ளிகாட்டையும் தன்கண் 
கொண்டிருந்தது . இப்பகுதியிலுள்ள மாறமங்கலத்தை 
வேளாள வரல . றென்னும் தமிழ் நூல் ( அகத் . அ ) ஒகமகாநகரென் 
குறிக்கிறது . மாறமங்கல மாகிய ஒகமாநகர்ப்பகுதி குடநாட்டுப் பகுதி ; 
மாறோக்கத்து முள்ளிநாட்டில் கல்லிடைக்குறிச்சியும் சேரலன்மாதேவி 
யும் இருந்தன எனக் கை விலை யென்னும் நாற்குறிப்பால் அறிகின் 
றோம் . இப்பகுதிக்குரியராகிய ஆசிரியர் நப்பலயாரென்னும் புலவர் 
பெருமாட்டியார் . இப்பாட்டின்கண் அவியன் என்னும் குறுநில மன்ன 
னொரு வனைக் குறித்துப் பாடியுள்ளார் . 

அவியன் திருமுனைப்பாடி நாட்டில் வாழ்ந்தவன் . அவன் பெயரால் 
அவியனூரென்றோர் ஊர் பண்டை நாளில் இருந்தது . அஃது அவியனூர் 
நாட்டுக்குத் தலைநகராகவும் இருந்ததெனத் திருவகைக் கல்வெட் 
டொன்று ( A. R. T ! 0 . 41 ) { f 1 > 21 ) கூறுகிறது . இந்த அவியன் வழி 
வந்த வேந்தர் இடைக்காலத்தே வேற்றுப் புல வேந்தர் வரவால் வலி 
யழிந்து பல நூற்றாண்டு காறும் அரசியலுலகில் தலைமறைவாக இருந்து 
வந்தனர் . பதின்மூன்று , பதினான்காம் நூற்றாண்டுகாறும் அவ்வப் 
போது தோன்றிய வேந்தருடைய தானைத் தலைவராகவும் , தானை மறவ 
ராகவும் இருந்துவந்து போதிய வலிபெற்றவுடனே குறுநில மன்ன ராய் 
விளங்கலாயினர் . இவர்கள் பாண்டி நாட்டுத் திருப்பத்தார்ப் பகுதியைச் 
சேர்ந்த சூரைக்குடி யென்னுமூரைத் தலைநகராகக் கொண்டு பிற் 
காலந்தே விளக்கமுற்றிருந் தனர். அவருள் சிலர் விசயாலயதேவ 
ரென்றும் மாளவ சக்கரவர்த்தியென்றும் தம்மைக் கூறிக்கொள்வா 
ராயினர் . 

ஆயினும் பழைய தம் குடி முதல்வனான அவியன் பெயரை 
யும் மறவாது பேணிவந்தனர் . சடா வன்மன் வீரபாண்டியன் காலத்தில் 
அவியன் பெரிய நாயனான விசயாலயதேவன் ( A. R. No. 119 of 1908 ) 
என்பவனுடைய கல்வெட்டொன்றும் அவியன் மாளவ சச்கரவர்த்தி 
( A. R. ! N ) . 122 of 1903 ) என்பவன் கல்வெட்டொன்றும் திருப்பத்தூர் 
திருத்தளியாண்டார் கோயிலில் உள்ளன . இந்த அவியர் கட்குக் குடி 
முதல்வனை அவியனைத்தான் மாறோக்கத்து நப்பசலையார் " குன்று 
பலகெழீஇய கான் கெழுநாடன் கடுந் 3 தர் அவியன் என்றும் , காவிரிப் 
பூம்பட்டினத்துச் செங்கண்ணனார் , களமலி கள்ளின் நற்ற ரவியன் 
( அகம் . உஎக ) என்றும் சிறப்பித்துள்ளனர் . இந்த அவியன் கைவண்மை 
மிகவுடையன் ; புலவரை யோம்பும் பெருந்தகைமையுடையவன் . 
கால் நப்பசலையார் வறுமையால் வாடி அவனிருந்த ஊருக்குச் சென்றார் . 
அவன் , அவர் வருகையறிந்து , தன்பாற் போந்து தன்னைக் காணுமுன்னே 
சிறந்த உணவும் உயர்ந்த ஆடையுந் தந்து பின்பு தன்னை வந்து அவர் 
காணச்செய்து அவரது புலமை நலத்தை நுகர்ந்து இன்புற்று அவர்க் 
குப் பெருஞ்சிறப்புச் செய்தான் . நப்பசலையாரும் வறுமையின் நீங்கி 
மறுபிறப்புக் கொண்டாரைப்போல் பேருவகை கொண்டார் . பின்பு 
அவன் அவருக்குப் பொருள் வேண்டும் போதெல்லாம் வேண்டியவாறு 
அளித்து வந்தான் . அவனுடைய ஆதரவு பெற்று இனிதிருக்கையில் 
வெள்ளிமீன் தென்புலம் சாய்ந்து நாட்டில் வறனுண்டாதற்குரிய குறிப் 
பைக் காட்டிற்று . அது கண்ட சான்றோர் வருந்தினாராக , நப்பசலையார் , 
யான் அவியன் என்ற வள்ளியானது -ஆதரவு மிகவுடையேன் ; 
அதனால் வெள்ளியின் நிலை பிறழ்ச்சிக்குச் சிறதும் வருந்தேன் என்ற 


மூலமும் உரையும் 


கூகூகூ 


30 


கருத்தமைந்த இப்பாட்டைக் கிணைப்பொருநன் ஒருவன் கூற்றில் 
வைத்துப் பாடியுள்ளார் . இப்பாட்டின் இடையே சில அடிகள் சிதைந்து 
விட்டன . 

ஒண் பொறிச் சேவ லெடுப்பவேற் றெழுந்து 
தண்பனி யுறைக்கும் பலரா ஞாங்கர் 
நுண் கோற் சிறகிணை சிலம்ப வொற்றி 
நெடுங்கடை நின்று பகடுடல் வாழ்த்தித் 
உன்புக ழேத்தினெ னாக வென்வல 
திடுக்க ணிரியல் போக வூன் புலந் 
தருங்கடி வியன 4 ர்க் குறுகல் வேண்டிக் 
கூம்பு விடு மென்பிணிய விழ்த்த வாம்பற் 
றேம்பா யுள்ள தங்கமழ் மட்ட ருணப் 
பார்புரி யன்ன வடிவின காப்பின் 
கழைபடு சொலியி னிழையணி வாரா 
ஒண்பூங் கலிங்க டீ இ நுண்பூண் 
வசித்து வாங்கு நுசுப்பி னவ்வாங் குருதிக் 

கற்புடை மடந்தை தற்புறம் புல்ல 
கரு பெல்ணைக் கிடந்தோன் . 
வெற்பெயர்ந்த ... நோக்கி . 

...யதற்கொண் 
டழித்துப் பிறந்தனெ னாகி யவ்வழிப் 

பிநர் , பாடுபுகழ் பாடிப் படர்பறி யேனே 
20 குற முலைக் சலமரும் பாலார் வெண்மறி 
நரைமுக வூகமொ டுகளும் வரைய மல் .... 

...... குன்றுபல செமீ இய 
கான்கெழு நாடன் கடுந்தே ரவியனென 

ஒருவனை யுடையேன் மன்னே 
உரு. அறானெவன் பரிகோ வெள்ளியது நிலையே . 
திணையுந் துறையுமவை ...... மாறோக்கத்து நப்பசலையார் பாடியது . 

ஒண்பொறிச் சேவல் எடுப்ப - ஒள்ளிய பொறி 
களையுடைய சேவற்கோழி கூவித் துயிலெடுப்ப ; ஏறறெழுந்து - 
படுக்கையினின் றெழுந்து போந்து ; தண்பனி உறைக்கும் புலரா 
ஞாங்கர் - தண்ணிய பனிதுளிக்கும் புலராத விடியற்காலத்தே ; 
நுண்கோல் சிறுகிணை சிலம்ப ஒற்றி - நுண்ணிய கோல் கட்டப் 
பட்ட தடாரிப் பறையைக் கொட்டி ; நெடுங்கடை நின்று 
நெடிய மனை முற்றத்திலே நின்று ; பகடுபல வாழ்த்தி - பலவாகிய 
உழவெருதுகளை வாழத்தி ; தன்புகழ ஏத்தினெனாக - அவற்றை 
யுடையனான அவியன் புகழ்களைச் சொல்லிப் பாராட்டிப் பாடி 

ஊன் புலந்து என்வலத் திடுக்கண் இரியல் போக 


உரை : 


-- 


னேனாக ; 


ச 00 


புறநானூறு 


உடல் மெலிவித்து என்பால் தங்கியிருந்த வறுமைத்துயர் நீங்கு 
மாறு ... 

கூம்புவிடு மென்பிணி யவிழ்ந்த ஆம்பல் - குவிந் 
திருந்து விரியும் மெல்லிய அரும்பு மலர்ந்த ஆம்பற்பூவைப் 
போன்ற; தேம்பாய் உள்ளது அம்கமழ மடருண - தேன் பரந் 
துள்ள தாகிய கட்டெளிவை அழகிய மணங் கமழும் மடாரிற் 
பெய்து உண்ணச் செய்து ; அருங்கடி வியன்நகர் குறுகல் 
வேண்டி - அரிய காவலையுடைய அகன்ற தன் பெருமனைக்குள் 
தான் காண யாம் அணுகு தலை விரும்பி ; பாம்புரி அன்ன வடி 
வின - பாம்பின் தோல் போன்ற வடிவினையுடையவாய் ; காம்பின் 
கழைப்படு சொலியின் - மூங்கிற்கோலின் உட்புறத்தேயுள்ள 
தோல் போன்ற ; இழை யணி வாரா - நெய்யப்பட்ட இழைகளின் 
வரிசை யறிய வியலாத ; ஒண்பூங் கலிங்கம் உடீஇ - ஒள்ளிய 
பூவேலை செய்யப்பட்ட ஆடையை யுடுப்பித்து ; நுண்பூண் 
வசிந்து வாங்கு நுசுப்பின் - நுண்ணிய பூண்களை யணிந்து 
மின்னுப்போன் மின்னி வளைந்த இடையினையும் ; அவ்வாங்கு 
உந்தி - அழகுறச் சுழிந்த கொப்பூழையும் ; கற்புடை மடந்தை - 
கற்பையுமுடைய மடந்தையாகிய தன் மனைவி ; தற்புறம் புல்ல 
தன் புறத்தே புல்லிக் கிடக்க ; மெல்லணைக் கிடந்தோன் - மெல் 
லிய அணைமேற் கிடந்து உறங்கினவன் ; ............ எற் பெயர்ந்த - 
என்னின் நீங்கிய ; ... நோக்கி - பார்த்து ; ...... அதற்கொண்டு - 
ஆது கொண்டு ; அழித்துப் பிறந்தனெனாகிய - மீளப் பிறந்தேன் 
போன்று ; அவ்வழி - அவ்விடத்தே ; பிறர் பாடுபுகழ் பாடிப் 
படர்பு அறியேன் - பிறருடைய பாடு தற்கமைந்த புகழைப் 
பாடிச் செல்லு தலைக் கருதிற்றிலேன் , குறுமுலைக்கு அலமரும் 
பாலார் வெண்மறி - குறுகிய முலையை யுண்டற் பொருட்டுத் 
தாயைச் சுற்றித்திரியும் பாலுண்ணும் ஆட்டுக்குட்டி ; நரைமுக 
ஆகமொடு உகளும் - வெளுத்த முகத்தையுடைய குரங்குக்குட்டி 
யுடனே தாவும் ; வரையமல் - மூங்கில்கள் நிறைந்த , ....... குன்று 
கெழீ இய - ......... குன்றுகள் பல பொருந்திய ; கான் கெழு 

கானநாடனாகிய : கடுந்தேர் அவியன் என ஒருவனை 
உடையேன்மன் - கடுகிச் செல்லும் தேர்களையுடைய அவியன் 
எனப்படும் ஒருவனை யான் எமக்குத் தலைவனாக வுடையேன் ; 
அறான் - அவன் புரவுக்கடனாகிய தன்னறத்தினின்றும் நீங்கான் ; 
வெள்ளியது நிலை எவன்பரிகோ - வெள்ளியாகிய மீன் நிலை 
பிறழ்ந்து நிற்பது குறித்து இவ்வுலகு என்னாகுமோ என வருந் 
துவேனல்லேன் ; எ 

வைகறை யாமத்தில் துயிலெழுவது முறையாயினும் அக்காலத்தே 
கோழிச் சேவல் கூவுவது சார்பாகக் காட்டி ஒண்பொறிச் சேவல் 
எடுப்ப என்றும் , கிணையின் கண் புறத்தே அதனையறையும் சிறுகோலைக் 
கட்டி வைப்பது மரபாதலால் " நுண்கோற் சிறுகிணை யென்றும் 
கூறினார் . விளை புலப் பயனை வளம்பட நல்கும் சிறப்புக் குறித்துப் 


நாடன் 


று . 


மூலமும் உரையும் 


பகடுகளை எடுத்தோதி வாழ்த்துதல் முறையாயிற்று ; " பால்பல வூறுக 
பகடுபல . சிறக்க ( ஐங் . கூ . ) என மகளிர் விழைந்து கூறுமாறு காண்க 
ஊன் : ஆகுபெயர் . புலந் தென்றது பிறவினைப் பொருட்டு . இடுக்கண் - 
வறுமைத் துன்பம் . இரியல் போக - நீங்க ; " அந்நிலை யிடுக்கண் இரியல் 
போக ( புறம் . கூ . அ அ ) எனப்பிறரும் கூறுதல் காண்க . மடார் - தேறலை 
யுண்ணும் வள்ளம் . ஆம்பல் , மடாருக்கு வடிவு பற்றி வந்த உவமம் . 
உண்பித்தென்னும் வினையெச்சம் உணவெனத் திரிந்தது . சொலி , 
தோல் இழை யறிவாரா வென்ற பாடத்துக்கு இழை யறியப்படாத 
வெனப் பொருள் கொள்க . வசிந்து வாங்கு நுசுப்பு , முகிலிடைத் 
தோன்றும் மின்னு அதனைப் பிளந்து தோன்றி விளங்குதல் போல 
விளங்குகின்ற நுசுப்பு . வசிவு , பிளவு . வான மின்னு வசிவுபொழிய 
( மலைபடு. கூஎ ) என்று சான்றோர் கூறுதல் காண்க . இனி , வசிந்தென் 
பதற்கு வேறு கூறுவாருமுளர் . உந்திக்கு வாங்குதல் , சுழிதல் . மடந்தை 
புறம் புல்லிக் கிடக்க அணையிற்கிடந்து உறங்குவது இயல்பு ; “ புதல்வற் 
கவை இயினன் றந்தை மென்மொழிப் , புதல்வன் றாயோ விருவருங் 
கவையினள் , இனிது மன் றவவர் கிடக்கை ( ஐங்.சாக ) எனப் பிறரும் 
கூறுதல் காண்க. நரைமுக வூகம் , வெள்ளிய மயிர் பரந்த முகமுடைய 
குரங்கு . மன் : ஒழியிசை . பொருள்வளம் இடையறாமையே யன்றி எம் 
மைப் புரத்தலினும் இடையறவுபடான் என்பது தோன்றப் பொதுப் 
பட , அறான் என்றும் , வெள்ளிமீன் நிலைபிற பூ மாயின் நாட்டில் நலங் 
குன்று மென்று சான்றோர் வருந்துப வாகலின் , தாம் அது செய்யா 
மைக்கு ஏது கூறுவாராய் , “ ஒருவனையுடையேன் , அறான் எவன் பரிகோ 
வெள்ளியது நிலையே என்றார் . எழுந்து , ஒற்றி , நின்று , வாழ்த்தி ஏத்தி 
னெனாக , இரியல்போக , உண , வேண்டி , உடீஇ , மடந்தை , புல்லக்கிடந் 
தோன் ...... நோக்கி ... ஆகி , படர்பு அறியேன் ; அவியனென ஒருவனை 
யுடையேன் , அறான் , நிலைக்கு எவன்பரிகோ எனக் கூட்டி வினை முடிவு 
செய்க . 

விளக்கம் : இப்பாட்டின் இடையே சில அடிகள் சிதைந்து 
விட்டமையின் பொருள் விளக்கம் நன்கு உண்டாகவில்லை . இதுவும் 
முன்னைப் பாட்டுக்களைப் போலக் கிணைவன் 

கூற்றைக் கொண் 
டெடுத்துக் கூறும் குறிப்பினதாகும் . பசித்து வருவாரை முதற்கண் 
நீராட்டி நல்லாடை தந் துடுப்பித்து இனிய வுணவுதந் துண்பித்த பின் 
னர்த் தான் காண வருவித்தல் தமிழ்ச்செல்வர் கொடைப்பண்பாதலின் , 
அருங்கடி வியனகர்க் குறுகல் வேண்டிக் கள்ளுண்பித்ததும் , ஒண் பூங் 
கலிங்கம் உடுப்பித்ததும் கூறின னென வறிக . பிறரும் , " தன்னுழைக் 
குறுகல் வேண்டி யென்னரை , முதுநீர்ப் பாசி யன்ன வுடை களைந்து , 
திருமல ரன்ன புதுமடிக் கொளீஇ , மகிழ் தரன் மரபின் மட்டு ( புறம் . 
» FO ) நல்கியது கூறுதல் காண்க . வறுமையுற்ற குடியிற்பிறந்த பிறப்பு 
மாற்றிச் செல்வக் குடியிற் பிறந்தார் போலச் செல்வம் மிகவுடைய 
னானது கண்டு தன்னையே வியந்து கூறுகின்றா னாதலால் , " அழித்துப் 
பிறந்தனெ னாகி யென்றும் , குறைபடாச்செல்வம் நல்கினமைதோன்ற 
" அவ்வழிப் பிறர் பாடுபுகழ் பாடிப்படர்பறியேன் என்றும் கூறினான் . 
வேண்டுங்காலத்து வேண்டுவன குறைவின்றாக நல்கும் அவியனது தூய 
அன்பை உடையே னாதலால் , எங்கெழிலென் வெள்ளி யென விருக் 
கின்றேன் என்றான் . இவ்வாறே பிறரும் அன்னோனை யுடையேமென்ப 
வினிவறட் கியாண்டு நிற்க வெள்ளி " ( புறம் . - அச ) என்று கூறுதல் 
காண்க . 


புறம்.- --- 26 


ச 02 


புறநானூறு 


புறத்திணை 


கூவுசு . கரும்பனூர் கிழான் 
வெள்ளியாகிய மீன் தென்றிசைக்கண் நிற்கின் நாட்டிற்கு நலமுண் 
டாகாதென்பது கோணிலையறிந்தோர் கொள்கை . நாடு நலங்குன்றுவது 
தெரிந்து சான்றோர் வருந்துவது இயல்பு . அன்னதொரு காலத்தில் 

நன்னாகனார் வெள்ளியது நிலையறிந்தும் வருத்தமோ 
கவலையோ இன்றி இனிதிருந்தார் . அவரைக்கண்ட சான்றோர் வியப்புக் 
கொண்டனர் . அவர் கருத்தறிந்த நன்னாகனார் இப்பாட்டால் தம் 
முடைய மனக்கோளை எடுத்துரைத்தார் . இதன்கண் , தொண்டை 
நாட்டுக் கரும்பனூர் கிழான் நெல்லும் பொன் னும் நறவும் ஊனும் 
நிரம்பவுடையன ; யான் அவற்றாற் குறைவு றுங் காலத்து அவன் அவற் 
றைத் தந்து என்னை நிறைத்தலிற் குறைவதிலன் ; மண்ணாணப் புகழ் 
வேட்டு நீர்நாண நெய் வழங்கும் நீர்மையுடையன் ; அவனைத் தலைவனாக 
யாம் உடையோ மாகலின் , நாட்டில் வறம் உண்டாதல் குறித்துவெள்ளி 
எவ்விடத்து நிற்பினும் நிற்க ; இதுகாறும் அவனது பேராதரவால் 
உண்டுந் தின்றுமே என் நாட்கள் கழிந்தன ; அந்நாட்களை யான் வரக் 
கண்ட துண்டே யன்றி அவை யெத்துணை கழிந்தன வென்பது அறிந் 
திலேன் ; அவனுடைய கரும்பனூர் இயற்கை நலம் மிகச் சிறந்ததாம் ; 
மென் புலத்து மீனுண்டு பசி தீர்ந்த நாரை , வஞ்சி மரத்தின் கிளையிற் 
றங்கிப் பின் கரும்பின் பூ வருந்த அதன்பால் தங்கும் ; வரகரிந்த அரி 
காலில் வாழும் எலியை யலைக்கும் இயல்பிற்றாகிய குறும்பூழ்க்கு அங்கே 
வாழும் முயல் அஞ்சியோட , அதனால் இருப்பைப் பூ உதிரும் ; ஊரில் 
விழாவொன்றும் இல்லையாயினும் , உழவர் உண்கலமாகிய மண்டையில் 
கெடிற்று மீனாகிய வுணவுடனே கள் நிறைந்திருக்கும் . 

மென்பாலா னுடனணை இ 
வஞ்சிக்கோட் டுறங்கு காரை 
அறைக்கரும்பின் பூவருந்தும் 
வன்பாலாற் கருங்கால்வரகின் 
அரிகாற் கருப்பை யலைக்கும் பூழின் 
அங்கட் குறுமுயல் வெருவ வயல 
கருங்கோட் டிருப்பைப் பூவுறைக் குந்து 
விழவின் றாயினு முழவர் மண்டை 
இருங்கெடிற்று மிசையொடு பூங்கள் வைகுந்து 
கரும்பனூரன் கிணையேம் பெரும் 
நெல்லென்னாம் பொன்னென்னங் 
கனற்றக் கொண்ட நறவென்னாம் 
மனை மன்னா வவைபலவும் 
யான் றண்டவுந் தான் றண்டான் 
நிணம் பெருத்த கொழுஞ்சோற்றிடை 
மண்ணாணப் புகழ்வேட்டு 
நீர்நாண நெய்வழங்கிப் 


கம் 


மூலமும் உரையும் 


சமங 


உரை : 


புரந்தோ னெந்தை யாமெவன் றொலைவதை 

அன்னோனை யுடையே மென்ப வினிவறட் 
உ O கியாண்டு நிற்க வெள்ளி மாண்டக 

உண்ட நன்கலம் பெய்து நடக்கவும் 
தின்ற நண்ப லூ உன் றோண்டவும் 
வந்த வைக லல்லது 

சென்ற வெல்லைச் செலவறி யேனே . 
திணையுந் துறையு மவை . கரும்பனூர் கிழானைப் புறத்திணை நன்னகனூர் 
பாடியது . 

மென்பாலான் மென்புலமான மருதவயற்கண் ; 
உடன் அணைஇ - தன் இனத்துடனே மேய்ந்துண்டு ; வஞ்சிக் 
கோட்டு உறங்கும் நாரை வஞ்சிமரத்தின் கிளையின்கண் தங்கி 
யுறங்கு தலைச் செய்யும் நாரை ; அறைக்கரும்பின் பூ அருந்தும் - 
முற்றிய கரும்பினுடைய பூவைக் கொழுதும் ; வன்பாலான் 
வன்புலமாகிய முல்லை நிலத்தின்கண் விளையும் ; கருங்கால் வரகின் 
அரிகால் கருப்பை அலைக்கும் பூழின் - கரிய தாளையுடைய வர 
கின் அரிகாலின்கண் வாழும் எலியைப் பிடிப்பதற்கு முயலும் 
குறும்பூழப் பறவையின் ஆரவாரத்தால் , அங்கண் குறுமுயல் 
வெருவ - அவ்விடத்தே யுறையும் குறு முயல் அஞ்சி யோட ; 
அயல - அபலிடத்தே நிற்கும் ; கருங்கோட்டு இருப்பைப்பூ 
உறைக்குந்து - கரிய கிளைகளையுடைய இருப்பை மரத்தின் 
பூக்கள உதிரும் ; விழவின்றாயினும் - விழாவென்றும் நிகழா 
வழியும் ; உழவர்மண்டை - உழவருடைய வுண்கலத்தில் ; இருங் 
கெடிற்று மிசையொடு - பெரிய கெடிற்று மீனாகிய உணவுடனே ; 
பூங்கள் வைகுந்து - இஞ்சி முதலிய பூ விரவிய கள் நிறைந்திருக் 
கும் ; கரும்பனூரன் கிணயேம் - கரும்பனூர் கிழானுடைய 
கிணைவ ராவோம் ; பெரும - பெருமானே ; நெல்லென்னாம் பொன் 
னென்னாம் - நெல்லும் பொன்னும் என்னவாகும் ; கனற்றக் 
கொண்ட நறவு என்னாம் - உடல் வெதும்புமாறு கொண்ட 
கள்ளுந் தான் என்ன பயனுடைத்தாம் ; ... ... மனைமன்னா 
அவை பலவும் - மனையிடத்து இல்லாத அவை பலவற்றையும் ; 
யான் தண்டவும் - யான் குறைபடவும் ; தான் தண்டான் 
தான் சிறிதும் குறைவிலனாய் ; நிணம் பெருத்த கொழுஞ்சோற் 
றிடை - நிணம் கலந்த கொழுவிய சோற்றுணவில் ; நீர் நாண 
நெய் வழங்கி - நீரினும் மிகுதியாக நெய்யைப் பெய்து ; மண் 
நாணப் புகழ் வேட்டு - மண்ணவர் 

மண்ணவர் கண்டு நாணும்படியாகப் 
புகழைச்செய்து ; புரந்தோன் - எம்மை விரைந்தேற்று ஆதரிப் 
பன் ; எந்தை - எங்கள் தலைவன் ; யாம் தொலைவதை எவன் 
யாங்கள் வறுமை குறித்து நெஞ்சழுங்குவது இல்லையாம் : 


சச 


புறநானூறு 


. 


அன்னோனையுடையேம் - அத்தகையவனைத் தலைவனாக வுடையே 
மாதலின் ; இனி - இப்பொழுது ; வறட்கு - வறற்காலத்தைச் 
செய்தற்பொருட்டு ; வெள்ளி யாண்டும் நிற்க - வெள்ளியாகிய 
மீன் எத்திசைக்கண் நிற்பினும் நிற்பதாக ; மாண்டக மாண் 
புண்டாக ; உண்ட நன் கலம் பெயது நுடக்கவும் - உணவுண் : 
நல்ல கலங்களில் உண்ண மாட்டாதொழித்த மிக்கவற்றை அ 
கலத்திடையே வைத்து மடித்தெறியவும் ; தின்றநண்பல் ஊஉன் 
தோண்டவும் - ஊனைத் தின்ற தனால் பற்களின் இடையிலே 
சிக்கிக்கொண்ட ஆனைத் தோண்டியெடுக்கவும் ; வந்த வைகல் 
அல்லது 

நிகழ்ந்த நாட்கள் உண்டேயன்றி ; சென்ற எல்லைச் 
செலவறியேன் - இவ்வகையாக உண்ணக்கழிந்த 

நாட்களை 
எண்ணிய நிந்திலேன் ; எ - று , 

நீர்வளத்தால் மருதம் மென்பாலென்றும் அவ்வளம் இன்மையால் 
முல்லை வன்பாலென்றும் கூறப்படும் . உடன் அணை இ யென்றதனால் 
இனமும் கொள்ளப்பட்டது . வஞ்சி , வஞ்சிமரம் . முற்றிய கரும்பே 
யறுக்கப்படு மாகலின் , அஃது அறைக்கரும் பெனப்பட்டது . இருப்பைப் 
பூ மழைத்துளிபோ லுதிர்வது பற்றி , " இருப்பைப்பூ வுறைக்குந்து 
என்றார் . உம் , உந்தாயிற்று . கருப்பை , எலி . குறும்பூழ் கருப்பையைப் 
பிடித்தற்கு முயலுதலைப் பிறரும் , பொறிப்புறப் பூழின் போர்வல் 
சேவல் ...... குடந்தையஞ் செவிய கோட்டெலியாட்ட " ( புறம் . 15. உ க ) 
என்பர் . கள்ளுண்பார்க்கு வியஞ்சனமாக இஞ்சிப் பூ முதலியவற்றை 
மாலையாகத் தொடுத்துக் கட்குடத்துக்குக் கட்டுவது பண்டையோர் 
மரபு . நீர் பெய்தற்கு வருந்தாமைபோல நெய்பெய்தற்குச் சுருங்காமை 
தோன்ற நீர் நாண நெய் வழங்கி யென்றார் . மண் : ஆகுபெயர் ; 
மண்ணுலகென்றே கொண்டு , மண்ணாணுதலாவது மண் பரப்புச் சுருங் 
கப் புகழ் விரிதல் என்றலுமொன்று . எங்கள் தலைவன் இனிதிருத்த 
லின் , வெள்ளியது நிலைகுறித்து யாம் உளமழிந்து நலந்தொலைவது 
வேண்டா என்பார் யாமெவன் தொலைவதை என்றார் . எவன் என்பது 
இன்மை குறித்து நின்றது . வெள்ளியாகிய மீன் கெடு திசையில் நிற் 
பினும் எமக்கு வருத்தமில்லை யென்றலின் , " யாண்டும் நிற்க என்பது 
கூறப்பட்டது. உணவுண்டற்குப் பரப்பப்படும் இலையும் நன்கலமாத் 
லின் , நன்கலமெனப்பட்டது ; பிற்காலத்தார் பரிகலம் என்பது . இ 
குறிப்பேபற்றி வந்தது . உண்ணப்படாது மிக்கு நின்றவற்றை இலை 
யிடை வைத்து மடித்துப் புறத்தே யெறி தலின் உண்ட நன்கலம் 
பெய்து நுடக்கவும் என்றும் , ஒவ்வொரு நாளும் வந்த நாளிற் போல 
உண்பனவும் தின்பனவும் ஆரப் பெற்று , இறப்பும் எதிர்வுமாகிய நாட் 
களை எண்ணாது மகிழும் திறம் கூறுவார் , வந்த வைக லல்ல 
வெல்லைச் செலவறி யேனே என்றார் . எல் - பகல் . பெரும , யாம்கிணை 
யேம் ; தண்டவும் , தண்டான் ; வழங்கி , வேட்டு , புரந்தோன் ; எந்தை ; 
தொலைவதை எவன் ; அன்னேனயுடையேம் ; நிற்க, நுடக்கவும் தோன் 
டவும் வந்த வைகல் அல்லது எல்லை செலவறியேன் எனக் கூட்டி வினை 
முடிவு செய்க . என்ப : அசைநிலை . 

விளக்கம் : இப் பாட்டின்கண் புறத்திணை நன்னாகனார் கரும்பனூர் 
கிழானது கரும்பனூரையும் , 

கொடைநலத்தையும் , அந் 
நலத்தைத் தாம் நுகர்ந்த சிறப்பையும் விளக்கியுள்ளார் . கரும்பனூரின் 


பக் 


சென்ற 


அவனது 


-மூலமும் உரையும் 


TO 


t 


சிறப்பை இவர் குறித்தபடியே இப் பாட்டுரையின் முன்னுரைக்கண் 
கூறினாம் . கொடைநலம் குறிக்கும் வகையில் கரும்பனூரன் தந்த 
நெல்லும் பொன்னும் நறவும் பிறவும் சுருங்கக் குறித்து , நிணத்தோடு 
கூடிய சோற்றில் நீரென்னுமாறு நெய்யைச் சொரிந்து , தன்பால் வந்த 
கிணைப் பொருநருக்கு உணவளித்து விருந்தோம்பிய சிறப்பை , " நிணம் 
பெருத்த...... புரந்தோன் எந்தை என்று கூறியுள்ளார் . இச் செய 
லால் கரும்பனூரனுக்கு உண்டாகிய பயன் பெரும்புகழ் என்பார் , 
" மண்ணாணப் புகழ் வேட்டுப் புரந்தான் என்றார் . உண்பனவும் தின் 
பனவும் உடுப்பனவும் குறைவின்றிப் பெறுமிடத்து வாழ்க்கையைப் 
பற்றிய நினைவே மறந்து போயிற்றென அவனது கொடைநலத்தைத் 
தாம் நுகர்ந்த வாற்றை விளக்கி , வறுமையைப் புறங்கண்டு பெருமித 
முற்ற நிலையை , “ வறட்கு யாண்டு நிற்க வெள்ளி என்று வெளிப் 
படுத்தியுள்ளார் . வந்த வைகல் அல்லது சென்ற வெல்லைச் செலவறி 
யேனே என்றது , வாழ்க்கையைப்பற்றிய நினைவு மறந்து கிடந்ததற் 
குச் சான்றாயிற்று . இந்துணையும் கிணைப்பொருநன் கூற்றில் வைத்துக் 
கூறியது குறிக்கொள்ள வேண்டுவதொன்று .. 

பாணன் கூற்றாகவும் 
கிணைவன் கூற்றாகவும் கூறும் புலமை வகையை யறியாது வேறுபடக் 
கூறுவர் தமிழறியாதார் . 


கூவுரு . அம்பர்கிழான் அருவந்தை 
அம்பர் என்பது சோழநாட்டில் தஞ்சை மாநாட்டில் நன்னிலந் 
தாலுகாவில் உள்ள தோரூர் . இஃது அருவந்தை யென்னும் தலைவன் 
ஒருவனுக்கு உரியது . இவனைத் திவாகரமுடையார் " கற்ற நாவினன் 
கேட்ட செவியினன் , முற்ற வுணர்ந்த மூதறி வாளன் , நாகரிக நாட்டத் 
தாரியன் அருவந்தை யென்றும் , நாடே பிறர் நாட்டிற் குவமை 
யாறே , காலமறிந்துதவுங் காவிரி தானே , ஆடவர் திலக னம்பர் மன்ன , 
னீடிசைத் தலைவன் அருவந்தை யென்றும் குறித்துரைத்துள்ளார் . 
இதனால் அம்பர் காவிரி பாயும் நாட்டில் உள்ளதோ ரூரெனவும் , அவ் 
வூர்த் தலைவனான அருவந்தை கல்வி கேள்விகளால் நிறைந்தவன் என 
வும் , முழுதுணரும் ஒண்புலவனெனவும் கண்ணோட்டமுடைய காவல 
னெனவும் அறியலாம் . இவனது அழியாப் புகழ் அவ்வூர்க்கே பேரணி 
யாய் நின்று பிரிவின்றி இயலுவதாயிற்று ; ஆகவே , இடைக்காலத்தில் 
இவ்வூர் அம்பர் அருவந்தையெனவே வழங்குவதாயிற்று ; உய்யக் 
கொண்டார் வளநாட்டு அம்பர் நாட்டு அம்பர் அருவந்தை ( A. R.No. 
175 of 1927-8 ) எனத் திருப்பழனத்துக் கல்வெட்டொன்று கூறுவது 
காண்க . இந்த அருவந்தையின் குடிப்பிறந்தவர் பிற்காலத்தே 
தொண்டை நாட்டில் இருந்திருக்கின்றனர் . பதின்மூன்றாம் நூற்றாண் 
டின் பிற்பகுதியில் விளங்கிய கோப்பெருஞ் சிங்கன் காலத்தில் வந்த 
வாசிக் கண்மையிலுள்ள பொன்னூரில் அருவந்தை யொருவன் இருந் 
துள்ளான் என அவ்வூர்க் கல்வெட்டுக் கூறுகிறது . 

பொன் 
ரான அழகிய சோழநல்லூர் அருவந்தை ஆண்டான் திருச்சோற்றுத் 
துறையுடையான் சொறப்பிள்ளை ( S. I. Ins . Vol . xii . No. 220 ) என 
வருவது காண்க . இந்த அருவந்தைக்குடி முதல்வனான அம்பர் அரு 
வந்தையைக் கல்லாடனாரென்னும் சான்றோர் இப் பாட்டில் வியந்து 
பாராட்டியுள்ளார் . ஒருகால் கல்லாடனார் அம்பருக்குச் சென்று அங்கு 
வாழ்ந்த செல்வன் ஒருவனைப் பாடலுற்றார் . அவன் மனைக்கு அண்மை 
யில் அருவந்தையின் பெருமனையும் இருந்தது . அவர் பாடிய பாட்டிசை 


சிசு 


புறநானூறு 


அருவந்தையின் செவியிற் பட்டது . அருட்கடலாகிய அவன் உள்ளம் 
பாட்டிற் குருகிற்று . அவரையுடனே தன்பால் வருவித்து , அழுக் 
கேறிப் பீறிக்கிடந்த அவரது உடையைக் களைந்து வேறொரு வெள் 
ளாடை தந்து உடுப்பித்து இனிய உணவு தந்து பசி களைந்தான் . அது 
கண்டு கழிபேருவகையால் தம்மை மறந்து இன்புற்ற கல்லாடனார் இப் 
பாட்டைப் பாடி இதன்கண் ,காவிரி பாயும் அம்பர் கிழவனான அருவந்தை 
புல்லி யென்பானுக்குரிய வேங்கடமலையிற் பெய்த மழைத்துளியினும் 
பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தியுள்ளார் . கல்லாடனார் தொண்டை 
நாட்டுச் சான்றோருள் ஒருவர் . சென்னைக்கு வடகிழக்கிலுள்ள பொன் 
னேரிக் கண்மையில் புகைவண்டி நிலையமாய் நிற்கும் மீஞ்சூர் பண்டை 
நாளில் கல்லாடமென்று வழங்கிற்று . ( செங் . செல்வி Vol . 23 பக் . 
கக கூ - உஉ . ) இவர் தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் 
நெடுஞ்செழியனையும் , சேரமான் களங்காய்க் கண்ணி நார்முடிச் சேரலை 
யும் , மலையமான் திருமுடிக் காரியையும் , சோழநாட்டு அம்பர் அரு 
வந்தை, பொறையாற்றுக் கிழான் என்பாரையும் , தொண்டைநாட்டுத் 
தொண்டையரையும் , வேங்கடத்துக்குரிய புல்லியென்பானையும் பாடி 
யிருத்தலால் , இவர் தமிழ் முழுதறிந்த தண்டமிழாசிரியரென்பது ஒரு 
தலையாம் . இவர் , தம் பாட்டுக்களில் தொண்டை நாட்டு வேங்கடத்தை 
யும் அதற்குரிய புல்லியென்பானையும் பன்முறை பாடியிருப்பது கொண்டு 
இவர் தொண்டை நாட்டுக் குரியரென்பது ஒருவாறு கருதப்படுமாயி 
னும் , மீஞ்சூர்ச் சிவன் கோயிற் கல்வெட்டு ( A.R.No.133of 1916 ) 
அதனை நன்கு வற்புறுத்துகின்றது . " பொருவார் மண்ணெடுத்துண் 
ணும் அண்ணல் யானை , வண் டேர்த் தொண்டையர் ( குறுந் . உசு 0 ) 
என்பது இவர் தொண்டையரைக் குறித்துரைப்பது . 

வெள்ளி தோன்றப் புள்ளுக்குர லியம்பப் 
புலரி விடியற் பகடுபல வாழ்த்தித் 
தன் கடைத் தோன்றிற்று மிலனே பிறன் கடை 

அகன் கட் டடாரிப் பாடுகேட் டருளி 
ரு வறனியா னீங்கல் வேண்டி யென்னரை 

நிலந்தினச் சிதைந்த சிதாஅர் களைந்து 
வெளிய துடீ இயென் பசிகளைத் தோனே 
காவிரி யணையுந் தாழ்நீர்ப் படப்பை 

நெல்விளை கழனியம்பர் கிழவோன் 
க 0 நல்லரு வந்தை வாழியர் புல்லிய 

வேங்கட விறல்வரைப் பட்ட 
ஓங்கல் வானத் துறையினும் பலவே . 
திணை . அது . துறை : வாழ்த்தியல் . அம்பர்கிழான் அருவந்தையைக் கல்லாடனும் 
பாடியது . 

உரை : வெள்ளி தோன்ற வெள்ளியாகிய மீன் 
வானத்தே தோன்றவும் ; புள்ளுக்குரல் இயம்ப - புள்ளினங் 
கள் எழுந்து ஒலிக்கவும் வந்த ; புலரி விடியல் - இரவுப்பொழுது 


மூலமும் உரையும் 


10 எ 


யான் 


புலரும் விடியற்காலத்தில் ; பகடுபல வாழ்த்தி - எருதுகளாகிய 
செல்வத்தை வாழ்த்தி ; தன்கடைத் தோன்றிற்றுமிலன் - யான் 
அவன் பெருமனை முற்றத்துக்குச் சென்றிலேன் ; பிறன் கடை 
அகன்கண் தடாரிப்பாடு கேட்டு - பிறன்மனை முற்றத்தில் நின்று 
கொட்டிய அகன்ற கண்ணையுடைய தடாரிப்பறையினது ஓசை 
யைக் கேட்டு ; அருளி - அருள் கூர்ந்து ; யான் வறன் நீங்கல் 
வேண்டி - யான் வறுமையின் நீங்குதலைத் தான் விரும்பி ; என் 
அரை நிலந் தினக் குறைந்த சிதாஅர் களைந்து - என் அரையில் 

உடுத்திருந்த மண் தின்னும்படி பழைதாய்க் கிழிந் 
திருந்த உடையை நீக்கி ; வெளியது உடீஇ - வெள்ளிய ஆடை 
தந்து உடுப்பித்து ; என்பசி களைந்தோன் எனது பசித்துன்பத் 
தைப் போக்கினான் ; காவிரி அணையும் தாழ்நீர் படப்பை 
காவிரியாறு பாயும் தாழந்த நிலப்பாங்கினையுடைய தோட்டங் 
களையும் ; நெல்விளை கழனி - நெல்விளையும் கழனிகளையு முடைய ; 
அம்பர் கிழவோன் - அம்பரென்னும் ஊர்க்குரியோனாகிய ; நல் 
அருவந்தை - நல்ல அருவந்தை யென்போன் ; புல்லிய வேங்கட 
விறல் வரைப்பட்ட - புல்லி யென்பவனுடைய வேங்கட மலையிற 
பெய்த ; ஓங்கல் வானத்து உறையினும் பல வாழியர் - உயர்ந்த 
வானத்திருந்து பொழிந்த மழைத்துளியினும் பல ஆண்டுகள 
வாழ்வானாக எ று . 

வெள்ளி முளைத்தலும் புள்ளுக்குரல் தோன்றலும் விடியற்காலத் 
துக் காட்சியா தவின் , அவற்றை யெடுத்தோதிஹர் . வெள்ளியு மிரு 
விசும் பேர் தரும் புள்ளு, முயர்சினைக் குடம்பைக் குரல் தோன்றினவே 
( புறம் . கூ கூஎ ) என்று பிறரும் கூறுதல் காண்க . இயைபில்லாத என் 
பால் அன்பு செய்தான் என்றற்குத் தன்கடைத் தோன்றிற்றுமிலனே 
என்றும் , 

அருளி யென்றும் கூறினார் . காவிரியிற் பிரிந்தோடும் 
அரிசிலாறு அம்பர்க்கருகிலோடுகின்றதாகலின் , 

அதனைக் 
யென்றார் . சோழநாட்டின் அம்பர்ப் பகுதி நோக்கி ஆறு ஓடிவருத 
லின் , அது தாழ்ந்திருக்கும் பான்மை குறித்து தாழ்நீர்ப் படப்பை 
யெனப்பட்டது . புல்லியென்பவன் 

கோமான் என்றும் , 
வேங்கடமலை அவற்கு உரித்தென்றும் சான்றோர் பலரும் கூறுப . 
தோன்ற , இயம்ப , வாழ்த்தித் தோன்றிற்றுமிலன் ; கேட்டு அருளி , 
வேண்டி , களைந்து , உடீஇக் களைந்தோன் , கிழவோன் ; கிழவோனாகிய 
அருவந்தை , உறையினும் பல வாழியர் எனக் கூட்டி வினை முடிவு 

செய்க . 
விளக்கம் : வாழ்த்தியலை அலங்குகதிர் ( புறம் . ங . எரு ) என்ற 
பாட்டுரை விளக்கப்பகுதியிற் கூறினம் . அம்பர் கிழான் அருவந்தை 
யின் கொடைநலத்தை முதற்கண்ணோதி அவனை வாழ்த்தும் வாழ்த் 
துரையினைப் பின்னர்க் கூறியுள்ளார் . யான் வறனுற்று வருவதை 
யான் உரையாமே முன்னறந் தழைத்து , யான் வறுமையின் நீங்குதலை 
அவன் தானே விரும்பிப் புத்தாடை யுடுப்பித்துப் பசி களைந்தான் , 
என்பது அருவந்தையின் சிறந்த கொடைநலத்தை விளக்கிநிற்கிறது . 
மாற்றுடை யின்மையின் அழுக்கேறி மட்கிக் கிழிந்து குறைந்திருந்த 
பீறல்உடை யென்றற்கு நிலந்தினக் குறைந்த சிதாஅர் என்றார் .. 


. 


காவிரி 


களவர் 


சாஅ 


புறநானூறு 


காவிரியிற் பிரிந்து வருதலின் , அம்பர் அருகே யோடிவரும் அரிசிலாற் 
றைக் காவிரி யென்றார் . கல்லாடனார் திருவேங்கட நாட்டுக்குரியவ 
ராதலின் , காவிரி மணலினும் பலவென்னாது , வேங்கடமலையிற் பெய்த 
மழைத்துளியினும் பல வாழ்க என வாழ்த்துவாராயினர் . ஒருவன் 
தன்னாட்டினின்றும் நீங்கி நெடிது செல்லச் செல்ல , அவன் 
நாட்டுத் தொடர்பு அவனை யறியாதே பிணித்து நிற்குமென அறிக் 
இதனை ஆங்கில நாட்டுக் கவிகளிடையே பரக்கக் காணலாம் . 


பிறந்த 


கூவசு . சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிவவிவளவன் 
சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனால் பெரிதும் 
ஆதரவு செய்யப் பெற்றவர் ஆசிரியர் கோவூர் கிழாராவர் . ஒருகால் 
சான்றோரிடை வெள்ளி மீனினது நிலைபற்றி யொடு பேச்சு நிகழ்ந்தது . 
வெள்ளிமீன் தெற்கேகின் நாட்டிற்கு வறனுண்டாகும் ; நல் உயிர்கள் 
உணவின்றி வாடும் என்பது வான நூ முடிபு . அக்காலக் கோவூர் 
இரார் தமக்குக் குளமுற்றத்துத் துஞ்சிய சோழன் கிள்ளிவளவன் 
செய்த உதவிகளை விரிய எடுத்தோதித் தாம் அவனுடைய பொருந 
ரென்றும் , அவன் தமக்கு வேண்டியவற்றைக் குறிப்பானுணர்ந்து 
உதவுவன் என்றும் , அதனால் தான் வெள்ளியது நிலையைப் பொருளாகக் 
கருதுவதில்லையென்றும் இப்பாட்டால் உரைத்தார் . இதன்கண் 
தொடக்கத்தில் சோழனது கொடைநலமும் பின்பு நாட்டின் நலமும் 
அழகுறக் கூறப்பட்டுள்ளன . 

நெடுநீர நிறை கயத்துப் 
படுமாரித் துளிபோல 
நெய்துள்ளிய வறைமுகக்கவும் 
சூடு கிழித்து வாடூன் மிசையவும் 
ஊன் கொண்ட வெண்மண்டை 
ஆன்பயத்தான் முற்றழிப்பவும் 
வெய்துண்ட வியர்ப்பல்லது 
செய்தொழிலால் வியர்ட் பறியாம்ை 
ஈத்தோ னெந்தை யிசைத த 1 க 
வயலே , நெல்லின் வேலி நீடிய கரும்பின் 
பாத்திப் பன்மலர்ப் பூத்தபின்று 
ப ப றவே , புல்லருந்து பல்லாயத் தான் 
வில்லிருந்த வெங்குறும் பின் று 
கடலே , காறந்த கலனெண்ணுவோர் 
சாகற் புன்னைச் சினை யலைக்குந்து 
கழியே, சிறு வெள் ளுப்பின் கொள்ளை சாற்றி 
பெருங்க னன்னாட்டு மணொலிக் குந் 

குந்து 
அன்னநன் னாட்டுப் பொருநம் யாமே 


5 


கல 


S) 


மூலமும் உரையும் 


中 


ஊனைப் 


பொராஅப் பொருநரேம் 
குண திசை நின்று குடமுதற் செலினும் 
குடதிசை நின்று குண முதற் செலினும் 
வடதிச்ை நின்று தென்வயிற் செலினும் 
தென்றிசை நின்று குறுகாது நீடினும் 

யாண்டு நிற்க வெள்ளியாம் 
உதி வேண்டிய துணர்ந்தோன் சாள்வா ழியவே . 

திணையும் துறையு மவை . போழன் குளமுற்றத்துத் து . சிய கிள்ளிவளவனைக் 
கோவூர் கிழார் பாடியது . 

உரை : நெடுநீர் நிறைகயத்து - மிக்க நீர்நிறைந்த நீர்நிலை 
பின்கண் ; படு மாரித் துவிபோல - விழகின்ற மழைத் துளிபோல ; 
நெய் துள்ளிய வறை முகக்கவும் - நெயயினது துளியையுடைய 
வாய் வறுக்கப்பட்ட வறுவல்களை முகந்துண்ணவும் ; சூடுகிழித்து 
வாடுன் மிசை ) ம - சூட்டுக்கோலாற் கிழித்துச் சுடப்பட்ட 
உனைத் தின்னவும் ; ஊன் கொண்ட வெண்மண்டை 
பெய துவைத்த வெள்ளிய மண்டையானது ; ஆன்பயத்தான் 
முற்றழிப்பனம் - ஆவின்பால் நிறைந்து வழியவும் ; வெய் துண்ட 
வியர்ப்பல்லது - உண்பனவற்றைச் சுடச்சுடவுண்டு வியர்த்தலை 
யன்றி ; செய்தொழிலான் வியர்ப்பறியாமை - தொழில் செய்து 
மெய் வருந்தி வியர்வை கொளளாவண்ணம் ; இசை தன தாக 
த்தோன் - உலகில் நிலை பெறும் புகழ தனக்கேயுரிய தாமாறு 
கொடுத்தான் ; எந்தை - எங்கள் தலைவன ; வயல் - நெல் வயல் ; 
நெல்லின் வேலி நிடிய கரும்பின் பாத்தி - நெல்லுக்கு வேலி 
போல நெடிது வளர்ந்து சின்ற கரும்பு நடுதற்கட்ட பாத்தியின் 
கண் ; பன்மலர் பூ ததும்பின்று - பல்வகைப் பூக்கள் நிறைந் 
திருக்கும் ; 4.p வு - முல்லைக்காடு ; பல்லருந்து பல்லாயத்தான் - 
புவமேயம பலவாகிய ஆனிரைகளுடனே ; வில இருந்த வெங் 
குறும்பின்று - வில் விரர்கள் காவலிருந்த வெவ்விய அரனுடைய 
தாயிருக்கும் ; கடல் - கடல் சார்ந்த நெய்தற்பகுதி ; கால் தந்த 
கலன் எண்ணுவோர் - காற்றும் கொணரப்பட்ட மரக்கலங்களை 
யெண்ணும் மகளிர் தங்கும் ; கானப்புன்னைச் சினை அலைக்குந்து - 
கானற் சோலையிலுள்ள பன்னையின் இளைகள் கடலலையால் 
அலைப்புண்டிருக்கும் ; கழி - கழிசார்ந்த பகுதி ; சிறு வெள் 
ளுப்பின் கொள்ளை சாற்றி - சிறிய வெண்மையான உப்பின் 
விலையைச் சொல்லி ; பெருங்கல் நன்னட்டு உடண் ஒலிக்குந்து . 
பெரிய மலைகள் பொருந்திய நல்ல நாடுகட்குக் கொண்டுசென்று 
விற்கும் உமணர் குடி . தழைத்திருக்கும் ; யாம் அன்ன நன் 
னாட்டுப் பொருநம் - யாங்கள் அத்தகைய நல்ல நாட்டுப் பொருந் 


తాం 


புறநானூறு 


ராவோம் ; பொரா அப் பொருநரேம் - பொருநருள்ளும் யாங்கள் 
போருடற்றும் பொருநரல்லேம் ; குண திசை நின்று குடமுதற் 
செலினும் குடதிசை நின்றுகுணமுதற் செலினும் - கீழ்த்திசையி 
னின்று மேற்றிசைக்கும் மேற்றிசையினின்று கீழ்த்திசைக்கும் 
சென்றாலும் ; வட திசை நின்றுதென்வயிற் செலினும் - வடக்கி 
லிருந்து தெற்கேகு மாயினும் ; தென்றிசை நின்று குறுகாது 
நீடினும் - தெற்கிற் சின்னாள் இராது பன்னாள் நெடிது நிற்குமா 
யினும் ; வெள்ளி யாண்டும் நிற்க - வெள்ளியாகிய மீன் எங்கு 
நிற்பினும் நிற்க ; யாம் வேண்டிய துணர்ந்தோன் தாள் வாழிய 
யாம் வேண்டுவனவறறை எம் குறிப்புக்கண் டுணர்ந்து அவ்வள 
வும் நல்குவோனாகிய வளவனுடைய தாள் வாழ்க ; எ று . 

நெடுநீர் , ஆழமான நீர் , நிறைகயத்தில் மழை பெய்யுங்கால் நீர்த் 
துளி துள்ளித் துளிப்பது போலக் காய்ச்சிய நெய்யில் வ 

வறுவல்களைப் 
பொரிக்குமிடத்து அது துள்ளித் துளிக்குமா தலின் அதனைச் செய்யும் 
வறுவலை " நெய் துள்ளிய வறை யென்றார் . நெய்யில் வறுத்த வறை 
யின் கண் நெய்த்துளிகள் நிறைந்திருப்பது பற்றி இவ்வாறு கூறினா 
ரெனினும் அமையும் . வறுக்கப்படுவது வறை ; அறுக்கப்படுவது அறை 
யென்றாற் போல . வறைகள் கைந்நிறைய முகந்து உண்ணப்படுவதனால் 
முகக்கவும் என்றார் . சூட்டுக் கோலாற் கிழித்துச் சுட்டப்படும் ஊன் , 
சூடுகிழித்து வாடூன் எனப்பட்டது மண்டை , உ.ண்கலம் . அது 
நிரம்பி வழியுமளவு ஆன்பால் சொரியப்படுமாறு தோன்ற , “ ஆன்பயத் 
தான் முற்றழிப்பவு மென்றார் . மெய்வருந்த உழையாமல் வேண்டுவன 
பெற்றுண்டற் கேற்ற பெருஞ்செல்வம் தந்தமை கூறுவார் , வெய் 
துண்ட வியர்ப்பல்லது செய்தொழிலான் வியர்ப்பறியாமை யீத்தோன் 
என்றார் . ஈவார்மேல் புகழ் நிற்குமாகலின் ; ஈத்த வளவற்க் இசை 
யுரிய தாயிற்றென்பது இசை தன தாக எனப்பட்டது . வயல் பூத் 
ததும்பின்று , புறவு வெங்குறும்பின்று , கடல்புன்னைச்சினை யலைக்குந்து , 
கழி உமண் ஒலிக்குந்து என இயையும் . கொள்ளை , விலை . “ சில்பத 
வுணவின் கொள்ளை சாற்றி ( பெரும்பாண் . சுச ) என்புழிப்போல 
பொருநர் போர் செய்யும் மறவர்க்கும் 

மறவர்க்கும் போர்க்கள ஏர்க்களங்களைப் 
பாடும் பொருநர்க்கும் பொதுப் பெயராகலின் போர் செய்யும் பொருநரி 
னீக்குதற்கு பொருநம் யாம் என்றவர் , " பொராஅப் பொருநரேம் 
என்றார் . வெள்ளி நிற்றற் குரிய நிலை களெல்லாம் சொன்னவர் , யாண் 
டும் நிற்க என்று மறுபடியும் சொன்னது யாப்புறவு குறித்து நின்றது . 
தாம் வளவனது தாணிழல் வாழும் செம்மாப்புத் தோன்ற இங்ஙனம் 
கூறியவர் , அதனை நல்கும் அவன தாளை " தாள் வாழிய என வாழ்த்தி 
னார் . முகக்கவும் மிசையவும் முற்றழிப்பவும் , வியர்ப்பறியாமை இசை 
தன தாக ஈத்தோன் ; எந்தை ; வயல் பூத்ததும்பின்று , சினை யலைக்குந்து , 
வெங்குறும்பின்று , உமெணொலிக்குந்து ; அனன நன்னாட்டுப் பொருநம் 
யாம் ; பொரா அப் பொருநரேம் , செலினும் , நீடினும் , யாண்டும் நிற்க , 
உணர்ந்தோன் தாள் வாழிய எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 
விளக்கம் : சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனு 

கொடையை யெடுத்தோதி வாழ்த்தலுற்ற கோவூர் கிழார் , 
கொடைவளத்தைக் கொடை யெதிர்ந்தோர் பால் உளதாகிய பயனால் 
உரைக்கும் புலமைத் துறையை மேற்கொண்டு , வெய் துண்ட வியர்ப் 


டைய 


மூலமும் உரையும் 


பல்லது , செய்தொழிலான் வியர்ப்பறியாமை ,ஈத்தோன் என்று உரைப் 
பது அறிந்து இன்புறத்தக்கது . கொடையினை யேற்றோர்க்கு இது விளை 
வாக , அக்கொடையினால் வளவற்கு உளதாகிய பயன் இது வென்பார் , 
" இசை தன தாக என்றார் . வயல் பூத்ததும்பின் றென்றதனால் மருதவள 
மும் , புறவு வெங்குறும்பின்று என்றதனால் முல்லை வளமும் , கடல் புன் 
னைச் சினையலைக்குந்து என்றதனால் நெய்தல் வளமும் , கழிபெருங்கல் 
நன்னாட்டு உமெணாலிக்குந்து என்றதனால் குறிஞ்சி வளமும் திணை 
மயக்கமும் கூறினாராயிற்று . நாட்டின் நலங்காணுமிடத்துப்பாலை சிறந்த 
தன்மையின் நானிலமே எடுத்து மொழிதல் மரபு . ஆசிரியர் தொல் 
காப்பியரும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலெனச் ( அகத்திணை : ரு ) 
சொல்லிய முறை காண்க . புறவு கூறுமிடத்து , “ வில்லிருந்த வெங் 
குறும்பின் 

றென் றதனால் பாலையும் ஓராற்றால் கூறப்பட்டதெனக் 
கோடலுமொன்று . பொருநம் யாம் எனப் பொதுப்படக் கூறினமை 
யின் , பொது நீக்கிச் சிறப்பிப்பார் " பொரா அப் பொருநரேம் என்றார் . 
வேண்டியது குறிப்பான் உணர்ந்து நல்கும் வளவன்பால் இரத்தலும் 
ஓர் ஏர் உடைத் ( குறள் . கடும் ) தாதலால் , அச் சிறப்பால் யாண்டு 
நிற்க வெள்ளி எனப் பெருமிதம்படப் பேசுகின்றார் . 


சோ 


கூ அஎ . சேரமான் சீக்கப்பள்ளித் துஞ்சிய செல்வக் கடுங்கோ 

வாழியாதன் 
பழநாட்டில் சிக்கலென்னு மோரூர் இருப்பதுபோலப் பாண் ! 4 
நாட்டிலும் ஓர் ஊர் உளது . பாண்டி நாட்டுச் சிக்கற்பள்ளியிற் செல் 
வக் கடுங்கோ வாழியாதன துஞ்சிய துபற்றி அவன் சிக்கற்பள்ளித் துஞ் 
சிய செல்வக் கடுங்கோ வாழியாதன் எனப்படுவா னாயினன் . பதிற்றுப் 
பத்தினுள் ஏழாம்பத்தாற் பாடப்பெற்ற செல்வக்கடுங்கோ வாழியாத 
னும் சிக்கற்பள்ளித் துஞ்சிய வாழியாதனும் ஒருவரேயாவர் . செல்வக் 
கடுங்கோ வாழியாதன சிக்கற்பள்ளிக்கண துஞ்சியபின் இப்புறப்பாட் 
டுத் தொகுக்கப்பட்டமையின் , நொருத்தோர் இவ்வாறு குறித்துள்ளன 
ரன அறிக . பறம்பு மலைக் குரியனை வேள்பாரி யிறந்தபின் கபிலர் 
இச்செல்வக் கடுங்கோ வாழியாதன் , ஈத்த திரங்கான் ஈத்தொறு மகி 
மான் , ஈத்தொறு மாவள்ளியன் என்று சான்றோர் கூறக்கேட்டு வாழி 
யாதனைச் சென்று கண்டார் . சேரமான் பகையினும் பொய்யாத வாய் 
மையும் புறஞ்சொற் கேளாத ஒன்மையும் உடையவன் . வயிரியர் முத 
லாயினார்க்குப் பெரும் பொருள் நல்குபவன் . அவனுடைய போர்வன் 
மையும் கைவண்மையும் அவனுடைய திருவோலக்கத்திலிருந்து கண்ட 
கபிலர் , அவனை , பார்ப்பார்க் கல்லது பணிபறி யலையே , பணியா வுள் 
ளமோ டணிவரக் கெஇ , நட்டோர்க் கல்லது கண்ணஞ் சலையே , 
வணங்கு ரிலை பொருதநின் மணங்கம முகல , மகளிர்க் கல்லது மலர்ப் 
பறி யலையே . நிலந்திறம் பெயருங் காலை யாயினும் , கிளந்த சொன்னீ 
பொய்ப்பறி யலையே ( பதிற். சு ) எனவும் , தொலையாக் கொள்கைச் 
சுற்றஞ் சுற்ற , வேள்வியிற் கடவு ளருத்தினை , கேள்வியின் உயர்நிலை 
யுலகத் தைய ரின்புறுத்தினை , வணங்கிய சாயல் வணங்கா வாண்மை , 
இளந்துணைப் புதல்வரின் முதியர்ப் பேணித் , தெதால்கட னிறுத்த 
வெல்போ ரண்ணல் ( பதிற் . எ (0 ) எனவும் பாராட்டினார் . ஒரு முற்று 
கையில் இரு பெருவேந்தரை வென்ற அவனது ஆண்மையும் போர் 
செய ஆற்றாது அடிபணியும் பகைவர் பால் அருள் செய்யும் ஊராண்மை 
யும் கபிலராற் சிறப்பிக்கப்படுகின்றன . இவன் மனைவியார் கடவுளும் 


சக 


புறநானூறு 


தன் ஏவல் செய்யுமாறு செய்யும் கற்பினையுடையர் . பெண்மைசான்று 
பெருமட நிலை இக் , கற்பிறைகொண்ட கமழுஞ் சுடர் நுதற் புரையோள் 
( பதிற்.எ (0 ) என்று கபிலர் அவரைப் பாராட்டுகின்றார் . இவர்க்குச் 
சேரமான் சிறுபுறமென நூறாயிரங் காணங்கொடுத்து , நன்றாவென் 
னுங் குன்றேறி நின்று தன் கண்ணிற் கண்ட நாடெல்லாம் காட்டிக் 
கொடுத்தான் என்று ஏழாம் பத்தின் பதிகம் கூறுகிறது . இவ்வண்ணம் 
கபிலரைச் சிறப்பித்த செல்வக் கடுங்கோ இப் புறப்பாட்டைப் 
பாடிய குன்றுகட் பாலியாதன் என்னும் சான்றோரையும் ஆதரித்துள் 
ளான் . இச் சான்றோரது இயற்பெயர் ஆதன் என்றும், ஊர் குன்றுகட் 
பாலி யென்றும் அறிக . குன்றின் கட் பாலியாதனார் என்பது இவரது 
பெயர் ; இது நாளடைவில் குன்று கட் பாலியாதனாரெனச் சுருங்கிப் 
பின் குண்டுகட் பாலியா நனார் எனத் திரிந்து விட்டது . குன்றுகட் பாலி 
யென்பது இப்போது பாலிக்குன்னு என்ற பெயருடன் மலையாளம் 
சில்லாவைச் சேர்ந்த கோழிக்கோட்டுப் பகுதியில் ( Calicut ) உளது . 
ஆதனார் சேரநாட்டுப் புலவர் பெருமக்களுள் ஒருவராவர் . செல்வக் 
கோவுக்குரிய நன்றா என்னும் குன்று இடைக்காலத்தே நணா எனத் 
திரிந்து விட்டது . அக்குன்றேறி நின்று கபிலர்க்குக் காட்டிக் கொடுத்த 
நாட்டுப் பகுதியில் கபிலக் குறிச்சியென்னும் ஊர் இருந்து அந்தப் பண் 
டைக்கால நிகழ்ச்சிக்குச் சான்று கூறி நிற்கிறது . 

இதன் விளக் 
கத்தை இவ்வுரைகாரருடைய பண்டைானைச் சேரர் என்ற நூலிற் 
காண்க . இனி , இவ்வாதனார் சேரமான் செல்வக் கடுங்கோவாழியாத 
னைக் காணச்சென்று அவன் பகைவரை வென்று அவர் தந்த திறையை 
ஏற்று இனிதிருந்து தன் நண்பர்க்கும் பரிசிலருக்கும் அவற்றை நல்கு 
தலைக் கண்டார் . தாமும் அவன் வென்றிமாண்பை எடுத்துரைத்துப் 
பாடினார் . கபிலர் போலப் பெரும்புலவ ரல்லராயினும் , இவ் வாதனா 
ரைச் சேரமான் இழித்து நோக்காது தன் பெருமைக் கேற்பத் தகவுற 
நோக்கிக் களிறும் மாவும் நிரையும் பிறவும் கனவென அவர் மருளுமாறு 
வழங்கினான் . சேரமானைக் காணச் செல்லுமிடத்து வழியிடையே 
வேறு சில வேந்தர் எதிர்ப்படின் , அவர்க்கு யாம் செல்வக்கடுங்கோ 
வாழியாதனால் புரக்கப்படும் இரவலர் என்னின் , அவர்கள் தம் குடை 
யைப் பணித்து அன்புடன் வழிவிடுவர் என்று இதன்கண் அவனது 
ஒளியினையுயர்த்திக் கூறி , அவன் பொருநையாற்று மணலினும் அதனைச் 
சுற்றியுள்ள வயல்களில் விளையும் நெல்லினும் பல்யாண்டு வாழ்வானாக 
என்று வாழ்த்தியுள்ளார் . 

வள்ளுகி ) வயலாமை 
வெள்ளகடு கண்டன்ன 
வீங் தவிப் புதுப்போர்வைத் 

தெண்கண் மாக்கிணை யியக்கியென்றும் 
ந மாறுகொண்டோர் மதிலிடறி 

நீராடிய நறுங்கவுள 
பூம் பொறிப் பணையெருத்தின 
வேறுவேறு பரந்தியங்கி 
வேந்து டைமிளை யாடல் -ரக்கும் 
ஏந்தகோட் டிருப்பிணர்த் தடக்கைத் 


கா 


மூலமும் உரையும் 


சகக . 


2. 5 


திருந்து தொழிற் பலபகடு 
பகைப்புல மன்னர் பணி திறை தந்து நின் 
நகைப்புல வாணர் நல்குர வகற்றி 

மிகப்பொலியர் தன் சேவடியத்தையென் 
கரு றியா. அ னிசைப்பி னனி நன் றெனாப் 

பலபிற வாழ்த்த விருந்தோர்தங் கோன் ...... 
மருவவின்னக ரகன்கடைத்தரத் 
திருந்துகழற் சேவடி குறுகல் வேண்டி 
வென் றிரங்கும் விறன் ( முரசினோன் 
என்சிறுமையி னிழித்து நாக்கான் 
தன்பெருமையின் றவுநோக்கிக் 
குன்றுறழ்ந்த களிறென்கோ 
கொய்யுளைய மாவென்கோ 
மன்றுநிறையு நிரையென்கோ 
மனைக்களமரொடு களமென்கோ 
ஆங்கவை , கனவென மருள வல்லே நனவின் 
நல்கி யோனே நசைசா றோன்றல் 
ஊழி வாழி பூழியர் பெருமகன் 
பிணர்மருப் பியானைச் செருமிகு தோன்றட் 
செல்வக் கடுங்கோ வாழியாதன் 
என்னாத் தெவ்வ ருடர்குடை பணித்திவண் 
விடுவர் மாதோ கெடிதே நில்லாப் 
புல்லிலை வஞ்சிப் புறமதி எலைக்கும் 

கல்லென் பொருநை மணலினு மாங்கட் 
கரு பல்லூர் சுற்றிய கழனி 

எல்லாம் . விளையு நெல்லினும் பலவே . 
திணையும் துறைய மவை . சேரமான் சிக்கற்பள்ளித் துஞ்சிய செல்வக் கடுங்கோ 
வாழியாதனைக் குன்றுகட்பாலியாதனுர் பாடியது . 
வள்ளுகிர வயலாமை - கடரிய 

நகங்களையுடைய 
வயலிடத்து வாழும் யாமையினது ; வெள்ளகடு கண்டன்ன 
வெண்மையான வயிற்றைக் கண்டாற் போன்ற ; வீங்கு விசிப் 
புதுப் போர்வை - பெரிதாய் வலித்துக் கட்டப்பட்ட புதிய 
தோல் போர்த்த ; தெண்கண் மாக்கிணை இயக்கி - தெளிந்த 

ரயுடைய பெரிய தடாரிப் பறையை யறைந்து ; என்றும் 
மாறுகொண்டோர் மதில் இடறி - எப்போதும் பகைவருடைய 


ங O 


உரை : 


புறநானூறு 


மதில்களைத் தகர்த்து ; நீறாடிய நறுங்கவுள - நீறு படிந்த நறிய 
கபோலத்தையுடைய ; பூம்பொறிப் பணையெருத்தின - பூவேலை 
செய்யப்பட்ட பட்டமணிந்த பருத்த கழுத்தை யுடையவாய் ; 
வேறுவேறு பரந்தியங்கி - வேறுவேறாகப் பரந்து சென்று ; 
வேந்துடை மிளை அயல் பரக்கும்- வேந்தர்களுடைய காவற்காட் 
டின் அயலிடத்தே பரவி யுலவும் ; ஏந்து கோட்டு இரும்பிணர்த் 
தடக்கை - உயர்ந்த கோடுகளையும் பெரிய சருச்சரை பொருந் 
திய பெரிய கையையுமுடையவாய் ; திருந்து தொழில் பல பகடு - 
திருந்திய தொழில் செய்பவல்ல பலவாகிய யானைகளையுடைய; 
பகைப்புல மன்னர் பணி திறை தந்து - பகை நாட்டு வேந்தர் 
பணிந்து தரற்குரிய திறையைத் தந்து ; நின் நகைப்புல வாணா 
நல்குர வகற்றி - நினக்கு இன்பச்சுவை நல்கும் அறிவினராகிய 
இரவலர் நண்பர் முதலியோரது வறுமையைப் போக்கி ; மிகப 
பொலியர் தன் சேவடி - மிகவும் விளங்குக அவன் திருவடி ; 
என்று- ; யா அன் இசைப்பின் நனி நன்று எனா- பான் பாடுவே 
னாயின் மிகவும் நன்றென்று ; பல பிற வாழத்த இருந்தோர் - பல 
வாகிய பிற இயல்புகளைச் சொல்லி வாழ்த்தக் கேட்டு மகிழ்ந்திருந் 
தோர்க்கு ; கோன் - தலைமை தாங்கும் வேந்தன் , மருவ இன் நகர் 
அகன் கடைத்தலை - நெருங்கு தற்கினிய பெருமனையின் அகன்ற 
முற்றத்திடத்து ; திருந்துகழற் சேவடி குறுகல் வேண்டி - திருந் 
திய கழலணிந்த சேவடியை வந்தடையுமாறு ; வென்றிரங்கும் 
விறல் முரசினோன் - போர்க்களத்தில் பகைவரை வென்று முழக் 
கும் விறல்படைத்த முரசினையுடையவன் ; என் சிறுமையின் 
இழிந்து நோக்கான் - என் சிறுமை கண்டும் இகழ்ந்து நோக்காது ; 
தன் பெருமையின் தகவு நோக்கி - தன் பெருமையும் தகுதியும் 
நோக்கி ; குன் று றழ்ந்த களிறு - மலைபோன்ற களிறுகளும் ; 
கொய்யுளையமா - கொயயப்பட்ட தலையாட்டமணிந்த குதிரை 
களும் ; மன்று நிறையும் நிரை - மன்றிடம் நிறைந்த ஆனிரை 
களும் ; மனைக்களமரொடு 

மனைக்கண் இருந்து பணிபுரி 
யும களமரும் நெற்போர்க்களங்களுமாகிய ; அவை - அவற்றை; 
வல்லே - விரைவாக ; கனவென மருள நனவின் நல்கியோன் 
கனவென்று மயங்குமாறு நனவின்கண் நல்கினான் ; நசைசால் 
தோன்றல் - அன்பு நிறைந்த தலைவன் ; பூழியர் பெருமகன் 
பூழிநாட்டார்க்குப் பெருந்தலைவனாயவன் ; பிணர் மருப்பு யானை 
சருச்சரை பொருந்திய கையும் கோடுமுடைய யானைகள் செய் 
யும் ; செருமிகு நோன்றாள் - போரில் மேம்பட்ட வலிய தாளை 
யுடைய ; செல்வக் கடுங்கோ வாழியாதன் - ; என்னா - என்று 
தன் பெயர் கூறிய அளவில் ; தெவ்வர் உயர்குடை பணித்து - 
பகைவர் தம்முடைய உயர்ந்த கொற்றக்குடையைத் தாழ்த்தி 
வணங்கி ; நெடிது நில்லாது இவண் விடுவர் - நெடிது தாழ்க்காமல் 


களம் 


மூலமும் உரையும் 


சகரு 


று . 


குறுகல் 


தாம் செய்தற்குரிய சிறப்புக்களைச் செய்து இவண் வரவிடுவ ராத 
லால் ; பல்லிலை வஞ்சிப் புறமதில் அலைக்கும் - இலையில்லாத வஞ்சி 

வஞ்சிமாநகரின் மதிற்புறத்தை யலைக்கும் ; கல்லென் 
பொருநை மணலினும் - கல்லென்னும் ஓசையையுடைய ஆன் 
பொருநையாற்று மணலினும் ; ஆற 

ஆங்கண் அவ்விடத்து ; பல்லூர் 
சுற்றிய கழனி யெல்லாம் விளையும் நெல்லினும் பல வூழி வாழி 
பலவாகிய வூர்களைச் சூழவுள்ள வயல்களெல்லாவற்றினும் விளை 
யும் மெல்லினும் பலவாகிய வூழிகள் வாழ்வானாக ; எ 

கிணை இயக்கி , தந்து , அகற்றில் பொலியர் தன் சேவடி என்று 
இசைப்பின் நனிகன்று எனா , வாழ்த்த இருந்தோர் தங்கோன் , 
வேண்டி , இரங்கும் , முரசினோன் ; நோக்கான் நல்கியோன் தோன்றல் , 
பெருமகன் , செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்னாத் தெவ்வர் குடை 
பணித்து , நில்லாது விடுவராதலின் , மணலினும் நெல்லினும் பல வூழி 
வாழி என்று கூட்டி வினை முடிவு செய்க 

. 
ஆமையின் வெள்ளகடு போல்வது கிணைப்பறை யென்பதை “ ஆமை 
கம்புள் இயவனாக விசிபிணித் தெண்கட் கிணையிற் பிறழும் ( அகம் . 
கூருசு ) என்று பிறரும் கூறுதல் காண்க . நாற்றிசையும் பரந்து சென்று 
காவற்காட்டையரித்தலின் , “ வேறு வேறு பரந்தியங்கி வேந்துடை 
மிளையயல் பரக்கும் என்றார் . திருந்து தொழிற் பகடென்றது , தாம் 
செய்தற்குரிய வி’ன பலவும் நன்கு பயின்றிருப்பது விளக்கி நின்றது . 
பகடாகிய திறையென இயையும் . பகைப்புல வேந்தர் பணிந்து நண்ப 
ராயினமை தோன்றத் திறை பகர்ந்ததோடு அமையாது , 
னுடைய நகைப்புலவாணர்க்கு நல்குரவு தீர வழங்குவதும் சேரமான் 
புகழை அவர் பாடக் கேட்டிருந்து மகிழ்வதும் செய்வரென்பதாம் . 
நகைப்புலவாணர் , அறிவுக்கு இனபச்சுவை நல்கும் புலவர் , பாணர் ,, 
கூத்தர் முதலாயினார் . மருவுவார்க்குச் சீர்த்த வுணவும் உடையுந் தந்து 
சிறப்பித்தலின் மருவ வின்னகர் " என்றார் . பெரிய தப்புநராயினும் தன் 
கழல் பணிந்து திறை தருவரேல் தான் பேரருளுடையனாமென்பதைக் 
குறித்துத் தெரிவித்தலின் , வென்றிரங்கும் விறன்முரசு " என்றார் . 
ஏற் போர் சிறுமை நோக்காது ஈவோர் தம் தகுதி நோக்கிக் கொடுப்பது 
மரபு . . என் கோ , ஆங்கு : அசைநிலை . பிணர் மருப்பு என்புழி , பிணர் 
ஆகுபெயராய்க் 

கைமேனின்றது . மனைக்களமர் , மனையிடத்தே 
சோறும் கூறையும் பெற்றுப் பணிபுரியும் உழவர் . செல்வக் கடுங்கோ 
வாழியா தன் பெயர் கூறக் கேட்ட அளவிலே பகைவேந்தர் அஞ்சி 
நெடிது தாழ்த்தாது பெயர் கூறினார்க்கு வேண்டுவன நல்கி வழிவிடுவ 
ரென அவனது ஒளியின் இயல்பு கூறுவார் , “ என்னாத் தெவ்வர் உயர் 
குடை பணித்திவண் விடுவர் மாதோ நெடிதே என்றார் . 

புல்லிலை 
யென்புழி , புன்மை இன்மை குறித்து நின்றது ; இது வஞ்சிமாநகர்க்கு 
வெளிப்படை . வஞ்சிநகர்க் கண்மையி லோடும் பொருநை ஆன் பொருநை 
யெனப்படும் . கருவூர்க் கல்வெட்டும் , ( A. R. No. 166 of 1936-7 ) அதனை 
வஞ்சி நகரென்றும் , அமராவதியை ஆன்பொருந்தமென்றும் குறிக் 
கின்றன . மண்ணாள் வேந்தே நின் வாணாட்கள் , தண்ணான் பொருதை 
மணலினுஞ் சிறக்க ( சிலப் . உஅ : கஉரு - சு ) . என அடிகளும் உரைப் 
பது காண்க . எனவே சேர நாட்டுவஞ்சி தண்பொருநைக் கரையிலும் 
கொங்கு நாட்டுக் கருவூராகிய வஞ்சி ஆன்பொருநைக் கரையிலும் இருப் 


சேரமா 


புறநானூறு 


பனவென வேறுபடுத்தறியவேண்டுவனவாம் . சேரநாடு கேரளநாடாய்ச் 
செந்தமிழ் மொழியும் நாட்டு மக்களுடைய பண்பாடுகள் பலவும் 
திரிந்து வேறுபட்ட இடைக்காலத்துச் சேரநாட்டு வஞ்சியும் தண் 
பொருநையும் பெயருருத் தெரியாது மறைந்தன . இடைக் காலத்தறிஞர் 
கருவூரையே சேரநாட்டு வஞ்சியாமெனப் பிறழ வுணர்ந்தனர் . இது 
பற்றிய ஆராய்ச்சிக் குறிப்பைப் புறநானூற்றுச் சொற்பொழிவுகள் 
என்ற நூலிற் ( பக் . ..ச - ரு ) காண்க . 

விளக்கம் : செல்வக் கடுங்கோவாழியாதன் கொடைவழங்கும் 
தலைவர் பலர்க்குத் தலைவன் என்பதும் , அவனைக் கிணைப்பொருதன் 
பாடிச் சென்றபோது அவன் பொருநனது சிறுமை நோக்காது இனிது 
வரவேற்றதும் , கொடைபல புரிந்ததும் அவனது ஒளியின் சிறப்பும் 
கூறிப் பொருதை மணலினும் , நெல்லினும் பல வூழி வாழியென்பதும் 
பாலி ஆதனார் இப்பாட்டின்கட் கூறுவனவாகும் . இவற்றுள் முற்றத் 3 க 
நின்று கிணைப்பொருநனது செயலை முதற்கண்ணோதிப் பின்னர்ச் 
சேரமானுடைய வென்றி நலத்தை விரித்தோதுகின்றார் . தான் சேர 
மானைப் பாடவரும்போது தன் கிணைப்பறைக்குப் 

தன் கிணைப்பறைக்குப் புதுப்போர்வை 
யணிந்து செம்மையுற வந்ததாக வுரைத்துச் சேரமான் பகைப்புலத்துத் 
திறையாகக் கொண்ட யானைகளின் சிறப்பை மாறுகொண்டோர் 
மதில் இடறி நீறாடிய நறுங்கவுள என்றும் , பூம் பொறிப் பணையெருத் 
தின என்றும் அவை திருந்திய தொழில்புரியும் பயிற்சியுடையவை 
யென்றற்கு , " திருந்து தொழிற் பலபகடு என்றும் பொருகள் உரைக் 
கின்றான் . அக்காலை அவன் வேந்தனை முன்னிலைப்படுத்தி வேந்தே , 
நினக்கு நின் பகைப்புலமன்னர் நல்கும் திறைப்பொருளைத் தந்து 
பொருநர் , பாணர் , கூத்தர் முதலிய நகைப்புலவாணர் நல்குரவகற்றி 
மிகப் பொலியர் தன் சேவடி என்று வாழ்த்தினான் . அந்நிலையில் ஆங் 
கிருந்த சான்றோர் பலரும் அவன் செயலை நனிநன்றென வியந்து அக் 
கிணைவனை யூக்கினராக , அவன் இவைபோல்வன பிறவும் எடுத்தோதி 
னன் . அச்சான்றோர் பலரும் அவையனைத்தும் செவியும் கெஞ்சும் 
குளிர இனிதிருந்து கேட்டனர் என்பான் , " நனிநன்றெனாப் பலபிற 
வாழ்த்த இருந்தோர் " என்று இசைக்கின்றான் . பின்பு அச்சான்றோர் 
சென்று சேரமானுக்குரைப்ப , அவன் கிணைப்பொருகனைத் தன்பால் 
வருவித்து , அருளொழுக நோக்கிச் சிறப்பித்த செயலை , என் சிறுமை 
யின் இழித்து நோக்கான் , தன் பெருமையின் தகவு நோக்கி களிறும் 
மாவும் நிரையும் பிறவும் நல்கினன் என்று கூறுகின்றான் . இழித்து 
நோக்கற்குரிய சிறுமை என்பால் இருப்பவும் , 

ருப்பவும் , தன் தகுதி நோக்கற் 
குரிய பெருமையுடையனாதலால் 

அவன் 

அது 
யினன் என்றான் . விழையா வுள்ளம் விழையு மாயினும் , என்றும் , 
கேட்டவை தோட்டியாக மீட்டாங்கு அறனும் பொருளும் வழாமை 
நாடித் தற்றகவுடைமை நோக்கி மற்ற தன் , பின்குைம்மே முன்னியது 
முடித்தல் , அனைய பெரியோ ரொழுக்கம் ( அகம் . உ அசு ) என ஆசிரியர் 
ஓரம்போகியார் உரைப்பதனால் , பெருமை தன் தகவு நோக்கற்கேது 
வாதல் காண்க . பூழிநாட்டுக்கும் உரியன் என்பது தோன்ற , “ பூழியர் 
பெருமகன் என்றார் . இவ்வாறு பரிசில் பெற்றுச் செல்லுங்கால் பகை 
வர் எதிருற்று வளைத்துக்கொள்வாராயின் , அவர்க்குச் 

செல்வக் 
கடுங்கோ வாழியாதன் செய்த சிறப்பு இஃது என்றால் , அவர்கள் தமது 
வணக்கத்தின் அறிகுறியாகத் தம் குடையைப் பணித்துப் பரிசிலரை 
இனிது செல்ல விடுவரென்பது . 


செய்யானா 


மூலமும உரையும் 


கூவுவு . 

சிறுகுடி கிழான் பண்ணன் 
சிறுகுடி கிழான் பண்ணனை இப் பாட்டால் ஆசிரியர் மதுரை 
அளக்கர் ஞாழலார் மகனார் மள்ளனார் என்னும் சான்றோர் பாராட்டிப் 
பாடியுள்ளார் . பண்ணனது சிறுகுடி சோழநாட்டில் திருவீழிமிழலைக்கு 
அண்மையில் திருஞானசம்பந்தரால் தேவாரம் பாடப்பெற்ற வூராகும் . 
இப் பண்ணனைச் சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி வளவனும் 
கோவூர் கிழாரும் பாடியுள்ளனர் . முடிவேந்தனான கிள்ளி வளவனே 
வியந்து பாடும்பாராட்டுப் பெற்றவன் இப்பண்ணன் எனின், இவனுக்கு 
அக்காலத்தில் தமிழகத்திலிருந்த நன்மதிப்பு மிகப்பெரிதாம் . கிள்ளி 
வளவனை ஒருகாற் பாடிப் போந்த கோவூர் கிழார் அவனால் பெரிதும் 
விரும்பப் பெற்ற பண்ணன் சிறுகுடியில் 

உள்ள பாதிரிமரத்தின் 
மணத்தை வியந்து , கைவள் வீகைப் பண்ணன் சிறுகுடிப் பாதிரி கமழு 
மோதி யொண்ணு நல் இன்னகை விறலி ( புறம் . எ 0 ) எனச்சொல்லி 
அவ்வளவனை மகிழ்வித்தார் . முடிவேந்தனும் சானறோரும் பாராட்டும் 
சிறப்புடைய பண்ணனை ஆசிரியர் மள்ளனார் இப்பாட்டின்கண் பாடுவா 
ராய் , இவனை யான் நாடோறும் பாடேனாயின் நன்றி கொன்றேனென் 
னும் குற்றம் பற்றி என் பெருஞ்சுற்றத்தாரைப் பாண்டியன் அருள் 
செய்யாமல் ஒழிவானாக என்று கூறுவதுடன பண்ணன் புலவர்க்கு விளை 
நிலங்களை வினைப்பகடுக ளோ டே நல்கு வன என்றும் , கிணை வனொருவன் 
பண்ணன்பாற் சென்று கிணை தொட்டுப் பாடிப் பரவினானாக அவனது 
வறுமைத் துன்பம் நீங்குமாறு தன்பால் உள்ள செல்வத்தைத் தந்தான் 
என்றும் குறித்துள்ளார் . அளக்கர் ஞாழலார் எனற்பாலது அளக்கர் ஞாழ 
லார் எனவும் காணப்படுகிறது . மள்ளனாருடைய தந்தையார் அளக்கர் 
ஞாழலார் எனப்படுவது நோக்கின் , அவரொரு சிறந்த நல்லிசைப் புலவ 
ரென்றும் , கடலிடும் எக்கர்க்கண் நின்ற ஞாழல அளக்கர் ஞாழல் என்று 
சிறப்பித்துப் பாடியதுகொண்டு அவர் அளக்கர் ஞாழலாரெனப்பட்டா 
ரென்றும் அறியலாம் . மள்ளனாரென்பது இவரது இயற்பெயர் . இவர் 
பாடியனவாக அகத்தில் ஏறும் குறுந்தொகையில் இரண்டும் நற்றிணை 
யில் மூன்றும் புறத்தில் ஈது ஒன்றுமாகப் பதின்மூன்று பாட்டுக்கள் 
உள்ளன . முல்லைக்காலத்தே பார்ப்பனமகளிர் முல்லை மலரைத் தம் 
கூந்தலில் அணிவரென்றும் , தலைமகளொருத்தியின் நலத்துக்கு உவமை 
யாக முருகு புணர்ந் தியன்ற வள்ளி யென்றும் , கொல்லிமலையை 
வெல்போர் வானவன் கொல்லி யென்றும் குறிப்பர் . தலைமகன் 
ஒருவன் பொருள் மேற் சென்ற தன் நெஞ்சைநோக்கி , " நாளது செலவும் 
மூப்பினது வரவும் , அரிதுபெறு சிறப்பின் காமத் தியற்கையும் கனவு 
போலக் கழியும் என்பதும் , இவைபோல்வன பிறவும் இவருடைய 
புலமைச் சிறப்பை விளக்குவனவாம் . இப்பாட்டும் இடையிற் சில 
அடிகள் சிதைந்துள்ளது . 

வெள்ளி தென்புலத் துறைய விளைவயற் 
பள்ளம் வாடிய பயனில் காலை 
இரும்பறைக் கிணைமகன் சென்றவன் பெரும்பெயர் 
சிறுகுடி கிழான் பண்ணற் பொருந்தித் 
தன்னிலை யறியுக னாக வந் நிலை 

இடுக்கணிரியல் போக வுடைய 
புறம்.- II - 27 


புறநானூறு 


கரு 


உரை : 


கொடுத்தோ னெந்தை கொடைமேந் தோன்றல் 
நுண்ணூற் றடக்கையி னாமருப் பாக 
வெல்லும் வாய் மொழிப் புல்லுடை விளை நிலம் 
பெயர்க்கும் பண்ணற் கேட்டிரவன் . 
வினைப்பக டேற்ற மெழீ இக்கிணை தொடா 
நாடொறும் பாடே னாயி னானா 
மணிகிளர் முன்றிற் றென்னவன் மருகன் 
பிணி மூர சிரங்கும் பீடுகெழு தானை 
அண்ணல் யானை வழுதி 
கண்மா றலீ இயரென் பெருங்கிளைப் புரவே . 
திணை : அது . துறை : இயன்மொழி . சிறுகுடி கிழான் பண்ணனை பிதுரை 
அளக்கர்ஞாழலார் மகனுர் மள்ளனுர் பாடியது . 

வெள்ளி தென் புலத்துறைய - வெள்ளியாகிய மீன் 
தென்றிசையில் நிற்க ; விளைவ பல் பளளம் வாடிய பயனில்காலை - 
விளை வயல்களும் நீர் நிலைகளும் வற்றிய பயனில்லாத காலமாகிய 
வறகடத்தில் ; இரும்பறைக் கிணைமகன் சென்றவன் - பெரிய 
பறையாகிய தடாரியை இசைக்கும் பொருநன் சென்று ; பெரும் 
பெயர் சிறுகுடிகிழான் பண்ணற் பொருந்தி - பெரிய புகழை 
யுடைய சிறுகுடிக்குரியனாகிய பண்ணனை யடைந்து ; தன் நிலை அறி 
யுநனாக - தனது வறுமை நிலையை யறிவித்தானாக ; அந்நிலை - அப் 
பொழுதே ; இடுக்கண் இரியல் போக - அவனுற்ற பசித்துன்பம் 
நீங்குமாறு ; உடைய கொடுத்தோன் - தான் உடைய பொருள் 
களைக் கொடுத்தான் ; எந்தை - எங்கள் தலைவனும் ; 

கொடை 
மேந் தோன்றல் - கொடையால் மேம்பட்ட தோன்றலுமாகிய 
பண்ணன் ; நுண்ணூல் தடக்கையின் நா மருப்பாக - நுண்ணிய 
நூற்பொருளே பெரிய கையாகவும் நாவே மருப்பாகவும் ; வெல் 
லும் வாய்மொழிப் புலவர்க்கு . வெல்லுகின்ற வாய்மொழியாகிய 
களிற்றையுடைய புலவர்கட்கு ; புல்லுடை விளைநிலம் பெயர்க் 
கும் பண்ணன் கேட்டிர் - நெல்லாகிய புல்லையுடைய விளைவயல் 
களை நல்கும் பண்ணனை யான் கூறக் கேட்பீராக ; .... அவன் வினைப் 
பகடு ஏற்றம் எழீ இக் கிணைதொடா அவனுடைய உழவுவினை 
குரிய எருதுகளையும் ஏற்றத்தையும் யாழிலிட்டிசைத்துக் கிணைப் 
பறையைக் கொட்டி ; நாடொறும் பாடேனாயின் - நாளும் பாடா 
தொழிவேனாயின் ; ஆனா மணிகிளர் முன்றில் நீங்காத ஆராய்ச்சி 
மணி கட்டியிருக்கும் முன்றிலையுடைய ; தென்னவன் மருகன் 
பாண்டியன் வழித்தோன்றலான ; பிணி முரசு இரங்கும் பீடு 
கெழு தானை வாராற் கட்டப்பட்ட முரசு முழங்கும் பெருமை 


மூலமும் உரையும் 


சக்கூ 


பொருந்திய தானையையுடைய ; அண்ணல் யானைவழுதி- தலைமை 
பொருந்திய யானைப் படையாற் சிறந்த வழுதி ; என் பெருங் 
இளைபபுரவு கண்மாறலீயர் - என் பெரிய சுற்றத்தாரைப் புரத் 
தற்கு வேண்டும் அருளச் செய்யாதொழிவானாக ; எ - று . 

விளைவயல் பயன் தாராது கெடுதற்குப் பள்ளங்கள் நீர்வற்றுதலா 
தலின் , விளைவயற் பள்ளம் வாடிய பயனில்காலை என்றார் . கிணப் 
பொருனைக் கிணைமகன் என்ப . பெரும் பெயர்ப் பண்ணன் என இயை 
யும் , பெயரென்றது ஈண்டுப் புகழ் மேனின்றது . கிணை மகன் தன் 
வறுமையைக் குறிப்பால் உணர்த்திய அப்பொழுதே சிறிதும் தாழ்க்காது 
தான் உடையவற்றைவழங்கினமை தோன்ற அக்கிலை " யெனப்பட்டது . 
அந்நிலை யே கெட்டான் எனப்படுத னன்று ( குறள் . கஈஎ ) என்றாற் 
Cura .. தடக்கையும் மருப்பும் கூறி அவற்றையுடைய 

களிற்றை 
கூறாமையின் , இஃது ஏகதேசவுருவகம் . நுண்ணிய நூற்கேள்வியாலா 
தம் அறிவாற் செயல் நலம் சிறப்புறுதலின் அதனைத் தடக்கையாகவும் 
சாற் போர் வல்லாரை வேறற்கு நற்கநவியாதலின் நாவை மருப்பாக 
வும் 2. நவகம் செய்துள்ளார் . உழதற்றொழிலில் நன்கு பயின்ற எருது 
கள் வினப்பக டெனப்பட்டன . வினைப்பகடேற்ற மேழி கிணை தொடா 
என்ற பாடத்துக்குப் பகடும் ஏற்றமும் மேழியும் பண்ணற்குப் பெருங் 
கருவியாய் உழவுவளம் மேம்படுதற்குதவுதலின் அவற்றைப் பாடுவது 
அவனைப் பாடுவதா மென்பது கொண்டு கிணை தொடாப்பாடேனாபி 
னென், ரெனக் கொள் . ஏத்துதற்தபோரை ஏத்தாமை நன்றி 
கொல்லும் குற்றமாதலின் அதுகுறித்து 

வழுதி கண்மாறுவானாக 
என்றார் ... இது 

வஞ்சினம் . 

கண்மாறலீயர் - கண்மாறுக ; 
கண்மாறலோ மாறுக ( அகம் . காச ) என இம்மள்ளனார் கூறுவது 
காண்க . 

பிளக்கம் : இப்பாட்டின் கண் ஆசிரியர் மள்ளனார் தொடக்கத்தில் 
பண்ணன் கிணை வனுக்கு வழங்கிய கொடையினையும் , பின்னர்ப் புலவர் 
கட்குச் செய்யும் பேருதவியையும்படி , இறுதியில் அவன் நலம் பாராட்ட 
வழி நன்றி கொன்ற குற்றத்துக்காகப் பாண்டியன் தம்பால் அருள் கண் 
மாறுக என்று உரைக்கின்றார் . வறம் மிக்க காலத்தில் கிணைவன் சிறு 
கிழான் பண்ணனைப் பாடிச்சென்று , " தன்னிலை அறியுகனாக 
இடுக்கண் இரியல் போக உடைய கொடுத்தான் என்றார் . 

வெள்ளி 
தென்புலத்துறைய விளைவபற்பள்ளம் வாடிய பயனில்காலை என்பதை 
எடுத் தோது தலால் , சிறுகுடிகிழான் பண்ணன் மழைவளத்தால் விளையும் 
விளைவே வருவாயாக வுடையன் என்பது பெற்றாம் , புலவர்கட்கு விளை 
நிலம் பெயர்க்கும் என்பது புலவர்பால் அவன் கொண் - பேரன்பு 
குவித்து நிற்கிறது . பண்ணன் உழவுத் தொழிலால் பெருவளம் பெற்றுக் 
கொடைக்கடன் இறுக்கும் புகழுடையதைலால் , அவனுடைய பகடும் 
ஏற்றமும் புகழ்ந்து பாடப்படுவன வாயின . அருள் செய்தற்குரிய வழுதி , 
புகழ்தற்குரிய பண்ண ? ன யான் புகழேனா பின் , என் பெருங் கிளைபால் 
அருள் செய்யா தொழிதல் கொடுமையாகாமையின் அவன் அது செய்க 
என்றான் . 


அருள் 


அந்நில 


ச 20 


புறநானூறு 


கூ அக . நல்லேர் முதியன் 
தமிழகத்தின் வடவெல்லையாக விளங்கும் திருவேங்கடத்தின்கண் 
இருந்து பண்டைநாளில் அப்பகுதியையாண்ட வேந்தர்களான புல்லி , 
ஆதனுங்கன் முதலியோர் வழித்தோன்றல் இந்த நல்லேர் முதியன் . 
வனுடைய முன்னோனாகிய ஆதனுங்கனைப் பாடிப் பரிசில் பெற்றுச் 
சிறப்பெய்திய கள்ளில் ஆத்திரையனாரென்னும் சான்றோர் ஒருகால் 
முதியனைக் காணச்சென்றார் . அக்காலை ஆதனுங்கன் செய்த சிறப்பை 
யோ துவாராய் , யான் பண்டு வந்திருந்தபோது இளையனாயிருந்தேன் ; 
என்னை நோக்கி , " பிள்ளைப்பொருந , வெள்ளி மீன் வறனுண்டாதற்குரிய 
திசைக்கட் செல்லுங்கால் நின்னால் நினைக்கப்படுவாருள் எம்மையும் மற 
வாது நினைப்பாயாக என்று சொல்லி வேண்டுவன நல்கினன் . அத் 
தகைய வள்ளியோன் இன்று யான் சென்று 

ன்று யான் சென்று கூடும் இடத்தில் இல்லை ; 
சென்றால் காணமாட்டாத இயல்புடையனுமல்லன் ; அவன் இவ்வேங் 
கடத்துக்கு உரியவன் ; என்று கூறி , நல்லேர் முதியனே , அந்த ஆத 
னுங்கன் போல நீயும் எம் பசிப்பிணி தீர வீறுடைய நன்கலங்களை நல்குக ; 
பெருமானே ; நின் நெடுமனை முற்றத்தே நின்மகளிர் சாப்பறைமுழக்கம் 
கேளாதொழிவார்களாக என்று இப்பாட்டின்கண் கூறியுள்ளார் . 
திரையனாருடைய கள்ளில் என்னு மூரைத் " தொண்டை நாட்டுப் புழற் 
கோட்டத்துக் குன்றிகை நாட்டுத் திருக்கள்ளில் ( A.R. 486 of 1926 ) 
என்று கல்வெட்டுக் கூறுகிறது . இவ்வூரிலுள்ள சிவனைத் திருஞான 
சம்பந்தர் " கள்ளின் மேய அண்ணல் ( ககக : க ) என்று பாடினாராகக் 
கல்வெட்டுக் காலத்தவர் தவறாகக் கள்ளின " மெனப் பொறிப்பாராயி 
னர் . இதற்குக் கள்ளூரென்றும் பெய ( A. R. No.490 of 1926 ) ருண்டு . 
இனி ஆசிரியர் கடுவன் மள்ளனார் கூறும் " தொல்புகழ் நிறைந்த பல் பூங் 
கழனிக் , கரும்பமல் படப்பைப் பெரும் பெயர்க் கள்ளூர் ( அகம் . உருக ) 
இஃதெனக் கருதுவோரும் உண்டு . இதற் கிப்போது மடவிளாகம் 
என்பது பெயர் . 

நீர் நுங்கின் கண்வலிப்பக் 
கானவேம்பின் காய்திரங்கக் 
சயங்களியுங் கோடையாயினும் 
ஏலா வெண்பொன் போகுறு காலை 
எம்மு முள்ளுமோ பிள்ளையம் பொருந 
என் றீத் தனனே யிசைசா னெடுந்தகை 
இன்று சென் றெய்தும் வழியனு மல்லன் 
செலினே காணா வழியனு மல்லன் 
புன் றலை மடப்பிடி யினையக் கன்று தந்து 
குன்றக நல்லூர் மன்றத்துப் பிணீக்கும் 
கல்லிழி யருவி வேங்கடங் கிழவோன் 
செல்வுழி யெழா அ நல்லேர் முதிய 
ஆதனுங்கன் போல நீயும் 
பசித்த வொக்கற் பழங்கண் வீட 


புது 


கா 


மூலமும் உரையும் 


2 சு 


க ; 


பொரு 


திடவா 


வீறுசா னன்கல நல்குமதி பெரும 
ஐதக லல்குன் மகளிர் 
நெய்தல்கே என்மார் நெடுங்கடை யானே . 
திணையும் துறையு 

துறையு மவை . நல்லேர் முதியனைக் கள்ளில் ஆத்திரையனர் 
பாடியது . 

உரை : நீர் நுங்கின் கண் வலிப்ப - நீர் நிறைந்து மெல்லி 
தாயுள்ள பனை நுங்கு வற்றிக் கற்போல் வலி தாக ; கான வேம் 
ன் காய திரங்க காட்டிலுள்ள வேமபினுடைய காய்கள முற் 
றாது உலர்ந்து கெட ; கபங் களியும் கோடையாயினும் - ஆழ்ந்த 
நீர்நிலை வற்றிப் பிளவுற்றுக் கிடக்கும் கோடைக்காலமாயினும் ; 
ஏலா வெண்பொன போகுறு காலை - வௌளியாகிய மீன் தெற் 
இன்கட் சென்று வறம் செய்யும் காலையாயினும் ; பிள்ளையம் 
பிள்ளைப்பருவ 

த 

பொருநனே ; எம்மும் 
உள்ளுமோ - நினனால் நினைக்கப்படுவோருள் எம்மையும் நினைப் 
பாயாக ; என்று 

எத்தனன என்று சொல்லிப் பெருவளம் 
நல்கினான் ; 

சைசால் நெடுந் தகை 

புகழ நிறைந்த நெடிய 
தகைமையினையுடைய தலைவன் ; இன்று சென்று எய்தும் வழி 
யனுமல்லன் - அவன் இன்றைப் போதிலே சென்று காணும் 
இடத்தில் உள்ளான் அல்லன் ; செலின் காணா வழியனுமல்லன் 

சன்றால் காணவியலாத அருஞ்செவ்வி யுடையனுமல்லன் ; 
புன்றலை மடப்பிடி இனைய - புல்லிய தலையையுடைய பிடியானை 
வருந்த ; கனறு தந்து - அதன் கன்றைக் கொணர்ந்து ; குன்றக 
நல்லூர் மன்றத்துப் பிணிக்கும் - குன்றைஊகத்தேயுடைய நல்ல 
வூரின் மன்றததே பிணித்துவைக்கும் ; கல்லிழியருவி வேங்கடம் 
கிழவோன் - கற்களினூடே யோடி யிழியும் அருவிகளையுடைய 
வேங்கடத்துக் குரியவன் ; செல்வுழி எழாஅ நல்லேர் முதிய 
தன் 

செலலுமிடமெல்லாம் சேற்ற கெழாத நலலேர் 
முதியனேன ; ஆதனுங்கன் பொல - நின் முன்னோனாகிய ஆதனுங் 
கன் போல ; நீயும- ; பசித்த ஒக்கல் பரங்கண் வீட - பசித்த 
என் சுற்றத் தாருடைய துன்பம் கெட; வீறுசால் நன்கலம் 
நல்குமதி - சிறப்பமைந்த நலல கலன்களை நல்குவாயாக ; ஐ தகல் 
அல்குல் மகளிர் - மெல்லிதாய் அகன்ற அல்குலையுடைய நின் 
மகளிர் ; நெடுங்கடை நெய்தல் கேளனமார் - நின் பெருமனையின் 
நெடிய முற்றத்தில் நெய்தற்பறையே கேளா தொழிவார்களாக ; 


[DD 


று . 


கோடை மிகுந்த காலை பனை நுங்கு நீர்வற்றிக் கற்போல் வலிதாத 
லும் கயங்கள் வற்றி அடிப்பகுதி வெடித்துப் பிளந்து கிடப்பதும் இயல் 
பாதலால் நுங்கின்கண் வலிப்ப வென்றும் “ கயங்களியும் என்றும் 
கூறினார் . ஏலா வெண் பொன் என்றது வெள்ளியாகிய மீனுக்கு 
வெளிப்படை . போகுறு காலை , வறஞ்செய்தற்பொருட்டுத் தெற்கேகுங் 


தெனைப் போருறு 
புறநானூறு 
காலை என்று பாடங் கொண்டு வெள்ளிமீன் ஏனைக் கோள்களோடு 
போர்செய்யுங்காலையென்று பொருள் கூறுதலுமுண்டு . ஆதனுங்கனது 
முதுமையும் தமது இளமையுந் தோன்ற , " பிள்ளையம் பொருந் " என்று 
குறித்தார் . ஈவார்மேல் புகழ் நிற்கு மாகலின் ஈத்தனனே இசைசால் 
நெடுந்தகை யென்றார் . ஆதனுங்கன் இறந்து உயர்ந்தோருலகில் இருக் 
கின்றானென்பார் “ இன்று சென்றெய்தும் வழியனுமல்லன் எனவும் , 
அங்குச் செல்லின் அவனைக் காண்டல் எளிது என்பார் . செலினே 
காணா வழியனுமல்லன் எனவும் தெரித்தார் . இனி ஆதனுங்கன் வேங் 
கடத்திலும் , நல்லேர் முதியன் பிறிதோரிடத்திலும் ஒரு காலத்தவராய் 
வாழ்ந்தவரென்றும் , ஆத்திரையனார்ச்கு வேங்கடத்தினும் முதியனூர் 
அண்மையில் இருந்ததாமென்றும் , முப்பனுக்கு ஆதனுங்கன் இயல்பு 
தெரிவித்தற்கு இன்று சென்றெய்தும் வழியனு மல்லன் செலின 
காணா வழியனுமல்லன் என எடுத்தோதினாரென் ற லுமுண்டு ; ஆயினும் 
ஒத்தகாலத்து ஒத்த நிலையிலுள்ள வள்ளியோனொருவனைக் காட்டி 
வேறொரு வள்ளியோனைச் சான்றோர் பாடும் வழக்கம் தொகை நூல் 
களிற் காணப்படாமையை ாண்டுக் கருது தல் வேண்டும் . மடப்பிடி 
யினையக் கன்று தந்து மன்றத்துப்பிணிக்கும் குன்றக நல்லூர் என்றது , 
ஆதனுங்கனுடைய நெடுமனை புலம்ப அறக்கடவுள் அவனை உயர் நிலை 
யுலகிற் கொண்டுய்த்த தென்லும் குப்பைத் தன் னுட்கொண்டு நிற் 
கிறது . இக் குறிப்பையே மகளிர் செய்தல் கோன்மார் நெடுங்கடை 
யானே என்றது வற்புறுத்தி நிற்கிறது . மனஞ்செல்வழிச் சேறல் 
நிறையாகிய நற்பண்பில்லாதார் செய்கையாய் ஒருவற்குச் சிறுமைபயக்கு 
மாதலின் அதனை நாடாது பெருமைக்குரிய பண்பும் செயலும் நல்லேர் 
முதியன்பால் உண்மை தோன்ற , செல்வுழி பெமாஅ நல்லர் 
என்றார் . ஏர் , அழகு : நல்லேர் என்றது பெருமையு முரனுமாகிய 
அழகு குறித்ததாம் . செல்வத்துக்குப் பயன் சேர்ந்தோர் புன்கண் 
அஞ்சி அதனைக் கடிதிற் களையும் மென்மையுடைமையாதல் பற்றி , 
பசித்தோர் பழங்கன் வீட நல்குமதி என்றும் ஆதனுங்கன் பிரி 
வால் கறங்கிய நெய்தற்பறை மீளவும் கறங்கலாகாதென்ற கருத்தை வற் 
புறுத்தலின் , நெய்தல் கேௗன்மார் என்றும் , கூறினார் . வலிப்பத் 
திரங்கக் களியும் கோடையாயினும் , பாகுறு காலையும் , பொரு , உள் 
ளுமோ என்று ஈத்தனன் , நெடுந்தகை ; அல்லள் , அல்லன் , கிழவோ 
னாகிய முதிய , நீயும் , ஆதனுங்கன் போல் , பழங்கண் வீட நன்கலம் நல்கு 
மதி ; பெரும , மகளிர் நெடுங்கடையில் நெய்தல் கேளன்மார் எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : இங்கே குறிக்கப்படும் ஆதன் நுங்கனைப் போல் , நுங் 
கன் என்று பெயர் தாங்கிய வேந்தர் பிற்காலத்தே ஆந்திரநாட்டல் குடி 
புரந்து அரசுபுரிந்துள்ளனர் . கி . பி . பதின்மூன்றாம் நூற்றாண்டில் அன 
போதி நாயுடு என்பான் தன் சிறிய தந்தையான பாரி நாயுடுவுக்கும் 
சிற்றன்னை நுங்கன் சானிச்கும் நன் றுண்டாகக் கல் லூர்க் கங்காத 
ரேசுரர்க்கு எண்ணெயாடும் செக்கு நல்கினான் ( Nel . Ins . Darsi 33 ) . 
பதினான்காம் நூற்றாண்டில் அசனதேவமகாராயர் காலத்தில் உண்டான 
கல்வெட்டொன்று , அவருடைய தந்தையார் நுங்கதேவ மகாராயரென் 
றும் , அசன தேவர் மகன் பெயரும் நுங்கராயரென்றும் கூறுகிறது . 
கி . பி . பதினைந்தாம் நூற்றாண்டில் குண்டூர் சில்லாவிலுள்ள ஓங்கோல் 
தாலூகாவைச் சேர்ந்த கணுபார்த்தி பகுதியில் வீரனுங்கன் என்றொரு 
வெந்தன் இருந்தானென்றும் , அவன் மகன் வீர அமலன் ( அபலன் ) 


முதிய 


மூலமும் உரையும் 


சஉங 


என்பான் பிரமகுண்டிகையென்னும் ஆறு கடலொடு கலக்குமிடத்தி 
லுள்ள கோசம்பி நகரத்து வேதியர்களுக்கு நிலம் வழங்கினானென 
அவ்வூர்க் கல்வெட்டொன்று ( Nel. Ins . 0.55 pp . 988-90 ) கூறுகிறது . 
கொண்டவீடு ரெட்டி வேந்தருள் அன்ன வேமன் என்னும் வேந்தன் 
தன் உடன்பிறந்தவளும் நல்லன் நுங்கன் என்னும் வேந்தனுடைய 
பட்டத்தரசியுமான வேமசானி யென்பவட்கு நன்றாக நடுப்பூரான 
வேமாயுரத்தைப் பிரமதாயமாகச் செப்பேடு நல்கியுள்ளான் . ( Ep . Ind . 
Vol.II. பக் 286-92 . ) 

இப்பாட்டிற்கூறப்பட்ட குன்றகநல்லூர் என்ற தொடர் நலங்கண்ட 
சான்றோர் புழற்கோட்டத் தூ ரொன்றற்குக் குன்றக நல்லூர் என்று 
பெயரிட்டு வழங்கின ரெனவும் , அதுவே பின்பு புழற் கோட்டத்துக் 
குன்றக நாட்டுக்குத் தலைமையூராகக் கொள்ளப்பட்டதெனவும் , பின் 
னர் அக்குன்றகநல்லூர் குன்றிகை நாடெனக் கல்வெட்டுக்களில் குறிக் 
கப்படுவ தாயிற்றெனவும் கருதுதற் கிடனுண்டு . நல்லேர் முதியன் 
காலத்தே ஆதனுங்கனும் பிறிதோரிடத்தில் வாழ்ந்து சிறந்திருந்தானா 
யின் , அவனை உவமங்கூறுவது வேற்றுமையுணர்வுக் கிடந்தந்து நன்மை 
விளை வியாதெனத் தெரிதல் 

வேண்டும் . பிடியினையக் 

கன்றைக் 
கொணர்ந்து மன்றத்துப்பிணிக்கும் செயலைக் கல்லாடனாரும் " கறையடி 
மடப்பிடி கானத்தல றக்களிற்றுக்கன்றொழித்த வுவகையர்கலி சிறந்து 
கருங்கான் மராஅத்துக் கொழுங்கொம்பு பிளந்து , பெரும்பொளி 
வெண்ணா ரழுந்துப்படப் பூட்டி , நெடுங்கொடி நுடங்கு நியம மூதூர் நறவு 
நொடை நல்லிற் புதவு முதல் பிணிக்கும் , கல்லா விளையர் பெருமகன் 
புல்லி , வியன்றலை நன்னாட்டு வேங்கடம் ( அகம்.அ ) என்று கூறுவது 
ஒப்பு நோக்கத் தக்கது . கல்லாடனாரும் வேங்கட நாட்டவரென்பது 
" தண்டுளி பலமொழிந் ( புறம் . கூக்க ) தெனவரும் அவர் பாட்டால் 
தெளியப்படுகிறது . 


கூகூ . அதியமான் நெடுமான் அஞ்சி 
இப்பாட்டினால் ஒளவையார் அதியமானது கொடை நலத்தைக் 
கிணைப் பொருகன் ஒருவன் கூற்றில்வைத்துச் சிறப்பிக்கின்றார் . இதன் 
கண் பொருநன் ஒருவன் , முல்லை நிலத்து ஆயர் தம்மிற் கூடியெடுக்கும் 
விழவுக் களம் போல் அணிசிறந்து விளங்கும் அதியமான் பெருமனையை 
அவன்பால் அன்புடையார் எளிது சென்றடைதல் கூடுமேயன்றி வேறு 
பட்ட வேந்தர் சேறல் அரிது ; அது மிக்க காவலுடையதென்று கூறு 
கின்றான் . ஒருநாள் அவன் அதியமானது தகடூர்க்குச் சென்று அன் 
றிரவு அவனுடைய மனைமுற்றத்தே நின்று தன் தடாரிப் பறையைக் 
கொட்டி அதியமானுடைய புகழைப் பாடி நின்றானாக , அதியமான் அப் 
பொருநனுடைய அழுக்கேறிப் பீறிய உடையைக் களைந்து கள்ளும் அடி 
சிலும் வெண்கலத்திற் றந்து உண்பித்தான் ; பின்பு அவ்வதியமான் அவ 
னுக்கும் அவனுடன் வந்த சுற்றத்தார்க்கும் நெல்லும் பொன்னும் 
கொடுத்தான் . அவற்றைப் பெற்று மகிழ்ந்த அப்பொருநன் , பல பொரு 
நர் எம்பால் நின்று வருத்தும் பசித்துன்பத்தை வானமும் அறிந்தில 
என்று வருந்துகின்றனர் ; வேந்தனாகிய அதியமான் உளனாதலை அவர் 
அறிந்திலராதல் அவனைக் கண்டறிந்திலராதல் வேண்டும் என்று இப் 
பாட்டின்கட் கூறுகின்றான் . இப்பாட்டின் இடையே சில அடிகள் 
சிதைந்து விட்டன . 


புறநானூறு 


அறவை நெஞ்சத் தாயர் வளரும் 
மறவை கெஞ்சத் தாயி லாளர் 
அரும்பலர் செருந்தி நெடுங்கான் மலர்கமழ் 
விழவணி வியன்கள மன்ன முற்றத் 
தார்வலர் குறுகி னல்லது காவலர் 
கனவினுங் குறு காக் கடியுடை வியனகர் 
மலைக்கணத் தன்ன மாடஞ் சிலம்பவென் 
அரிக்குரற் றடாரி யிரிய வொற்றிப் 
பாடி நின்ற பன்னா ளன்றியும் 
சென்ற ஞான்றைச் சென்றுபட ரிரவின் 
வந்ததற் கொண்டு நெடுங்கடை நின்ற 
புன்றலைப் பொருந னளியன் றானெனத் 
தன்னுழைக் குறுகல் வேண்டி யென்னரை 

முதுநீர்ப் பாசி யன்ன வுடைகளைந்து 
கடு திருமல ரன்ன புதுமடிக் கொளீ இ 

மகிழ்தரன் மரபின் மட்டே யன்றியும் 
அமிழ்தன மரபினூன் றுவை படிசில் 
வெள்ளி வெண்கலத் தூட்ட லன்றி 
முன்னூர்ப் பொதியிற் சேர்ந்த மென்னடை 
இரும்பே ரொக்கல் பெரும்புலம் பகன்ற 
அகடுநனை வேங்கை வீகண் டன்ன 
பகடுதரு செந்நெல் போரொடு நல்கிக் 
கொண்டி பெறுகென் றோனே யுண்டுறை 
மலையல ரணியுந் தலைநீர் நாடன் 
கண்டாற் கொண்டுமனை திருந்தடி வாழ்த்தி ........ 
வானறி யலவென்ப ரடுபசி போக்கல் 
அண்ணல் யானை வேந்தர் 
உண்மையோ வறியலர் காண்பறி யலரே . 
திணையும் துறையு மவை . அதியமான் நெடுமானஞ்சியை ஒளவையார் 
பாடியது . 

உரை : அறவை நெஞ்சத்து ஆயர் - அறம்புரியும் நெஞ் 
சினையுடைய ஆயர்களும் ; வளரும் மறவை நெஞ்சத்து ஆய் 
இலாளர் பெருகுகின்ற மறம் பொருந்திய தெசைத்தினையுடைய 
சிறுகுடியில் வாழ்பவரும் கூடியெடுக்கும் ; அருமபலர் செருந்தி 
நெடுங்கான் மலர் கமழ விழவணி வியன்கள மன்ன அரும்பு 


மூலமும் உரையும் 


சஉ O 


நின்ற 


மலர்ந்த செருந்தி முதலிய மரங்கள் செறிந்த நெடிய காட்டிடத்து 
மலரும் பூக்களின் மணம் கமழும் விழாவாற் பொலியும் அகன்ற 
மன்றத்தையொத்த ; முற்றத்து - நெடுமனை முற்றத்தின்கண் ; 
ஆர்வலர் குறுகினல்லது காவலர் கனவிலும் குறுகாக் கடியுடை 
வியனகர் - அன்பராயினார்க்கன்றி மாறு கொண்ட வேந்தராயி 
னார்க்குக் கனவின் கண்ணும் சென்று சேர் தற்கியலாத காவலை 
யுடைய அகன்ற 

நகரின் கண் புகுந்து ; மலைக்கணத் தன்ன 
மாடம் சிலம்ப மலைகளின் கூட்டத்தையொத்த மாடங்கள் எதி 
ரொலிக்க ; என் அரிககுரல் தடாரி இரிய ஒற்றி - எனது 
அரித்த ஓசையைச் செய்யும் தடாரிப்பறை கிழியும்படி பறைந்து ; 
பன்னாள் பாடிநின்ற ( து ) அன்றியும - பன்னாள் பாடி 
தில்லையாகவும் ; சென்ற ஞான்றைச் சென்று படர் இரவில் 
வந்த தறகொண்டு - சென்ற நாளில் அன்றைய இரவுப் போதிலே 
வந்தது கொண்டு; நெடுங்கடை நின்ற புன்றலைப் பொருநன் 
அளியன் என - நமது நெடுமனை முன்றிலில் நின்று பாடும் புல்லிய 
தலையையுடைய பொருநன் அளிக்கத்தக்கவன் என்று ; தன் 
னுழைக்குறுகல வேண்டி - யான் தன்பால அணுகுவது குறித்து ; 
என் அரை முதுநீர்ப் பாசி அன்ன உடை களைந்து - என் இடையி 
லிருந்த பழைமையான நீர்ப்பாசிபோல் சிதர்ந்திருந்த ஆடையை 
நீக்கி ; திருமலர் அன்ன புதுமடி கொளீ இ அழகிய பகன்றை 
மலர்போன்ற புத்தாடை கொடுத்துடுப்பித்து ; மகிழ்தரல் மர 
பின் மட்டேயன்றியும் - களிப்பினைத் தரும் 

முறைமையினை 
யுடைய கள்ளோடும் ; அமிழ்தல் மரபின் ஊன்துவை யடிசில் 
அமிழ்துபோற சுவையுடைய ஊன்துவையலோடு 

கூடிய 
சோற்றை ; வெள்ளி வெண்கலத்து ஊட்டலன்றியும் - வெள்ளியா 
லாகிய வெள்ளிய கலத்தே பெய்து உண்பித்ததோடு ; முன்னூர்ப் 
பொதியில் சேர்ந்த - உர்க்கு முன்னிடமான மன்றத்தில் தங்கி 
யிருந்த ; மென்னடை இருமபேரொக்கல் பெரும்புலம்பு அகற்ற 
தளர்ந்த 

நடையினையுடைய பெரிய சுற்றத்தார் என் பிரிவால் 
உண்டாகிய தனிமைப் பெரும் துயரைப் போக்க ; அகடு நனை 
வேங்கை வீ கண்டன்ன - தேனால் உள்ளிடம் நனைந்த வேங்கைப் 
பூவைக் கண்டாற்போன்ற; பகடு தரு செந்நெல் போரொடு 
நல்கி -உழவெருதுகளைக் கொண்டு உழுது விளைவித்த செந்நெல்லை 
நெற்போரோடே கொடுத்து ; கொண்டி பெறுக என்றோன் - 
கொள்ளத்தக்க இப்பொருளைப் பெற்றுக்கொள்க என்று சொல் 
லிக் கொடுத்தான் ; உண்டுறை மலை யலா அணியும் தலைநீர் 
நாடன் - நீர்கொள்ளும் துறைக்கண் மலையிடத்துப்பூத்த பூக்களைக் 
கொணர்ந் தொதுக்கும் தலை நீரால் வளம் பொருந்திய நாட்டை 
யுடையவன் ; கண்டால் மனை கொண்டு திருந்தடி வாழ்த்தி 
அவனைக் கண்டால் மனையிடத்தே அழைத்துச் சென்று அவனு 


புறநானூறு 


ம . 


டைய திருந்தி.ப அடிகளை வாழ்த்தி வணங்கி ....... அடுபசி 
போக்கல் வான் அறியல என்பர் 

எம்மை வருத்துகின்ற 
பசியைப் போக்குதற்கு மழையும் அறிந்து மழை பெய்யா தாயிற் 
றென்பர் ; அண்ணல் யானை வேந்தன் உண்மை யறியலர் காண் 
பறியலா - தலைமை யமைந்த யானையையுடைய வேந்தனாகிய 
அதியமான் உளன தலை யறியாதவரும் அறிந்தும் அவனைக் 
கண்டறியா தவரும் எ 

ஆனிரைகளைக் காத்தோம்பும் ஆயர்களை அறவை நெஞ்சத் தாயர் " 
என்றார் . அடிகளும் , ஆகாத் தோம்பி யாப்பய னளிக்கும் கோவலர் 
வாழ்க்கை கொடும்பா டில்லை சிலப் . கது : க 20 : க ) என்றார் . வளர்தல் ,, 
மிகுதல் . ஆயில் , ஆய்ந்த இல் ; பொருளின்மையாற் றுமையுற்ற இல் 
லம் என்றவாறு . விழாக்காலங்களிற் பலவகைப் பூக்களால் மனைகளை 
யும் மன்றங்களையும் ஒப்பனை செய்து தாமும் சூ - இன்புறு தலால் , 
எங்கும் பூக்களின் நறுமணம் நிலவுவது பற்றி அரும்பலர் செருந்தி 
நெடுங்கான் மலர்கமழ் விழவணி வியன்களம் என்றும் , விழவணி 
முழுதும் இயல்பாகவே தன்கண் கொண்ட முற்றமென்று சிறப்பித் 
தற்கு விழவணி வியன்கள மன்ன முற்றம் என்றும் சிறப்பித்தார் . 
நெடுங்காற் செருந்தியென இயைப்பினு மமையும் . அன்பர்க்கெளிமை 
யும் அல்லார்க்கு அருமையும் உடையான்பதை அவன் நகர் 3 மல் 
வைத்து ஆர்வலர் குறுகினல்லது காவலர் கனவிலுங் குறுகாக் கடி 
யுடை வியனகர் என்றார் . கோடுயர்ந்த மாடங்கள் நிறைந்திருப்பது 
பற்றி மலைக்கணம் உவமம் கூறப்பட்டது . சென்ற ஞான்றைச் சென்று 
படர் இரவென்றது , பகற்போதில் அவனூ நக்குச் சென்று ஊர்க்கு 
முன்னேயுள்ள மன்றத் 3 த தங்கிப் பகற் 3. தைக் கழித்து இரவின் 
கடையாமத்தே கிணைப்பறை கொட்டத் தலைவன் புகழ்பாடுவது கிணைப் 
பொருநர் செயன்முறையா தல்பற்றி . பரிசில் தர நீட்டியாது விரைந்து 
தந்தமை தோன்ற , பாபு நின்ற பன்னாளன்றியும் என்றான் . பசித்து 
வருந்தும் வறுமைக் கோலத்தில் பொருநனைக் காணப்பொறாது உண்டி 
யும் , உடையுந் தந்து சிறப்பித்த அதியமான் உள்ளத்தின் வள்ளன்மை 
நலத்தை எடுத்தோதினர் ,. திருமல ரென்பது ஈண்டுப் பகன்றை 
மலரை , போது விரி பகன்றைப் புதுமலரன்ன , அகன்றுபடி கலிங் 
கம் ( புறம் . கூககூ ) என்று பிறரும் கூறுதல் காண்க . நீர்ப்பாசிக்கு 
முதுமை கூறியது அதன் மென்மை மிகுதியுணர்த்தற்கு . முதுமையை 
நீர்க்கேற்றி , முதுநீரென்றது புதுநீரிற் பாசிபடாமை பற்றியென்று 
கூறலுமொன்று . தன்னுடைய ஒக்கல் பசியால் மெலிந்து நட 

நடக்கும் 
வலியிழந்திருக்குமாறு விளங்க மென்னடை யொக்கல் என்றான் . 
நெல் விளைவுக்குப் பகடு இன்றியமையாமையின் , " பகடுதரு செந்நெல் 
என்றார் ; " பகடு நடந்த கூழ் ( நாலடி , உ ) என்பர் பிறரும் . மலையி 
னின் றிழிதரும் நீர் முதற்கண் மலையடியிற்கிடந்த நாட்டிற் பாயுங்கால் 
அதன் புதுமை குன்றாமை பற்றித் தலை நீர் எனப்பட்டது . 
னாகிய அதியமானது உண்மையை யறியும் தறமும் அறிந்தவழி அவனைக் 
கண்டறியுந் திறமும் இல்லாதாரே தம் பசித் துன்பத்தைப் போக்கு 
தற்கு மழைமேற் பழி தூற்றுவர் என்பார் வானறியலவென்பர் அடுபசி 
போக்கல் அண்ணல் யானை வேந்தனுண்மையோ வறியலர் காண்பறி 
யலரே என்றார் . " பாரி யொருவனு மல்லன் மாரியு முண்டீண்டு உலகு 
புரப் பதுவே ( புறம் . க 0 எ ) என்று கபிலர் கூறுவது 

( எ ஈண்டு ஒப்பு 


வேந்த 


மூலமும் உரையும் 


நோக்கத்தக்கது . 

வியன்கள 

மன்ன முற்றத்து , வியனகர் , மாடம் 
சிலம்ப , தடாரி ஒற்றி , பாடிநின்ற தன்றாக , கொண்டு , என , குறுகல் 
வேண்டி , களைந்து , கொளீஇ , ஊட்டலன்றியும் , ஒக்கல் புலம்பகற்ற , 
நல்கி , பெறுக என்றோன் , நாடன் , அறியலரும் காண்பறியலரும் என்பர் 
எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : அதியமான் கொடைநலத்தைக் கிணைப்பொருநன் 
ஒருவன் கூற்றில் வைத்து ஔவையார் அறிவுறுத்துகின்றாராகலின் , 
முதற்கண் அதியமானது வியனகர் மாடச்சிறப்புக் கூறுகின்றார் ; பின்பு 
அதியமான் தன் நெடுங்கடை நின்று பாடும் கிணைவனை வரவேற்ற 
நலத்தை யெடுத்தோடு அவன் நல்கிய பெருவளத்தை விரித்துரைத்து 
இறுதியில் அவனைக் கண்டு பரிசில் பெறாது வறுமையுற்று வருந்தும் 
ஏனை இரவலர் பொருட்டுப் பரிந்து சில கூறிமுடிக்கின்றார் . அதியமா 
னது வியனகர் ஆயரும் சிறுகுடி- மறவரும் சேர்ந்து செய்யும் பூக்கமழ் 
விழாக்களம் போல் கண்ணுக்கினிய காட்சிவழங்கும் என்பார் , அறவை 
நெஞ்சத்தாயம்.......வியன்கள் மன்ன முற்றத்து என்றும் , அதன் 
காவற் பெருமையைக் காவலர் கனவினுங் குறுகாக் கடியுடை விய 
னகம் என்றும் கூறினார் . ஏ ? னப் புரவலர்பால் கிணைப்பொருநர் சென் 
ரால் , பன்னாள் நின்று அவரைப் பாடுவர் ; பின்னரே அவர் பரிசில் தரப் 
பெறுவர் ; அவ்வாறன்றிச் என்ற 5 ளே பரிசில்நல்கப் பெற்றமை 
தோன்ற , பாடிநின்ற பன்னாளன்றியும் சென்ற ஞான்றைச் சென்று 
படர் இரவின் வந்தற்கொண்டு ான்றான் , அவன் தந்த கொடை 
யினை , புதுயும் பட்டும் அ }-சிலும் நல்கி , " அநா நனை வேங்கை 
வீ கண்டன்ன , பகடுத்து ரெநெல் போரொடு நல் இக் கொண்டிபெறு 
கென்ன என்றவர் , இரவலர் பலர் , அடுப் போக்கல் வான் 
அறியல என்பர் : அண்ணல் யானை வேந்தன் உண்மையோ அறியலர் 
காண்ப ரியலர் என வருந்துவது கண்டு பரிந்து கூறுகின்றார் . இவ்வண் 
ணம் பரிசில் பெற்ற கிணைப்பொருநன் மகிழ்ந்து கூறுவது பொருளாக 
ஔவையார் அதியமான் சிறப்பைத் தாம் நேரிற் கண்டவாறே யுரைத் 
துள்ளார் . 

கூகூக . பொறையாற்றுகிழான் 
பொறையாறு என்பது சோழநாட்ால் கடற்கரையிலுள்ளதோரூர் . 
இதனைப் புறந்தையென்றும் சங்கச் சான்றோர் மருவி வழங்குப . " விரி 
யிணர்ப் புன்னையங் கானற் புறந்தை ( அகம் . க 00 ) என வருதல் 
காண்க . கி . பி . பத்துப்பதினோராம் நூற்றாண்டில் இப்பொறைபாறு , 
குறும்பூர் நாட்டுத் தேவ நானமான திருவிடைக்கழிக்குப் ( A.R.No. 
267of 1925 ) பிடாகையா ( A.R. NO , 234 of 1925 ) வழங்கி வந்திருக் 
கிறது . அப் பகுதியில் இரண்டாம் இராசராசன் காலத்தில் குன்றத்து 
நாராயணன் எனபவனால் வடமொழி வேதாந்தக் கல்லூரி யொன்று 
A. R. No. 276 of 1925 ) நிறுவப் பெற்றிருந்தது . இந்நாளில் அப்பகுதி 
கல்விமணம் குன்றாது வளஞ்சிறந்து விளங்குவது ஈண்டுக் குறிக்கத் 
தக்கது . இப் பொறையாற்றுகிழான் பெரியன் எனப்படுவன் . நறவு 
மகிழிருக்கை நற்றேர்ப் பெரியன் , கட்கமழ் பொறையாறு " ( நற் : கஙக ) 
என்றும் , " பாடுநர்த் தொடுத்த கைவண் கோமான் பரியுடை நற்றேர்ப் 
பெரியன் ( அகம் . க 00 ) என்றும் ஆசிரியர் உலோச்சனார் 
காண்க . ஆகவே புலவர்பாடும் புகழ்படைத்த பெரியன் , பாடும் பணி 
மேற்கொண்ட புலவர் பாணர் பொருநர் முதலாயினார்க்குப் பேராதரவு 
புரிந்து வாழ்ந்த பெருந்தகையென்பது தெளிவாகிறது . இவன்பால் 


உஅ 


புறநானூறு 


ஒருகால் ஆசிரியர் கல்லாடனார் வந்து பரிசில்பெற்றுச் சென்றார் . கல் 
லாடனார் தொண்டை நாட்டின் வடபகுதியில் உள்ள கல்லாடமென் 
னும் ஊரில் வாழ்ந்த சான்றோராதலால் ஒருமுறை அவர் தம்முடைய 
வேங்கடநாடு வற்கடத்தால் வருத்தம் மிகப்பெறவே , தம்முடைய 
சுற்றத்தாருடனே சோழநாட்டுக்கு வந்தார் . சோழநாட்டுப் பொறை 
யாற்றுகிழானான பெரியனைப் பண்டும் 
பெரியனைப் பண்டும் ஒருமுறை கண்டு 

அவனால் 
சிறப்பிக்கப்பெற்றுள்ளாராதலால் நேரே பொறையாற்றுக்கு வந்து 
சேர்ந்தார் . 

அவரைக் கண்டோர் முன்பே அவர் வந்தவராதலின் , அவ 
ரது நிலைமையை யுணர்ந்து பெரியனைச் சென்று காணுமாறு அறிவித் 
தனர் . அவர்கள் பெரியன் மனக்கோளை நன்குணர்ந்தவராதலின் , 
கல்லாடனாரும் பெரியனைக் கண்டார் . அவன் உயர்ந்த உணவும் , சிறந்த 
உடையும் தந்து அவரையும் அவர் சுற்றத்தாரையும் ஆதரித்தான் . அத 
னால் பெருமகிழ்வு கொண்ட கல்லாடனார் பெரும , நீ நின் செழுமனைக் 
கண் நின் காதலியுடனே இனிது கண்டுயில்வாயாக ; அஃதாவது பசியும் 
பிணியும் பகையுமென் றிவற்றால் நாடாள்வார்க் குண்டாகும் மனக் 
கவலை நினக்கு உண்டாகா தொழிக 

ாழிக என்பது . வானம் செவ்வி யறிந்து 
மழை பொழிய வயல்கள் வேலி ஆயிரமாக விளைக என்று வாழ்த்தி 
யின்புற்றார் . இந்நிகழ்ச்சி இப்பாட்டாய் உருக்கொண்டு விளங்குகிறது . 
இதனிடையேயும் சில அடிகள் சீர் சிதைந்துள்ளன . செந்தமிழ் மக்கட் 
குண்டான சீரழிவு , அரசியல் , வாணிகம் , சமயம் , சமுதாயம் முதலிய 
துறைகளோடே நில்லாது இலக்கியத் துறையினும் நுழைந்து எத் 
துணைக் கேட்டினைச் செய்துளது , காண்மின் : 

தண்டுளி பலபொழிந் தெழிலி யிசைக்கும் 
விண்டு வனைய விண்டோய் பிறங்கல் 
முகடுற வுயர்ந்த நெல்லின் மகிழ்வரப் 
பகடுதரு பெருவளம் வாழ்த்திப் பெற்ற 
திருந்தா மூரி பரந்துபடக் கெண்டி 
அரிய லார்கைய ருண்டினி துவக்கும் 
வேங்கட வரைப்பின் வடபுலம் பசித்தென 
ஈங்குவந் திறத்தவென் னிருப்பே ரொக்கல் 
தீர்கை விடுக்கும் பண்பின் முதுகுடி 
நனந்தலை மூதூர் வினவலின் ........ 
முன்னும் வந்தோன் மருங்கில னின்னும் 
அளிய னாகலிற் பொருந னிவனென 
நின்னுணர்ந் தறியுக ரென்னுணர்ந்து கூறக் 

காண்கு வந்திசிற் பெரும் மாண்ட 
கரு இருநீர்ப் பெருங்சழி நுழைமீ னருந்தும் 

துதைந்த தூவியம் புதா அஞ் சேக்கும் 
ததைந்த புன்னைச் செழுநகர் வரைப்பின் 
நெஞ்சமர் காத னின்வெய் யோளொ 
டின்றுயில் பெறுகதில் நீயே வளஞ்சால் 
துளிபத னறிந்து பொழிய 
வேலி யாயிரம் விளைகநின் வயலே . 


20 


மூலமும் உரையும் 


உரை : 


நாடாகிய 


யுடைய 


திணை : அது . துறை : கடைநிலை . பொறையாற்றுகிழானைக் கல்லாடனர் 
பாடியது . 
தண்டுளி பலபொழிந்து எழிலி 

எழிலி இசைக்கும் - 
தண்ணிய நீர்த்துளிகள் பலவற்றையும் சொரிந்து மேகங்கள் 
முழங்கும் ; விண்டு அனைய விண் ேதாய் பிறங்கல் - மலைபோன்ற 
வானளாவிய குவியலாய் ; முகடுற வுயர்ந்த நெல்லின் - உச்சி 
யுண்டாக வுயர்வுறக் குவித்த நெல்லாகிய ; பகடு தரு பெருவளம் 
மகிழ்வர வாழ்த்திப்பெற்ற - எருதுகவின் பேருழைப்பால உண் 
டாகிய பெரும்பொருளை மகிழ்ச்சி மிக வாழ்த்திப் பெற்றதை ; 
திருந்தா பாந்து படக்கெண்டி - திருந்தாத ஊன்கறியைச் 
சிறு சிறு துண்டாகப் பாக்குமாறு துண்டித்து ; அரியல் ஆர்கை 
யர் உண்டு - கள்ளுண் போர் உடனுண்டு ; இனிது உவக்கும் - மிக 
வும் இன்புறும் ; வேங்கட வரைப்பின் வடபுலம் பசித்தென - 
வேங்கட 

வடநாடு வறங்கூர்ந்ததனால் ; ஈங்குவக் 
திறுத்த என் இரும்பேரொக்கல் இங்கே வந்து தங்கிய என் 
பெரிய சுற்றம் ; தீர்கை விடுக்கும் பண்பின - இந்நாட்டினின் 
றும் நீங்கு தலைக் கைவிடும் பண்பினையுடையவாய் ; 

முதுகுடி 
நனந்தலை மூதூர் - பழங்குடிகள் நிறைந்த அகன்ற இடத்தை 
மூதூரின்கண ; ...... வினவலின் 

கேட்டலால் ; 
இவன் முன்னும் வந்தோன் மருங்கிலன் - இவன் முன் பேயும் 

நகே வந்தவன் பொருள் இல்லா தவன் , பொருநன - கிணைப் 
பொருநன் ; ஆகலின் இன்னும் அளியன் என - ஆதலால் இப் 
பொழுதும் அளிக்கத் தக்கவன் என்று ; நின் உணர்ந்தறியுநர் 
என் உணர்ந்து கூற - நின்பால் நெருங்கிப் பயின்று நின் உள்ளக் 
கிடையை யறிந்த சான்றோர் 

என் நிலைமையினை நன்குணர்ந்து 
எனக்கு அறிவிக்க ; பெரும் - பெருமானே ; காண்குவந்தி 
சின் நின்னைக் காண்பான் வந்தேன் ; இருநீர்ப் பெருங்கழி 
துழைஇ மீன் அருந்தும் - கரிய நீர் நிறைந்த பெரிய கழியிடத்தே 
துழவி மீன் பிடித்துண்ணும ; துதைந்த தூவியம் புதா அம் சேக் 
கும - நெருங்கிய தூவியையுடைய புதாவென்னும் புள்ளினம் 
தங்கும் ; ததைந்த புன்னைச் செழுநகர் வரைப்பின் - தழை 
செறிந்த புனனைகளையுடைய செழுவிய நின் நெடுமனையின் கண் ; 
நெஞ்சமர் காதல் நின் வெய்யோளொடு - நெஞசமர்ந்த காதலை 
யுடைய நின்னால் விரும்பப்பட்ட மனைவியுடன் ; இன்றுயில் 
பெறுகதில் நீ - இனிய உறக்கத்தை நீ பெறுவாயாக ; வளஞ் 
சால் பதன் அறிந்து துளி பொழிய - நெல்வளம் நிறையும் செவ்வி 
யறிந்து மழைபொழிய ; நின்வயல் வேலி ஆயிரம் விளைக - நின் 
வயல்கள் வேலி ஆயிரமாக விளைக எ 

விண்டு , மலை . விண் டோய் பிறங்கலென்றது ஈண்டு நெற்கு வியன் 
மேற்று . விண்டு வனைய வெண்ணெற் போர் வின் ( ஐங் . 58 ) என்று 


று . 


புறநானூறு 


, 


பறுக , 


பிறரும் கூறுவது காண்க . நெல்லாகிய பெருவளம் பெற்றவை என 
இயையும் . திருந்தா 

திருந்தா மூரி - திருந்தாத வூன் ; அதனைத் திருத்துமாறு 
கூறுவார் , பரந்து படக்கெண்டி யென்றார் . மூரி , ஊன் ; 

; " வெண் 
ணிண மூரி ; ( புறம் , ங ங ) என்பது காண்க , வேங்கட வரைப்பாகிய 
வடபுலம் என இயைக்க . எழிலி இசைக்கும் விண்டு . பிறங்கல் நெல்லின் 
பெருவளம் பெற்ற கெண்டி உண்டு இனிதுவக்கும் வேங்கடவரைப்பின் 
வடபுலம் என இயையும் . வறமுண்டாகிய வழி மக்கட்குப் பசிப்பிணி 
நின்று வருத்தம் பயக்குமாகலின் பசித்தென என்றார் ; தீர்கை , 
நீங்குதல் . தீர்கை விடுக்கும் பண்பினவாகிய முதுகுடியென இயைத்து 
வழங்குவது உள் வீழ்ந்தக் கண்ணும் ( குறள் . ஈரு டு ) நீங்காத பண்பினை 
யுடைய பழங்குடி யென்றுரைத்தலுமாம் . நின் வள்ளன்மையையும் 
என் இன்மையையும் நன்குணர்ந்த சான்றோர் கூறர் கேட்டு நின்பால் 
வந்துள்ளேன் என்பார் , நின்னுணர்ந்தறியுரென்னுணர்ந்து கூறக் 
காண்கு வந்திசின் பெரும் என்றார் . புதாவை ஒருவகை நாரை என்பர் . 
இலையும் பூவும் செறிந்து கண்ணுக்கினிய காட்சி வழங்கும் புன்னை 
ததைந்த புன்னை யெனப்பட்டது . நாட்டில் பசியும்பிணியும் பகையும் 
இல்வழியே வேந்தர்க்கு இன்றயில் எய்து தலின் , அப் பசி முதலாயின 
இலவாகுக என்பார் “ இன்றுயில் பெறுகதில் நீயே என்றார் . என்றது 
யானும் வேண்டுவன பெற்று ஒக்கலுடன் இனிது வாழ் 3 வனாக என்ற 
வாறாம் . வேலியாயிரம் விளைக நின் வயல் என்றது , பகுத்துண்டு 
பல்லுயிரோம்பும் நல்லறம் நெடிது நிலவற்கு . வடபுலம் பசித்தென , 
இறுத்த ஒக்கல் , வினவலின் என , உணர்ந்து கூற , காண்கு வந்திரின் : 
பெரும் , வரைப்பின் 
வரைப்பின் வெய்யோ ளொடு இன்றுயில் 

துளி 
பொழிய, வயல் விளைக எனக்கூட்டி வினை முடிவு செய்க . தில் : விழை 
வின்கண் வந்தது . 

விளக்கம் : கடைநிலைபாவது கடற்படை ( புறம் ... அ 2 ) எனத் 
தொடங்கும் பாட்டின் உரை விளக்கத்தின்கட் கூறப்பட்டது . இப் 
பாட்டின்கண் ஆசிரியர் கல்லாடனார் வேங்கடநாட்டின் பொதுவியல்பை 
எடுத்துரைத்து , அந்நாட்டினின்றும் தாம் ஒக்கலுடன் பொறையாற் 
றுக்கு வரநேர்ந்த காரணத்தை, வேங்கடவரைப்பின் வடபுலம் பசித் 
தென , ஈங்குவந்திறுத்த என் இரும்பேரொக்கல் என்று குறித்துள் 
ளார் . இன்றும் வடபுலம் பசித்தெனப் பல்லாயிர மக்கள் சோழநாட்டில் 
வந்து தங்கியிருப்பது கல்லாடனார் கூற்றை வற்புறுத்துகிறது : 
பொறையாற்று வாழ்நர் , வடபுலத்தினின்றும் வந்திருக்கும் 
தம்முடைய ஒக்கலை உண்டியும் உறையுளுந் தந்து இனிது பேணிப் 
புரப்பதால் அவர்கள் தங்கள் வடபுலத்தை நினைந்து செல்லுங் கருத்தே 
இலராயினர் என்பதுபட , " தீர்கை விடுக்கும் பண்பின் முதுகுடி 
என்று குறிக்கின்றார் . நின்னையும் என்னையும் நன்குணர்ந்த சான்றோர் 
என் வருகையை நினக்கு அறிவித்தாராக , அதுவே பற்றுக் கோடாக 
யான் நின்னைக் காண வந்தேன் ; எனக்கு வேண்டுவன தந்து யான் 
சென்று இனிதிருத்தற்கு அருளுவாயாக என நேர்நின்று நாவாற் 
கூறற்குமாட்டாராய் , “ செழுநகர் வரைப்பில் நெஞ்சமர் காதல் நின் 
வெய்யோளொடு இன்றுயில் பெறுகதில் நீயே என்றும், “ வேலி 
யாயிரம் விளைகநின் வயலே என்றும் கூறுகின்றார் . இக்குறிப்பறிந்த 
பொறையாற்று கிழான் வறுமை நோய் கொண்டு வருந்தாவண்ணம் 
பெருவளன் நல்கி அவரைச் சிறப்பித்தானென்பது பெறப்படுகிறது . 


மூலமும் உரையும் 


சஙக 


யாக 


கூ கூஉ . அதியமான் பொருட் டெழினி 
அதியமான் நெடுமான் அஞ்சியின் மகன் பொகுட்டெழினி. இவன் 
அதியமான் உயிரோடிருக்கும்போதே தந்தைக்குத் துணையாய் நின்று 
அரசியலில் ஈடுபட்டிருந்தான் , அதியமானால் பெரிதும் ஆதரிக்கப் 
பெற்ற ஒளவையார் பால் எழினிக்கும் பேரன்புண்டு . அவனைப் பன் 
முறையும் பாடிப் பரிசில் பெற்றவர் ஔவையார் . ஒருகால் அவர் 
பொகுட்டெழினியின் தகடூர்க்குச் சென்றிருந்தபோது அவன் செய்த 
சிறப்பைப் பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்து இப்பாட்டைப் பாடி 
யுள்ளார் . இதனகண் , பொருநன் ஒருவன் எழினியின் பெருமனையின் 
முற்றத்தில் விடியற்காலையில் நின்று தன் ஒருகன் மாக்கிணை யென் 
னும் பறையைக் கொட்டிப் " பணிந்து திறை செலுத்தாத பகைமன்னர் 
அரண்களைக் கடந்து சென்று அவரை வென்று கழுதையேர் பூட்டி , 
வீழ்ந்த வீரர் உடற்கு நதி தோய்ந்து ஈரம்புலராத போர்க்களத்தை 
யுழுது வெள்வரகும் கொள்ளும் வித்தும் மறம்மிக்க வேந்தே , நீ வாழ்வா 

என்று பாடி நின்றானாக , அப்பொழுதே பாசிபோற் பீறிக்கிடந்த 
அவனது உடையை களைந்து நுண்ணூல் ஆடையொன்று தந்து அவனை 
யுடுப்பித்துக் களிப்பு மிக்க தறலைப் பொற்கலத்திற் பெய்து அவனும் 
அவனொடு போந்த அவன் சுற்றத்தாரும் உண்டு தேக்கெறியு மளவுந் 
தந்து விருந்து செய்தான் என்று பாடியுள்ளார் . 

மதியேர் வெண்குடை யதியர் கோமான் 
கொடும்பூ ணெழினி நெடுங்கடை நின்றியான் 
L.j சலை நிலவின் பனிபடு விடியற் 

பொருகளிற் றடிவறி யன்ன வென்கை 
ரு ஒருகண் மாக்கிணை பொற்றுபு கொடா அ 

உருகெழு மன்னராரெயில் கடந்து 
நிணம்படு குருதி பெரும்பாட் டீரத் 
தணங்குடை மரபி னிருங்களந் தோறும் 
வெள்வாய்க் கழுதைப் புல்லினம் பூட்டி 
வெள்ளை வரகுங் கொள்ளும் வித்தும் 
வைக லுழ வ வாழிய பெரிதெனச் 
சென்றியா னின்றனெ னாக வன்றே 
ஊருண் கேணிப் பகட்டிலைப் பாசி 

வேர்புரை சிதா அர் நீக்கி தேர்கரை 
கரு நுண்ணூற் கலிங்க முடீ இ யுண்மெனத் 

தேட்கடுப் பன்ன நாட்படு தேறல் 
கோண்மீ னன்ன பொலங்கலத் தளை இ 
ஊண் முறை யீத்த லன்றியுங் கோண்முறை 
விருந்திறை நல்கி யோனே யந்தரத் 
தரும் பெற லமிழ்த மன்ன 
கரும்பிவட் டந்தோன் பெரும்பிறங் கடையே . 


புறநானூறு 


உரை : 


படை 


தியர் 


என் 


. 


திணையும் துறையு மவை . அதியமான் மகன் பொகுட்டெழினியை ஒளவையார் 
பாடியது . 

மதியேர் வெண்குடை அதியர் கோமான் முழு 
மதிபோன்ற வெண்கொற்றக் 

குடையை 
வேந்தனான ; கொடும்பூண் எழினி - வளைந்த மாலை யணிந்த 
எழினியினுடைய ; நெடுங்கடை யான் நின்று 

பெருமனையின் 
நெடிய முற்றத்திலே யான் நின்று ; பசலை நிலவின் பனிபடு விடி 
யல் - இள நிலவு திகழும் பனி சொரியும் விடியற்காலத்தே ; 
பொருகளிற்று அடிவழி யன்ன - போர்யானையின் அடிச்சுவடு 
போல் வட்டமான ; 

கை ஒருகண் மாக்கிணை ஒற்றுபு - 
என் கையிலிருந்த ஒரு கண்மாக கிணையை யறைந்து ; கொடா அ 
உருகெழு மன்னர் ஆரெயில் கடந்து - திறை கொடாத உட்குப் 
பொருந்திய மன்னருடைய அரிய மதிலை வஞ்சியாது பொரு 
தழித்து ; நிணம்படு குருதி பெரும்பாட் டீரத்து - தரையும் 
குருதியுந் தோயந்த பெருக்கா லுண்டாகிய ஈரம பொருந்திய ; 
அணங்குடை மரபின் இருங்களந்தோறும் - துன்பந்தரும் தெய் 
வங்களுறையும் முறைமையினையுடைய பெரிய போர்க்களங் 
தோறும் ; வெள்வாய்க் கழுதைப் புல்லினம் பூட்டி - வெள்ளிய 
வாயையுடைய கழுதையாகிய புல்லிய நிரையைப் பூட்டி யுழுது ; 
வெள்ளை வரகும கொள்ளும் வித்தும் - கவடியும் குடைவேலும் 
விதைக்கும் ; வைகல் உழவ - இடையறாத போராகிய உழவைச் 
செய்யும் வேந்தே ; பெரிது வாழிய என - நீ நெடிது வாழ்வா 
யாக என்று பாடிக்கொண்டு ; சென்று யான் நின்றனென் ஆக 
சென்று யான் அவன் முற்றத்தே நின் றேனாக ; அன்றே - அப் 
பொழுதே ; ஊருண்கேணிப் பகட்டிலைப் பாசிவேர் 

புரை 
சிதா அர் நீக்கி - ஊரவர் நீர்கொள்ளும் கேணியிற் படர்ந்த பெரிய 
இலையையுடைய பாசியின 

பாசியினது வேர்போற் கிழிந்த உடையைக் 
களைந்துவிட்டு ; நேர்கரை நுண்ணூற் கலிங்கம் உடீஇ - நேரிய 
கரையை யுடைய நுண்ணிய நூலானியன்ற உடையைத் தந்து 
உடுப்பித்து ; உண்மென - உண்மினென்று ; தேட்கடுப்பன்ன 
நாட்படு தேறல் - தேளினது கடுப்புப்போல் நாள்படப் புளிப் 
பேறிய கள்ளை ; கோள்மீன் அன்ன பொலங்கலத்து அளை இ 
கோளாகிய மீன் போன்ற பொன்வள்ளத்திற் பெய்து ; 
முறை ஈத்தல் அன்றியும் -உண்ணும் முறைப்படி அளிப்பதன்றி ; 
கோள் முறை விருந்து இறை நல்கியோன் - கொள்வார் கொள்ளும் 
முறையில் விருந்தாய் எம்மை இருத்தி யுண்பித்தான் ; அந்த 
ரத்து - கடற்கு அப்புறத்ததாயுள்ள நாட்டிலுள்ள ; அரும் பெறல் 
அமிழ்தம் அன்ன - பெறற்கரிய அமுதமபோன்ற ; கரும்பு இவண் 
தந்தோன் - கரும்பை இந்நாட்டிற்குக் கொண்டு வந்தவனுடைய ; 
பெரும் பிறங்கடை - பெரிய வழித்தோன்றல் எ று . 


ஊண் 


மூலமும் உரையும் 


வென்றார் . 


அதியமான் குடியினரை அதியர் என்ப ; பாண்டியர் குடிப்பிறந்தா 
ரைப் பாண்டியரென்றும் தொண்டைமான் குடியினரைத் தொண்டைய 
ரென்றும் வழங்குவது போல . மார்பிலணியும் ஆரம் வளைந்து கிடத்தலின் 
காடும்பூண் என்றார் . " விளங்குமணிக்கொடும்பூண் ஆய் (புறம்.கங 0 ) 
என வருதல் காண்க . இருள் மயங்கிய இள நிலவினைப் பசலை நில 

கிணைப்பறையின்கண் வட்டமாயிருத்தலின் யானையின் 
அடிச்சுவட்டை உவமம் கூறினார் , " பெருங்களிற் றடியின் றோன்று 
மொருகண் , இரும்பறை ( புறம் . உசுங ) என்று பிறரும் கூறுவர் . எழினி, 
ஆரெயில் கடத்தற்குக்காரணம் கூறுவார் " கொடாஉரு கெழு மன்னர் " 
என்றார் . பேயும் கூளியும் விரும்பு மிடமாதல்பற்றி அணங்குடை மர 
பின் இருங்கள மெனப்பட்ட தென்றுமாம் . பகைவர் நாட்டை வென்ற 
வேந்தன் கழதையேர் பூட்டி அந்நாட்டைப் பாழ் செய்வது பண்டை 
யோர் போர் முறை ; வெள்வாய்க் கழுதைப் புல்லினம் பூட்டிப் , பாழ் 
செய்தனையவர் நனந்தலை நல்லெயில் ” ( புறம் . கடு ) என்பர் பிறரும் . 
வெள்ளை வரகு , கவடி , கொள் ; குடை - ஒருவகை வேலமரம் . நாடோறும் 
இச்செயலே நிகழ்த்துதல் பற்றி , வைக லுழவ எனச் சிறப்பித்தார் . 
கிழிந்த ஆடைக்குப் பாசி வேரை உவமம் கூறுதல் இயல்பு ; " பாசிவேரின் 
மா சொடு குறைந்த , துன்னற் சிதாஅர் ( பொருந . கடுகூ- ச ) என 
ஆசிரியர் முத்தாமக் கண்ணியார் மொழிவது காண்க . நாட்பட்ட 
தேறல் களிப்புமிகு சியால் தன்னை யுண்டார்க்குப் பெரும் பக்கம் விளைத் 
தலால் அதனை விதந் தாதினார் . நாண்மீனினும் கோண்மீன் பெரிதா 
தலால் அதனைப் பொன் வள்ளத்துக்கு உவமம் செய்தார் . 

ஊண்முறை 
உண்டற்குரியவற்றுள் தலை யும் இடையும் கடையுமாக உண்ணும் முறை ; 
கோண் முறை 

கொள் வேர் கொள்வகை யறிந்து படைக்கும் முறை , 
கரும்பு இவண் தந்த செய்தியை " அமரர்ப் பேணியும் ( புறம் ககூ ) 
என்னும் புறப்பாட்டிற் குறித்திருத்தலைக் காண்க . எழினி நெடுங்கடை 
நின்று , யான் மாக்கிணை யொற்றுபு , வாழிய பெரிதெனச் சென்று நின்ற 
னனாக , அன்றே , கரும்பி வண் தந்தோன் பிறங்கடையாகிய அவன் , 
சிதாஅர் நீக்கி , கலிங்கம் உடீஇ , தேறல் அளைஇ , 

தறல் அளைஇ , விருந்திறை நல்கினா 
னனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : சேலம் மாநாட்டின் வட பகுதியும் மைசூர் நாட்டின் 
கோலார் நாட்டுப் பகுதியும் சேர்ந்து ஒரு காலத்திற் கங்க நாடென 
வழங்கிற்று . இப்பகுதியை இடைக்காலச் சோழர் கைப்பற்றி இதற்கு 
நிகரிலி சோழமண்டல மெனப் பெயரிட்டு வழங்கினர் . சேல நாட்டின் 
வடபகு தியை அதியர்கள் - தகடூரைத்தலை நகராக்கிக் கொண்டு பண்டை 
நாளில் ஆட்சி செய்து வந்தனர் . தகடூ நக்கு இப்போது த நமபுரி என்பது 
பெயர் . இடைக்கால அதியமான்கள் சோழர்க்குப் பணிந்து அவர்கீழ்க் 
குறுநில மன்னராயி ருந்தனர் . அக்காலை இவ்வதயமான்கள் கன்னடரை 
வென் புகழ்பெற்றிருந்தனர் . இவர்களைக் கன்னடநாட்டுக் 
வெட்டுக்கள் அதியமா : எனக் குறிக்கின்றன . பிற்கால அதியமான்க 
ளான எழினி , விடுகாதழகிய பெருமாள் முதலியோர்கள் தம்மைச் சேரர் 
குடிக்குரிய ரென்றே கூறிக்கொள்வாராயினர் . 

கல்வெட்டிலாகாவி 
னர் , சேரமான் தகடு ரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை அதியமானை 
வென்று அவனது தகடூரைக் கைப்பற்றிக் கொண்டதனால் , அதிய 

* Mysore Gazeticor , Vol . I. P. 334. T Ep . Inu Vol . VI . P. 331 
#Bom . Gazetter Vol . II , P. 495. SEp . Ind . Vol . VI . P. 332 
பதிற். 

புறம்.- II -- 28 


கல் 


+ 


* 


புறநானூறு 


ே 


மான்கள் சேரர் குடியின ராதல் கூடாதெனக் கருதுகின்றனர் * . பண்டை 
நாளைச் சேரர் சோழ பாண்டியர் , தனித்தனியே தத்தம் குடியிற் பிறந்து 
தம் நாட்டின் ஒரு பகுதியிலிருந்து ஆட்சி செய்தோருடனே போர் 
உடற்றியிருத்தலின் , அதனால் அவர் குடி வேறுபட்டவராகக் கருதுவது 
கிடையாது . ஆதலால் அதியமான்கள் என்றுமே 

என்றுமே சேரர் குடிக்கு 
உரியவரென்பது துணிவான செய்தியாகும் . இனிப் பாண்டியன் நெடுஞ் 
சடையனுடைய செப்பேடொன்று + “ மாயிரும்பெரும்புனல் காவிரிவட 
கரை , ஆயிர வேலி யயிரூர் தன்னிலும் , புகழி யூரிலுந் திகழ் வேல தியனை 
ஓடுபுறங் கண்டவன் ஒலியு ட மணித்தேர் , ஆடல்வெம்மா வவையுடன் 
கவர்ந்தும் , பல்லவனுங் கேரளனு மாங்கவற்குப் பாங்காகிப் , பல்படை 
யொடு பார்ஞெளியப் பவ்வமெனப் பரந்தெழுந்து , குடபாலுங் குண 
பாலு மனுகவந்து விட்டிருப்ப , வெல்படையொடு மேற்செனறங் , கிரு 
வரையு மிருபாலு மிடரெய்தப் படைவிடுத்துக் , குடகொங்கத் தடன் 
மன்னனைக் கொல்களிற் றொடுங்கொண்டு போந்து , கொடியணிமணி 
நெடுமாடக் கூடன்மதி லகத்துவைத்தும் என்று கூறுவதனால் , நெடுஞ் 
சடையன் பராந்தகன் காலத்தில் அதியமான் ஒருவன் பல்லவரையும் 
கேரளரையும் தணை கொண்டு பாண்டியனோடு பொருது 

தாற்றுக் 
கூடல் நகரில் சிறையுற்றானென்று அறிகின்றோம் . ஆயினும் இப்போரில் 
மீகொங்கெனப்படும் மேலைக் கொங்குநாட்டு வேந்தனும் கலந்திருத்த 
வின் , அதியமான்கள் இக்காலத் 3 த கொங்கு நாடு முற்றும் புகழ் கொண்டு 
விளங்கினரென்பது தெளிவாகிறது . சேலநாட்டு நாமக்கல்லிலுள்ள 
அரங்கநாதர் கோயில் கல்வெட்டொன்று ( 8 ) அதியமான் கு /- யைக் 
குறிப்பிட்டு , அங்குள்ள கற்குகையை அதி யேந்திர விஷ்ணு கிரகம் 
என்று குறிப்பதால் , அதியமான்களின் குடிவரலாறு தமிழகத்தில் பல 
நூற்றாண்டுகள் தொடர்ந்து வந்திருத்தலைக் காணலாம் . இதன் விரிந்த 
செய்தியை இவ்வுரைகாரர் எழுதிய " அதியமான் நெடுமான அஞ்சி 
என்ற தனி நூலிற் கண்டு கொள்க . 

இதன்கட் கிணைப்பொருநன் சென்று பொகுட்டெழினியை 
யடைந்து பாடி வாழ்த்தியது வரை ஒரு பகுதியும் , எழினியின் கொடை 
நலம் ஒரு பகுதியுமென இரு பகுதிகள் உண்டு . இரண்டும் கிணைவன் 
கூற்றுக்களேயாம் . முதற்பகுதியின் தொடக்கத்தே எழினியை எடுத் 
துரைக்கும் கிணை வன் , அரசியல் நடாத்தும் உயர்குடியிற் பிறந்தவன் 
எழினியென்றற்கு “ மதியேர் ... எழினி" என்றான் . எழினியின் நெடு 
மன முற்றம் சென்றது பின்பனிக் காலத்துத் தேய்மதிப்பக்கத்து 
விடியற்கால மென்பது விளங்க , “ பசலை நிலவின் பனிபடு விடியல் 
என்றான் . வினைமேற் சென்ற தலைவர் வினை முடித்து வந்து மனைக்கண் 
உறையும் போதாகலின் , அப்போதில் வினை முடித்த மார்பினை யெடுத் 
தோதிப் புகழும் கருத்தால் , வினைபுரிந்த செயலை , " கொடா வுருகெழு 
மன்னர் 

........ வாழிய பெரிதென ) எடுத்தோதி வாழ்த்தினான் . எழினி, 
விடியற்போதில் வந்து தன் வினை வென்றி கூறி வாழ்த்திய இணைவனுக்கு 
உரியதொரு புத்தாடை தந்து உடுப்பித்து , நாட்பட்ட தேறலைப் பொன் 
வள்ளத்திற் பெய்து தந்தானாக அதனைப் பாராட்டி , " ஊருண் ... நல்கி 
யோனே என்றான் . கொடுப்பவன் கொடை நலம் ஏற்போனது ஊண் 
முறையும் கோண் முறையும் அறிந்து செய்வதென்பது கொடைக்கடன் 
இறுக்கும் குடிப்பிறந்தார்க்கே இனிது அமைவதாகலின் , ஊண் முறை 

* M . Ep . R. for 906. para . 34. Madras Museum Plates of 
Jatila varaman ( 8 ) A. R. No.7 . of 1906 . 


மூலமும் உரையும் 


யத்த லன்றியும் கோண்முறை விருந்திறை நல்கியோனே " எனப் 
பாராட்டி , அவன் முன்னோர் வேற்று நாட்டினின்றும் கரும்பு 
கொணர்ந்த வரலாற்றைக் குறித்து , " அந்தரத்து அரும்பெற லமிழ்த 
மன்ன கரும்பிவண் தந்தோர் பெரும் பிறங்கடையே என்று புகழ்ந் 
தோதினான் 

கூகூகூ . சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 
குறுந்தொகையிற் காணப்படும் " கொங்குதேர் வாழ்க்கை என்ற 
பாட்டைப் பாடிய இறையனாரின் வேறுபடுத்த இப்பாட்டைப் பாடிய 
சான்றோர் நல்லிறையனா ரெனப்படுகின்றார் . இவர் பாடியனவாக வேறு 
பாட்டுக்கள் இல்லை . இப்பாட்டும் கிணைப்பொருநன் ஒருவன் வறுமை 
யால் பெருவாட்டமுற்றுச் சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி 
வளவனைப் பாடிப்பரிசில் கேட்குங் கூற்றாக அமைந்துள்ளது . இதன்கண் 
கிணைப்பொருநன் ஒ ருவன் வறுமை மிகுந்து தன்னைப் புரப்போர் 
எங்கேனும் உளரா எனத் தேடி ஒருவருங் கிடைக்காமையால் வருந்திக் 
கிள்ளிவளவனை யடைந்து 

ஊனயடைந்து நிகழ்ந்தது கூறி , " அண்ணலே , நின் நல்லிசை 
நினைந்து நின்பால் வந்துள்ளேன் ; என் சுற்றம் உணவு கொண்டு பன்னாட் 
கள் ஆகின்றன . நிணம் விரவிய சேறும் , பகன்றை மலர் போன்ற 
மெல்லிய ஆடையுந் தந்து எம்மை ஆதரித்தல் வேண்டும் . யாங்கள் 
நின்னுடைய திருவடியைப் பரவி வாய்வாள் வளவன் பன்னாள் வாழ்க 
என வாழ்த்திப் பாடுவோம் என்று கூறியுள்ளான் . 

பதிமுதற் பழகப் பழங்கண் வாழ்க்கை 
குறுநெடுந் துணையொடு கூர்மை வீதலிற் 
குடிமுறை பாடி . யொய்யென வருந்தி 
அடனசை மறந்தவெங் குழிசி மலர்க்கும் 
கடனறி யாளர் பிறநாட் டின்மையின் 
வள்ளன்மையினம் வரைவோர் யாரென 
உள்ளிய வுள்ளமோ டுலை நசை துணையா 
உலக மெல்லா 

மொருபாற் பட்டென 
மலர்தா ரண்ணனி னல்லிசை யுள்ளி 
ஈர்ங்கை மறந்தவெ னிரும்பே ரொக்கல் 
கூர்ந்தவெவ் வம்விடக் கொழுநிணங் கிழிப்பக் 
கோடைப் பருத்தி வீடு நிறை பெய்த 
மூடைப் பண்ட மிடைநிறைந் தன்ன 

வெண்ணிண மூரி யருள நாளும் 
கரு ஈன்ற வரவினாவுருக் கடுக்குமென் 

தொன்றுபடு சிதா அர் துவர நீக்கிப் 
போதுவிரி பகன்றைப் புதுமல ரன்ன 
அகன்றுமடி கலிங்க முடீ இச் செல்வமும் 
கேடின்று நல்குமதி பெரும் மாசில் 


சகசு 


புறநானூறு 


உரை : 


கிய 


முறையே 


னும 


20 மதிபுரை மாக்கிணை தெளிர்ப்ப வொற்றி 

ஆடுமக ளொல்க லொப்ப வாடிக் 
கோடை யாயினுங் கோடா வொழுக்கத்துக் 
காவிரி புரக்கு நல்நாட்டுப் பொருந 

வாய்வாள் வளவன் வாழ்கெனப் 
உரு பீடுகெழு நோன்றாள் பாடுகம் பலவே . 

திணையுந் துறையு மவை . சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி வளவளை 
தல்லிறையனூர் பாடியது . 

முதற் பழகாப் பழங்கண் வாழ்க்கை - 
தொடக்க முதலே பழகி யறியாத துன்ப வாழக்கையில் ; குறு 
நெடுந் ணையொடு கூர்மை வீதலின் - இளைய நெடிய துணையா 

மனைவியுடனே மதிநுட்பமும் கெடுதலால் ; 
குடிமுறை 
பாடி - குடிதோறும் 

சென்று பாடி ; 

ஒய்யென 
வருந்தி - ஈவோரின்மையின் மிகவும் நைந்து வருந்தி ; அடல் 
கசை மறந்த எம் குழிசி மலர்க்கும் - சோறு சமைத்தறகண் 
உள்ள விருப்பத்தை மறந்த எம்முடைய மட்பானையை நிமிர்த் 
துச் சமைக்கச் 

செய்யும் ; கடன் அறியாளர் - பரவுக்கடனை 
பறிந்தாளும் செல்வர் ; பிற நாட்டின்மையின் - பிற எந்காட்டி 
இலராதலால் ; வள்ளன்மையின் எமவரைவோர் 

யார் 
என - இரப்பார்க்கு இல்லென்னாது கொடுக்குத் தன்மையுடை 
மையால எம்மை ஏற்று உதவுவோர் யாருளர் என்று ; உளளிய 
உள்ளமொடு - நினைந்த நெஞ்சத்துடனே ; 

உலைநசை 

துணை 
யா - வருந்து தற் கேதுவான விருப்பம் துணையாக ; 
மெல்லாம் ஒருபாற் பட்டென - உலக வாழவிறகுரிய வளங்க 
ளெல்லாம் ஓரிடத்தே யுண்டானாற்போல ; மலர் தார் அண்ணல் 
நின் 

நல்லிசை உள்ளி - மலர்களால் தொடுக்கப்பட்ட 
யணிந்த தலைவனாகிய நீ உள்ளாயென அறிந்து நின்னுடைய நல்ல 
புகழை நினைந்து ; ஈர்ங்கை மறந்த என் இரும்பேரொக்கல் 
உண்டு கையீரமாதலைத் துறந்து வருந்தும் என் பெரிய சுற்றம் ; 
கூர்ந்த எவ்வம் 

விட - மிக்குள்ள பசி வருத்தம் கெடுமாறு ; 
கொழுகிணம் கிழிப்ப -கொழுவியவூனைத் துண்டாக்கி ; கோடைப் 
பருத்தி வீடு நிறை பெய்த - கோடையிற் கொண்ட பருத்தியி 
னின்று நீக்கிச் சுகிர்ந்த பஞ்சியானது நிறையத் திணித்த ; 
மூடைப் 

பண்டம் மிடை நிறைந் தனை பொதியாகிய 
பண்டம் மிடைந்து 

நிறைந்திருந்தாறபோல ; வெணணிண 
மூரி 

அருளி - வெள்ளிய வூன் துண்டங்களைக் கொடுத்து உண் 
பித்து ; 

நாளுற ஈன்ற அரவின நாவுருக் கடுக்கும் ஈனுதற் 
குரிய பொழுது எய்த முட்டையீன்ற பாம்பினது 
வடி வைப்போல 

என் தொன்றுபடு சிதாஅர் துவர நீக்கி - 
பழமை யுற்றுக் கிழிந்து LLL என் 

பீறிய 


உலக 


மாலை 


நாவின் 


; 


பிளவு 


மூலமும் உரையும் 


சதஎ 


உடையை 


மகள் 


முற்றவும் நீக்கி ; போது விரி பகன்றைப் புது 
மலர் அன்ன-அரும்பி மலர்ந்த பகன்றையின் புதுப்பூப் போன்ற ; 
அகன்று மடி கலிங்கம் உடீஇ - அகல மடிக்கப்பட்ட ஆடை 
கொடுத் துடுப்பித்து ; செல்வமும் கேடின்று நல்குமதி -செல் 
வத்தையும் குறையாவளவிற் கொடுப்பாயாக ; பெரும - பெரு 
மானே ; மாசில் மதி புரை மாக்கிணை தெளிர்ப்ப வொற்றி - 
கலை குறைவில்லாத முழுமதியத்தையொக்கும் தடாரிப் பறை 
யொலிக்க இசைத்து ; ஆடுமகள் ஆடி ஒல்கல் ஒப்ப ஆ 

ஆடி யிளைத் தொடுங்குவது போல ; கோடையாயினும் 
எல்லாம் பசையற்றொடுங்கும் கோடைக்காலம் வந்தபோதும் ; 
கோடா ஒழுக்கத்துக் காவிரி புரக்கும் நன்னாட்டுப் பொருந 
தப்பாது நீரொழுகு தலையுடைய காவிரியாறு பாயும் நல்ல நாட்டுக் 
குத் தலைவனே- ; வாய வாள் வளவன் வாழ்க என - தப்பாத 
வாட்படையை யுடைய கிளளி வளவன் வாழவானாக என்று ; 
பீடுகெழு நோன்றாள் பாடுகம் - பெருமை பொருந்திய 
நின் வலிய தாளைப் பல படியும் பாடுவோம் ; எ 

வாழ்க்கை தொடங்கிய நாண் முதல்வறுமைத்துயர் கண்டறியாமை 
விளங்க , பதிமுதற் பமகாப் பழங்கண் வாழ்க்கை எனப்பட்டது . 
பதிதல் , ஈண்டுத் தொடக்கத்தின் மேற்று . குறுநெடுந் துணையென்ற 
விடத்துக் குறுமை இளமையும் , நெடுமை காலமும் குறித்து நின்றன . 
மனை வியைக் குறுநெடுந் துணையென்றான் . கூர்மை , அறிவின் நுட்பம் . 
சீரிய மதிநுட்பமுடையார்க்கும் வறுமை அந்நுட்பம் மழுங்கச் செய்த 
லின் , “ கூர்மை வீதலின் என்றார் . குடிமுறை பாடியென்றது , ஏருழுது 
வாழும் வேளாண் மக்கள் இல்லந்தோறும் பாடி ஊண் பெற்று வாழ் 
தலைக் குறித்து நின்றது . ஏரின் வாழ்நர் குடிமுறை புகாஅ , ஆழிரந் 
துண்ணும் உயவல் வாழ்க்கை ( புறம் . கூ எடு ) என்று பிறரும் கூறுதல் 
காண்க . குடிமுறை பாடியிரத்தல் , மேன்மேலும் இரத்தற்கே இட 
னாவதன்றி , இரவாமை பயந்து தம்மில் இருந்து தமது பாத்துண்ணும் 
தகைமை பயவாமையின் ஒய்யென வருந்தி யென்றான் . குழிசியை 
மலர்த்தலாவது , அரிசி முதலாயின இன்மையால் சமைத்தற் றொழில் 
நிகழாமையின் கவிழ்த்து வைத்திருக்கும் மட்பானையை அவ்வரிசி முத 
லாயின பெற்றவழிச் சமைத்தற்கு நிமிர்த்து அடுப் போற்றுவது . இல்லா 
ரது இன்மை தீர்ப்பது உடையார்க்குக் கடன் என்பதனை யறிந்தொழு 
கும் செல்வரை ஈண்டுக் கடனறியாளரென்றார் . தமது நாட்டில் தாம் 
இன்மையுற்று வருந்துவதே அக்கடனறியாளர் தம் நாட்டில் இல்லா 
மையை யுணர்த்து தலால் பிறநாட்டில் அவர் இல்லாமையை விதந்து 
" பிற நாட்டின்மையின் என்றார் . உலைவுக் கேதுவாகிய நசை உலை 
நசையெனப்பட்டது . ஆகவென்பதன் ஈற்றகரம் விகாரத்தாற் றொக் 
கது . 

உலகியல் வாழ்க்கைக்கு வேண்டும் வளமெல்லாம் ஓரிடத்தே 
ஒருங்கு உளவாதல் அரிததாதலால் , உலகமெல்லாம் 

ஒருபாற்பட் 
டென் 

என்றார் . ஒருபாற்பட்டவழி , அது குறித்து அனைவரும் 
அவ்விடத்தை நினைந்து வருபவாதலால் , யான் நின்பால் வருவேனாயி 
னேன் என்பான் , மலர்தா ரண்ணல் நின் நல்லிசை யுள்ளி வருவே 
ஐயினேன் என்றான் . உலகம் - ஈண்டு உலகியல் வாழ்க்கைக்கு வேண் 


Ph.ch 


புறநானூறு. 


டும் வளம் குறித்து நின்றது ; வளமாவது , உண்டியும் உடையுமென 
இரண்டாகி யடங்குமென்றறிக . உள்ளிய தனால் ஒக்கல் பிறரை இரக் 
தலைக்கைவிட்டு ஈர்ங்கை மறப்பதாயிற்று . கிழித்தெனற்பாலது கிழிப்ப 
வென வந்தது . கிழித்தல் , சூட்டுக்கோலாற் குத்திச் சுட்டுத் துண்டாக் 
குதல் . பருத்திவீடு , பருத்தயினின்றும் எடுத்துக் கொட்டை நீக்கிச் 
சுகிரப்பட்டபஞ்சு . பருத்தியினின்றும் விடுபட்டது பருத்திவீடாயிற்று . 
முட்டையீன்ற பாம்பின் நா பெரிதும் பிளவுபட்டுக் காட்டு மென்ப . 
ஈனுதற்சுரிய நாளெய்திய போதே பாம்பு முட்டையீனும் என்பார் , 
நாளுறவீன்ற வரவு என்றார் . நாளுற்று நம்பி பிறந்தான் ( சீவக . 
க 0 . ) என்று பிறரும் கூறுதல் காண்க . செல்வமில்வழி யெய்தும் 
வறுமைத் துன்பத்தை நன்குகண்டிருக்கின்றனாகலின் , செல்வமும் 
கேடின்றி நல்குமதி யென வேண்டினான் . மதிக்கு மாசு , கலை குறைவு . 
ஆடுமகள் ஆடியொல்குவது போலக் கோடையில் எப்பொருளும் வாடி 
வதங்குமென வறிக . இடையறாத நீரொழுக்குடையதாகலின் , காவிரி 
யைக், கோடா வொழுக்கத்துக் காவிரி என்றார் . வளவன் நல்கிய 
வழித் தான் செய்யக் கூடியது இதுவென்பான் , " வளவன் வாழ் கெனப் 
பீடுகெழு நோன்றாள் பாடுகம் பலவே என்றான் . வீதலின் , வருந்தி , 
உள்ள மொடு , நசை துணையாக , ஒருபாற்பட்டென , உள்ளி, மறந்த என் 
ஒக்கல் , கிழித்து , அருளி , நீக்கி , உடீஇ , நல்குமதி , பெரும , நெளிர்ப்ப 
ஒற்றி , பொருந , வாழ்கெனப் பாடுகம் பல வெனக் கூட்டி வினை முடிவு 
செய்க . 

விளக்கம் : சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனைப் 
பாடித் தமக்குப் பரிசில் நல்கிவிடுத்தல் வேண்டுமென்ற கருத்தை அவ 
னுக்குத் தெரிவிக்கும் கருத்துடையரான நல்லிறையனார் , கிணைப் 
பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்துத் தாமுற்று வருந்திய வருத்தத் 
தையும் தமக்கு வேண்டும் பரிசில் நிலையையும் இப்பாட்டின்கட் கூறு 
கின்றார் . முன்பெல்லாங் கண்டிராத வறுமையுண்டாக , அதனால் அறிவு 
மழுங்கிக் கடனறியாளர் இருக்குமிடம் நாடிச்சென்று அவர் குடி 
தோறும் சென்று இரந்து வருந்திய வருத்தத்தை பதிமுதற் பழகா .. 
இன்மையின் என்றார் . தம் வறுமைதீரக் கொடுக்கும் செல்வர்களைப் 
பிறநாடுகளில் தேடியலைந்ததும் , குடிதொறும் சென்று இரந்துவருந்தி 
யதும் ரே 
தோன்றக் 

கடனறியாளர் பிறநாட்டின்மையின் என்றும் , 
குடிமுறை பாடி யொய்யென வருந்தி யென்றும் குறித்தார் . கிள்ளி 
வளவனது கொடைநலம் கேள்வியுற்று அவன்பால் தாம்வருந்தித் திரி 
தலைக் குறிப்பாராய் , “ வள்ளன்மையன் ... 

உள்ளி 

வந்தனன் என்று 
கூறுகின்றார் . வள்ளன்மை யில்வழி , இரவலரை வரைந்து வரவேற்று 
உடையும் உண்டியும் நல்கிப் புரக்கும் செந்தண்மை யுளதாகாமையின் , 
" வள்ளன்மையின் எம் வரைவோர் யாரென இறையனாரது உள்ளம் 
உள்ளுவதாயிற்று . கரவாத உள்ளமுடையாரிடத்தில் இரத்தலே இர 
வலர்க்கு இன்பமும் எழுச்சியும் தருவதாகலின் வள்ளியோரை நாடுவது 
இயல்பாயிற்று . இனிய வுணவும் அகன்று மடி . கலிங்கமும் தரல்வேண்டு 
மெனக் குறித்தவர் . மீள அளவை குறித்து இரத்தலாகிய செயலை மேற் 
கொள்ளாவாறு மிகுதியாக நல்குக 

வென்பாராய்ச் “ செல்வமும் 
கேடின்று நல்குமதி பெரும் என்றும் , இதற்குக் கைம்மாறாக யாம்செய் 
யத் தக்கதொன்றுமில்லையாயினும் , தளர்ச்சியின்றி நின் பீடுகெழு 
நோன்றாள் நாடெங்கும் விளங்குமாறு பாடுவோம் என்பார் , " மாசில் ... 
பலவே என்றும் குறிக்கின்றார் . 


மூலமும் உரையும் 


கூகச . சோழியவேனுதி திருக்குட்டுவன் 
திருக்குட்டுவன் சேரநாட்டின் பகுதியாகிய குட்டநாட்டு அரசர் 
குடியில் தோன்றியவன் : குட்டநாட்டு வேந்தரைக் குட்டுவர் என்பது 
வழக்கு . சேரவேந்தர் பலர் செங்குட்டுவன் , வேல்கெழுகுட்டுவன் , சேர 
மான் குட்டுவன் கோதை எனத் தொகை நூல்களுட் காணப்படுகின்ற 
னர் . குட்டுவன் என்னும் பெயரே பலர்க்குச் சிறப்புப் பெயராகவும் 
வழங்கப்பட்டிருப்பதை இதனாலும் அறியலாம் . இவ்வகையால் இத் 
திருக்குட்டுவன் தன் குடி முன்னோர் பெயரையே தனக்குச் சிறப்புப் 
பெயராகக் கொண்டவன் அறிகின்றோம் . இவன் முன்னோர் 
சேரநாட்டு முடிவேந்தராய் விளங்கியிருந்தனர் . குட்டுவர் குடவர் 
பொறையர் எனச் சேரவேந்தர் குடிவகை பலவுண்டு . ஒருகாலத்தே 
குட்டுவர் குடிவலி குன்றியொடுங்கிக் கிடக்கையில் அதன்கண் த் 
திருக்குட்டுவன் தோன்றித் தன் வன்மையாலும் வள்ளன்மையாலும் 
முடிவேந்தனாதற்குரிய சிறப்புடையனாகவில்லையே யன்றிப் புலவர் 
பாடும் புகழ்ர்குரிய சிறப்புற்றிருந்தான் . இனிக் குட்டுவர் குடியில் 
தோன்றிய சேரமான் குட்டுவன் கோதை யென்பான் முடிவேந்தனா 
யிருந்தமையின் இவன் ஒரு பகுதிக்குத் தலைவனாயிருந்திருக்கலாமென 
நினைத்தற்கும் இடமுண்டு . ப , ருக்குட்டுவன் கொட 

காடக்கத்தில் சோழ 
வேந்தன்பால் தானைத்தலைவனாயிருந்து 

போர்ச்செயல் மாண்பால் 
சோழிய ஏனாதி யென்று அவனால் மாராயந்தரப்பட்டான் . அதனால் 
இவன் சோழிய வனாதி திருக்குட்டுவன் எனப்பட்டான் . இவனுடைய 
வூர் பாலைக்காடு நாட்டிலுள்ள வெண்குடையென்ற வூராகும் . இப் 
போது அது வெங்கொடியென வழங்கும் சறூராகவுளது . வெண்குடை 
யென்னும் ஊரில் திருக்குட்டுவன் வழிவந்த குடும்பமொன்றுளது . 
அவர்கள் தங்களைக் குட்டுவன் வீட்டார் என்றே கூறிக்கொள்ளுகின் ற 
னர் . கோனாடு என்பது புதுக்கோட்டைப் பகுதியில் ஓடும் வெள்ளாற் 
றின் கரை சேர்ந்த நாடு . இதன் பரப்பு இருபத்து நாற்காத வட்டகை 
யெனக் கல்வெட்டுக்கள் ( P. S 17s . 285 ) கூறுகின்றன . 
வெட்டுக்களில் கோனாடான இரட்டபாடி கொண்ட சோழவள நாடு 
( P. S. ! ns . 129 ) என்றும் , கேரளாந்தக வளநாடான கோனா ( P.S 
Ins 86 ) டென்றும் , கடலடையா இலங்கைகொண்ட சோ 

காண்ட சோழவளநாடு 
( P. S. Ins 167 ) என்றும் வழங்கும் . இக்கோனாடு , வடகோனாடு , ( P. S. 
Iris 286 ) தென்கோனாடு , ( P. S. ! ns 2/21 ) கீழகோனா ( P. S. Ins 198 ) 
டென்றும் மூவகைப்படும் . குமரனாருடைய எறிச்சிலூர் கீழ்கோனாட்டில் 
உள்ளது . இழ்கோனாடு இளங்கோனா ( P. S. Ins 723 ) டென்றும் வழங் 
கும் ; இந்நார் இப்போது தஞ்சை சில்லாவிலுள்ள அறந்தாங்கி தாலுகா 
வின் மேலைப்பகுதியாக இருக்கிறது . இதன் இயல்புகளை இவ்வுரை 
காரர் எழுதிய மதுரைக்குமானார் என்ற நூலிற் பரக்கக்காண்க . ஒருகால் 
கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக் குமரனார் அவனைக் காணச் 
சென்றார் . திருக்குட்டுவன் காலத்தில் அப்பகுதியெல்லாம் தமிழ்நாடா 
கவே யிருந்தமை நினைவாதக்கது . அவன் குமரனாரை வரவேற்று 
வேண்டுவள நல்கி இனி , ர்,சர் செய்தான் . இருக்கையில் ஒருநாள் 
தாம் விடைபெற வேணடியிருக்கும் குறிப்பை அவர் அவருக்குத் தெரி 
வித்தார் . அவன் போர் பல செய்து வென்றியொடு விளங்கிய வெஞ் 
சின யானை யொன்றை ஒப்பனை செய்து நிரம்பப் பொன்னும் பொருளும் 
உடன்வரக் குமரனார்க்குப் பரிசில் அளித்தான் . யானையின் பெரு 
மாண்பு கண்ட குமரனார் அதனை யணுகற் கஞ்சி அதனைத் திருப்பி 


து கல் 


சச O 


புறநானூறு 


அவ 


வீட்டார் . தான் விடுத்த யானை திரும்பி வரக்கண்ட திருக்குட்டுவன் , 
தான் தந்த வேழப்பரிசில் தம் வரிசை நோக்கச் சிறிதாமெனக் கருதி 
விட்டார் போலும் இச் சான்றோர் . வரிசையறியும் தரமில்லாது 
போனேனே எனத் தானே நாணி , அவ்வேழத்தோடு பிறிதொரு 
பெருங்களிறு கொணரச் செய்து அதனையும் முன்னே விடுத்ததுபோல 
ஒப்பனை செய்து சான்றோராகிய குமரனார்க்கென விடுத்தான். 
னுடைய அச் செயலறிந்த குமரனார் பெருவியப்புக்கொண்டு இப் 
பாட்டை ஒரு 

பொருநன் கூற்றில் வைத்துப் பாடினார் . இதன் கண் 
கிணைப்பொருநனாகிய தான் , வெண்குடைக்கிழவோனான திருக்குட்டுவன் 
பெருமனையை யடைந்து விடியலில் எழுந்து அவன் தந்தையின் வஞ்சிப் 
போர்த்திறத்தைப் பாடின தாகவும் , அதுகேட்டுத் தன்னை அவன் தன் 
பால் பிரிவின்றி யிருத்தல் வேண்டிக் களிற்றுப் பரிசில் நல்கினானென 
வும் , அது போரிற் பகைவரைக் கோன்று சினம் தணியாத வெஞ்சின 
வேழமெனவும் , அதுகண்டு கிணைவன் அஞ்சி அதனைப் பெயர்த்தும் 
அவன்பாற் செல்லவிடுத்ததாகவும் , அதனையவன் சிறிதெனத் திருப்பி 
விட்டதாகக் கருதிப் பிறிதுமொரு களிறு நல்கினானெனவும் அவன் 
தந்த பெருஞ்செல்வத்தால் தான் பின்பு என்றும் இரத்தலை மேற்கொள் 
ளாத செல்லனானதாகவும் கூறி . வஞ்சப்புகழ்ச்சியாக அவன் துன்ன 
ரும் பரிசில் தந்தான் ; அது கொண்டு யான் அவன்பால் என்றுஞ் 
செல்லேன் ; உயர்மொழிப் புலவீர் , நீ விரும் அவள் வையம் புகழும் 
வள்ளியோ னென்ப துண்மையாயினும் அவனை உள்ளுதலை யோம்பு 
மின் என்று கூறியுள்ளான் . கி . பி . 1226 ஆம் ஆண்டில் மாறவன்மன் 
முதற் சுந்தரபாண்டியன் காலத்தில் வஞ்சி பாடிய புலவன் திருவரன் 
குளமுடையான் என்பவனுக்கு மறச்சக்கரவர்த்திபிள்ளை யென்ற சிறப் 
புப்பெயர் கொடுத்து விளைநிலம் பல இறையிலி காணியாகக் கொடுத்த 
செய்தியைக் கல்வெட்டு ( P. S. Ins 278 ) கூறுவது ஈண்டு நினைத்தற் 


குரியது . 


சிலையுலாய் நிமிர்ந்த சாந்துபடு மார்பின் 
ஒலிகதிர்க் கழனி வெண்குடைக் கிழவோன் 
வலிதுஞ்சு தடக்கை வாய்வாட் குட்டுவன் 
வள்ளிய னாதல் வையகம் புகழினும் 
உள்ள லோம் புமி னுயர் மொழிப் புலவீர் 
யானும் , இருணிலாக் கழிந்த பகல் செய் வைகறை 
ஒருகண் மாக்கிணை தெளிர்ப்ப வொற்றிப் 
பாடிமிழ் முரசினியறேர்த் தந்தை 
வாடா வஞ்சி பாடினே னாக 
அகமலி யுவகையொ டணுகல் வேண்டிக் 
கொன் றுசினந் தணியாப் புலவு நாறு மருப்பின் 
வெஞ்சின வேழ நல்கின னஞ்சி 
யானது பெயர்த்தனெ னாகத் தானது 
சிறிதென வுணர்ந்தமை நாணிப் பிறிதுமோர் 
பெருங்களிறு நல்கி யோனே யதற்கொண் 


மூல்மும் உரையும் 


டிருமபே ரொக்கல் பெரும்புலம் புறினும் 
துன்னரும் பரிசி றருமென 
என்றுஞ் செல்லேனவன் குன்றுகெழு நாட்டே . 
திணையுந் துறையு மவை . கடை நிலையாயின வெல்லாம் பாடாண்டிணை . சோழிய 
ஏனதி திருக்குட்டுவனைக் கோனட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக் குமரனுர் பாடியது . 
உரை : 

சிலையுலாய் நிமிர்ந்த சாந்துபடு மார்பின் - விற் 
பயிற்சியால் உயர்ந்தகன்ற சந்தனம் பூசப்பட்ட மார்பினை 
யுடைய ; ஒலிக திர்க் கழனி வெண்குடை கிழவோன் - தழைத்த 
கதிர்கள் பொருந்திய கழனிகள் சூழந்த வெண்குடையென்னும் 
ஊர்க்குரியவனான ; வலிதுஞ்க தடக்கை வாய்வாள் குட்டுவன் 
வலி பொருந்திய பெரிய கையையுடைய தப்பாத வாளை 

யேக் 
தும் திருக்குட்டுவன் ; வள்ளியனாதல் வையகம் 

வையகம் புகழினும் - 
வள்ளன்மையுடைய னெனபதை உலகத்து நன்மக்கள் புகழ்ந் 
தோதினாலும் ; உயர்மொழிப் புலவீர் - உயர்ந்த கருத்தமைந்த 
சாற்களை வழங்கும் புலவர்களே ; உள்ளல் ஓம்புமின் - நினைத் 
தலைக் கைவிடுவீராக ; யானும் ---; இருள் நிலாக் கழிந்த பகல் 
செய் வைகறை - இருட்போதும் நிலவுப்போதும் கழிந்த பகற் 
போதினைச் செய்தற்குத் தோன்றிய விடியற்காலத்தே ; ஒரு 
கண் மாக்கிணை தெளிர்ப்ப ஒற்றி - ஒரு கண்ணையுடைய பெரிய 
தடாரிப்பறை மெல்ல ஒலிக்குமாறு இசைத்து ; பாடு இமிழ் 
முரசின் இயல்தேர்த் தந்தை - ஒலி முழங்குகின்ற முரசினையும் 
செய்யப்பட்ட தேரினையுமுடைய அவன் தந்தையது ; 
வஞ்சி பாடினெகை-வஞ்சித்துறைப் பாட்டொன்றைப் பாடினே 
னாக ; அகமலி யுவகையொடு - மனம் நிறைந்த உவகையினால் ; அணு 
கல் வேண்டி - பிரிவின்றித் தன்பால் அன்பால் நெருங்கியுறைய 
வேண்டுமென விரும்பி ; கொன்று சினந் தணியாப் புலவு நாறு 
மருப்பின்- பகைவரைக் கொன்ற பின்பும் முன்பு கொண்ட சீற்றம் 
குன்றாத புலான் மணங்கமழும கோட்டினை யுடைய ; வெஞ்சின 
வேழம் நல்கினன் வெவ்விய சினத்தையுடைய யானையொன் 
றைத் தந்தான் ; அஞ்சி - அதுகண்டு அச்சமுற்று ; யான் அது 
பெயர் ததனெனாக - யான் அவ்வேழத்தை அவன்பாலே திருப்பி 

தான் 

அது சிறிதென வுணர்ந்தமை நாணி 
அவன் தான் அது என்வரிசைக்குச் சிறிதென உணர்ந்தமை 
யெண்ணி நாணமுற்று ; பிறிதும் ஒரு பெருங் களிறு நல்கியோன் - 
மேலும் வேறே ஒரு பெரிய களிற்றை நல்கினான் ; அதற் 
கொண்டு - அதனால் ; இரும்பேரொக்கல் பெரும்புலம் புறினும் - 
மிக்க பெரிய என் சுற்றத்தார் வறுமையால் பெருந்துன்பம் எய் 
திவராயினும் ; அவன் குன்றுகெழுநாட்டு - குன்றுகள் பொருளும் 


வாடா 


விட்டேனாக ; 


புறநானூறு 


று 


என் 


திய அவனுடைய நாட்டுக்கு ; துன்னரும் பரிசில் 

துன்னரும் பரிசில் தருமென - 
நெருங்கு தற்கரிய பரிசிலை நல்குவானென்று கருதி ; என்றும் 
செல்லேன் - எப்போதும் செல்லுவே னல்லேன் எ 

மார்பின் அகன்றுயர்ந்த மாண்புக்கு ஏதுக்கூறுவார் , சிலையுலாய் 
நிமிர்ந்த மார்பு என்றார் . சாந்து- சந்தனம் . வெண்குடை , திருக்குட்டு 
வனுடைய தலைநகர் . ஒருவன் வள்ளியோனாகிய வழி , அவன் புகழ் 
உலகெங்கும் பரவுதல் ருதலையாதலின் வள்ளிய னாதல் வையகம் 
புகழினும் என்றார் . உள்ளல் ஓம்புமின் சொல்லா யியைத்து 
உள்ளன்மின் எனவும் நின்றாங்கே கொண்டு உள்ளுதலை மறவாது 
போற்றுமின் எனவும் பொருள் கொள்க . முற்பக்கத் திருளும் பிற்பக் 
கத்து நிலவும் உடைய இரவுப் போது புலருங் காலம் , " இருணிலாக் 
கழிந்த பகல் செய் வைகறை என்று கூறப்பட்டது . ஏனைத் தேர் 
போலாது மிக்க கால்வலி யுடையதாக அமைந்த தேர் பல உடையன் 
என்பார் இயறேர்த் தந்தை யென்றார் . வாடாவஞ்சி , வஞ்சித் துறைப் 
பாட்டுக்கு வெளிப்படை . அணுகல்வேண்டி வேழம் நல்கினன் என்ற 
தற்குத் தன்பால் குறுகவருதல் வேண்டி வேழத்தை நல்கினன் 
றுரைப்பினு மமையும் . உணர்ந்தமை நாணி , உணர்ந்தமை யான் நாணி 
யென விரிக்க . புலம்புறினும் செல்லேன் என இயையும் . கிழவனான 
குட்டுவன் வள்ளியதைல் , புகழினும் புலவீர் உள்ள லோம்புமின் ; 
யானும் , ஒற்றி , பாடினேனாக , வேண்டி நல்கினன் : அஞ்சி , பெயர்த்த 
னெனாக , நாணி களிறு நல்கினன் ; அதற்கொண்டு புலம்புறினும் , தரு 
மென , நாட்டுக்குச் செல்லேன் எனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : கிழவன் என்றது உரிமையாக வுடையவன் என்பதுபட 
நின்றது . இக்கிழமை பெற்றவர் கிழான் என்றும் கிழாரென்றும் கூறப் 
படுவர் . இது வேந்தரால் நல்கப்படும் சிறப்பெனவும் , இதனைப்பெறற் 
கண் அந்தணர் முதல் அனைவரும் உரியரெனவும் உணர்தல் வேண்டும் . 
உப்பூரிகுடி கிழான் உருத்திரசன்மன் ( இ . அ . உரை ) என வருவதும் ,, 

டைக்காலத்தே எட்டி சாத்தன் என்பான் இருஞ் சேர் நாட்டுக் கூடற் 
குடி , குளத்தூர் , துழாயூர் , இருப்பைக்குடி , வெளியங்குடி , ஆலங்குடி 
என்ற வூர்கட்குரியனாய் இருப்பைக்குடி கிழான் என்று வேந்தனால் சிறப் 
பிக்கப் பெற்றான் ( A. R. No.334 of 1929-30 and A.R. for 1936-7p . 
73-4 ) என வருவதும் போதிய சான்று பகருகின்றன . திருக்குட்டுவன் 
செய்த சிறப்புக்கண்டு பெருமகிழ்வுற்ற குமரனார் அவனைப் பழிப்பது 
போலப் புகழ்கின்றாராதலின் , குட்டுவன்... புலவீர் என்றும் , “ இரும் 
பேரொக்கல் ...நாட்டே யென்றும் கூறுகின்றார் . என்றாராயினும் 
இது மறைமுகமாக உயர்மொழிப் புலவர் ஒருங்கு திரண்டுவந்து தங் 
கள் உயர்மொழியால் இக்குட்டுவனது புகழுடம்பை உயர்மொழிப் புல 
மைச் செய்யுளால் உருப்படுத்தி நிலைநிறுவுதல் வேண்டுமெனப் பணிக் 
கும் தமிழ்ப்பணி ( மது . கும் . பக்க . ககஅ ) என்பது கருத்தெனக் 
கொள்க . துன்னரும் பரிசில் என்னும் தொடர் , நம்போல்வார் பெறு 
தற்கரிய பெரும் பரிசில் என்றும் பொருள்படுமாறு அமைந்திருப்பது 
குறிக்கத் தக்கது . 


மூலமும் உரையும் 


மூவேக் 


கூகூரு . சோழநாட்டுப் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் 

பிடவூர் எனப் பெரியதோரூர் தொண்டை நாட்டிலும் உண்மை 
யின் , அதனின் வேறுபடுத்தற்கு இதனைச் சோழநாட்டுப் பிடவூர் என்று 
பண்டையோர் குறித்துள்ளனர் . தொண்டை நாட்டுப் பிடவூர் , " மண 
விற் கோட்டத்துப் புரிசை நாட்டுப் பிடவூர் ( A. R. No 68 of 1923 ) 
என்றும் , சோழநாட்டுப்பிடவூர் , பிடவூர் நாட்டுப் பிடவூர் ( A. R. No. 
139 of 1930-31 ) என்றும் கல்வெட்டுக்களிற் காணப்படுகின்றன . இப் 
பிடவூர்க்குரியராய் வாழ்ந்த வேளாண் மக்களின் குடிமுதல்வன் பிடவூர் 
கிழானாவன் . இவனும் இவனைச் சேர்ந்தோரும் அந்நாளில் வேந்தர்க்கு 
மண்டிலமாக்களும் தண்டத் தலைவருமாய்த் துணைபுரிந்தனர் . 
தர்க்கு மகட்கொடை நேரும் சிறப்பும் இவர் கட்கு உண்டு . இவர்கள் 
வேளிரெனப்படுதலுமுண்டு . பிடவூர் வேளிர்குடி வழிவழியாக வந்து 
இடைக்காலத்தும் சிறந்திருந்தது . கல்வெட்டுக்களுள் “ பிடவூர் நாட் 
டுப் பிடவூர் வேள் என்பானொருவன் ( A. R. No. 139 of 1930-31 ) 
காணப்படுவதே இதற்குச் சான்று பகருகின்றது . இது நிற்க . இப்பிட 
வூர் உறையூர்க்குக் கிழக்கில் உளது . பெருஞ் சாத்தன் இப்பிடவூர் 
கிழான் மகனாவான் . இவன் நெடுங்கை வேண்மால் எனவும் வழங்கப் 
படுவன் . இவன்பால் மதுரைச் சான்றோரான நக்கீரனார்க்குப் பேரன்பும் 
பெருநட்பும் உண்டு . ஒருகால் நக்கீரர் இவனைக் காணச் சென்றபோது , 
பெருஞ்சாத்தன் அவரை இனிது வரவேற்றுச் சீரிய உணவும் நல்கி 
மிக்க பெருஞ்செல்வமும் வழங்கிச் சிறப்பித்தாள் . இவ்வாறு நக்கீரர்க் 
குப் பெருஞ்சிறப்புக்களைச் செய்தும் இப்பெருஞ்சாத்தன் உள்ளம் 
மையானாய் , தன் மனைவியை வருவித்து அவட்கு நக்கீரரைக் காட்டி , 
இவரை என்னைப் போற் போற்றுக என்று பணித்தான் , அது கண்ட 
தும் நக்கீரர்க்குப் பெருவியப்புண்டாயிற்று . அக்காலை இப்பாட்டைப் 
பாடினார் . இதன் கண் தம்மை ஒரு கிணைப்பொருநனாக வைத்துத் 
தமக்கு அவன் செய்த சிறப்பை விரியக் கூறியுள்ளார் . இதன் இடையே 
சில அடிகள் சிதைந்துவிட்டன. 

மென் புலத்து வயலுழவர் 
வன்புலத் துப் பகடு விட்டுக் 
குறு முயலின் குழைச்சூட்டொடு 

நெடுவாளைப் பல்லுவியற் 
6 பழஞ்சோற்றுப் புகவருந்திப் 

புகற்றளவின் பூச்சூடி 
அரிப்பறையாடற் புள்ளோப்பி 
அவிழ்நெல்லி னரியலாருந்து 
மனைக்கோழிப் பைம்பயிரின்னே 
கானக்கோழிக் கவர்குரலொடு 
நீர்க்கோழிக் கூப்பெயர்க் குந்து 
வேயன்ன மென்றோளால் 
மயிலன்ன மென் சாயலார் 
கிளிகடியின்னே 
அகலள்ளற் புள்ளிரீ இயுந்து 


SATIL ணமா 
னருங்கடிப் பிடவூர் 


புறகானூறு 


க 


ஆங்கப் , பலநல்ல புலனணியும் 
சீர்சான்ற விழுச்சிறப்பிற் 
சிறுகண் யானைப் பெறலருந் தித்தன் 
கதிர்நனி சென்ற கனையிருண் மாலைத் 

தன்கடைத் தோன்றி யென்னுற விசைத்தலிற் 
உரு றீங்குரல் ........ கி னரிக்குரற் றடாரியோ 

டாங்குநின்ற வெற்கண்டு 
சிறிது நில்லான் பெரிதுங் கூறான் 
அருங்கலம் வரவே யருளினன் வேண்டி 
ஐயென வுரைத்தன்றி நல்கித் தன் மனைப் 
பொன்போன் மடந்தையைக் காட்டி யிவனை 
என்போற் போற்றென் றோனே யதற்கொண் 
டவன்மறவ லேனே பிறருள்ள லேனே 
அகன் ஞாலம் பெரிது வெம்பினும் 

மிகவானு ளெரிதோன்றினும் 
கூடு குள மீனொடுந் தாட்புகையினும் 

பெருஞ்செய் நெல்லின் கொக்குகிர் நிமிரல் 
பசுங்கட் கருனைச் சூட்டோடு மாந்தி 
விளைவொன்றோ வெள்ளங்கொள் கென 
உள்ளது மில்லது மறியா 
தாங்கமைந் தன்றால் வாழ்கவன் றாளே . 
திணையுந் துறையு மவை . சோழநாட்டுப் பிடவூர்கிழான் மகன் பெருஞ் சாத்தனை 
மதுரை நக்கீரர் பாடியது . 

மென்புலத்து வயலுழவர் - மென்புலமாகிய மருத . 
நிலத்து வயல்களில் தொழில் புரியும் உழவர் ; வன்புலத்துப் 
பகடுவிட்டு - வன்புலமாகிய முல்லை நிலத்தில் தம் எருதுகளை 
மேயவிட்டு ; 

குறுமுயலின் குழைச்சூட்டொடு - குறு முயல் 
களின் குழைந்த சூட்டிறைச்சியுடனே ; நெடுவாளைப் பல் உவி 
யல்- நெடிய வாளை மீனைக்கொண்டு பலவாகச் செய்த அவியலை ; 
பழஞ்சோற்றுப் புகவருந்தி - பழைய தாகிய சோற்றுணவோடே 
யுண்டு ; புதல் தளவின் பூச்சூடி - பு தலிடத்தே மலர்ந்த தளவ 
முல்லையின் பூவைத் தலையிற் சூடிக் கொண்டு ; அரிப்பறையாற் 
புள்ளோப்பி - அரித்த ஓசையையுடைய 

கிணைப்பறையைக் 
கொட்டி வயலில் விளைந்த கதிர்களை யுண்டற்கு வந்துபடியும் 
புள்ளினங்களை யோட்டி ; அவிழ் நெல்லின் அரியல் ஆருந்து - 
நெத்சோற்றினின்றும் இறக்கப்பட்ட வடித்த கள்ளையருந்தும் ; 


உரை : 


மூலமும் உரையும் 


பெற 


மனைக்கோழி பைம் பயிரின் - மனையிடத்துக் கோழிசெய்யும் 
பசிய அழைப்பினால் ; கானக்கோழி கவர்குரலோடு - காட்டுக் 
கோழி தன் கவர்ந்த குரலை யெடுத்தும் ; நீர்க்கோழி கூப் 
பெயர்க் குந்து - நீரில் வாழும் நீர்க்கோழி தன் குரலையெடுத்தும் 
கூப்பிடு தலைச் . செய்யும் ; வேயன்ன மென்றோள் - மூங்கில் 
போலும் தோளையும ; மயிலன்ன மென்சாயலார் கிளிகடியின் 
மயில் போன்ற மெல்லிய சாயலையுமுடைய மகளிர் புனத்தி 
படியும் கிளிகளை யோப்புவாராயின் ; அகல் அள்ளல் புள இரீஇ 
யுந்து - அகன்ற சேற்றிடத்தே நின்ற புள்ளினங்கள் அவ்விடத்து 
நின்றும் 

நீங்கியோடும் ; பல நல்ல புலனணியும் - பலவாகிய 
நல்ல விளை புலங்கள சூழந்திருக்கும் ; சீர்சான்ற விழுச்சிறப்பின் - 
தலைமையமைந்த செல்வச் சிறப்பும் ; சிறுகண் யானைப் 
லருந் தித்தன் - சிறிய கண்ணையுடைய யானைகளுமுடைய பெறு 
தறகரிய தித்தன் என்பானுடைய ; செல்லா 

நல்லிசை உறந் 
தைக் குணாது - கெடாத நல்ல 

புகழையுடைய உறையூர்க்குக் 
கிழக்கே ; நெடுங்கை வேண்மான் அருங்கடிப் பிடவூர் - நீண்ட 
கையையுடைய வேண்மானுக்குரிய அரிய காவல் பொருந்திய 
பிடவூரிலுள்ள ; அறப் பெயர்ச் சாத்தன் கிணையேம் - அறத்தா 
லுண்டாகிய புகழையுடைய சாத்தனுக்குக் கிணைப்பறை கொட் 
டி.ப்பாடும் கிணைப்பொருநராவோம ; பெரும- ; முன்னாள் நண் 
பகல் சுரன் உழந்து வருந்தி - மூனனாள் நண்பகலில் காட்டிடத்தே 
நடந்து வருந்தி ; கதிர்நனி சென்ற கனையிருள் மாலை ஞாயிற் 
றின் செங்கதிர் மிகக் கழிதலால் செறிந்த இருள் பரவிய மாலைப் 
போதில் ; தன் கடைத் தோன்றி என் உறவு இசைத்தலின் 
தன்னுடைய மனைமுன்றிலில் நின்று யான் வந்துற்றிருத்தலை அறி 
விக்குமாறறால் ; தீங்குரல் - தீவிய இசையாகிய குரலையுடைய ; 
......... ; 

அரிக்குரல் தடாரியொடு - அரித்த ஓசையையுடைய 
தடாரியுடனே ; ஆங்கு நின்ற என் கண்டு - அவ்விடத்தே நின்ற 

கண்டு ; சிறிதும் நில்லான் - சிறிது போதேனும் 
நின்று தாழ்த்த லின்றி ; பெரிதும் கூறான் - மிகுதியாகப் பேசு 
தலுமின்றி ; அருங்கலம வர வருளினன அரிய கலன்களை நல்கி 
வரவிடுவானாய ; வேண்டி - மிகவும் விரும்பி ; ஐயென வுரைத்து ; 
அன்றி - மெல்லிய சில சொற்களைச் சொன்னதுமன்றி நல்கி 
எம்பால் போருளுடையனாய் ; தன்மனைப் பொன்போல் 
தையைக் காட்டி - தன் மனைக்கண்ணுள்ள திருமகள் போலும் 
மடந்தையாகிய மனையாட்கு எனனைக் காட்டி ; இவனை என் 
போல் போற்று எனறோன் - இவனையும் என்னைப் பேணுவது 
போல நல்லுணவு தந்து பேணுக என்று சொன்னான் ; அதற் 
கொண்டு - அதனால் ; அவன் மறவலேன் - அவனை மறவேனாயி 
னேன் ; பிறர் உள்ளலேன் - அவனை நினைத்த நெஞ்சத்தால் 
பிறரை நினைப்பதில னாயினேன் ; அகன் ஞாலம் பெரிது வெம்பி 


எனனைக் 


; 


மடந் 


புறநானூறு 


தாள் 


று . 


னும் - அகன்ற நிலவுலகம் மழையின்றி மிக்க வெம்மையுற்று 
வாடினும் ; வானுள் எரி மிகத் தோன்றினும் - வானகத்தே 
எரி மீன்கள் மிகுதியாகத் தோன்றிடினும் ; குளமீனொடு தாள் 
புகையினும் குளமீனும் தாள்மீனுமாகிய விண்மீன்கள் 
புகைந்து தோன்றுமாயினும் ; பெருஞ்செய் நெல்லின் கொக் 
குகிர் நிமிரல் 

பெரிய வயலிடத்து விளைந்த நெல்லினுடைய 
கொக்கின் நகம்போலும் சோற்றை ; பசுங்கண் கருனைச் சூட் 
டொடு மாந்தி - பசிய துண்டுகளாகிய பொரிக்கறியும் சூட்டிறைச் 
சியுடனும் உண்டு ; விளைவு ஒன்று வெள்ளம் கொள்க என - 
விளைத்த ஒன்று வெள்ளமென்னும் அளவிற்றாக 

அளவிற்கை விளையக் 
கொள்க என்று சான்றோ வாழத்துமாறு ; ஆங்கு - அவ்விடத்தே ; 
உள்ள தும் இல்லதும் அறியாது -உளள திதுவென்றும் இல்லாத 
திதுவென்றும் பாராது ; அமைந்தன்று 

வரையாது 
கொடுத்தலிலே யமைந்தது அவனது தாளாண்மை ; வாழக - அது 
வாழ்வதாக எ 

மென்புலத்து நன்செய் வயல்களை யுழுத எருதுகளை அண்மையி 
லுள்ள வன்புலத்து விடுலேத்துப் படுபுன் மேயுமாறு விடுவது தோன்ற , 
" வன்புலத்துப் பகடுவிட்டு என்றார் . வன்புலத்துப் படுபுல பகடுகட்கு 
மிக்க உரந்தரும் உணவாமென்பது இன்றைய ஆராய்ச்சியாளர்க்கும் 
ஒப்பமுடிந்த வுண்மை : ஏனையவற்றின் இறைச்சி போலாது 
முயலின் இறைச்சி மிகக் குழைவுடைய தென்றற்குக் குழைச்சூடு 
என்றார் . உவியல் ; அவியல் ; “ சாந்த விறகின் உவித்த புன்கம் ( புறம் . 
கசுஅ ) என்பது காண்க . புதற்றளவு 
புதற்றளவு - புதலிடத்தே 

மலர்த்த 

செம் 
முல்லை . நெற்சோற்றினின்றெடுக்கப்படும் அரியல் , அவிழ் தெல்லி 
னரியல் எனப்பட்டது. ஆரும் : ஆருந்தென உம்மை உந்தாயிற்று .. 
பயிர் , அழைப்புக்குரல் . தழுதழுப்புடைமை தோன்றப் " பைம்பயிர் 
என்றார் . கோழியின் குரல் இரட்டையோசைத்தாகலின் , கவர் குரல் 
எனப்பட்டது . சேற்றிற் படிந்து கிடக்கும் ஆரல் முதலிய மீன்களை 
யுண்ணும் நாரை முதலியவற்றைப் புள்ளெனப் பொதுப்படக் கூறினார் . 
புலனணியும் பிடவூர் , உறந்தைக்குணா அது பிடவூர் ; அருங்கடிப் பிடவூர் 
என இயையும் . சிறப்பினையும் யானையினையுமுடைய தித்தன் என்க . 
உறையூர் தித்தற்குரிய தென்பதைப் பிறரும் , " மாவண் தித்தன் வெண் 

ணல் வேலி உறந்தை ( புறம் . கூடுஉ ) என்பது காண்க . நெடுங்கை 
வேண்மான் என்பான் பிடவூரைக் காக்கும் கிழவன் . சாத்தன் அவற் 
குப் புதல்வன் . அறத்தாற்றில் ஈட்டிய புகழாளனாதவின் சாத்தனை , 
" அறப்பெயர்ச் சாத்தன் என்றார் . பெயர் , ஈண்டுப் புகழ் குறித்து 

வாழ்வின் முடி பொருளாக ஒருவன் செயற்பாலது 
புகழாதலின் , புகழ் பெயரெனப்பட்டதாம் . பெயர் , பொருள் . ஞாயிறு 
மேலைக்கடலை நெருங்குங் காலம் " கதிர் நனி சென்ற மாலை யெனவும் , 
அக்காலத்தே இருளும் உடன் பரவிச் செறிதலின் , கனையிருள் . மாலை 

கூறப்பட்டது . கண்டவுடனே கொடைக்கடனிறுக்கத் 
தொடங்கின னென்பான் , " சிறிது நில்லான் பெரிதுங் கூறான் என்றார் . 
நிற்றலும் பெரிதும் பேசுதலும் இரப்போர்க்கு வாட்டந்தருஞ் செயல்க 
ளாதலின் , அவற்றின்மையை யெடுத்தோதினான் . அருளினன் : முற் 
றெச்சம் . பெருஞ்சாத் தனது அன்பின் பெருமையை விளக்குவார் , 


நின்றது . 


உலக 


C 


யெனவும் 


மூலமும் உரையும் 


அவன் தன் மனைக்குக் காட்டிச்செய்த தலையளியை விதந்தோதினான் . 
யான் நல்லுணவுண்டு இனிது வாழவேண்டுமென நயந்து பேணுமாறு 
போல , இப்பொருநனும் வாழவேண்டுமென நயந்து பேணுக எனத் 
தன் மனைவியைப் பணித்தா னென்பார் , தன்மனைப் பொன்போல் 
மடந்தையைக் காட்டி யிவனை யென்போற் போற்றென் றோனே " என் 
றான் . நான்காவதன் கண் இரண்டாவது வந்து மயங்கிற்று ; " அறிவுடை 
யந்தண 

ன வளைக் காட்டென்றானோ ( கலி , எஉ ) என்றாற் போல . 
அவனிருந்த என் நெஞ்சில் பிறர் இருக்க இடந் தந்திலேன் என்பான் , 
அவன் மறவலேனே என்றதனோடமையாது பிறருள்ளலேனே 
என்று வற்புறத்தினான் . ஏரி , குளம் , தாள் என்பன விண்மீன் வகை . 
இவற்றின் தோற்றம் நாட்டிற்குக் கேடுதரும் என்பது பண்டையோர் 
கருத்து . கருனை , பொரிக்கறி . கொடுத்தற்கண் உள்ளது இல்லது 
நோக்காது விளைவு ஒன்றோ வெள்ளம் கொள்க எனக் கொடுத்தலிலே 
யமைந்தது அவனது தாள் ; அது வாழ்க என முடிக்க . இது கொடைப் 
பொருள் இயல்பு நோக்காத கொடைமடம் . அரியலாரும் , கூப்பெயர்க் 
கும் , புள்ளிரியும் , புலனணியும் பிடவூர் , சாத்தன் கிணையேம்பெரும , 
வருந்தி , தோன்றி , இசைத்தலின் , எற்கண்டு , நில்லானாய் , கூறானாய் , 
அருளுவானுார் , வேண்டி , உரைத்ததன்றி , நல்கி , காட்டி , போற்றென் 
றான் ; அதற்கொண்டு , மறவலேன் ; உள்ளலேன் , தோன்றினும் , புகை 
யினும் , மாந்தி , கொள்கென , அறியாது அவன் தாள் அமைந்தன்று , 
வாழ்க எனக் கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : சோழநாட்டுப் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத் 
தனைக் கண்டு தாம் பெற்ற சிறப்பை மதுரை நக்கீரர் ஒரு கிணைப் 
பொருகன் கூற்றில்வைத்து இப்பாட்டாற் கூறகின்றார் . கிணைவன் 
இதன்கண் முதல் இருபது அடிகளால் பிடவூரின் நலத்தைக்கூறி, 
தொடக்கத்தில் தான் சாத்தனைக் கண்டதும் அவன் சிறப்புச் செய்த 
தும் வீரியக் கூறுகின்றான் . பிடவூர் நன்செய் வளஞ் சிறந்த தா தலால் , 
அவ்வூரிடத்து உழவர் வயலுழுத பகடுகளை வன்புலத்தில் மேயவிடுத்து , 
முயறகறியும் , வாளைமீன் கறியும் பழஞ்சோற்றோடு உண்டு , பூச்சூடி , 
புள்ளோப்பி அரியல் உண்டு மகிழ்வர் ; ஒருபால் கானக்கோழியும் நீர்க் 
கோழியும் கூவாநிற்கும் ; வேய்போலும் தோளும் மயில் போலும் சாயலு 
முடைய உழவர் மகளிர் கிளிகடி குவராயின் , அவரோசைகேட்டு 
அள்ளற் புட்களாகிய நாரை முதலியன வெருவியோடும் ; இப்பிடவூர் 
றையூருக்குக் கிழக்கில் உள்ள தென்னக் கருதும் நக்கீரர் உறையூர்க் 
குரிய தித்தன் சிறப்பையும் உடன்கூற விழைந்து " பலநல்ல ... 
தித்தன் என்று கூறுகின்றார் . காவிரிப்பூம்பட்டினம் தோன்றிச் 
சிறந்து விளங்குதற்கு முன்பே விளக்கம் பெற்ற தலைநகர் உறையூர் ; 
ஊரெனப்படுவது உறையூர் என்ற சிறப்புடையது. அதனை இவர் 
செல்லா நல்லிசை யுறந்தை என்று குறிக்கின்றார் . பிற விடத்தும் , 
ஆரங் கண்ணி யடு போர்ச் சோழர் , அறங்கெடா நல்லவை யுறந்தை 
( அகம் . கங ) எனவும் , , கடலந் தானைக் கைவண் சோழர் , கெடலரு 
நல்லிசை யுறந்தை ( அகம் : ஙசுகூ ) எனவும் கூறுவது காணலாம் . 
கிணைவன் சென்று சாத்தன் மனையை யடைந்து தன் கிணைப்பறையை 
இசைத்து நிற்பவும் , உடனே பரிசில் நல்கக் கருதி நன்கலங்களைத் 
தருவித்து அவற்குக் கொடுத்து , தன் பேரன்பினை அருஞ்செய லொன் 
றாற் புலப்படுத்தினா னென்பார் , தன்மனை ...... என்றோனே 

என்றார் . 
இச்செயலைக் கண்டு வியப்பு மிக்க பிற்காலச் சான்றோரொருவர் , 
" யாமாயின் எம்மில்லங் காட்டுதுந் தாமாயின் , காணவே கற்பழியு 


4 


சசஅ 


புறநானூறு 





மென்பார்போல் - நாணிப் , புறங்கடைவைத் தீவர் சோறும் அதனால் , 
மறந்திடுக செல்வர் தொடர்பு ( நாலடி . உகங ) என்று இசைப்பாராய் 
னர் . முடிவில் பெருஞ்சாத்தனுடைய பேரன்பால் பிணிப்புண்ட தமது 
உட்கோள் இதுவென்பாராய் , “ அவன் மறவ லேனே ... புகையினும் " 
என்றார் . இத்தகைய பெருவள்ளி யோனை நினைக்குந்தோறும் பேசுந் 
தாறும் சான்றோர் அவனை வாழ்த்துவது அவன்பால் அவர்க்கிருக்கும் 
அன்பின் பயனாதலால் , தமது உட்கோள் உரைத்ததனோடு நில்லாது , 
அவன் தாள் வாழ்க என்றும் , தாட்பயனை , “ விளைவொன் றோ 
வெள்ளங் கொள்கென , உள்ளதும் இல்லதும் அறியா தாங்கமைத் 
தன்றால் " என்றும் கூறினார் . இப்பாட்டின் இடையே , சில அடிகள் 
சிதைந்திருக்கின்றன . 

அப் 

பகுதியில் கிணைவன் பெருஞ்சாத்தன் 
பனைக்கட் சென்றடைந்த செய்தி குறிக்கப்படுகிறது போலும். 

கூகசு . வாட்டாற்று எரிவியாதன் 
வாட்டாறு என்று பெயர் தங்கிய ஊர்கள் சோழநாட்டிலும் தென் 
பாண்டி நாட்டிலும் உள்ளன . ஒன்று சோழநாட்டுத் தஞ்சை சில்லா 
வில் பட்டுக்கோட்டைத் தாலுகாவில் உளது . வாட்டாற்றுக் கோட்டை 
வாட்டாத்திக் கோட்டையென இப்போது மருவி வழங்குகிறது . ஒரு 
காலத்தில் இது தன்னைத் தலைமை ஆகக்கொண்டு சூழவுள்ள வூர்கட்கு 
நாடாக விளங்கிற்று . அப்போது இதன் பெயர் வாட்டாற்று 5 டென் 
பதாம் . இதன்கண் திருசிற்றேமம் என்ற சீரூர் இருந்தது . இப்போது 
அதற்குத் திருச்சிற்றம்பலம் என்று பெயர் . இங்குள்ள சிவபெருமானத் 
திருஞான சம்பந்தர் இனிய திருப்பதிகம்பாடிப் பரவியுள்ளார் . திருச் 
சிற்றேமமாகிய திருசிற்றம்பலத்துக் கல்வெட்டொன்று , இராசராச 
வளநாட்டுப் புன்றில் கூற்றத்து வாட்டாற்று நாட்டுத் திருச்சிற்றேமம் 
( A. R. N ) . 180 of 1926 ) என்று கூறுதல் காண்க . மற்றொன்று தென் 
பாண்டி நாட்டில் இப்போது திருவாங்கூர் அரசில் மேலைக் கடற்கரை 
யில் கல்குளம் தாலுகாவில் பறளியாற்றின்கரையில் உள்ள திருவாட் 
டாறு . இதுவும் பழைமையான நகரமாகும் . ( K. P. P. Menonl s Hist . 
of Kerala P. Vol . ii . பக் . 59 ) . இப்பகுதி பண்டைநாளில் வேளிர்களின் 
ஆட்சியில் இருந்திருக்கிறது . இவ்வாட்டாற்றருகே ஒடும் ஆறு தாமிர 
வருணியென்று கூறப்படுகிறது . வாட்டாற்றின்கண் இருந்து சிறந்து 
புலவர் பாடும் புகழ்பெற்ற எழினியா தன் எழினி யென்னும் வேளிர் 
தலை வற்கு மகனாவான் . சங்கத் 

தொகை நூற்கண் எழினியென்னும் 
பெயருடையார் பலர் இருந்துள்ளனர் . அவருள் , அதியமான் எழினி 
யும் , செல்லிக்கோமான் ஆதன் எழினியும் , கண்ணன் எழினியும் சிறந்து 
காணப்படுகின்றனர். இவரின் வேறாகத் தலையாலங்கானத்துச் செரு 
வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனோடு பொருது தோற்றோடிய 
எழுவருள் ஒருவனாக ஓர் எழினியம் , சோழநாட்டு மத்தியென்பான ல் 
பல் பிடுங்கப்பட்ட ஓர் எழினியும் உள்ளனர் . வாட்டாற்று ஆதனுக்குத் 
தந்தையாகிய எழினி , தலையாலங்கானத்துத் தோற்றோடிய எழினியா 
வன் . வாட்டாற்று எழினியாதன் அரசுகட்டிலேறிப் பாண்டியன் 
நெடுஞ்செழியனுடன் நட்புச் செய்து கொண்டான் . இவன் சிறந்த 
வேற்படையுடையவன் . இவன்பால் இருந்த மறவர் , தம் தலைவன் 
குறிப்பறிந்து அவன் பணிக்கும் தொழிலை வென்றியுற முடித்தலில் 
பெருவேட்கையுடையர் . அவர்கள் கள்ளுண்டு களித்தவழி அக்களிப் 
பினால் வெவ்விய சுரங்களைக் கடந்து பகைவர் நிரைகளைக் கவர்ந்து 
வரும் இயல்பினரெனத் தாயங்கண்ணனார் ( அகம் . காரு ) என்பார் 


மூலமும் உரையும் 


சகே 


கூறுகின்றார் . தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ் 
செழியனை மதுரைக்காஞ்சி பாடிச் 

சிறப்பித்தவரும் , அவனால் , 
“ ஒங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி , மாங்குடி மருதன் " ( புறம் , 
எஉ ) எனச் சிறப்பிக்கப்பெற்றவருமாகிய மாங்குடிகிழார் மருதனார் ஒரு 
கால் வாட்டாற்று எழினியாதனைக் கண்டார் . அவன் அவர்க்கு வேண் 
டும் வளம் பலவும் நல்கினான் . அதனால் மாங்குடிகிழார்க்கு உண்டாகிய 
வகைக்கு அளவில்லை . அவர் , அவன் நாட்டின் இயல்பையும் அவன் 
தந்த வளத்தையும் அவனுடைய சிறப்பையும் குறித்து இப்பாட்டைப் 
பாடினார் . இதன் கண் , உள்ளம் இழந்தோர்க்கு உரம் படைத்த துணை 
வனாதலும் , சீரிய நண்பரை யில்லார்க்குச் சீர்த்த நண்பனாதலும் வாட் 
டாற்று எழினியாதன் செயற்பண் பென்றும் , அவன் நல்லிசை தாரகை 
நடுவண் தண்மதிபோல் விளங்குகவென்றும் , புலவர் பாடும் புகழ்படைத்த 
அவன் பெருவளம் பெருகுவதாக வென்றும் கிணைப்பொருநன் ஒருவன் 
கூற்றில் வைத்துச் சிறப்பிக்கின்றார் . 

கீழ்நீரான் மீன்வழங்குந்து 
மீநீராற் கண்ணன்ன மலர் பூக்குந்து 
கழிசுற்றிய விளை கழனி 
அரிப்பறையாற் புள்ளோப்புந்து 
நெடுநீர்தொகூ உ மணற்றண்கான் 
மென்பறையாற் புள்ளிரியுந்து 
நனைக்கள்ளின் மனைக்கோசர் 
தீந்தேற னறவுமகிழ்ந்து 
தீங்குரவைக் கொளைத்தாங்குந்து 
உள்ளிலோர்க்கு வலியாகுவன் 
கேளிலோர்க்குக் கேளாகுவன் 
கழுமிய வென்வேல் வேளே 
வளநீர் வாட்டாற் றெழினி யாதன் 

கிணையேம் பெரும் 
கக கொழுந்தடிய சூடென்கோ 

வளநனையின் மட்டென்கோ 
குறுமுயலி னிணம்பெய்தந்த 
நறுநெய்ய சோறென்கோ 
திறந்து மறந்த கூட்டுமுதல் 
முகந்து கொள்ளு முணவென் கோ 
அன்னவை பலபல .......... 

வருந்திய 
இரும் பே ரொக்க லருந்தெஞ்சிய 

அளித்துவப்ப வீத்தோ னெந்தை 
புறம்.- II-29 


2.0 


புறநானூறு 


உரு எம்மோ ராக்கக் கங்குண்டே 

மாரிவானத்து மீனாப்பண் 
விரிகதிர வெண்டிங்களின் 
விளங்கித் தோன்றுகவவன் கலங்கா நல்லிசை 
யாமும் பிறரும் வாழ்த்த நாளும் 
நிரைசா னன்கல னல்கி 
உரைசெலச் சிறக்கவவன் பாடல்சால் வளனே . 


5 ) 


. 


திணையுந் துறையு மவை . வாட்டாற் றெழினியாதனை மாங்குடி கிழார் பாடியது . 


உரை : 


கீழ்நீரால் மீன் வழங்குந்து - நீரின் கீழே மீன்கள் 
சென் றுலவும் ; மீநீரால் கண்ணன்ன மலர் பூக்குந்து - நீரின் மேற் 
பரப்பில் குவளையுந் தாமரையுமாகிய மகளிர் கண்போலும் பூக் 
கள் மலர்ந்திருக்கும் ; கழி சுற்றிய விளைகழனி - கழிகால்களாற் 
சூழப்பட்ட நெல் விளைந்து கிடக்கும் வயலின்கண் ; அரிப்பறை 
யால் புள்ளோப்புந்து - அரித்த ஓசையையுடைய பறையை 
முழக்குவதால் கதிர் கவர வரும் கிளி முதலிய புள்னினங்கள் 
வெருட்டியோட்டப்படும் ; நெடுநீர் தொகூஉம் மணல் தண்கால் 

கடற்கரைக்கண் குவியும் மணலை யள்ளித் தூவும் 
குளிர் காற்றினால் ; மென்பறையால் புள் இரியுந்து - மெல்லிய 
சிறகுகளோடு கூடிய புள்னினங்கள் நீங்கிச் செல்லும் ; நனைக்கள் 
ளின் மனைக் கோசர் - மலர்களிடத்திற் பெற்ற கள் நிறைந்த 
மனைகளையுடைய கோச ரெனபார் ; தீந்தேறல் நறவு மகிழந்து - 
தீவிய கட்டெளிவை யுண்டு களிப்பேறி ; தீங்குரவைக் கொளைத் 
தாங்குந்து - இனிய குரவையாடுமிடத் தெழும் பாட்டுக்கள் 
இசைக்கப்படும் ; நீர்வள வாட்டாற்று எழினியா தன் - நீர்வளஞ 
சிறந்த வாட்டாறென்னும் ஊர்க் குரியனாகிய எழினியா தன் ; 
உள்ளிலோர்க்கு வலியாகுவன் - ஊக்கம் இல்லா தார்க்கு வலி 
யாகித் துணைசெய்வன் ; கேளிலோர்க்குக் கேளாகுவன் - அறிவு 
வழங்கும் கேளிரை யில்லாதார்க்குக் கேண்மையுற்று அறிவுத் 
துணை செய்வன் ; கழுமிய வென்வேல் வேள் - பிற படையொடு 
கலந்த வெல்லும் வேற்படையையுடைய வேளிர் தலைவனாவன் ; 
கிணையேம் - யாம் 

அவ னுடைய 

கிணைப்பொருநராவோம் ; 
பெரும் - பெருமானே ; கொழுந்தடிய சூடு என்கோ - அவன் 
எமக்களித்த கொழுவிய துண்டமாகிய 

சூட்டிறைச்சியைச் 
சொல்வேனோ ; வள நனையின் மட்டு என்கோ - வளவிய பூந்தேற 
லாகிய கள்ளைச் சொல்வேனோ; குறுமுயலின் நிணம் பெய் தந்த - 
குறுமுயலின் தசை விரவித் தந்த ; நறுநெய்ய சோறு என்கோ 
நறிய நெய்யையுடைய சோற்றைச் சொல்வேனோ ; திறந்து 


மூலமும் உரையும் 


- 


மறந்த கூட்டு முதல் - திறந்து பின் மூடு தற்கு மறந்தொழிந்த 
நெற்கரிசையிடத்து ; முகந்துகொள்ளும் உணவென்கோ - தாந் 
தாம் வேண்டுமளவும் முகந்துகொள்ளப்படும் உணவுப்பொரு 
ளைச் சொல்வேனோ ; அன்னவை பலபல அவை போல்வன 
மிகப்பல; ........ வருந்திய- .. வறுமையுற்று வருந்திய ; இரும் 
பேரொக்கல் - என் பெரிய சுற்றத்தார் ; அருந்து எஞ்சிய . 
உண்டு கழிந்தவற்றை ; உவப்ப அளித்து ஈத்தோன் - உவக்கு 
மாறு தலையளித்து மீளமீளக் கொடுத்தான் ; எந்தை - எங்கள் தலை 
வன் ; எம்மோர் ஆக்கம் கங்கு உண்டே - எம்மனோராகிய இரவலர் 
அவன்பாற் பெற்ற செல்வத்துக்கு எல்லையில்லையாம் ; மாரி 
வானத்து மீன் நாப்பண் மழைமுகில் நிலவும் விசும்பின்கண் 
தோன்றும் விண்மீன்களிடையே திகழும் ; விரிகதிர வெண்டிங் 
களின் - விரிந்த கதிர்களையுடைய வெள்ளிய திங்களைப்போல ; 
விளங்கித் தோன்றுக அவன் கலங்கா நல்லிசை - விளக்கமாய் 
பாவருமறிய நிலவுவதாக அவனுடைய கெடாத நல்ல புகழ் ; 
நாளும் யாமும் பிறரும் வாழத்த - நாடோறும் யாங்களும் எம் 
போற பிறரும் வாழ்ததிப் பாராட்ட ; நிரைசால் நன்கலம் நல்கி 
களிற்றுநிரைகளோடு அமைந்த நல்ல கலன்களை வழங்கி ; உரை 
செலச் சிறக்க - புகழுண்டாக மேம்படுக ; அவன் பாடல் சால் 

அவனது புலவர் பாடும் பாடமைந்த செல்வம் எ 


வளன் 


று . 


நீர்க்கீழென்பது கீழ் நீரென வந்தது . குவளையுந் தாமரையும் மகளிர் 
கண்ணுக்கு ஒப்பாவனவாதலின் அவற்றைக் கண்ணன்ன மல ரென் 
றொழிந்தார் . வயல்களில் வேண்டாது மிகும் நீர் கழிதற்கெடுத்த 
கழிகால் ஈண்டுக் கழியெனப்பட்டது . புள்ளெனப் பொதுப்படக் 
கூறினாராயினும் சார்புபற்றிக் கிளி முதலியன கொள்ளப்பட்டன . 
நெடிய நீரையுடைய கடல் நெடுநீராயிற்று . கடற்கரைக்கண் அலைக 
ளாற் றொகுக்கப்படும் மணல் பரந்த கானலில் தண்ணிய கடற்காற்று 
மோதித் தூவும் நுண் மணற் கஞ்சிக் கானற்சோலைகளிலும் உப்பங்க 
களிலும் தங்கும் நாரை முதலிய புள்ளினம் நீங்கிப்போதலின் , " நெடுநீர் 
தொகூஉ மணற் றண்கால் , மென்பறையாற் புள்ளிரியுந்து என்றார் . 
காற்றுத் தூவும் மணல்மிக்க நொய்ம்மைத்தாயினும் , மெல்லிய சிறகுகளை 
யுடைய நீர்ப்பறவைகள் அதற்காற்றாவாயின என்பதற்கு " மென்பறை 
யாற் புள்ளிரியும் என்று சிறப்பித்தார் . கோசர் கள்ளுண்பவ ராதலின் , 
அவரை , " நனைக்கள்ளின் மனைக்கோச ரென்றும் , அவர்கள் கள்ளுண்டு 
களித்துக் குரவைக் கூத்தாடும் கொள்கையினராதலின் , நறவு மகிழ்ந்து 
தீங்குரவைக் கொளைத்தாங்குந்து " என்றும் கூறினார் . உள்ளம் , உள் 
ளென வந்தது . 

உள்ளமின்மைக் கேது வலியின்மையாதலால் , “ உள்ள 
லோர்க்கு வலியாகுவன் என்றார் . கேளாந்தன்மை , வழங்கும் அறி 
வுரைமேற்றாதலின் , அறிவு வழங்குந்திறத்தைக் “ கேளாகுவன் என் 
றார் . இக்கருத்து , “ படைவேண்டுவழி வாளுதவியும் , வினை வேண்டுவழி 
அறிவுதவியும் ( புறம் . கஎக ) என்புழியும் அமைந்திருத்தல் காண்க . 
என்கோ என்பதை அசைநிலையாகக் கோடலுமொன்று . ஆர்ந்தென்பது 
ருந்தென வந்தது ; வேண்டுவோர் வேண்டியாங்கு முகந்து கொள்ளு 


புறநானூறு 


மாறுதிறந்த கரிசைமூடப்படாமலேயிருந்தமையின் ," திறந்து மறந் த .. 
டென்றார் . இதனால் வாட்டாற் றெழினியாதனது 

வள்ளன்மை 
யுணர்த்தியவாறு . ஆக்கக் கங்கு , ஆக்கத்துக்குக் கங்கு என விரியும் . 
கங்கு - எல்லை . பாடுவார்க்கருளும் வள்ளலாதலின் , எழினியாதன் செல் 
வத்தைப் " பாடல் சால் வளன் " என்றார் . வழங்கும் பூக்கும் முதலிய 
வாக அடுக்கி நின்ற உம்மீற்றுப் பெயரெச்சங்கள் உந்தாயின . வழங்கும் , 
பூக்கும் , ஒப்பும் , இரியும் , தாங்கும் வாட்டாற்று எழினியாதனாகிய வேள் 
வலியாகுவன் , கேளாகுவன் ; அவன் கிணையேம் , பெரும , சூடென்கோ , 
மட்டென்கோ , சோறென்கோ , உணவென்கோ ; அன்னவை பலபல 
வருந்திய ஒக்கல் ஆர்ந்து எஞ்சிய , அழித்து உவப்ப ஈத்தான் எந்தை ; 
கங்குல் இல்லை ; நல்லிசை விளங்கித் தோன்றுக ; வளன்சிறக்க எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . 

விளக்கம் : வாட்டாற்று எழினியாதன் தன் தந்தையாகிய எழினி 
யொடு பொருது அவனை வென்று கொண்டவனாகிய தலையாலங்கானத் 
துச் செருவென்ற நெடுஞ்செழியனைப் பெருங்காஞ்சி பாடிச் சிறப்புற்ற 
மாங்குடிகிழார் , தன் வள்ளன்மையை நயந்து பாடிவரக் கண்டு மகிழ்ச்சி 
யுடன் அவரை வரவேற்றுப் பரிசில் பல நல்கிச் சிறப்பித்த திறத்தை 
இப்பாட்டில் அம் மாங்குடிகிழார் அழகொழுகப் பாடியுள்ளார் . இதன் 
இடையே சில அடிகள் சிதைந்திருப்பது அந்த அழகை நாம் முழுதும் 
கண்டு இன்புறுதற் கிடையூறு செய்கிறது . எனினும் பாட்டின் நலம் 
தன்பாலுள்ள இன்பச்சுவையைக் குறையாவண்ணம் காட்டி நிற்பது 
காணத்தக்கது . வாட்டாற்று நாடு கடற்கரைகாறும் பரந்து கிடப்ப 
தாகலின் , அதன் நெய்தல்வளமும் கூறப்படுகிறது .. கழனிகள் நீர் 
நிறைந்திருப்பதால் , நீர்மேல் பூக்கள் பூத்திருப்பதும் , கீழ்நீர் மீன்கள் 
வழங்குவதும் இனிய காட்சி வழங்குகின்றன . விளைந்து முற்றிய நெல் 
வயல்களில் புள்ளினம் படிந்துண்ணாவாறு உழவர் அரிப்பறை முழங்கு 
வதும் , மணல்பரந்த தண்கானத்தில் புள்ளினம் நீங்கிப்போவதும் , கள் 
நிறைந்த மனைகளில் கோசர்கள் கள்ளுண்டு மகிழ்ந்து குரவையாடி 
இன்புறுவதும் வாட்டாற்று நாட்டிற் காணப்படும் நிகழ்ச்சிகளாகும் . 
வேளிர் அனைவரும் குறுலநில மன்னராதலின் , எழினியாதனை , “ வென் 
வேல் வேள் என்றார் .. 

ஆதனுடைய 

தனிச்சிறப்பை , உள்ளி 
லோர்க்கு . 

எழினியாதன் என்று சிறப்பிக்கின்றார் . கிணைவ 
னுக்கு எழினியாதன் தந்த உணவும் பொருளும் கூறுவார் , கொழுந் 
தடிய சூடென்கோ ... 

அன்னவை பலபல என்றார் . என்றவர் , 
வறுமையால் வாடிய இரவலர் வெறுப்ப வுண்டு அளப்பரும் பொருள் 
மீள மீளப் பெற்று உவகை மிக வெய்துமாறு அவன் கொடை நலம் 
திகழ்ந்தது என்பதனை , வருந்திய . ஈத்தோன் என்பதனால் 
விளக்கினார் . சுருங்கச் சொல்லுவாராய் , " எம்மோர் ஆக்கக்கங்குண்டே 
என்றார் . முடிவில் எழினியாதனை வாழ்த்தலுற்ற மாங்குடி கிழார் , ஆத 
னது நல்லிசை “ வெண்டிங்களின் விளங்கித் தோன்றுக என்றார் . 
அவன் பகைப்புலத்துப் பெற்ற செல்வ முழுதையும் கிணை வரும் பிறரும் 
நாடோறும் வாழ்த்தியதற்குப் பரிசாக நல்குவனெனவும் , அதனால் , 
அச்செல்வம் புலவர் பாடும் புகழ் பெற்றதெனவும் கூறுவார் 
செலச் சிறச்கவன் பாடல் சால் வளனே என்றார் . மென்பறையாற் 
புள்ளிரியுர்து என்பதற்கு வேறு பொருளுண்டாகக் கூறுவாருமுளர் . 
ஆக்கக் கங்குண்டே யென்பதற்கு வேறு பொருளும் கருதுவர் . 


உரை 


மூலமும் உரையும் 


கூ 


1 


என 


கூகள . சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 

சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் அறிவும் 
ஆண்மையுமுடையார் எத்திறத்தாராயினும் அவரை வியந்து பாராட்டிச் 
சிறப்பிக்கும் பெருந்தகை யென்பது உலகறிந்த செய்தி . தொகை நூல் 
களுட் காணப்படும் சான்றோர்களிற் பலர் இவனைப் பாடிச் சிறப்பித் 
திருக்கின்றனர் . இவனை இப்பாட்டாற் சிறப்பிக்கும் சான்றோர் எருக் 
காட்டூர்த் தாயங்கண்ணனாராவர் . இவரது எருக்காட்டூர் சோழநாட்டுத் 
தஞ்சை சில்லாவில் நன்னிலந் தாலூகாவில் உளது . குளிக்கரை புகை 
வண்டி நிலையத்துக்கு மேற்கில் இவ்வூர் இன்றும் இருந்து வருகிறது . 
அதனைச் சார இருந்த மணற் குன்று என்னுமூரை எருக்காட்டூர்ச் 
சேரிக்குப் பிடாகையான எனத் திருக்கடவூர்க் கல்வெட்டுக்கள் 
( A. R. No. 32 and 38 of 1905 )) கூறுகின்றன . தாயன் என் 
பார்க்கு மகனாதலால் இவர் தாயங்கண்ணனா ரெனவும் , தாயங்கண்ணனா 
ரென்ற பெயருடையார் பலர் இருத்தலின் , அவரின் வேறுபடுத்த இவர் 
எருக்காட்டூர்த் தாயங்கண்ணனா ரெனவும் , சான்றோரால் குறிக்கப் 
படுவாராயினர் . தாயங்கண்ணனார் , தாயன் என்பார்க்கு மகனாவர் . 
தாயனார் எருக்காட்டூரில் வாழ்ந்தவர் , கண்ணனார் எருக்காட்டுரின 
ராதலால் , எருக்காட்டூர்த் தாயங்கண்ணனார் எனப்படுவாராயினர் . 
பொருள்வயிற் பிரியக் கருதும் தலைமகனைச் செலவழுங்குவிக்கும் கருத் 
தினளான தோழி , தலைமகள் நலத்தை, " அணங்கென வுருத்த நோக் 
கின் யென . நுணங்கிய நுசுப்பின் நுண்கேழ் மாமைப் , பொன்வீ 
வேங்கைப் புதுமலர் புரைய , நன்னிறத் தெழுந்த சுணங்கணி வன 
முலைச் , சுரும்பார் கூந்தல் பெருந்தோள் இவள் வனப்பை 
வகைப்படுத் தோதி , அது கேட்டுத் 

தலைமகள் நெஞ்சுநெகிழ்வ 
துணர்ந்து , கொய்தழைத் தளிரேரன்ன தாங்கரு மதுகையள் , மெல் 
லியலிளையள் நனி பேரன்பினள் , செல்வே மென்னு நும்மெதிர் , ஒல்வே 
மன்னு மொண்மையோ விலளே ( அகம் . டசகூ ) என்பதனா 

என்பதனால் இவ 
ரது புலமை 5 லம் மிகச்சிறந்து விளங்குவதை யறிகின்றோம் . மேலும் 
இவர் , சேரவேந்தருடைய சுள்ளியம் பேரியாற்றுத்துறையாகிய முசிறி 
யில் யவனர் பொன் கொணர்ந்து தந்து மிளகு கொண்டு சென்றன 
ரென்பார் , சேரலர் சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க , 
யவனர் தந்த வினைமா ணன்கலம் , பொன்னொடு வந்து கறியொடு பெய 
ரும் ( அகம் . கசக ) என்று கூறுகின்றார் . இம் முசிறிநகரை ஒருகால் 
பாண்டியனொருவன் வளைத்துக் கொண்டு அரும்போ ருடற்றி வென்று 
அங்கிருந்த பொற்படிம மொன்றைக் கவர்ந்து வந்தான் என்பதையும் 
அவனுடைய கூடல்நகர்க்கு மேற்கிலுள்ள பரங்குன்றத்து விழாவையும் 
அங்குள்ள சுனையிடத்து மலரும் நீல மலரையும் வளங்கெழு முசிறி 
யார்ப்பெழ வளை இ , அநஞ்சமங் கடந்து படிமம் வவ் விய , நெடுநல் யானை 
யடு போர்ச் செழியன் , கொடி நுடங்கு மறுகிற் கூடற் குடாஅது , பல் 
பொறி மஞ்ஞை வெல்கொடி யுயரிய , ஒடியா விழவின் நெடியோன் 
குன்றத்து , வண்டுபட நீடிய குண் டுசுனை நீலம் ( அகம் . கசக ) எனச் 
சிறப்பித்துப் பாடியுள்ளார் . இவர் ஒருகால் சோழன் குளமுற்றத்துத் 
துஞ்சிய கிள்ளிவளவனைக் கண்டு னிய பாட்டொன்றைப் பாடினார் . 
அதன்கண் விளங்கித் தோன்றிய அவரது புலமை நலத்தை வியந்து 
நெடிய சூட்டிறைச்சியும் , மணங்கமழும் கட்டெளிவும் உயரிய ஆடையும் 
அரிய கலங்கள் பலவும் நல்கிப் பெருஞ்சிறப்புச் செய்தான் வளவன் . 
அவளது வள்ளன்மை கண்டு பெருவியப்புற்ற தாயங்கண்ணனார் . இவ் 


புறநானூறு 


க 0 


வுலகில் எத்துணை வறுமைத்துன்பம் உண்டாயினும் , எங்கெழிலென் 
ஞாயிறு எமக்கென இருப்பேம் என்ற கருத்துப்பட இப்பாட்டைக் 
கிணைப்பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்துப் பாடினார் . இதன்கண் 
கிணைப்பொருநன் சென்று விடியற்காலையில் துயிலெடைநிலை பாடிய 
தும் , அதுகேட்டுச் சோழன் கிள்ளிவளவன் சூட்டிறைச்சியும் தேறலும் 
பிறவும் நல்கிச் சிறப்பித்ததும் , ஊழி பெயரிலும் , ஞாயிறு தென்றிசைச் 
செல்லினும் வளவன் தாணிழல் வாழ்வு பெற்ற தான் , சிறிதும் அஞ்சாத 
ஆதரவுபெற்றதும் அழகுறக் குறிக்கின்றான் . 
வெள்ளியு மிருவிசும் பேர் தரும் புள்ளும் 
உயர்சினைக் குடம்பைக் குரற்றோற் றினவே 
பொய்கையும் போதுகண் விழித்தன பைபயச் 
சுடருஞ் சுருங்கின் றொளியே மாடெழுந் 
திரங்குதான் முரசமொடு வலம்புரி யார்ப்ப 
இரவுப் புறங்கண்ட காலைத் தோன்றி 
எஃகிருளகற்று மேமப் பாசறை 
வைகறை யரவங் கேளியர் பல கோட் 
செய்தார் மார்ப வெழுமதி துயிலெனத் 
தெண்கண் மாக்கினை தெளிர்ப்ப வொற்றி 
கொடுங்கடைத் தோன்றி யேனே யதுநயந் 
துள்ளி வந் * பரிசில னிவனென 
நெய்யுறப் பொரித்த குய்யுடை நெடுஞ்குடு 

மணிக்கல னிறைந்த மணநாறு தேறல் 
கரு பாம்புரித் தன்ன வான் பூங் கலிங்கமொடு 

மாரி யன்ன வண்மையிற் சொரிந்து 
வேனி வன்னமென் வெப்பு நீங்க 
அருங்கல நல்கி யோனே யென்றும் 
செறுவிற் பூத்த சேயிதழ்த் தாமரை 
அறுதொழி வந்தண ரநப் புரிந் தெடுத்த 
தீயொடு விளங்கு நாடன் வாய்வாள் 
வலப் படு தீவிற் பொலம் பூண் வளவன் 
எறிதிரைப் பெருங்கட லிறுதிக்கட் செலினும் 
தெறுகதிர்க் கனலி தென்றிசைத் தோன்றினும் 
என்னென் றஞ்சலம் யாமே வென்வேல் 
அருஞ்சமங் கடக்கு மாற்றலவன் 
திருந்து கழ னோன்றாட் டண்ணிழ லேமே . 
திணை : 

அது ; துறை : பரிசில்விடை ; கடைநிலை விடையுமாம் . சோழன் 
குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனை எருக்காட்டூர்த் தாயங்கண்ணனார் பாடியது . 

உரை : வெள்ளியும் இருவிசும் போ தரும் - வெள்ளியா 
கிய மீனும் வானத்தில் எழுவதாயிற்று ; புள்ளும் உயர்சினைக் 
குடம்பைக் குரல்தோற்றின - பறவைகளும் மரத்தின் உயர்ந்த 


20 


மூலமும் உரையும் 


இளையில் கட்டிய கூட்டிலிருந்து தம்முடைய ஓசையைச் செய்ய 
லுற்றன ; பொய்கையும் போதுகண் விழித்தன - பொய்கை 
களில் குவிந்திருந்த தாமரைகள் கண்விழிப்பதுபோல் இதழ் 
விரியலுற்றன ; பைபயச் சுடரும் ஒளி சுருங்கின்று 

மெல்லெ 
னத் திங்களாகிய சுடரும் தன் ஒளியாகிய நிலவு குறையத் 
தொடங்கிற்று ; பாடு எழுந்து - ஒலித்தற்கு முற்பட்டு ; இரங்கு 
குரல் முரசமொடு வலம்புரி ஆர்ப்ப - முழங்கு தற்குரிய முரசங் 
களும் வலம்புரிச் சங்கங்களும் முழங்கு தலைச் செய்ய ; இரவுப் 
புறங்கண்ட காலை தோன்றி - இரவுப்புறமாகிய கடையாமங் 
கழிந்த காலைப்போது தோன்றி ; எஃகு இருள் அகற்றும் - 
எஞ்சிநின்ற குறையிருளைப் போக்கும் ; ஏமப் பாசறை - காவலை 
யுடைய பாசறைக்கண் ; வைகறை யரவம் கேளியர் - வைகறைப் 
போதில் எழுகின்ற ஒலிகளைக் கேட்பாயாக ; பலகோள் செய் 
தார் மார்ப - பலவகைத் தொழிற்பாடமையத் தொடுக்கப்பட்ட 
மாலையணிந்த மார்பையுடைய வேந்தே ; துயில் எழுமதி - படுக் 
கையினின் றெழுவாயாக ; என - என்று ; தெண்கண் மாக்கிணை 
தெளிர்ப்ப ஒற்றி - தெளிந்த கண்ணையுடைய பெரிய தடாரிப் 
பறை யொலிக்குமாறு கொட்டி ; நெடுங்கடைத் தோன்றியேன் 
நெடிய முற்றத்தின்கட் சென்று நின்றேனாக ; அது நயந்து - 
என் வரவை விரும்பி ; இவன் உள்ளிவந்த பரிசிலன் என - 
இவன் நம்மை மறவாது நினைந்து வந்த பரிசிலனாவான் என்று 
சொல்லி ; நெய்யுறப் பொரித்த குயயுடை நெடுஞ் 

டு - நெய் 
மிகச் சொரிந்து பொரித்த தாளிதத்தையுடைய நெடிய சூட்டி 
றைச்சியும் ; மணிக்கலன் நிறைந்த மணன் நாறு தேறல் - மணி 
யிழைத்த வள்ளத்தில் நிறையப் பெய்த மணம் கமழும் கட்டெளி 
வும் ; பாம்புரித் தன்ன வான்பூங் கலிங்கமொடு - பாம்பினது 
உரியாகிய தோல் போன்ற வெள்ளிய பூவேலை செய்யப்பட்ட 
ஆடையும் ; மாரி யன்ன வண்மையின் 

சொரிந்து - மழை 
போன்ற வண்மையுடையனாதற் கேற்ப வழங்கி ; வேனில் அன்ன 
என் வெப்பு நீங்க வேனிற்காலத்து வெம்மைபோல வறுமை 
பால் எனக்குண்டாகிய துன்பமாகிய வெம்மை நீங்குமாறு ; 
அருங்கலம் நல்கியோன் - பெறற்கரிய கலன்கள் பலவும் கொடுத் 
தருளினான் ; என்றும் - எப்போதும் ; செறுவிற் பூத்த சேயி 
தழ்த் தாமரை வயலிடையே பூத்த சிவந்த இதழ்களையுடைய 
தாமரை ; அறுதொழில் அந்தணர் - அறுவகைத் தொழில்களை 
யுடைய அந்தணர்கள ; அறம்புரிந்து எடுத்த தீயொடு விளங்கும் 
நாடன் - அறத்தை விரும்பி வளர்த்த தீப்போல விளங்கும் 
நாட்டையுடையவனும் ; வாய் 

வாள் - தப்பாத வாட்படை 
கொண்டுசென்று ; வலம்படு தீவின் பொலம்பூண் வளவன் 
வென்றுகொண்ட தீவிடத்திற் பெற்ற பொன்னாலாகிய அணி 


புறநானூறு 


மாகிய 


களையுடையவனு 

வளவன் ; எறி திரைப் பெருங்கடல் 
று திக்கண் செலினும் - எறிகின்ற அலைகளையுடைய 

அலகளையுடைய பெரிய 
கடல் முடிவெய்தும் ஊழிக்காலமே வரினும் ; 

ஊழிக்காலமே வரினும் ; தெறுகதிர்க் கனலி 
தென்றிசை தோன்றினும் - வெதுப்புகின்ற கதிர்களையுடைய 
ஞாயிறு கீழ்த்திசை மாறித் தென்றிசையிற் றோன்றுங் காலமே 
வரினும் ; யாம் என்னென்று அஞ்சலம் - யாங்கள் இதற்குச் 
செய்வது என்னோவென்று அஞ்சுவேமல்லேம் ; வென்வேல் 
அருஞ்சமம் கடக்கும் ஆற்றல் - வென்றி தரும் வேலைக் கையி 
லேந்தி அரிய போர் + ளை வஞ்சியாது செய்து வெல்லும் ஆற்றலை 
யுடைய ; அவன் - அக் கிள்ளிவளவனுடைய ; திருந்து கழல் 
நோன்றாள் தண்ணிழலேம் - திருந்திய கழலணிந்த வலிய தாள் 
கள் செய்யும் தண்ணிய நீழலின்கண் உள்ளேமா தலால் ; எ 

வெள்ளி யெழுந்து விளங்குகலும் , புள்ளினம் சிலேத்தலும் , 
தாமரைப் போது விரியத் தொடங்கலும் , திங்களின் ஒலி மழங்குத 
லும் விடியற்காலத்து நிகழ்ச்சிகள் . பாடு , ஒலி . எழுதல் . முற்படுதல் . 
வேந்தர் அரண்மனைகளில் விடியற்காலையில் முரசமும் வலம்புரியும் 
முழங்குவது இயல்பு . இரவுப் போதிற்கு அந்திமாலை அகமும் 
விடியற்காலை புறமு போலக் குறிப்பார் , விடியலை , இரவுப்புறம் 
என்றார் . " இரவுப்புறம் பெற்ற வேம வைகறை ( புறம் . ஙசு அ ) என்று 
பிறரும் கூறுதல் காண்க . காவலாற் சிறப்புடைய தாதல்பற்றி , பாசறை 
ஏமப்பாசறை யெனப்பட்டது . பல வேறு தொழிற்பாடு விளங்கத் 
தொடுக்கப்படுவதுபற்றித் தார் , ( பலகோட் செய்தார் என்றார் . 
உள்ளிவந்த என்றது , பண்டுவந்தமை தான் அறிந்து கொண்டமை 
தெரிந்தவாறு . பூழியல் நறவமென்றற்கு மணநாறு தேறல் என்றார் . 
உடைக்குப் பாம்பின் தோலை உவமம் செய்தல் மரபு . பிறரும் , " பாம்புரி 
யன்ன வடிவின காம்பின் , கழைபடு சொலியி னிழையணி 
வொண்பூங் கலிங்கம் ( புறம் - கூ அங ) என்று கூறுதல் காண்க . திரு 
வன்ளுவர் நிரப்பின் வெம்மையை நெருப்பினும் பெரிதென்றாராக இவ் 
வாசிரியர் , " வேனி லன்ன வெப்பு என்றார் . ஒதல் முதலிய அறு 
வகைத் தொழிலுடையராதலின் “ அறுதொழி லந்தணர் எனப்பட்ட 
னர் . ஓதல் முதலிய தொழில் ஆறும் பார்ப்பார்க்குரிய வாதலின் , அற 
வோராகிய அந்தணர் இம்மைக்குரிய உழவு வாணிக முதலிய தொழில் 
களைச் செய்யாமை பற்றி “ அறுதொழிலந்தணர் எனப்பட்டன ரென் 
றல் சிறப்பென அறிக : அறுதொழில் , அற்ற தொழில் என விரியும் ; 
அறுபொருள் இவன் என்றே அமரர் கணம் தொழுதேத்த ( சிலப் . 
கஎ . ) என்புழிப்போல . மேனாட்டுக் கிரேக்கர் , உரோமானியர் முதலி 
யோர் நாடுகளும் , கிழக்கிலுள்ள கடாரம் சாவகம் முதலிய நாடுகளும் 
தீவு எனப்படுமாதலால் “ வலம்படு தீவின் எனப் பொதுப்படக் 
கூறினார் . இறுதி , இறுதிக்காலமாகிய ஊழிக்காலம் . வளவனுடைய 
தாணிழலின் பெருமை கூறுவார் , “ செலினும் தோன்றினும் அஞ்சலம் 
என்றார் . ஏர் தரும் ; தோன்றின ; விழித்தன ; சுருங்கின்று ; 
தோன்றி , அகற்றும் ; கேளியர் ; மார்ப , துயில் எழுமதியென இத்துணை 

கிணை வன்பாடிய துயிலெடை நிலையாயிற்று . மார்ப , துயில் எழுமதி 
யென ஒற்றி , தோன்றியேன் ; நயந்து , என , சூடும் தேறலும் கலிங்கமும் 
சொரிந்து , நீங்க , நல்கியோன் ; நாடன் , வளவன் , செலினும் தோன்றி 


வாரா 


காலை 


யும் 


மூலமும் உரையும் 


னும் யாம் அஞ்சலம் ; தண்ணிழலே மாதலால் எனக் கூட்டி வினை 
முடிவு செய்க . 

விளககம் : பரிசில் விடையாவது , வேந்தனுண் மகிழ வெல்புக 
மறைந்தோர்க் , கீந்து பரிசி லின்புற விடுத்தன்று " ( பு.வெ மா . க : உசு . ) 
கடையிடத்தே நின்று விடைபெற்றுச் செல்லுதல் கடைநிலை விடையா 
கும் . கிணைவன் நெடுங்கடைத் தோன்றி நின்று பாடி வளவன் பரிசில் 
நல்கி விடுத்தவழி , வளவன் நோன்றாள் தண்ணிழலேம் ; என்னென் 
மஞ்சலம் என மகிழ்ந்து பாடிச் சேறல்பற்றி இது " கடைநிலை விடையு 
மாம் எனப்பட்டது . கிணைப்பொருநன் வேந்தர் முன்றிலில் விடியற் 
காலத்தே சென்று நின்று தன்னுடைய கிணைப்பறையைக் கொட்டி அவ் 
வேந்தர்களின் வஞ்சி முதலாகவுள்ள மறத்துறைகளைப் பாடுவது 
இயல்பு . அங்ஙனம் பாடுவோர் தொடக்கத்தில் வேந்தர்க்குத் துயிலெ 
டைப் பாட்டைப் பாடி , அவர் துயிலுணருங்கால் அவர் செவிப்பட 
அவர் தம் மற மாண்புகழ்களை யோதி யின்புறுத்துவர் . இங்கே , எருக் 
காட்டூர்த் தாயங்கண்ணனார் குளமுற்றத்துத் துஞ்சிய சோழன் கிள்ளி 
வளவனைத் துயிலெடை பாடிய திறத்தை " வெள்ளியும் ...... துயிலென 
என்று குறிக்கின்றார் . ஈண்டு , “ போது பிணிவிட்ட கமழ்நறும் பொய் 
கைத் தாதுண் தும்பி போது முரன்றாங்கு , ஓத லந்தணர் வேதம் பாடச் , 
சீரினி துகொண்டு நரம்பினிது இயக்கி , யாழோர் மருதம் பண்ண ... 
சூதர் வாழ்த்த மாகதர் நுவல , வேதா ளிகரொடு நாழிகை யிசைப்ப , 
இமிழ்முர சிரங்க ஏறுமாறு சிலைப்ப , பொறிமயிர் வாரணம் வைகறை 
யியம்ப , யானையங் குருகின் சேவலொடு காமர் , அன்னங் கரைய வணி 
மயி லகவப் , பிடி.புணர் பெருங்களிறு முழங்க முழுவலிக் , கூட்டுறை 
வயமாப் புலியொடு குழும்.. 

தருமணல் முற்றத் தரிஞிமி றார்ப்ப , 
மென்பூஞ் செம்மலொடு நன்கலஞ் சீப்ப , இரவுத்தலைப் பெயரும் ஏம 
வைகறை ( மதுரை சுசு --- அசு ) என மாங்குடி மருதனார் பாடுவது 
ஒப்புநோக்கி யின்புறத்தக்கது . திருப்பள்ளியெழுச்சி பாடி வேந்தன் 
பால் பரிசிலும் விடையும் பெறுவான் , கிணைவன் அவ்வேந்தனது மற 
மாண்புகழைப் பாடு முன்பே அவன் பெருமகிழ்வு கொண்டு " உள்ளி 
வந்த பரிசிலன் இவன் எனக் குய்யுடை நெடுஞ்சூடும் , மணனாறுதேற 
லும் வான்பூங் கலிங்கமும் தந்தானெனப் பரிசில் நிலையைப் பரிந்து 
கூறுவது தாயங்கண்ணனாருடைய தமிழ்மிகு சால்பினைப் புலப்படுத்து 
நிற்பது காண்க . வளவனது கொடையை மாரி யென் றலின் , அதற்கு 
ஏற்பத் தம்முடைய வறுமை நிலையை வெப்பு எனப் புணர்த்து “ வேனி 
லன்ன என் வெப்பு என்றதும் , பூத்த தாமரைகளோடு வேதியரெடுத்த 
தீயை யுவமித்து , “ செறுவிற் பூத்த சேயிதழ்த் தாமரை , அறுதொழி 
லந்தண ரறம் புரிந்தெடுத்த , தீயொடுவிளங்கும் நாடன் என்றதும் 
மிக்க இன்பந்தருவனவாகும் . ஆசிரியர் ஒரம்போகியார் , " பகலில் 
தோன்றும் பல்கதிர்த் தீயின் , ஆம்பலஞ் செறுவின் தேனூர் ( ஐங் . எ ) 
என்பது இங்கே ஒப்புநோக்கத்தக்கது . உலகிற்கு எத்தகைய கேடு 
வருவதாயினும் , தான் கிள்ளிவளவன் ஆதரவு பெற்றிருத்தலின் , அக் 
கேட்டால் வருந்தவேண்டிய நிலை வாராதென்னும் உறுதியுடைமை 
தோன்ற , பெருங்கடல் இறுதிக்கட் செலினும் , கனலி தென்றிசைத் 
தோன்றினும் என்னென் றஞ்சலம் என்றும் , " அவன் திருந்துகழ 
னோன்றாள் தண்ணிழ லேமே என்றும் கூறுகின்றார் . தீவொன்றிற் 
பெற்ற பொன் கொண் டமைத்த பூணணிந்த வளவன் என்றவிடத்துத் 
தீவுக்கு நன்பொன்விளை தீவம் " ( சீவக . ருங ) எனத் திருத்தக்க 
தேவர் கூறுவதனை எடுத்துக் காட்டுவாருமுளர் . 


புறநானூறு 


கூகூவு . 

சேரமான் வஞ்சன் 
சேரர் குடிக்குரிய முடிவேந்தருள் ஒருவன் சேரமான் வஞ்சன் . 
சேரரது வஞ்சிக்களம் அஞ்சைக் களமென்றான துபோலச் , சேரமான் 
வஞ்சன் பெயர் பிற்காலத்தே அஞ்சன் என்றாயிற்று ; வஞ்சனது பாயல் 
நாடு பின்னர் வயனாடென்றாகி இப்போது வைநாடு ( Introduction of 
B.L. Rice to Coorg Inscriptions . Vol.ip3 ) என வழங்குகிறது . பாயல் 
மலைப் பகுதியில் வஞ்சனுக்குரிய தாயிருந்த குன்று அஞ்சன் குன்றென் 
றிருந்து இப்போது அஞ்சுகுன்று என்ற பெயருடன் வைநாடு தாலூகா 
வில் உளது . இவனது ஆட்சியின் கீழிருந்த நாடு வடக்கே பாயல்நாட்டி 
லிருந்து தெற்கே திருவிதாங்கூர் அரசைச் சேர்ந்த அஞ்சனாடு முடிய 
இருந்தது . வடபகுதியில் அவன் பெயர் மறைந்ததாயினும் தெற்கில் 
அப் பெயர் மறையாது அஞ்சடுை என்றே இப்போதும் வழங்குகிறது . 
பேரறிவும் பேராண்மையும் கொண்ட இச்சேரமான் ெ 

ச்சேரமான் தொகை நூல் 
களுட் காணப்படும் சேரவேந்தருள் மிகவும் பழையோன் எனக் கருது 
தற்கிடனுண்டு . இவனைப் பற்றிய குறிப்பொன்றும் வேறு ஆசிரியர் 
களாற் குறிக்கப்படவில்லை . இவனது தலைநகரைச் சான்றோர் " பெரும் 
பெயர் மூதூர் எனப் பாடுவர் . இந் நகர்க்கண் நண்பராகிய வேந்தர் 
குறுகுவது எளிதேயன்றிப் பகைமைக் கருத்தினர் எவரும் செல்லுதல் 
இயலாது . இச்சேரமானும் பரிசிலர் வரிசையறிந்து சிறப்பிக்கும் பண்பு 
மேம்பட்டவன் . சொல் தவறாத திட்பமும் , சில சொற்களைக் கொண்டே 
அவற்றைச் சொல்வோரது உள்ளக்குறிப்டை விரைந்துணரும் ஒட்பமும் 
உடையவன் . இவனது பாயல் மலை மிகப்பல அருவிகளையுடையது . 
இச்சேரமானைப் பாடிச் சிறப்பித்தவர் திருத்தாமனார் என்னும் சான் 
றோர் . தாமன் என்றது இயற்பெயரென்றும் , திருவென்பது அவரது 
சிறப்பைக் குறித்து நிற்பதென்றும் தமிழறிஞர் கருதுகின்றனர் திருத் 
தாமனாரும் இப்பாட்டொன்று ஒழிய வேறு பாடியதாக ஒரு பாட்டும் 
இத்தொகை நூல்களில் காணப்படவில்லை . தாம் சேரமான் வஞ்சனைக் 
காணச் சென்ற போது அவன் செய்த சிறப்பை இப்பாட்டில் கிணைப் 
பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்துப் பாடியுள்ளார் . இதன்கண் , 
பொருநன் ஒருவன் சேரமானது மூதூர்க்குச் சென்று விடியலில் அவன் 
நெடுமனை முற்றத்தில் நின்று தன் கிணைப்பறையைக் கொட்டி இசைத் 
தான் . விடியற்காலத்தே நிலா மறைய வெள்ளி யெழுந்து விளங்கிய 
போதில் சேவற்கோழி யெழுந்து விடியல் வரவறிந்து கூவுவதாயிற்று . 
பொய்கைகளில் கூம்பிய பூக்கள் மலர்ந்தன ; பாணர் தாம் கொணர்ந்த 
சீறியாழை முறைமை யறிந்து இசைத்தனர் . அந்நிலையில் பொருநன் 
தன் கிணைப்பறையை யறைந்து " நினைந்து வரும் பரிசிலர் ஏந்திய கலங் 
களில் அவர் வேண்டுவன தந்து நிறைத்து மகிழ்விக்கும் வேந்தே , எம்மை 
அருளுபவனாகுக என்று சொல்லித் தன் வரவை அறிவித்தான் . சில 
வாகிய இச்சொற்களைக் கேட்டதும் சேரமான் பேருவகை கொண்டு 
அன்பால் மலர்ந்த முகக்தையுடையவனாய் எதிரே போந்து பொருநன் 
அரையில் மாசுபடிந்து பீறிக்கிடந்த ஆடையைக் களைந்து , தான் உடுத்தி 
யிருந்த பூந்துகிலைத் தந்து பொருநனை உடுக்கச்செய்தான் . பின்பு , அப் 
பொருநன்பால் இருந்த உண்கலம் நிறைய இனிய கட்டெளிவை நல்கி 
உண்பித்ததோடு , தான் உண்ணும் கலத்தில் தனக்கென இடப்பட்டி 
ருந்த மானிறைச்சி பொரித்த பொரிக்கறியும் செவ்விய நெற்சோறும் 
அப்பொருநனும் அவனோடு போந்த சுற்றத்தவரும் இனிதுண்ணுமாறு 
கொடுத்தான் . பின்பு தான் அணிந்திருந்த விலையுயர்ந்த அரிய ஆரத்தை 


( 


மூலமும் உரையும் 


சருகூ 


யும் தன் மேனியில் அணியப்பெற்றிருந்த அணிகலன்களையும் தந்தருளி 
னான் . அவற்றைப்பெற்ற பொருகரும் பிறரும் அவன் புகழ் நடெங் 
கும் பரவுமாறு பாடிச் செல்வாராயினர் . இப்பாட்டின் இடையே சில 
அடிகள் சிதைந்துவிட்டன . 

மதிநிலாக் கரப்ப வெள்ளி யேர்தர 
வகையா ணல்லில் ......... 
பொறிமயிர் வாரணம் பொழுதறிந் தியம்பப் 
பொய்கைப் பூமுகை மலரப் பாணர் 
கைவல் சீறியாழ் கடனறிந் தியக்க 
இரவுப்புறம் பெற்ற வேம வைகறைப் 
பரிசிலர் வரையா விரைசெய் பந்தர் 
வரிசையி னிறுத்த வாய்மொழி வஞ்சன் 
நகைவர் குறுகி னல்லது பகைவர்க்குப் 
புலியின மடிந்த கல்லளை போலத் 
துன்னல் போகிய பெரும் பெயர் மூதூர் 
மதியத் தன்னவென் னரிக்குரற் றடாரி 
இரவுரை நெடுவா ரரிப்ப வட்டித் 
துள்ளி வருநர் கொள்கல நிறைப்போய் 
* 

ள்ளா நிலையை யாகிய ரெமக்கென 
என் வர வறீ இச் 
சிறிதிற்குப் பெரிதுவந்து 
விரும்பிய முகத்த னாகி என்னரைத் 
துரும்புபடு சிதாஅர் நீக்கித் தன்னரைத் 
புகவிரிந் தன்ன பொங்குதுகி லுடீ இ 
அழல் கான் றன்ன வரும்பெறன் மண்டை 
நிழல் காண் டேற னிறைய வாக்கி 
யானுண வருள லன்றியுந் தானுண் 

மண்டைய கண்ட மான்வரைக் கருனை 
உரு . கொக்குகிர் நிமிர லொக்க லார 

வரையுறழ் மார்பின் வையகம் விளக்கும் 
விரவுமணி யொளிர்வரு மரவுற ழாரமொடு 
புரையோன் மேனிப் பூத்து கிற் கலிங்கம் 
உரைசெல வருளியோனே 
பறையிசை யருவிப் பாயற் கோவே . 
திணை : அது . துறை : கடைநிலை . சேரமான் வஞ்சனைத் திருத்தாமனும் 
பாடியது . 

மதி நிலாக் கரப்ப- திஙகளின் நிலவொளி மறைய ; 
வெள்ளி ஏர்தர - வெள்ளியாகிய விண்மீன் எழுந்து விளங்க ; 
வகைமாண் நல்லில் - பலவகையாகக் கட்டப்பட்டு மாண்புற்ற 
நல்ல பெருமனை ; .. 

.. ; பொறிமயிர் வாரணம் பொழு 


20 . 


50 


உரை : 


புறநானூறு 


மலர 


பறையை ; 


தறிந்து இயம்ப - பொறிகள் பொருந்திய மயிரையுடைய கோழி 
சேவல் விடியற்போதின் வரவறிந்து கூவ : பொய்கைப் பூமுகை 

பொய்கைக் கண் கூம்பியிருந்த பூக்களின் முகை இதழ் 
விரிந்து மலர ; பாணர் கைவல் சீறியாழ் கடன் அறிந்து இயக்க 
பாணர் தாம் கைதேர்ந்த சிறிய யாழை முறைமை யறிந்து 
இசைக்க ; இரவுப்பு றம் பெற்ற ஏம வைகறை - இரவுப்போது 
நீங்கும் விடியற்காலத்தில் ; பரிசிலர் - பரிசிலர்களை ; வரையா 
விரைசெய் பந்தர் - நீங்காத மணம் கமழும் பந்தரின்கண் ........; 
வரிசையின் இறுத்த வாய்மொழி வஞ்சன் - அவரவர் வரிசை 
யறிந்து புரவுக்கடன் செலுத்திய வாய்மையே மொழியும் 
சேரமான் வளுசனுடைய ; நகைவர் குறுகினல்லது - இன்பஞ் 
செய்பவராகிய 

பாணர் முதலாயினாரும் நட்புடைய 

வேங் 
தராயினாரும் செல்ல 

வியலுவ தன்றி ; பகைவர்க்கு - பகைவ 
ராயினார்க்கு , புலியின மடிந்த கல்லளை போல - புலியினம் கிடக் 
து தங்கும் கன்முழைஞ்சுபோல ; துன்னல் போகிய - நெருங்கு 
தற்காகாத ; பெரும் பெயர் மூதூர் - பெருமை பொருந்திய 
பெயரையுடைய மூதூர்க்குச் சென்று ; மதியத் தன்ன என் 
அரிக்குரல் தடாரி - முழுமதிபோன்ற வடிவின தாகிய அரித்த 
ஓசையையுடைய என் தடாரிப் 

இரவுரை நெடு 
வார் அரிப்ப 

அரிப்ப வட்டித்து - தனது இரப்புரை புலப்படுமாறு 
அதன் நெடிய வார்கள் அரித்த குரல் எடுத்தியம்ப இசைத்து ; 
உளளிவருநர் கொள்கலம் நிறைபபோய் - மறவா வுள்ளத்தால் 
நின்னை நினைந்துவரும் பரிசிலருடைய கொள்கலம் நிரம்ப அரிய 
பொருள்களை வழங்குபவனே ; எமக்குத் தள்ளா நிலையையாகியர் 

எம்மிடத்து நீங்காத அன்புற்ற நிலையையுடையனாகுக 
என்று என் வரவைக் குறிப்பித்து நின்றேனாக ; என் வரவு 
அறீஇ என்வரவை யறிந்து ; சிறிதிற்குப் பெரிதுவந்து - என் 
சின் மொழிக்குப் பெரிதும் மகிழ்ந்து ; விரும்பிய முகத்தனாக் - 
அன்பால் மலர்ந்த முகமுடையனாய் ; என் அரைத் துரும்பு 
படு சிதாஅர் நீக்கி - என இடையில் சிதர்ந்து நார்நாராய்க் கிழிந் 
திருந்த உடையை நீக்கி , தன் அரைப் புகை விரிந்தன்ன பொங்கு 
துகில் உடீஇ - தன் அரையில் உடுத்திருந்த புகையை விரித்தாற் 
போன்ற உயர்ந்த உடையைத் தந்து என்னை யுடுப்பித்து ; அழல் 
கான்றன்ன 

அரும் பெறல் மண்டை - நெருப்பைக் கக்கினாற் 
போன்ற ஒன்றும் பெறுதல் இல்லையாயின என் உண்கலத்தில் ; 
நிழல்காண் தேறல் நிறைய வாக்கி - உண்பார் தமது நிழலைக் 
காணுமாறு 

தெளிந்த கட்டெளிவை நிரம்பப் பெய்து ; யான் 
உண அருளல் அன்றியும் - யான் உண்டற்கு வழங்கியதேயன்றி ; 
தான் உண்மண்டைய கண்ட மான்வறைக் கருனை 

தான் உண் 
ங் மண்டையிடத்துத் துண்டித்த மானிறைச்சியாகிய வறுத்த 


மூலமும் உரையும் 


நகம் 


பொரிக்கறியையும் ; கொக்கு உகிர் நிமிரல் - கொக்கின் 
போன்ற முரியாத நெல்லரிசிச் சோற்றையும் ; ஒக்கல் ஆர - என் 
சுற்றத்தார் உண்ண ; வரையுறழ் மார்பின் வையகம் விளக்கும் - 
மலைபோன்ற மார்பிலணிந்த உலகமெல்லாம் விலைமதிக்கக் தக்க ; 
விரவுமணி 

ஒளிர்வரும் - பலமணிகள் விரவிக் கோக்கப்பட்டு 
ஒளி விளங்கும் ; அரவு உறழ் ஆரமொடு - பாம்பு போல் வளைந்து 
கிடக்கும் மாலையும் ; புரையோன மேனிப் பூத்துகில் கலிங்கம் - 
உயர்ந்தோனாகிய அவன் மேனிக்கண் கிடந்து 

கிடந்து விளங்கும் பூ 
வேலை செய்யப்பட்ட உடைகளை ; உரைசெல அருளியோன் - தன் 
புகழ எங்கும் பரவ நல்கினான் ; பறையிசை அருவிப் பாயல்கோ 
பறைபோல் முழங்கும் அருவிகளையுடைய பாயல் 

என்னும் 
மலைக்குரியவன் ; எ - று . 

வைகறையில் , வஞ்சன் மூதார்க்கண் தடாரி அரிப்ப வட்டித்து , 
என , அறீஇ , உவந்து , முகத்தனாகி , நீக்கி , உடீஇ , வாக்கி , அருளலன்றி 
யும் ஒக்கல் ஆர , ஆரமொடு , பாயற்கோவாகிய அவன் அருளினான் எனக் 
கூட்டி வினை முடிவு செய்க . கரப்ப , ஏர்தர , இயம்ப , மலர , இயக்க ,, 
பெற்ற ஏமவைகறையென இயையும் . பெரும்பெயர் மூதூரென்றது , 
அவன் பெயரே பெற்ற அஞ்சன் குன்று என்னும் நகர் போலும் . குடகு 
நாட்டுக் கல்வெட்டொன்று " அஞ்சனகிரி மாளிகை " ( Coorg ; Ins . Vol.i. 
No. 10. ) என்று ஒன்றைக் குறிக்கின்றது , சென்ற நூற்றாண்டு இறுதி 
காறும் பாயல் நாடாகிய வயனாடு ( Whynad Taluka ) குடகுநாட்டோடே 
சேர்ந்திருந்ததென அந்நாட்டு வரலாறு கூறுகிறது . ( Malabar Series 
Whynad : P. 5 ) இப்போதுள்ள நீலகிரி சில்லாவும் வயனாட்டோடுசேர்ந் 
திருந்து கி . பி . 1887 இல் தான் பிரிந்தது . இது நீலகிரியெனப் படுவதும் 
இடைடக்காலக் கல்வெட்டு அஞ்சனகிரி யென்பதும் நோக்கின் , க் 
நீலகிரி ஒருகாலத்தில் சேரமான் வஞ்சனுக்கு உரிய தாயிருந்து பெரும் 
பெயர் மூதூர் எனச் சிறப்பிக்கப் பெற்றமை தெரிகிறது . தடாரிக்கு 
அரிச்குரல் , அதன் நெடிய வார்கள் அரித்தலால் உண்டாவது தோன்ற , 
" நெடுவார் அரிப்ப என்றார் . தடாரியின் ஒசை , அதனை இயக்கும் 
பொருநரது குறிப்பையுணர்த்தும் வகையில் எழுப்பப்படு மாகலின் , 
" இரவுரை நெடுவார் அரிப்ப வட்டித்து என்றார் . வட்டித்தல் . இசைத் 
தல் ; விசிப்புறுத் தமைந்தபுதுக்காழ்ப் போர்வை , யலகின்மாலையார்ப்ப 
வட்டித்து ( புறம் . கூகக ) என வருதல் காண்க . சிறுகோல் கொண்டு 
அதன் தலை வட்டமிடச் சுற்றி யடித்தல் பற்றி " வட்டித்து என்றார் . 
வட்டமென்னும் பெயரடியாகப் பிறந்தவினை . மதியம் : வடிவுவமம் , நார் 
நாராய்க் கிழிந்த வுடையென்பது தோன்ற , " துரும்புபடு சிதாஅர் எனப் 
பட்டது . மண்டையைக் காணுந்தோறும் , உணவின்மை தோன்றி 
வயிற்றுத்தீயையெழுப்பி வெதுப்புதலின் அழல் கரன் றன்ன மண்டை 
யென்றார் . அரும்பெறல் என்புழி அருமை இன்மை குறித்து நின்றது ; 
அருங்கேடன் ( குறள்.உக 0 ) என்றாற் போல . தேறலின் தெளிவைச் 
சிறப்பிப்பது குறித்து , அது " நிழல் காண் தேறல் எனப்பட்டது . சேர 
மான் அணிந்திருந்த மணிமாலை உலகினரால் பெரிதும் மதித்துப் 
பாராட்டப்படுவதொன்றாதலின் , வையகம் விளக்கும் விரவுமணி 
யொளிர் வரும் ஆரம் என்றார் . அருவிப் பாயல் என்றது பாயல் 
மலைக்கு வெளிப்படையாயிற்று . 


-சு 


புறநானூறு 


விளக்கம் : இதன்கண் ஆசிரியர் திருத்தாமனார் சேரமான் 
வஞ்சனைக்கண்டு சிறப்பிக்கப்பெற்ற திறம் கிணைப்பொருநன் ஒருவன் 
கூறும் கூற்றாக இப்பாட்டின்கண் விளக்கப்படுகிறது . கிணைப்பொருநன் 
சேரமானைக் காணச் சென்ற வைகறைப்போது , மதிநிலாக் கரப்ப ... 
வைகறை " என்று குறிக்கப்படுகிறது . மதிநிலாக் கரப்ப என்றது , 
வளர்பிறை நாளாதலைக் காட்டிற்று . வைகறைப்போ தின் வரவறிந்து 
கூவுதலின் தப்பாமை பற்றி , " பொறிமயிர் வாரணம் பொழுதறிந்து 
இயம்ப " என்றார் . பொறிமயிர் வாரணம் வைகறை யியம்ப " ( மதுரை . 
காஎங ) என்று பிறரும் கூறுவது காண்க . “ பொய்கைப்பூ முகைமலா 
என்றது , நெய்தற்பூவைக் குறிப்பதாகக் கொள்க ; நெய்தல் வைகறையில் 
மலர்வது ; வைகறை 

வைகறை மலரும் நெய்தல் ( ஐங் . கஅ அ ) என்பது காண்க . 
கடன் , முறைமை . மதிநிலா மறையவும் , வெள்ளி யெழவும் , வாரணம் 
இயம்பவும் , பொய்கைப்பூ மலரவும் வந்த வைகறைப் போதில் கிணைப் 
பொருநன் சென்று சேரமான் வஞ்சனைக் காண்கின்றானென்பது தெளி 
வாம் . அதன்பின் , சேரமான் ஊரது காவற்சிறப்பு விளக்குவாராய் , அவ் 
வூர்க்குள் நகைவரல்லது பகைவர் செல்லுதல் இயலாதென்றற்கு நகை 
வர் குறுகினல்ல துபகைவர் ... துன்னல் போகியமூதூர் என்றார் . மூதூர் 
பகைவர் துன்னுதற்காகாமைக்கு ஏது இதுவென விளக்குதற்குப் புலி 
யின மடிந்த கல்லளை போல என்றார் . பெரும்பெயர் மூதூர் , பெரிய 
பெயரையுடைய மூதூர் ; பெயருக்குப் பெருமையாவது , மூதூராளும் 
பெருமானாகிய வஞ்சனது பெயரையே தனக்கும் பெயராக அமையும் 
பெருமை ; இப்பெருமை அதன் பழம் பெயரை மறைத்து விட்டது ; சேர 
மான் வஞ்சன் பெயர் கொண்டெழுந்த மூதூர் அஞ்சன் குன்றென் 
றிருந்து அஞ்சுகுன்னு என்று இப்போது வழங்குகிறது . இதன் பழம் 
பெயர் குன்றூர் என்பது போலும் . கிணைவன் வைகறைப் போதில் கிணை 
கொட்டிச் சென்றவன் பறையிசையாலே தன் வரவினை அறிவித்த 
லும் , “ உள்ளிவருநர்கொள்கலம் நிறைப்போய் , தள்ளா நிலையை யாகியர் 
எமக் கென உரைத்தலும் பரபு . சேரமான் செய்த சிறப்பையும் தான் 
பாடிய பாட்டினையும் சீர் தூக்கிக் காணும் கிணைவன் , வஞ்சனது 
பெருமையை நோக்கத் தன் பாட்டு இறப்பவும் சிறிதா தலை யெண்ணி 
வியக்கின்றானாதலால் , " சிறிதிற்குப் பெரிதுவந்து என்றான் . உயர்ந் 
தோர்க்குத் தரப்படும் நறவு மிக்க தெளிவுடைத்தாகும் ; அத்தகைய 
தெளிவைத் தனக்கும் தந்தது கொண்டு மகிழ்கின்றவன் , நிழல் காண் 
தேறல் நிறைய வாக்கி , யான்உண அருளல் அன்றியும் தானுண் மண்டைய 
கண்ட மான்வறைக் கருனை ஒக்கல் ஆர அருளியோன் என்று கூறி 
யுள்ளான் . ஆற்றொழுக்காகச் செல்லும் திருத்தாமனாரது இப்பாட்டின் 
இடையிலும் சில அடிகள் சிதைந்து படிப்போர் உள்ளத்தில் வருத் 
தத்தை விளைவிக்கின்றன . புரையோன் , உயாந்தோன் ; புரைய மன்ற 
புரையோர் கேண்மை " ( நற்.உ ) என்று சான்றோர் கூறுவது காண்க . 
புரையோனாதலால் , இவனது பெயர் இவனது மூதூர்க்கு உரியதாயிற் 
றென்பது படப் " புரையோ " னென்ற சொல் நிற்பது குறிக்கத் தக்கது . 
நீலகிரிப் பகுதியிலும் வயனாடு தாலூகாவிலும் குடகு நாட்டிலும் உள்ள் 
மலைகள் பாயல் மலை எனவும் , நாடு பா ( யல் ) நாடெனவும் அதன் ஒரு 
பகுதி உம்பர்க் காடெனவும் வழங்கி வந்திருக்கின்றன . 


மூலமும் உரையும் 


சகங . 


கூகூகூ . 


தாமான் தோன்றிக்கோன் 


தோன்றிக்கோன் என்பான் தோன்றிமலைக்குரிய தலைவனாவான் . 
இம்மலை இருக்குமிடம் தெரிந்திலது . வழி வழியாகச் சிறந்துவந்த 
பழங்குடியில் தோன்றி அறமும் மறமும் புகழும் கொண்டு விளங்கிய 
இத்தோன்றிக்கோனுடைய இயற்பெயர் தாமன் என்பது . அது தாமான் 
என மருவித் தாமான் தோன்றிக்கோன் என வழங்கி வருவதாயிற்று . 

வனைப் பாடிச்சிறப்பித்த சான்றோர் ஐயூர் முடவனாராவர் . இச்சான் 
றோர் சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி வளவன்பால் பேரன் 
புடையவர் . அவ் வளவனையன்றிப் பிறரைப் பாடுவதில்லை யெனவும் , 
அவன்பாலன்றிப் பிறர் எவர்பாலும் ஒன்று வேண்டிச் செல்வதில்லை 
யெனவும் 

உறுதிகொண்டவர் . ஐயூர் முடவனார் ஒருகால் வறுமை 
வருத்தத் தமக்குரிய சோழவேந்தனைக் காணச்சென்றார் . 

முடவ 
ராதலின் பகடுபூட்டிய பண்டியில் தான் அவர் செல்வது வழக்கம் . அவ் 
வாறு சென்று கொண்டிருக்கையில் ஈர்த்துச்செல்லும் பகடுகளுள் ஒன்று 
வலியிழந்து போயிற்று . அவர் வருத்த முற்றுத் தோன்றிக்கோவின் ஊர் 
அண்மையிலிருந்தது கேள்வியுற்று மெல்ல அவ்வூரை யடைந்தார் . 
தோன்றிக்கோமானான தாமான் அவரது புலமைச் சிறப்பை முன்பே 
யறிந்தவனாதலால் அவர் தமக்குற்ற குறையை உரைப்பதற்கு முன்பே 
வேண்டுவன நல்கி அவரை மகிழ்வித்தான் . அம் மகிழ்ச்சி வயப்பட்ட 
ஐயூர் முடவனார் , கிணைவனொருவன் கூற்றாக , இப்பாட்டைப் பாடினர் . 
இதன் கண் அவன் காவிரி பாயும் நாடனாகிய கிள்ளி வளவனை நினைந்து 
அவன்பாற் செல்கின்றமையும் , அவன்பாலன்றிப் பிறர்பால் செல்ல 
விரும்பாமையும் , பிறர் முகநோக்கி அவருடைய அருணோக்கத்தைப்பெற 
விழையாமையும் மேற்கொண்டதனால் வறுமைமிக்கு வருத்த, பொழுது 
மறுத்துண்ணும் சிறுமையுற்று நெஞ்சழிந்து ஒருபுடையிருந்ததாகவும் , 
கிணைமகள் மீன் விற்று வந்த வருவாய் கொண்டு சமைத்த பாகற்பைங் 
கூழைப் பொழுது மறுத்துண்டு வருந்தியிருந்ததாகவும் குறித்துள்ளான் . 
அக்காலத்தே அங்குள்ளோரால் தோன்றிக்கோனான தாமானது நல் 
லிசை அவன் நெஞ்சைக் கவர்ந்தது . தான்றிக்கோன் , “ அறவர் 
அறவன் , மறவர் மறவன் , மள்ளர் மள்ளன் , தொல்லோர் மருகன் என்ற 
புகழ்படைத்து விளங்கினான் . வறுமை மிகுதியால் கிணைவனுடைய 
கிணைப்பறை வார் அறுந்து கண் கிழிந்து பயன்படாவகையில் சீர்குலைந்து 
கிடந்தது . இப்புகழ் கேட்டதும் , தோன்றிக்கோனால் தன் வறுமைத் 
துயர் கெடுமென்னும் துணிவால் , புதுத்தோலும் புதுவாரும் கொண்டு 
தன் கிணையைப் புதுப்பித்துக்கொண்டு , கிணையுறையும் கடவுட்கு வழி 
பாடு செய்யத் தாழ்க்கின் எய்தக் கருதிய பொருள் உரிய காலத்தில் எய் 
தப் படாமையும் கூடுமென நினைந்து கடவுளையும் வழிபடாது கிணைவன் 
தான்றிக்கோனிடம் சென்று , “ சேற்று வழியே சேறற்கண் தளர்ச்சி 
யுறாத பகடு ஒன்றே யான் வேண்டுவது எனத் தன் குறையை யெடுத் 
துரைத்தற்கு முன்பே , அவன் குறிப்பானுணர்ந்து பரிசில் தரற்குச் 
சமைந்து பல நிரைகளை ஊர்தியுடனே நல்கினான் என்று குறித்துரைத் 
துள்ளான் . இப்பாட்டிடையே சில அடிகள் சிதைந்துள்ளன . 

அடுமகண் முகந்த வளவா வெண்ணெல் 
தொடிமா ணுலக்கைப் பரூஉக்குற் றரிசி 
காடி வெள்ளுலைக் கொளீ இ நீழல் 


11 


புறநானூறு 


ஓங்குசினை மாவின் றீங்கனி நறும்புளி 
ரு மோட்டிரு வரா அற் கோட்டுமீன் கொழுங்குறை 

செறுவின் வள்ளை சிறு கொடிப் பாகற் 
பாதிரி யூழ்முகை யவிழ்விடுத் தன்ன 
மெய்களைந் தினனொடு விரை இ .......... 

மூழ்ப்பப் பெய்த முழுவவிழ்ப் புழுக்கல் 
க0 அழி களிற் படுகற் களியட வைகிற் 

பழஞ்சோ றயிலு முழங்குநீர்ப் படப்பைக் 
காவிரிக் கிழவன் மாயா நல்லிசைக் 
கிள்ளி வளவ னுள்ளி யவற்படர்தும் 

செல்லேன் செல்லேன் பிறர் முக நோக்கேன் 
கரு நெடுங்கழைத் தூண்டில் விடுமீ னொடுத்துக் 

கிணைமக ளட்ட பாவற் புளிங்கூழ் 
பொழுது மறுத் துண்ணு முண்டியே னழிவு கொண் 
டொருசிறை யிருந்தே னென்னே யினியே 
அறவ ரறவன் மறவர் மறவன் 
மள்ளர் மள்ளன் சொல்லோர் மருகன் 
இசையிற் கொண்டா னசையமு துண் கென 
மீப்படர்ந் திறந்து வன் கோன் மண்ணி 
வள்பரிந்து கிடந்தவென் றெண்கண் மாக்கினை 

விசிப்புறுத் தமைந்த புதுக்காழ்ப் போர்வை 
கூரு அலகின் மாலை யார்ப்ப வட்டித்துக் 

கடியு முணவென்னக் கடவுட்குந் தோடேன் 
கடுந்தே ரள்ளற் கசாவா நோன்சுவற் 
ப ேயத்தையான் வேண்டிவந் ததுவென 
ஒன் றியான் பெட்டா வளவை யன்றே 
ஆன்று விட்டன னத்தை விசும்பின் 
மீன்பூத் தன்ன வுருவப் பன்னிரை 
ஊர்தியொடு நல்கி யோனே சீர்கொள 
இழுமென விழிதரு மருவி 
வான்றோ யுயர்சிமைத் தோன்றிக் கோவே . 
திணை : அது . துறை : பரிசில்விடை . தாமான் தோன்றிக்கோனை ஐயூர் 
முடவனர் பாடியது . 

உரை : அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல் - சோறாக் 
கும் பெண் முகந்து கொணர்ந்த அளக்கப்படாத வெண்ணெல்லி 


கூ 0 


மூலமும் உரையும் 


சசரு 


னுடைய ; தொடிமாண் பரூஉ உலக்கை குற்றரிசி - பூணிட்டு 
மாட்சியுறுவித்த பருத்த உலக்கையால் குற்றப்பட்ட அரிசி 
கொண்டாக்கிய சோற்றை ; காடி வெள்ளுலைக் கொளீ இ 

காடி 
நீர்பெயத வெள்ளுலையிற் பெய்து கொண்டு ; நீழலோங்கு சினை 
மாவின் தீங்கனி நறும்புளி - நீழலுயர்ந்த கிளைகளோடு கூடிய 
மாமரத்தின் தீவிய கனிகளைப் பிசைந்து செய்த நறிய புளிக் 
குழம்பும் ; மோட் டிரு வராஅல் கோட்டுமீன் கொழுங்குறை 
பெரிய கரிய வராலிறைச்சியும் கோட்டையுடைய சுறா மீனினது 
துண்டமாகிய கொழுவிய இறைச்சியும் ; செறுவின் வள்ளை - 
வயல்களிற் படர்ந்த வள்ளைக்கீரையும் ; சிறுகொடிப் பாகல் - சிறு 
கொடியாகிய பாகற்காயும் ; பா திரியூழ் முகை அவிழ்விடுத் தன்ன 
பாதிரியின் முதிர்ந்த அரும்பினது இதழை விரித்தாற்போன்ற ; 
மெய் களைந்து இன்னொடு விரை இ - தோலை நீக்கி இனமாகியவற் 
றோடு கலந்து ; ஐதின் - மென்மையுண்டாக ; மூழ்பபப பெய்த 
முழு அவிழப் புழுக்கல் - மூடும்படியாகப் பெய்த முழுத்த 
சோறும் ; அழிகளிற் படுநர் களியட வைகின் - வைக்கோல்களிற் 
பொழுதெல்லாம உழைக்கும் களமர் தாமுண்ட கள்ளாற் பிறந்த 
மயக்கத்தால் மடிந்திருப்பாராயின் ; பழஞ்சோறு அயிலும் - விடிய 
லிற் பழஞ்சோற்றையுண்ணும் ; முழங்கு நீர்ப்படப்பை - முழங்கு 
கின்ற நீர் நலம்சான்ற தோட்டங்களையுடைய ; காவிரிக்கிழவன் 
காவிரிபாயும் நாட்டையுடையனாகிய ; மாயா நல்லிசைக் கிள்ளி 
உள்ளி - கெடாத நல்ல 

புகழையுடைய கிள்ளிவள 
வனை நினைந்து ; அவன் படர் தும் - அவனை நோக்கிச் செல்கின் 
றேம் ; பிறா செல்லேன் செல்லேன் முகம் நோக்கேன் - பிறர் 
பால் ஒருகாலும் செல்லேன் , பிறருடைய முகத்தை உதவி கரு 
திப் பாரேன் ; நெடுங்கழைத் தூண்டில் விடுமீன் கொடுத்து - 
நெடிய மூங்கிலாலாகிய தூண்டிலாற் பிடித்த மீனைவிற்று ; கிணை 
மகள் அட்ட பாவல் புளிங்கூழ் - கிணைமகள் சமைத்த நீர்த் 
தாய்ப் பரந்த புளிங் கூழை ; பொழுது மறுத்துண்ணும் உண்டி 
யேன் -காலமல்லாத காலத்தில் உண்ணும் உணவையுடையேன் ; 
அழிவுகொண்டு ஒருசிறை இருந்தேன் - நெஞ்சழிந்து 
ஒரு 
புடையே இருந்தேனாக ; என்னே - நின் நல்லூழ் இருந்தவா 
றென்னே ; இனி - இப்பொழுது ; அறவர் அறவன் - அறவோர் 
களிற் சிறந்த அறவோனும் ; மறவர் மறவன் - மறவர்க்குள் 
சிறந்த மறவனும் ; மள்ளர் மள்ளன் உழவருட் சிறந்த உழவ 
னும்; தொல்லோர் மருகன் - பழையோருடைய வழித்தோன் 
றலுமாகிய அவன் (தாமான் தோன்றிக் கோன் ) ; இசையிற் 
கொண்டான் - நின்புகழால் நின்பால் அன்புகொண்டுவிட்டா 
னாகலின் ; நசையமுது உண்க என 

நீ விரும்பும் செல்வத்தைப் 
பெறுவாயாக என அறிந்தோர் கூறவே ; மீப் படர்ந்து இறந்து - 

புறம் - 11-30 


வளவன் 


சசுசு 


புறநானூறு 


சென்று ; 


வந்தது 


என 


யான் 


மேலே செயற்பாலவற்றை நினைந்து 

வன்கோல் 
மண்ணி - கையிற்கொண் டேகும் வலிய கோலைத் தூய்மை 
செய்துகொண்டு ; வள்பரிந்து கிடந்த என் தெண்கண் மாக்கிணை 
வார் அறுப்புண்டு சீர்குலைந்து கிடந்த என் தெளிந்த கண்ணை 
யுடைய மாக்கிணையை; விசிப்புறுத்து - புதுவார்கொண்டு விசித் 
துக் கட்டி ; அமைந்த புதுக்காழப் போர்வை - இசைக்குரிய 
கண்ணமைக்கப்பட்ட புதிய வலிய தோலினுடைய ; அலகில் 
மாலை ஆரப்ப வட்டித்து - அளவில்லாத மாலை போன்ற நெடிய 
வார்கள் ஒலிக்க இபக்கி ; கடியும் உணவென்னக் கடவுட்கும் 
தொடேன் - கிணைக்கண்ணுறையும் தெய்வத்துக்கு வழிபாடாற் 
றக் கருதியவழிப் பெற்றகுரிய உணவைப்பெறுவது தாழ்க்கு 
மெனக் கருதி அத் தெய்வத்தையும் வழிபடாது ; கடுந்தேர் அள் 
ளற்கு அசாவா 

வலிய தேராகிய வண்டி சேற்றில் அழுந்திய 
வழி அதற்குத் தளராத ; நோன்சுவல் பகடே யான வேண்டி 
வலிய கொண்டைபையுடைய 

பகடே 
வேண்டிவந்தேன் என்று ; ஒனறு யான் பெட்டா அளவை 
ஒன்றையான் விரும்பிக் கேளாமுனபே ; அன்றே ஆன்றுவிட் 
டான் - அப்பொழுதே கொடுத்தற்கமைந்து என்பால வரவிடு 
வானாய் ; விசும்பின் மீன் பூத் தன்ன வானத்தே விண்மீன்கள் 
பூத்தாற்போல் ; உருவப் பன்னிரை ஊாதியொடு நல்கியோன் 
அழகிய நிறத்தையுடைய பலவாகிய ஆனிரைகள ஊாந்து செல் 
லற்கேற்ற காளைகளோடே நல்கினான் ; சீர்மிகாள இழுமென 
இழி தரும் அருவி - தாளம் அமைய இழு மென்னும் உரையுடன் 
இழியும் அருவிகளையுடைய ; வான்தோய் உயர்சிமைத் 
தோன்றிக்கோ வானளாவ உயர்ந்த உச்சியையுடைய தோன்றி 
மலைக்குத் தலைவன் எ 

அடுப்பிலேற்றாது காடி நீரில் சோற்றைப் பெய்து வைத்திருக்கும் 
உலை , வெள்ளுலை 

ளுலை யெனப்பட்டது . மாங்கனியிற் சாறுபிழிந் தமைக்கும் 
நறுப்புளியைப் பிறரும் , வண்டளிர் மாஅத்துக் , கிளிபோந் காய 
கிளைத்துணர் வடித்துப் புளிப்பத னமைத்த புதுக்குடம் ( அகம் . கூ எ 

எ ) 
என்று கூறுதல் காண்க . மோடு , பெருமை . கோட்டுமீன் , சுறாமீன். 
முரியாத அரிசிச் சோற்றை “ முழுவவிழ்ப் புழுக்கல் என்றார் . மூழ்த் 
தல் , மூடுதல் ; வாய் மூர்த்தன ரென்றாற் போல . வையும் நெல்லும் 
பிரிக்கும் தொழிலில் பொழுதெல்லாம் கழித்தோயும் களமரை , அழி 
களிற் படுநர் என்றார் . களிமயக்கால் இரவுப் போதில் உணர்வற்றுக் 
கிடந்தார் விடியலிற் பழஞ்சோறுண்ணும் இயல்பு பற்றி , களியட் 
வைகின்பழஞ்சோ றயிலு மென்றார் . ஊன் விற்று உணவுப்பொருள் 
பெற்றுக் கிணைமகள் புளிங்கூழ் சமைப்பது காலவரையறைக்ககப் 
படாமையின் , நெடுங்கழைத் தூண்டில் விடுமீன் நொடுத்துக் கிணைமக 
ளட்ட பாவற்புளிங் கூழ் என விரித்தோதினார் . பாவல் புளிங்கூழ் , 
கூழ் சிறிதும் நீர் பெரிதுமாகச் சமைக்கப்பட்ட புளிங் கூழ் . புளிக்க 
வைத்து அடுங்கூழ் , புளிங்கூழெனப்பட்டது . பொழுது மறுத்துண்ட 


- 


. 


. 


மூலமும் உரையும் 


லாவது , உண்டற்குரிய காலவரவு நோக்கியிருந் துண்ணாது , உணவு 
வரவு நோக்கியிருந்துண்பது ; பழைய வுரைகாரர் உண்ணுங்காலை மாறி 
யுண்ணுதல் ( புறம் . உசஅ உரை ) என்பது காண்க . மறவன் என்பதே 
போர்க்குரிய மறமும் வீரமும் உடைமை யுணர்த்தி நிற்றலின் , மள்ளன் 
என்பது உழவுத்தொழில் வன்மையுடைமை குறிப்பதாயிற்று . தோன்றிக் 
கோவின் தகைமையறிந் துரைப் போர் , அவன் இக் கிணைவனது இசை 
யறிந்து கொடைவழங்கும் உள்ளத்தனாதலை யறிந்து வந்துரைத்தலின் 
" என்னே என வியந்தனர் . கிள்ளி வளவன்பாற் செல்லக் கருதி 
வந்தவர் , தோன்றிக்கோவின் வள்ளன்மையும் அவன் தன்பாற் கொண் 
டிருக்கும் பேரன்பையும் மேன் மேலும் 

அவன்பால் தம் 
உள்ளத்தைச் செலுத்துகின்றாராகலின் , மீப்படர்ந் திறந்து என்றார் . 
வளவற் கே யுரித்தாய் அவ ? ன யே வரைந்து ஒன்றியிருந்த நெஞ்சம் 
தோன்றிக்கோவுக்கு உரித்தாய் அவன்பால் அன்பு செய்தற்கிடனாய் 
நிற்றலின் படர்தலும் இறத்தலும் உளவாயின . கிணை வன் முதலிய 
இரவலர் கையில் கோல் கொண்டு சேறல் மரபு . 

. 

போர்வை , போர்க்கப் 
படும் தோல் . மாலை போறலின் , நெடிய வார்கள் மாலை யெனப்பட்டன . 
முரசு , கிண முதலியவற்றில் தெய்வமுறையு மென்பது பண்டையோர் 
கொள்கை ; கடியுமுணவென்னக் கடவுட்கும் தொடேன் 

வுட்கும் தொடேன் என்பதற்கு , 
என்னவும் உம்மை தொக்கதாகக்கொண்டு , வழிபடாதவழித் 
தெய்வம் உணவு பெறவாறு கடியும் என்று எம்மிற் சான்றோர் சொல்லி 
யிருப்பவும் , விரையச் செல்வது குறித்துக் கடவுட்கும் வழிபாடாற்றாது 
செல்வேன் என்றுரைப்பினு மமையும் . பெட்டல் , விரும்புதல் . வாயைத் 
திறந்து கேட்பதற்கு முனனே பன்னிரையும் ஊர்தியும் பண்ணுமாறு 
தன் ஏவலரைப் பணித்தாரென்பார் , ஒன்றியான் பெட்டா அளவை 
யன்றே யான்று விட்டனன் என்றார் . அத்தை : அசைநிலை . அரிசி 
உலைக் கொளீஇ நறும்புளியும் கொழுங்குறையும் வள்ளையும் பாகலும் 
இன்னொடு விரை இ , புழுக்கலும் , படுநர் வைகின் , அயிலும் படப்பைக் 
காவிரிக் கிழவன் என இயையும் . கிழவன் , வளவன் , அவற் படர் தும் , 
செல் 3 லன் , செல்லேன் , நோக்கேன் , உண்டியேன் இருந்தனெ னாக , 
என , இறந்து மண்ணி விசிப்புறுத்து , வட்டித்து தொடேன் , எனப் 
பெட்ட அளவை அன்றே , ஆன்று விட்டனன் ; தோன்றிக்கோ, நல்கி 
னான் எனக்கூட்டி வினை முடிவு செய்க . 


என 


11 


விளக்கம் : உண்டற்பொருட்டு 

வரைந்து 

தொகுக்கப்பட்ட 
நெல்லை வேண்டும் போதெல்லாம் எடுத்துக் குற்றிக்கொள்ப வாதலால் 
அடுமகள் முகந்துகொண்ட நெல்லை அளவா வெண்ணெல் என்றார் ; 
இனி அளந்து கொண்ட நெல் லென் றுரைப்பினு மமையும் . உலக்கை 
யின் பருமை குற்றலின்மே னின்றது . காடி நீரையும் மோர் பெய்த 
நீரையும் உலைக்கிடுபவாதலால் காடிவெள்ளுலைக் கொளீ இ யென் றர் . 
நறும்புளிபும் பாகலும் வேறு கறிக்கு இனமான சாந்தும் காயமும் 
பிறவும் இனமெனக் குறிக்கப்பட்டன . சோறு வேறென்னத் தோன்றாத 
வாறு புளியுங் கொழுங்குறையும் மென்மையுண்டாக வெந்து குழைந் 
திருக்குமாறு தோன்ற , ஐதுற மூழ்ப்பப் பெய்த புழுக்கல் என்றார் . 
வெய்துற என்றும் துய்த்தலையென்றும் காணப்படும் பாடம் பொருள் 
விளங்கவில்லை . காவிரிக்கிழவனான கிள்ளி வளவனைக் காண்டற்குச் 
செல்லும் ஐயூர் முடவனார் வழியிடையே சிறப்புற்றிருந்த தோன்றிக் 
கோமானான தாமான் என்பானைப் பாடுகின்றாராகலான் , காவிரிக் 
கிழவன் .......படர் தும் என்று கூறுகின்றார் , இடை 

தாமான் 


டையே 


புறநானூறு 


தோன்றிக்கோனை அறிந்தோர் முடவனாருக்குக் கூறியது , " அறவா ... 
உண்க என்றது . முடவனார் தோன்றிக்கோனது ஊர்வயின் தங்கி 
மேலே உறையூர்க்குச் செல்லும் திறம் இன்றி , பகடொன்றில்லாக் 
குறையுற்றிருந்தாராக , அங்கிருந்தோர் அவருக்கு அவனது பெருமையை 
யெடுத்துக் கூறினர் ; அதுகேட்டு அவர் , “ காவிரிக்கிழவன் ... இருந் 
தேன் என்றார் . அமுது உண்க என்றது , நிறைந்த செல்வம் பெறுக 
என்பது குறித்து நின்றது; " அமுத முண்க நம் மயலிலாட்டி " ( நற்.கரு ) 
என்றாற்போல . தோன்றி மலை திண்டுக்கல்லுக்கு மேற்கில் பதினைந்து 
கல்லில் உளது ; இப்போது அங்கே தான்றிக் குடியென்றோர் மலையிடை 
ஊர் உளது ; அது காப்பிச்செடியும் ஏலமும் பயிராகும் வளவிய இடம் . 
இனி , கருவூர்க்கண்மையில் தான்தோன்றிமலை 

யென் றொரு குன் 
றுண்டு ; அது தாமான் தோன்றி மலையாக இருக்கலாமென்றும் கூறுவர் . 
திருச்சிராப்பள்ளிக்குத் தெற்கிலுள்ள குளத்தூர்ப் பகுதியில் இருக்கும் 
ஐயூர் (சிற்றையூர் ) இம்முடவனார்க்குரிய தாயின் , கருவூர்க்கண்மையி 
லுள்ள தான்றோன்றி மலையைத் தாமான் தோன்றி மலையாகக் கொள்ள 
லாம் . இது நன்கு ஆராயத்தக்கது . 


500 .. 


சோழன் நலங்கிள்வி 


தமிழகத்தை நினைக்கும்போது , இதனப் பொதுவாகத் தமக்கு 
உரிமையாகவுடையவர் தமிழ் மூவேந்தர் என்பது நினைவுக்கு வரும் . 
சான்றோரும் இதுபற்றியே இதனைப் " பொதுமை கட்டிய மூவருலகம் 
( புறம்.கூரு எ ) என்று கூறினர் . சோழர் பாண்டியர் சேரராசிய மூவரை 
யும் உலகியலில் மக்கட்கு உறுதித் துணையாகப் பண்டையோர் கருதினா 
ராகலின் , உறுதிப் பொருளாகிய அறம் பொருள் இன்பங்களைப்போல 
இவ்வேந்தர் மூவரும் உளர் என்பதும் அந்நாளில் நிலவிய கொள்கை 
யாகும் . அதனால் ஒருவர் மேம்பட இருவர் அவர் வழிப்பட நிற்பது 
இயல்பாயிற்று . ஒருகால் சோழ வேந்தனான நலங்கிள்ளி வடபுலத் 
தரசர் துஞ்சாக்கண்ணராய் நெஞ்சு நடுங்க அவலமுற்று அலமரத் தக்க 
மறப்புகழ் கொண்டு விளக்க முற்றானாக , அவனைச் சிறப்பித்துப் பாடிய 
ஆசிரியர் கோவூர் கிழார் , “ சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் , 
அறத்துவழிப் படூஉந் தோற்றம் போல , இருகுடை பின்பட வோங்கிய 
வொருகுடை , 

உருகெழு மதியி னிவந்து சேண் விளங்க " ( புறம் ஈக 
நல்லிசை நிறுவியதை விதந்தோதிப் பண்டைய தமிழ்க் கொள்கையை 
மறுவியிருத்தலைக் காணலாம் . சோழன் நலங்கிள்ளி சோழநாட்டின் 
கீழ்ப்பகுதியிலிருந்து ஆட்சி செய்தவன . இவன் புலவர் பாடும் பெரும் 
புகழ் படைத்தவன் . 

த்தவன் . இவனை , மென்மையின் மகளிர்க்கு வணங்கி ,, 
வன்மையின் ஆடவர்ப் பிணிக்கும் பீடுகெழு நெடுந்தகை ( புறம்: சுஅ ) 
என்பர் . பாணர் , பொருநர் முதலிய பரிசிலர்க்குப் பெருவளம் நல்கிப் 
பேரின்பம் எய்துபவன் . இதனால் , இவனைப் பாடிப் பரிசில் பெற்றவர் 
பின்பு பிறரெவரையும் பாடிப் பரிசில் பெற விரும்பார் . “ நலங்கிள்ளி 
நசைப்பொருநரேம் , பிறர்பாடிப் பெறல்வேண் டேம் ( th. அ 2 ) என 
அவர்கள் கூறுவது காண்க . இத்தகைய சிறப்புடைய வேந்தனுக்கு 
ஆசிரியர் கோவூர் கிழார் பால் பெருமதிப்புண்டு . பல காலங்களில்கோவூர் 
கிழார் பலவேறுவகையில் நலங்கிள்ளியைப் பாடிச் சிறப்பித்துள்ளார் . 
இவரால் புகழ் மாசுபடாது உய்த்த வேந்தருள் காரியாற்றுத் துஞ்சிய 


மூலமும் உரையும் 


சகக் 


கை , 


இனி 


நெடுங்கிள்ளியும் , சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனும் 
குறிப்பிடத்தக்கவராவர் . சோழன் நலங்கிள்ளியின் புலவருள் ஒருவ 
ரான இளந்தத்தனார் உறையூர்க்கொருகால் சென்றபோது அவரை 
ஒற்று வந்தவரெனப் பிழைப்படக்கரு தி , நெடுங்கிள்ளி கொல்லப்புக்கா 

கோவூர்கிழார் அதனை யறிந்து விரைந்து சென்று புலவரை 
உய்வித்தார் . அதனால் சோழர் குடிக்குண்டாகவி , ருந்த பெரும்பழியை 
யும் நிகழாவாறு காத்தார் . புலவர்கள் பரிசில் பெற்று வாழும் வாழ்வின 
ராயினும் பிறர்க்குத் தீது செய்யும் இயல்பினரல்லர் ; நண்ணார் நாண 
அண்ணாந்து செல்லும் ஆண்மையுடையர் ; அவ்விடத்தும் எவ்விடத்தும் 

து ஒழுகும் இனிமைப் பண்பினர் . மண்ணாளும் செல்வமெய்திய 
மன்னவ ரொப்பச் செம்மலும் உடையர் என ஆசிரியர் கோவூர்கிழார் 
கூறுவது இந்நாளில் புலவர் பெருமக்களை இகழ்ந்தொழுகும் பேதை 
மாக்கட்குச் சீர்த்த அறிவுரையாகும் . சோழன் நலங்கிள்ளிபால் தாம் 
பெற்ற வண்மைநலத்தைப் பொருநன் ஒருவன் கூற்றில் வைத்துக் 
கோவூர் கிழார் இப்பாட்டைப் பாடியுள்ளார் . இதன்கண் , கிணைப்பொரு 
நன் சென்று விடியற்காலையில் தன் கிணைப்பறையைக் கொட்டி நலங் 
கிள்ளியின் புகழ் பாடினானாக , அது கேட்டவன் , அப் பொருநன்பால் 
அன்பு கொண்டு , அவன் இடையில் அழுக்கேறிக் கிழிந்திருந்த 
உடையை நீக்கிப் புத்தாடை தந்து உடுப்பித்து உயர்ந்த கலன்கள் பல 
நல்கினான் . பொருநனும் அதுகொண்டு சின்னாள் தங்கி மீள்பவன் , 
" யான் அவன்பால் இருக்கையில் அவனைக் கண்டு பயிலும் போது இது 
வெனும் வரையறையின்றிப் பழகினேன் ; அவன் தனக்குளதாகும் 
பகையைக் கடிதலேயன்றித் தன்னைச் சேர்ந்தோர்க் குளதாகும் பசிப் 
பகை கடிதலிலும் சிறந்தவன ; மறவர் மலிந்த போர்க்களத்தாலும் 
மறைபவர்களின் வேள்விக்களத்தாலும் கடல் வழியே பிற நாடுகட்குச் 
சென்று பொருளீட்டிவரும் கலத்தாலும் புதுவருவாய் இடையறாது 
உறைதற்கு இனிதாயது அவனது நல்லவூர் , என்று இதன்கண் 
துரைக்கின்றார் . இப்பாட்டு இடையிடையே மிகவும் சிதைந்துளது . 

மாகவிசும்பின் வெண்டிங்கள் 
மூவைந்தான் முறை முற்றக் 
கடனடுவட் கண்டன்னவென் 
இயமிசையா மரபேத்திக் 
கடைத் தோன்றிய கடைக்கங்குலாற் 
பலர் துஞ்சவுந் தான்றுஞ்சான் 
உலகாக்கு முயர்கொள்கைக் 
கேட்டோ னெந்தையென் றெண்கிணைக் குரலே 
கேட்டதற் கொண்டும் வேட்கை தண்டாது 
தொன்றுபடு சிதா அர் மருங்கு நீக்கி 
மிகப் பெருஞ் சிறப்பின் வீறுசா ன்னகலஞ் 


குறித் 


லவான 


கலிங்க மளித்திட் டென்னரை நோக்கி 
நாரரி நறவி னாண்மகிழ் தூங்குந்து 


கா 


புறநானூறு - 


உ 0 


உரை : 


கரு போதறியேன் பதிப்பழகவும் 

தன்பகை கடித லன்றியுஞ் சேர்ந்தோர் 
பசிப்பகை கடிதலும் வல்லன் மாதோ 
மறவர் மலிந்ததன் .. 
கேள்வி மலிந்த வேள்வித் தூணத் 
திருங்கழி யிழிதரு மார்கலி வங்கம் 
தேறுநீர்ப் பரப்பின் யாறுசீத் துய்த்துத் 
துறைதொறும் பிணிக்கு நல்லூர் 
உறைவின் யாணர் நாடுகிழ வோனே . 
திணை : அது . துறை : இயன்மொழி . சோழன் நலங்கிள்ளியைக் கோவூர் கிழார் 
பாடியது . 

மாக விசும்பின் வெண்டிங்கள் - மாகமாகிய விசும் 
பின்கண் நிலவும் வெண்மதியம் ; மூவைந்தால் முறைமுற்ற - 
பதினைந்து நாள் முறையே முதிர ; கடல் நடுவண் கண்டன்ன - 
கடலின் நடுவில் அதனைக் கண்டாற்போன்ற ; என் இயம இசையா 
மரபேத்தி எனது இயமாகிய தடாரிப்பறையை யறைந்து 
முறையே அவனுடைய புகழ் பரவினேனாக ; கடைக்கங்குலால் - 
இரவின் கடையாமமாகிய விடியற்காலத்தில் ; பலர் துஞ்சவும் 
தான் துஞ்சான் - பலர் உறங்கவும் தான் மட்டில் உறங்கானாய் ; 
உலகு காக்கும் உயர் கொள்கை உலகத்தைக் காக்கும் உயர்ந்த 
கொள்கையையுடைய ; எந்தை எம் தலைவன் ; கடைத் தோன் 
றிய என் தெண்கிணைக் குரல் கேட்டோன் - தன் நெடுமனை முற் 
றத்தில் நின்று இசைத்த எனது தெளிந்த கிணைப்பறையின் 
ஓசையைக் கேட்டான் ; கேட்ட தற்கொண்டும் - கேட்ட தனால் ; 
வேட்கை தண்டாது - என்பால் உண்டான அருள் குறையா 
மல் ; தொன்றுபடு சிதாஅர் மருங்கு நீக்கி - பழமையுற்றுச் 
சிதர்ந்து பீறிய என் அரையிலிருந்த உடையைக் களைந்துபோக்கி ; 
கலிங்கம் அளித்திட்டு - புத்தாடை தந்து உடுப்பித்ததுடன் ; 
என் அரை நோக்கி - அதனை யணிந்து பொலியும் என் அரை 
யைத் தான் பார்த்து மகிழ்ந்து ; மிகபபெருஞ் சிறப்பின் வீறு 
சால் நன்கலம் - மிகப்பெரிய சிறப்பினையுடைய வீறமைந்த 
நல்ல கலன்களை ; .......... நாரரி நறவின் நாண்மகிழ் தூங்குந்து - 
நாரால் வடிக்கப்பட்ட கள்ளையுண்டு நாடோறும் மகிழ்ச்சிமிகும் ; 

...பதிப்பழகவும் போ தறியேன் - அவன் ஊர்க்கண்ணே 
யிருந்தேனாகக் கழிந்த நாட்களை அறியேனாயினேன் ; தன்பகை 
கடிதலன்றியும் - தன்னை வருத்தக் கருதும் பகையைப் போக் 
குதலோடு ; சேர்ந்தோர் பசிப்பகை கடிதலும் வல்லன் - தன்னைச் 
சேர்ந்தோருடைய பசியாகிய 

உடன்கெடுத்தற்கு 


பகையை 


மூலமும் உரையும் 


எக 


டைய ; ... 


வல்லவனாவன் ; மறவர் மலிந்த தன் - மறவர்கள் நிறைந்த தன்னு 

கேள்வி மலிந்த வேள்வித் தூணத்து - மறை 
களைக் கேட்டுவல்ல அந்தணர் நிறைந்த வேள்விச்சாலையில் நிற் 
கும் தூண்களையும் ; இருங்கழி யிழி தரும் ஆர்கலி வங்கம் - கரிய 
கழிவழியாக வந்திறங்கும் கடலிற் செல்லுதலுடைய ஓடங்களை ; 
தேறுநீர்ப்பரப்பின் யாறு சீத்து உய்த்து - தெளிந்த நீர்பரந்த 
கடற்குச் செல்லும் வழியாகிய யாற்றைச் செம்மை செய்து 
செலுத்தி ; துறைதொறும் பிணிக்கும் நல்லூர் - துறைதோறும் 
பிணித்துநிறுத்தும் நலலவூர்களையும் ; உறைவின் யாணர் நாடுகிழ 
வோன் - தங்கி வாழ்தற்கினிய புது வருவாயையுமுடைய நாட் 
டுக்கு உரியவன் ; எ 


று . 


வெண்டிங்கள் : இனச்சுட்டில்லாப் பண்பு கொள் பெயர் . பதினைந்து 
நாளும் நிறைந்த திங்கள் கடல் நடுவே வட்டமாய்க் காணப்படுவது 
பற்றி முழு வட்டமாய்த் தோன்றும் தடாரிப்பறைக்கு உவமம் செய் 
தார் . இயம் எனப் பொதுப்படக் கூறினாரேனும் , திங்களை யுவமம் 
கூறுவதாலும் , கிணைப்பொருநன் கூற்றாதலாலும் , தடாரிப்பறை யென் 
பது பெறப்பட்டது . மதியத் தன்ன வென் விசியுறு தடாரி ( புறம் 
கூ எக ) என்று பிறரும் கூறுதல் காண்க . வேத்தியல் பொதுவியல் என 
இயலும் முறைமை யறிந்து இசையும் பாட்டும் கூத்தும் நிகழுமாதலின் , 
" இயம் இசையா என்றதனோடு , மரபேத்தி என்று கிணைப்பொரு 
நன்உரைக்கின் , பலர் துஞ்சவுந் தான் துஞ்சா னாதற்கு ஏது கூறு 
வார் , உலகுகாக்கும் உயர் கொள்கை என்றார் . பாணர் பொருநர் புல 
வர் முதலாயினாரால் வேந்தருடைய மறமும் புகழும் நாடெங்கும் 
பரவிப் பகைவர்க்கு அச்சம் பயந்து அரணுமாதலின் அவர்க்குச் சிறப் 
புச் செய்தற்கண் விருப்பம் மிகவுடையானானான் என்பது " வேட்கை 
தண்டாது என்பதனால் பெறப்படுகிறது . வறுமை மிக்கவழிப் பதியின் 
கண் பழகுதல் கூடாமையின் , செல்வம் பெற்றுச் சிறக்கும் தனக்கு 
அஃது எளிதாய் இனிதாய்ப் போது கழிதற்கு வாயிலாயிற் றென்பான் , 
" போதறியேன் பதிப்பழகவும் என்றான் . பிறரும் , " பதிமுதற் பழகாப் 
பழங்கண் வாழ்க்கை ( புறம் : நகம் ) யென்பது காண்க . தான் பகை 
யால் நெருக்குண்டு வருந்தும்போதும் தன்னைச்சேர்ந்தோர் பசியின்றி 
வாழ் தலிலே வேந்தன் கருத்து நிலவிற்றென் றற்கு , " தன்பகை கடித 
லன்றியும் சேர்ந்தோர் , பசிப்பகை கடிதலும் வல்லன் என்றார் . 
வன்மை பெரிதுடையார்க்கே இயலுவதாகலின் , வல்லன் என்றார் ; 
யாற்றுப் பெருக்கால் கடலொடு கலக்குமிடம் மணல் தூர்ந்து வங்கம் 
கழியிடைப் புகுதற் கியலாவழி , அதனைப் போக்கி வழிசெய்து கோடல் 
விளங்க , யாறு சீத்துய்த்து என்றார் . கடைக் கங்குலில் , இசையா , 
ஏத்தி , தோன்றிய , குரல் கேட்டோன் ; கேட்டதற்கொண்டும் , தண் 
டாது , நீக்கி , அளித்திட்டு , நோக்கி ... அறியேன் , வல்லன் , கிழவன் 
எனக் கூட்டி வினை முடிவு செய்க . தூங்கும் பதியென இயையும் தூணத் 
தையும் , நல்லூரையும் , யாணரையுமுடைய நாடுகிழவோன் என 
இயைக்க . 

விளக்கம் : கடைக் கங்குற்போதில் யாவரும் எழுதற்குமுன் 
தான் துயிலுணர்ந்து எழுந்து கிணைவன் வரவறிந்து வரவேற்று உடை 


சஉ 


புறநானூறு 


யும் உண்டியுந் தந்து சிறப்பித்த சோழன் நலங்கிள்ளியின் நலத்தைப் 
பலர் துஞ்சவும் ... வீறுசானன்கலம் நல்கினான் என்றார் . ஆசிரியர் 
கோவூர் கிழாரும் கிணைவன கூற்றில் வைத்துக் கூறுவது நோக்கத்தக் 
கது . மறக்கள வேள்வியும் அறக்கள வேள்வியும் சோழன் செய்துள் 
ளான் என்பது , மறவர் மலிந்ததன் .......வேள்வித்தூணத்து என்ப 
தனால் விளங்குகிறது . வங்கத்தை யாறுசித்துப்பத்துத் துறைதொறும் 
பிணிக்கும் நல்லூர் என்றலின் , இச்சோமனது பேரூர் கடற்கரைக் 
கண்ணதாகிய காவிரிப்பூம்பட்டினம் என்பது உய்த்துணரப்படுகிறது . 
ஆகவே , இவன் கரிகாலனுக்குக் காலத்தாற் பிற்பட்டவன் என்பது 
தெளிவாம் . கிடைத்த பிரதியில் இரண்டொரு திருத்தம் தவிர இப் 
பாட்டின் முழுவடிவும் இனிது காணக் இடைத்திலது . இடைக்காலத் 
துத் தமிழகம் தன் பண்டைய இலக்கியச் செல்வத்தைப் பேணுந்துறை 
யில் கருத்தைச் செலுத்தியிருக்குமாயின் ஆ ! இத்தமிழகம் இகழ்வார் 
தலைமடங்க, புகழ்வார் புரட்சி முற்றப் போலக் கியப் பெருமையால் 
நிலவுலகு பரவும் இசை மிக்கு நிலவுவதாம் . இடைக்காலத்தே புன்னெறி 
வீழ்ந்து அறிவு ஆண்மை பொருள் முதலிய வகையில் அடிமையுற்ற 
தமிழகம் , தனது வீழ்ச்சியால் விளைந்த கேட்டினை எக்கின்றது ; 
பிறநாட்டார் தலைவணங்க இருந்த தனது பண்டைச் சிறப்பை எண்ணு 
கிறது ; இடையூறுகளையும் இடையீடுகளையும் போக்கற்கு முயலுகிறது . 
சுருங்கச் சொல்லின் , தமிழகம் பண்டைய தமிழ் கூறும் நல்லுலகமாகும் 
பணியில் பெரும்பாடு படுகிறது . வாழ்க தமிழ் ; வீழ்க பகை . 

வெல்க 
தமிழகம் ; வெல்க தமிழர் . 


புறநானூறு மூலமும் 
ஆசிரியர் ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளையவர்கள் 

விக்கவுரையும் 
முற்றுப்பெற்றன . 


அருஞ்சொல்லகராதி 

( எண் - செய்யுள் எண் ) 
அஃடு 319 

அசைஇ 361 
அஃது 360 

அசைத்து 283 
அகடு 387 , 390 

அசைவு 339 
அகமலர 337 

அஞ்சலம் 397 
அகமலியுவகை 394 

அஞ்சலன் 361 
அகல் 269 , 300 

அஞ்சா 373 
அகலடை 209 , 256 

அஞ்சி 206 , 310 , 315 , 320 , 362 , 
அகலம் 282 , 308 

381 , 394 
அகலல்குல் 389 

அஞ்சினம் 229 
அகலள்ளல் 395 

அஞ்சுதக 353 
அகலிரு விசும்பு 228 

அஞ்சும் 361 
அகலுள் 362 

அஞ்சுவந்தன்று 356 
அகழ் 379 

அஞ்சுவர 224 
அகற்பெய் குன்றி 300 

அஞ்சுவரு கிடக்கை 370, 373 
அகற்ற 376-7 , 390 

அஞ்சுவருமரபு 211 
அகற்றல் 381 

அஞ்சுவல் 255 
அகற்றி 387 

அஞ்சொல் 235 
அகற்றும் 397 

அஞர் 238 , 247 
அகன் 207 

அட்ட 213 , 215 , 237 , 246 , 300 , 
அகன் கட்டடாரி 370 , 385 

302 , 372. 399 
அகன் கடைத்தலை 387 

அட்டு 227 , 310 , 328 
அகன் கண் 371 

அடகு 318 
அகன்ஞாலம் 395 

அடங்கலானா 354 
அகன் பொழில் 256 

அடங்காது 207 
அகன் மண்டை 235 

அடங்கிய 337 , 367 
அகன் மார்பு 255 

அடங்கிய கற்பு 249 
அகன்ற 257 

அடல் வெங் குருசில் 377 
அகன் றலை வையம் 371 

அடலருந்துப்பு 335 
அகன்று 393 

அடற்கொண்டி 382 
அகனறுறை 374 

அடனசை 393 
அகனக 207 

அடி 263 , 285 , 323 , 384 , 390 
அகனாடு 249 
அகிலார் புகை 337 

அடிசில் 250 , 390 

அடிவழி 392 
குதை 233 , 347 

அடுக்கம் 202 , 374 
அங்கட்டேறல் 366 

அடுக்கிய 202 
அங்கண் 384 

அடுத்து 290 
அங்கண் மாக்கிணை 373 

அடுப்பு 372 
அங்கமழ் மடர் 383 

அடுபசி 390 
அங்குடி 306 , 324 

அடுமகள் 399 
அங்கை நண்மையன் 380 

அடுமான் றோன்றல் 213 
அச்சு 256 

அடுமுரண் 350 
அச்சுவர 360 

அடை 246 , 266 , 287,362 , 366 
அசாவா 399 

அடைகரை 342 , 366 


புறநானூறு 


அடைச்சி 370 
அடைமுதல் 328 
அடையா 206 , 261 
அண்டிரன் 240-1 , 374 
அண்ணல் 201-3 ; 205 , 249 , 
287-8 , 311 , 326,337,353 , 
388 , 390 , 393 
அண்ணலங் கொண் 205 
அண்மை 260 
அணங்காயினள் 349 
அணங்கு 211 , 247 , 299 , 362 , 

392 
அணங்குடை முருகன் 299 
அணங்குடை முன்றில் 247 
அணங்குருத்தன்ன தானை 362 
அணங்குறு பொழுது 339 
அணந்து 

354 
அணல் 258 , 310 , 318 
அணலோன் 310 
அணி 260 , 333 , 378 , 383 
அணித்தழை 340-1 
அணிந்த 326 , 334 , 336-8 , 353 
அணித் 

354 
அணிமயில் 264 
அணிமுலை 341 
அணிய 316 , 319 , 364 
அணியாகம் 350 
அணியாள் 242 
அணியிவுளி 382 
அணியும் 390 , 395 
அணில் 246 , 307 
அணுகல் 394 
அணை 383 
அணைஇ 384 
அணைத்தனன் 255 
அணைப்ப 345 
அணையும் 385 
அத்தம் 313 , 370 
அத்திசை 206 
அத்தை 211 , 363,375,382 , 387 , 

399 
அதர் 204 , 299 
அதரி 370-1 373 
அதள் 317 , 320 , 374 
அதற்கொண்டு 383 , 394 
அதற்பட 216 , 238 


அதன்றலை 216 
அதனெதிர் 204 
அதியர் கோமான் 392 
அதிர் 371 
அதிரல் 269 
அந்தணர் 361 , 397 
அந்தணன் 201 
அந்தணாளிர் 362 
அந்தரம் 392 
அந்தி 376 
அந்தோ 238 , 261 
அந்நிலை 388 
அம்பகைத் தெரியல் 280 
அம்பர் கிழவோன் 385 
அம்பழி பொழுது 373 
அம்பி 261 , 343 , 381 
அம்பு 235 , 260 , 287 , 310 , 324 
அம்புளி மிதவை 215 
அம்பூந்தொடலை 3-41 
அம்ம 203 , 2-17 , 318 
அம்மா வரிவை 349 
அமர் 213 , 221 , 226 , 230 , 278 , 
288 , 294 , 301 , 304,339 , 342 , 
352 , 356 
அமர் தல் 234 
அமர்ந்து 360 
அமரியள் 339 
அமலுதல் 379 , 383 
அமிழ்தம் 392 
அமிழ்து 361 , 390 
அமுது 399 
அமைக்கும் 218 
அமைகுவரல்லர் 350-1 
அமைத்த 341 
அமைந்த 369 , 399 
அமைந்தன்று 395 
அமைந்தனன் 328 
அமைவு 313 
அயா 370-1 
அயரும் 283 , 285 , 326 
அயல் 387 
அயல 384 
அயலது 322 
அயர்வுயிர்த்து 261 
அயிலும் 399 
அரக்கன் 378 
அரசரா 369 


அருஞ்சொல்லகராதி 


சிஎம் 


அரசு 301 , 327 
அரண் 210 
அரந்தை 221 
அரலை 381 
அரவம் 211 , 260 , 334 , 397 
அரவாய் மாமடல் 375 
அரவு 211 , 376 , 393 , 398 
அரவுமிழ் மணி 294 
அரவு றழாரம் 368 , 398 
அரவுறை புற்றம் 309 , 329 
அரவெறியுருமு 366 
அரற்ற 326 
அரா 309 , 369 , 382 
அராஅ 283 , 309 
அரி 284 , 297 , 304 , 367 , 379 , 

382 , 400 
அரிக்கும் 348 
அரிக்குரல் 249 , 270, 369 , 390 , 

395 , 398 
அரிக்கூடு 378 
அரிகால் 322 , 384 
அரிசி 318 , 328 , 371 , 399 
அரிஞர் 348 
அரித்த கள் 212 
அரிதாகுக 246 / 
அரிது 210 , 215 , 260 , 280 , 344 , 

357 
அரிது செல்லுலகம் 260 
அரிதுண் கூவல் 306 
அரிந்த 372 
அரிந்து 370 , 399 
அரிப்ப 398 
அரிப்பறை 395-6 
அரிமதர்க்கண் 349 
அரிய 36-1, 379 
அரியல் 209 307 , 391 , 395 
அரியள் 337 
அரில் 381 
அரிவை 306 , 349 
அருகாது 320 , 329 , 359 , 366-7 
அருகில் 207 
அருகுறை 288 
அருங்கடன் 282 
அருங்கடி 210 , 336 , 383 , 395 
அருங்கரை 260 
அருங்கலம் 361 367. 395 , 397 
அருங்கலவெறுக்கை 378 


அருங்கொண்டியள் 338 
அருஞ்சமம் 284 , 309 , 312 , 326 , 

397 
அருத்தல் 304 
அருத்தி 227 
அருந்தலை 211 , 235 , 285 
அருந்தி 320 , 395 
அருந்தித்தன் 395 
அருந்திய 299 
அருந்திறல் 201 
அருந்து 373 386 , 396 
அருந்துப்பு 335 
அருந்தும் 384 , 391 
அருநகை 378 
அருநிறம் 235 
அருப்பம் 224 
அரும்படர் 378 
அரும்பற 202 246 
அரும்பிய 350 
அரும்பு 202 , 246 , 390 
அரும்பெறல் 213 , 392 , 398 
அருமிளை 325-6 
அருமுள்வேலி 301 
அருமுனை 329 
அருமை 307 
அருவந்தை 385 
அருவி 224 229 , 251-2 , 369 , 381 , 

389 , 398-9 
அருவிலை 218 
அருள் 331 
அருள 393 
அருளல் 398 
அருளாகாமை 362 
அருளி 201 208 256 , 295 , 361 , 

306 , 385 , 393 
அருளியோன் 398 
அருளினன் 395 
அரை 322 374-6 , 390 , 398 , 400 
அரைக்கமை மரபு 378 
அரைசு 211 334 354 
அரை மண் இஞ்சி 341 
அரைய 347 
அரையம் 202 
அரையிரவு 329 
அல்க 230 
அல்கி 240 
அல்கிய 220 , 269 


சஎசு 


புறநானூறு 


அழ 357 


அல்குபதம் 353 

அவிரொளி 372 
அல்கும் 374 

அவிழ் 350 , 366 , 395 , 399 
அல்குமிசைவு 236 

அவிழ்த்த 383 
அல்குல் 272,339 , 341 , 344 353, அவிழ்ந்த 209 , 246 , 383 
361 , 389 

அவிழ் நெல் 395 
அல்குவிசும்பு 209 

அவை 327 , 38-1, 387 
அல்ல 378 

அவைக்களம் 283 
அல்லது 216 279 , 282 , 301 , 323 , அவைப்பு 275 
335 , 339 , 342 , 349 367 , 377 , அவையம் 221 , 239 , 266 

384 , 386 , 390 
அல்லதை 204 

அழல் 222 , 231 , 237 , 245 , 360 
அல்லர் 207 , 213 

அழல் கான்றன்ன மண்டை 398 
அல்லற்காலை 215 

அழற் குட்டம் 228 
அல்லன் 338 , 389 

அழி 360 , 309 
அல்லனோ 220 

அழிகள் 399 
அல்லாகியர் 232 

அழிகளிறு 342 
அல்லி 248 , 250 280 

அழித்த 225 , 353 
அல்லியுணவு 250 

அழித்து 371 , 383 , 393 
அல்லேம் 246 

அழ துளி 373 
அல்லேன் 208-9 

அழித்த 229 
அல்லை 203 , 222 

அழிந்து 278 , 314 , 308 
அலகின் மாலை 399 

அழிக்தோர் 213 , 346 
அலகை 282 

அழிப்ப 386 
அலங்கல் 364 

அழிய 316,370 
அலங்கு கதிர் 375 

அழிவு 399 
அலங்குபடுநீழல் 325 

அழுகுரல் 370 
அலங்குளை 382 

அழுங்க 332 
அலந்தலை 325 

அழுங்க லாலை 220 
அலமரும் 285 , 361 , 383 

அழுத்தி 371 
அலர் தல் 390 

அழுத 355 , 365 
அலரி 371 

அழுதலானாக் கண்ணள் 249 
அலற 275 

அழும்பில் 283 
அலைக்கும் 384 , 387 

அழுவம் 229 , 294-5 
அலைப்ப 373 

அழைப்ப 261 
அவ்வரி 344 

அள்ளல் 379 , 395 , 399 
அவ்வழி 383 

அள்ளிலை 252 
அவ்வாங் குந்தி 383 

அளக்கும் 376 
அவரை 215 , 335 

அளந்து 229 238 
அவல் 352 

அளப்பன்ன 301 
அவலம் 210 , 238 , 253 

அளவா 399 
அவிந்து 207 

அளவு 208 , 245 , 283 
அவிப்ப 356 

அளவுபு 381 
அவிப் புழுக்கல் 363 

அளவை 258 , 283 , 367 , 378 , 398 , 
அவிய 371 

400 . 
அவியன் 383 

அளிக்கவல்லன் 331 
அவியுண வினோர் 377 

அளித்த 400 
அவிர் பொற்கோடு 377 

அளித்திட்ட 399 


அருஞ்சொல்லகராதி 


rT 


அளித்து 224 

அறிய 382 
அளிது 243 

அறியல 390 
அளிதோ 243 

அறியலர் 390 
அளிப்ப 223 

அறியளவை 367 
அளிய 248 

அறியா 229 , 237-8,243,271,294 , 
அளியது 217 

323 , 336 , 366 , 369 , 381 
அளியர் 237 , 345 

அறியாது 264 , 366 , 395 
அளியள் 254 , 293 

அறியாதோர் 360 
அளியன் 376, 390-1 

அறியாமை 386 
அளியிர் 280 

அறியார் 207 
அளியேன் 238 

அறியான் 390 
அளியை 228 

அறியுநம் 381 
அளை 298 

அறியுநர் 391 
அளைஇ 366 , 392 

அறியுநன் 388 
அளை இய 361 

அறியேன் 383-4 , 400 
அற்ற 210 

அறிவாரா 386 
அற்றன்று 337 

அறிவு 202 , 206 , 217 , 266 
அற்றாக 261 

அறிவுடையாளன் 224 
அற்று 246 , 313 , 324,329,358-60 அறிவோய் 213 
அறத்துறை யம்பி 381 

அறீஇ 398 
அறநெஞ்சத்தோன் 377 

அறுத்த 325 , 341 , 368 
அறநிலை 263 

அறுத்திடுவென் 278 
அறப்பெயர் 395 

அறுத்து 331 
அறம் 224 , 362 , 397 

அறுதொழில் 397 
அறவர் 399 

அறுவை 241 , 286 , 311 
அறவன் 399 

அறை 240 
அறவினை 357 
அறவும் 319 

அறைக் கரும்பு 384 

அறைந்த 366 
அறவை 390 
அறவோர் 221 

அறையும் 289 

அன்பிலாளன் 222 
அறவோன் 366 

அன்பினன் 221 
அறனில் காட்சி 210 
அறனில் கூற்றம் 210 , 230, 237 , அன்புடைமை 381 

அன்பு 210 , 371 
255 

அன்மை 223 , 245 
அறனிலள் 336 

அன்றி 265 , 337 , 357 , 390 , 398 , 
அறாயாணர் 275 

400 
அறார் 214 

அன்றிசின் 289 
அறா வருநகை 378 

அன்றியும் 330 , 390 , 392, 400 
அறான் 383 
அறி துணை 324 

அன்று 357 , 363 , 366 , 376 , 392 , 

399 
அறிந்த 361 
அறிந்தனன் 208 

அன்றை 376 

அன்ன 386 
அறிந்து 208 , 269 , 391 , 398 அன்னது 213 
அறிந்தோர் 301 

அன்னவை 396 
அறிந்தோன் 224 

அன்னன் 328 , 380 
அறிநர் 373 

அன்னை 270 , 354 
அறிநை 381 

அன்னோ 336 , 345 


சஎ அ 


புறநானூறு 


அன்றோர் 360 373 

ஆடுநடை 240 
அன்னோன் 217 , 231 , 384 

ஆடுநர் 221 
அனந்தர் 316 

ஆடும் 243 
அனைத்தும் 358 

ஆடுமகள் 393 
அனை நாள் 301 
அனைய 391 

ஆடுறு குழிசி 371 

ஆடை 375 
அனைய தூஉம் 228 

ஆண்கடன் 201 
அனையன் 221 , 230 
அனையை 203 

ஆண்ட 363 

ஆண்டகையன் 292 
ஆ 234,267 , 323 , 339 

ஆண்டிசினோர் 357 
ஆக்கம் 396 

ஆண்டு 201, 216 , 220 , 279,292 , 
ஆக்கல் 215 

359 
ஆக்குக 236 

ஆண்டுகள் 357 
ஆக்குதல் 312 

ஆண்டோர் 300 
ஆக்குநர் 372 

ஆண்மை 242 , 344-5,373 
ஆகம் 353 

ஆண்மையோன் 270 , 330 
ஆகல் 226,364 

ஆதல் 213,394 
ஆகலின் 239,310,336-7 358,391 ஆதலின் 211 , 228 , 236 
ஆகன்மாறு 380 

ஆதன் 379 
ஆகாது 304,342 

ஆதன் நுங்கன் 389 
ஆகாமை 344 

ஆப்பி 249 
ஆகியர் 231 233 , 398 

ஆப 218 
ஆகுக 205 , 246 

ஆம் 302 
ஆகுதல் 279 341,362 

ஆம்பல் 209 , 248 , 266 , 280-1 , 
ஆகுப 204 , 218 

352 , 383 

ஆமா 319 
ஆகுமதி 209 

ஆமான் குழவி 323 
ஆகுவை 236 

ஆமை 212,249 , 379, 387 
ஆகுளி 371 

ஆய்கலம் 336 
ஆங்க 338 , 379 , 395 

ஆய்கோலன் 221 
ஆங்கண் 322 , 333,362-3 , 370 , ஆய் நுதல் 249 
373,381 , 387 

ஆய்மகள் 215,276 
ஆங்கது 237 

ஆய்மணி 362 
ஆங்கவை 387 

ஆய் அண்டிரன் 240 , 374-5 . 
ஆங்காங்கு 284 

ஆயத்தான் 385 
ஆங்கு 205,332,377 , 395 ஆயம் 224 , 230 , 238 , 243,258 , 
ஆசாக 266 

386 
ஆசாகெந்தை 235 , 307 

ஆயர் 390 
ஆசில் கம்மியன் 353 

ஆயிடை 341 , 343 
ஆட்ட 202 , 321 

ஆயிரம் 391 
ஆட்டி 303 

ஆயிலாளர் 390 
ஆட்போர்பு 373 

ஆயின் 201,210 , 315 , 323,343 , 
ஆடவர் 294 , 325 , 362 

348-9 , 359 
ஆடி 251 , 332 , 339,359,393 ஆயினள் 348 
ஆடிய 371,373 , 387 

ஆயினன் 210 , 252 , 254 
ஆடியல் 229 
ஆடுகொண் மரபு 211 

ஆயினும் 204 , 208-9 , 211 , 214 , 
210 , 218 , 226 , 236,245 , 248 , 


ஆகும் 204 


அருஞ்சொல்லகராதி 


266 , 289,319,328-9, 331 , 333 , ஆற்ற 360 
337 , 345 , 347 , 367 , 373 , 380 , ஆற்றல் 227 , 397 
384 , 389 , 393 

ஆற்ற 330 , 353 
ஆயினை 265 

ஆற்றாது 358 
ஆயும் 289 
ஆர் 338 , 354 

ஆற்றாதோர் 203 

ஆற்றி 360 , 381 
ஆர்க்கும் 337 , 371 

ஆற்றிய 201 
ஆர்கலி 205 , 400 
ஆர்கலியினன் 337 

ஆறு 263 , 400 

ஆன்பயம் 386 
ஆர்கையர் 391 

ஆன்று 369 , 399 
ஆர்கும் குறடு 283 

ஆன்றோர் 374 
ஆர்த்த 334 

ஆனந்தப்பையுள் 246-7 , 280, 
ஆர்ந்திட்ட 320 

328-9 . 
ஆர்ந்து 318 

ஆனா 337 , 353-4 , 364 , 371-2,388 
ஆர்ப் 239 , 397, 399 
ஆர்ப்பின் 322 , 334 

ஆனாது 254 , 332 , 348, 364, 371-2 

ஆனார் 337 
ஆர்ப்பு 241 

ஆனான் 310 
ஆர்பதம் 370 

இஃது 349 
ஆர்வம் 377 

இக்கரை 357 
ஆர்வலர் 390 

இகழ்தல் 301 
ஆர 215 , 231 , 398 

இகழ்ந்த 202 
ஆரங்கண்ணி 344 

இகழ்ந்து 299 
ஆரஞர் 238 

இகழ்விலன் 216 , 361 
ஆரநெருப்பு 320 

இகழுநர் 213 
ஆரம் 250 , 362 , 365 368 , 372 , இங்க 283 
398 . 

இசை 209 , 213-4 , 217 , 260 , 270, 
ஆரமர் 288 , 339,341 

359 , 369 , 371 , 379 , 380 , 386 , 
ஆரல் 212 , 249 , 320 , 342 

393 , 395 , 399 
ஆரறிவாளிர் 216 

சைஇ 374 

இசைக்கும் 370 , 391 
ஆராக் கூற்றம் 361 

இசைசால் நெடுந்தகை 389 
ஆரிடை 343,371 
ஆரிருள் 229 

இசைத்தலின் 395 

இசைப்ப 284,373 
ஆருத்து 395 

இசைப்பின் 387 
ஆரும் 376 

இசைமணி 281 
ஆருயிர் 230 , 360 

இசையா 400 
ஆரெயில் 203 , 298 , 392 

இசைவெய்யோய் 222 
ஆலம் 254 

இஞ்சி 341 , 350 
ஆவது 350 

இட்ட 262 , 301 , 360 
ஆவம் 323 

இட்டு 341 
ஆழி 330 , 338 

இடந்து 372 
ஆழுங்காலை 367 

இடம் 216 , 222 , 223 , 251 , 260, 
ஆள் வினை 366 

362 , 366 
ஆளழி 368 
ஆளி 207 

இடறு 387 

இடுக்கண் 210 , 388 
ஆளு தகடா 370-1 
ஆளும் 322 

இடுக 239 
இடுதிரை மணல் 363 


ஆரா 330 


அ G 


புறநானூறு 


ஒஒ 


இடும்பை 230 

இரங்கும் 211 , 270 , 293 , 350 , 
டுவது 303 

338 , 387-8 
டை 243 , 245 , 34 ? , 363 , 365-6 , இரங்கு முரசு 350 
369 , 370 , 393 

ரங்குகுரன் முரசு 397 
டைச்சுரம் 254 

ரங்கு வேன் 209 
டைப்படை 295 

ரண்டாகாது 304 
டைப்புலம் 288 

இரண்டினுளொன்று 344 
இடைபட 217 

இரண்டு 230 , 288 
இடைமதில் 343 

ரத்தல் 20-1 
டையன் 324 , 331 

ரத்தி 325 
இடையில் 235 

ரந்தன்று 226 
டையோர் 225 

இரப்ப 20.3 , 376 
இதல் 319-20 

இரப்பறியலன் 239 
இதழ் 246 , 380 

இரப்போர் 235 , 315 , 384 , 368 
இந்நிலம் 360 

இரலை 37-1 
இம்பர் 287 

இரவம் 281-2 
இம்யென 367 

ரவலர் 201 , 203 , 229 , 240 , 250 , 
இம்மை 236 

233 , 329 , 359 , 307 , 378 
இமயம் 214 , 369 

இரவன்மாக்கள் 244 , 313 , 328 , 

332-3 
இமிழ் திரை 204 
இமிழ்முரசு 394 

இரவு 233 , 3-12 , 366 , 376 , 390 , . 
இமிழிசையருவி 339 

397.8 
இமைக்கும் 270 

இரவுப்புறம் 398 
இமைத்தோர் 376 

இரவுரை 393 
இமையான் 290 

இராமன் 378 
இயக்க 398 

ரிந்தான் 284 
இயக்கி 387 

ரிந்து 375 
இயங்கா 217 

ரிய 3-48 , 378 , 390 
இயங்கிய 235 , 265 , 365 

இரியல் 383, 388 
இயங்கும் 367 

இரீஇயுந்து 395-6 
இயம் 333 , 400 

இருக்க 315 
இயம்ப 385 , 398 

இருக்குவை 222 
இயம்பிய 233 

இருக்கை 229 , 325-6 , 329 , 361, 
இயம்பும் 364 

371 
இயல்வோள் 353 

இருங்கடல் 201 , 332 , 363 
இயவர் 335 

இருங்கதிர் 335 

இருங்கலை 374 
இயவு 302 
இயற்றிய 201 , 331 

இருங்கழி 400 

இருங்களம் 392 
இயறேர் 202-3 , 290 , 394 
இயன் மொழி 212 215-6 , 376 , 

இருங்கிளை 378 
378 , 330-1 , 388-90 , 400 . 

இருங் கூந்தல் 347 

இருங்கெடிறு 384 
இயன்று 373 

இருங்கேழ்ப்புலி 374 
இரக்கம் 243 

இருங்கேள் 381 
இரக்கும் 327 

இருங்கோ 201 
இரங்க 237 , 288 
இரங்காழ் 276 

இருசுடர் 335 
இருஞ்சமம் 309 


அருஞ்சொல்லகராதி 


சஅக 


ருஞ்சுவல் 322 
ருட்புகை 325-6 
இருண்மாலை 395 
இருணிலா 394 
இருத்தல் 210 , 280 
இன்னுயிர் 221 , 223 , 246 

ன்னே 216 
இனத்தடி 370 
இனநிரை 256 
இனம் 270 , 290 
இனன் 399 
இனி 227 , 243 , 245 , 248, 253 , 
261 , 263 , 271 , 274 , 310 , 337 , 

346 , 35 :3 , 360 , 384 . 
இனிது 208 , 320 , 325 , 328 , 361 , 

377-8 , 381 , 391 . 
இனியன் 216 
இனைய 230 , 389 
இனையது 217 
இனையர் 210 
இனையல் 377 
இனையோன் 227 
ஈ 204 
ஈகுவனல்லன் 338 
ஈகென்னும் 289 
ஈகை 201 , 229 , 323 , 325 , 369 , 


ஈயாது 235 , 288 , 307 
ஈயாய் 209 
ஈயும் 235 , 315 , 320 , 329 , 343 
ஈயேன 204 
ஈர்ங்கை 258 , 367 , 392-3 
ஈரச்செவ்வி 289 
ஈரச்செறு 369 
ஈரம் 392 
ஈரா 381 
ஈவதிலாளன் 316 
ஈன்ற 277-8 , 342 , 346 , 393 
ஈன்று 312 
ஈன்றோள் 230 
ஈனாவேண்மாள் 372 
ஈனாளாயினள் 348 
ஈனும் 297 
உக்கரை 357 
உகந்து 209 
உகப்ப 271 
உகவை 368 
உகளுந்து 339 
உகளும் 302 , 333 , 355 , 383 
உகிர் , 276 , 387 , 395 , 398 
உகுக்கும் 331 
உகுத்து 335 
உகுப்ப 232 
உகுவீ 307 
உகைத்த 354 , 369 
உகைத்து 295 
உட்கும் 201 
உடம்பு 223 , 240 , 260 , 268 , 282 , 

341 , 362-3 
உடலுநர் 201 
உடன்புணர்சீதை 378 
உடன்று 296 , 308 
உடனணை இ 384 
உடனுறைவு 236 
உடீஇ 279 , 383 , 385 , 392-3, 

398 . 
உடுத்த 201 , 213 , 280 , 363 , 382 
உடும்பிழுது 325 
உடும்பு 326 
உடும்பு செய்பாணி 333 
உடை 324 , 376-7 , 390 
உடைத்து 217 , 332 
உடைந்தனன் 278 
உடைமை 201 
உடைய 239 , 260 , 322 , 388 


375 . 


ஈகைக்கண்ணி 353 
ஈகைக்கழறொடி. 375 
ஈங்கனம் 208 
ஈங்கிருந்தீமோ 319 
ஈங்கு 217 , 294 , 391 
ஈண்டி 377 
ஈண்டு 292 , 359 
ஈத்த 201 , 208 , 221 
ஈத்தல் 392 
ஈத்தனன் 389 
ஈத்து 290 , 361 
ஈத்தோன் 376 , 386 , 396 
சதல் 205 , 337 , 393 


ஈது 208 


ஈந்த 241 
ஈந்து 317 , 364 
ஈமம் 231 , 245-6 , 256 
ஈமவிளக்கு 356 , 359 
ஈய்ந்து 364 
ஈய 328 , 334 , 363 
ஈயா 332 , 379 , 381 

புறம்.- II - 31 


சஅஉ 


புறநானூறு 


வு 


உடையர் 353 

உணர்ந்திசினோர் 365 
உடையார் 223 

உணர்ந்து 391 
உடையள் 210 

உணர்ந்தோர் 386 
உடையன் 216 , 315 

உணர் 380 
உடையிலை 363 

உணர 333 , 375 
உடையேம் 384 

உண வினோர் 377 
உடையேன் 383 

உணவு 250 , 396 , 399 
உடையை 374 

உணா 335 
உடையோர் 206 

உத்தி 382 
உண்க 319 , 33.3 , 399 

உதவி 336 
உண்கண் 348 , 350 

உதவிய 202 
உண்குவை 260 

உதவின 289 
உண்ட 234 , 269, 299, 341 , 384 , உதவும் 373 
386 . 

உதிர்த்த 297 
உண்டது 3-12 

உதிர 224 
உண்டலின் 325 

உதுக்காண் 210 , 301 , 307 
உண்டனை 227 

உந்தி 383 
உண்டாட்டு 257-8 , 232 , 239 , 297 உப்பிலாப் புழுக்கல் 383 
உண்டாயினும் 317 

உப்பு 383 
உண்டி 399 

உப்பொய் சாகாடு 313 
உண்டிலேன் 399 

உம்மை 237 
உண்டு 214 , 258 , 327-8 , 342 , உமன் 386 
330 , 354-5 , 391 , 396 . 

உமணர் 307 , 313 
உண்டுறை 390 

உமிழ்கணை 203 
உண்டென 319 , 320 , 365 

உய்க்கும் 381 
உண்ண 315 , 383 

உய்குவை 300 
உண்ணா 258 

உய்த்தன்று 221 
உண்ணார் 20-1 

உய்த்து 100 
உண்ணான் 3.10 

உய் திறன் 370 
உண்ணீர் 204 

உய்ந்த 260 
உண்ணும் 235 , 238 , 280 , 298 , உய்ப்ப 240 
325 , 375 , 399 , 

உய்வின்று 226 
உண்பது 333 

உயக்கம் 381 
உண்போன் 347 

உயர்குடை 387 
உண்மண்டை 398 

உயர் கொள்கை 400 
உண்மதி 290 

உயர்சிமை 399 
உண்மென 392 

உயர் சினை 243 , 397 
உண்மை 363 , 366 , 390 

உயர்த்த 369 
உண்மோ 336 

உயர்ந்த 214 , 391 
உண 204 235 , 314 , 333 , 371 , உயர்ந்தன்று 204 
338 . 

உயர்ந்து 214 , 367 
உணக்கும் 219 

உயர்ந்தோர் 213 , 221 , 363 
உணங்க 318.9 

உயர்ந்தோருலகம் 213 
உணங்கல் 319 

உயர் நிலையுலகம் 249 
உணங்கற் செவ்வி 321 

உயர்நெடுவேல் 309 
உணங்கு கலன் 338 

உயர்பு 239 
உணங்கு தினை 320 , 339 

உயர் மருப்பு 334 
உணர்ந்தமை 394 

உயர்மொழிப் புலவர் 394 


அருஞ்சொல்லகராதி 


அகூ 


உயரழுவம் 229 
உயரிசை 260 
உயவல் 305 , 375 
உயவற் பெண்டிர் 246 
உயவிற்று 333 


உயவு 310 


உயிர் 203 , 210 , 221, 235 , 244 , 
282-3 , 307 , 326 , 357 , 361 , 
363 . 
உயிர்த்து 343 
உயிர்ப்பன்ன 345 
உயிரோம்புநன் 215 
உரல் 333 
உரவுவேல் 334 
உரவோர் 310 
உ.ரவோன் 237 
உரறி 298 , 381 
உரறுபு 366 
உரனுடையுள்ளம் 206 
உரி 383 
உரிகளையரவம் 260 
உரிஞ்சும் 379 
உரித்தன்று 213 
உரித்தன்ன 397 
உரித்து 297 
உரிதினின் 331 
உரிய 364 
உரீஇ 235 , 380 
உரு 224 , 376 , 393 

கெழுநெடுவேல் 337 
உருகெழுபேய்மகள் 371 
உருகெழுமன்னர் 392 
உருகெழுமூதூர் 202 

-ருட்டி 365 
உருட்டிய 270 
உருணடை 361 
உருத்த 337 
உருத்தன்ன 362 
உருப்ப 237 , 366 , 369 
உரும் 350 , 361 , 366 
கூருமிசை முரசம் 373 
உருமெறிமலை 373 
உருவப்பன்னிரை 390 
உருவு 271 
உருள 229 
உருளை 377 
உரை 253-4 , 370 , 396 , 398 
உரைசால் சிறப்பு 303 


உரைசால் தோன்றல் 211 
உரைசால் நன்கலம் 352 
உரைசால் நெடுந்தகை 320 , 329 
உரைசால் பாசறை 371 
உரைத்திசின் 366 
உரைத்து 395 
உரைப்பர் 365 
உரையன் 260 
உலக்கும் 324 
உலக்கை 399 
உலகம் 206-7 , 213-4 , 217 , 221 , 

223-4 , 228-9, 249 , 260 , 287 , 
341 ; 356-7 , 361 , 375 , 393 . 
உலகு 230 , 234 , 382 , 400 
உலந் தன்று 273 
உலந்துழியுலக்கும் 324 
உலமருவோர் 207 
உலற 229 
உலறி 370 
உலாய் 394 
உலை 261, 399 
உலைநசை 393 
உவக்கும் 391 
உவகை 277 , 394 
உவகைக்கலுழ்ச்சி 277-8, 295 
உவந்தனள் 278 
உவந்து 343 , 360 , 373 , 398 
உவப்ப 243 , 239 , 373 , 396 
உவமம் 377 
உவர் 331 
உவராவீகை 201 
உவலிடுபறந்தலை 314 
உவலைக்கண்ணி 269 
உவியல் 395 
உழக்கி 353 
உழக்கிய 341 
உழக்கும் 342 
உழந்த 270 , 378 
உழந்து 230 , 350 , 370, 372 , 395 
உழப்பது 339 

மூவர் 384 , 392 , 395 
உழவன் 230 , 289 , 368 , 392 
-ழவொழி பகடு 366 
உழிஞ்சில் 370 
உ.ழுத்ததர் 299 
உழுதூர்காளை 322 
உழை 223 
உள்ளது 211 , 331 , 395 


சஅசி 


புறநானூறு 


உள்ளம் 206-7 , 259 , 393 

உறைக்கும் 374 , 383 
உள்ளல் 394 

உறைதல் 283 , 318 
உள்ளலேன் 395 

உறைப்ப 371 
உள்ளவீந்து 207 

உறைப்புழியோலை 290 
உள்ளவை 328 , 333 

உறைய 230 , 388 
உள்ளாச் சேய்மையன் 380 

உரையாற்ற 302 
உள்ளாது 210 

உறையும் 210 , 217 , 309 
உள்ளாற்றுக்கவலை 219 

உறைவு 400 
உள்ளி 203-4 , 211 , 370-1 ,, 375 , உனனிலன் 310 
393 , 397-8 , 399 . 

ஊக்கி 2741 , 302 
உள்ளிய 266 , 313 , 370 , 393 ஊகநுண்கோல் 32-4 
உள்ளியது 206 , 323 

ஊகம் 32-4 , 383 
உள்ளிலோர் 396 

ஊகு 307 
உள்ளுமோ 389 

ஊங்கு 396 
உள்ளுறை 328 

ஊசி 229 
உள்ளூர் 333 

ஊட்டல் 390 
உள்ளேன் 365 

ஊட்டி 329 
உள்ளோர் 365 

ஊட்டும் 323 , 331 
உள 346 

ஊன் 370 , 381 
உளம் 205 , 282 , 285 , 303 , 308 , ஊன்முறை 331 , 392 
376 . 

ஊணூர் 3-18 
உளரும் 260 

ஊணொலி 33-4 
உளன 235 , 282 , 307 , 309 

ஊத 2-44 
உளை 310 , 382 

ஊ- 281 
உளைய 387 

ஊமன் 238 
உளையணிப்புரவி 373 

ஊர் 201-2 , 220 , 228 , 240 , 257 , 
உளையும் 352 

260 , 265 , 286 , 297 , 302 , 306 , 
உற்ற 255 , 279 , 382 

308 , 318 , 320-1 , 322-3 , 325-7 
உற்றன்று 226 

329 , 334 , 341 , 343-5 , 347-51 , 
உற்று 266 

354-5 , 379 , 390 , 400 . 
உறங்க 229 

ஊர்தி 305 , 399 
உறங்கும் 384 

ஊர்ந்தனன் 239 
உறந்தை 352 , 395 

ஊர்ப்புறம் 258 , 272 

ஊர் முதுவேலி 326 
உறழ்தல் 398 

ஊரா 333 
உறழ்ந்த 387 

ஊருண்கேணி 392 
உறழும் 297 

ஊரும் 273 
உறாஅது 327 

ஊழ் 237 283, 381 
உறுக 255 , 391 

ஊழ்ங்காடு 322 
உறுத்து 210 , 381 

ஊழ்த்து 381 
உறுதரும் 260 

ஊழ்மாறுய்க்கும் 381 
உறு துணை 229 

ஊழ்முகை 399 
உறுப்ப 238 , 360 

ஊழி 387 
உறுமுறை 292 

ஊழிரந்து 375 
உறுவர் 205 , 381 

ஊற்றம் 366 
உறை 257 , 303 , 323 , 333 , 367 , ஊறல் 325 
385 . 

ஊறி 295 
உறைக்குந்து 384 

ஊறு 373 


உறவு 395 


அருஞ்கொல்லகராதி 


சுஅரு 


ஊன் 261 , 271 , 324,328 , 359 , எய்திய 304 , 359 
381 , 383-4 , 386 . 

எய்தியற்று 358 
ஊன்சுகிர் 381 

எய்தினன் 228-9 , 240 
ஊன்றி 243 , 287 

எய்துக 306 
ஊன்றுவை 390 

எய்தும் 389 
எஃகம் 275 , 303 , 308, 341 , எயில் 298 , 373 , 392 
353-4 , 370 

எயிறு 284 , 361 , 371 
எஃகிருள் 397 

எயினன் 351 
எஃகு 273-4 , 282 , 350 

எரி 315 , 344 , 395 
எச்சில் 258 

எரிப்பூம் பழனம் 249 
எஞ்சல் 307 

எரிமருள் தாமரை 364 
எஞ்சா 378 

எரு 311 
எசிய 396 

எருத்தின 387 
எஞ்சுவை 213 

எருத்து 289 , 299 , 37 (0) 
எட்சாந்து 246 

எருது 327 , 342 , 370 
எடாய் 340 

எருமை மறம் 274-5 
எடுக்கவல்லேன் 255 

எருவை 221, 332 , 370 , 372-3 
எடுக்கும் 362 

எல்லாம் 285 , 308 , 328 , 356 , 
எடுத்த 330 , 373 , 397 

368 , 387 , 393 
எடுத்து 314 , 322 

எல்லார் புறமும் 356 
எடுத்தெறிஞாட்பு 290 

எல்லி 305 
எடுப்ப 254 , 340 , 383 

எல்லிடை 301 
எடுப்பி 247 

எல்லின்று 319 
எண்ணா 335 

எல்லை 300 , 384 
எண்ணாது 222 

எலி 237 , 321 
எண்ணார் 337 

எவ்வம் 260 , 378 , 393 
எண்ணி 257 

எவ்வி 202 , 273 
எண்ணில் 213 

எவன் 383-4 
எண்ணின் 302 

எழாஅ 389 
எண்ணுவோர் 386 

எழாஅய் 254 
எண்ணெய் 279 

எழிலி 369 , 391 
எத்திசை 206 

எழிலிய 354 
எதிர் 204 , 213 , 229 , 301 

எழின் மருப்பு 369 , 370 
எதிர்கொளல் 213 

எழினி 230 , 392 
எதிர்ந்து 275 , 375 

எழினியாதன் 396 
எதிர்ப்பை 333 

எழீ இ 388 
எதிர்பு 229 

எழு 207,213 , 341 
எதிர்பெறுக 306 

எழுதருபடை 292 
எதிர 370 

எழுதரும் 295 
எந்தை 203 , 238 , 261 , 306 , 376 , 
379 , 381 , 384 , 386 , 388, 

எழுதல் 320 

எழுந்த 213 , 326 
396 , 400 

எழுந்தன்று 241 
எம்மனோர் 203 , 210 

எழுந்து 211 , 278 , 344 , 383 , 397 
எம்முன் 304 

எழுநாள் 229 
எம்மோர் 396 

எழுமதி 237 
எமர் 375 

எள் 246 
எய்தல் 214 

எள்ளமைவு 313 
எய்தி 202 , 213 , 378 

எள்ளுநர் 303 


சஅசு 


புறநானூறு 


الدم 


372 ; 


எளிது 309 

எனா 387 
vul 

எனைத்து 245 
எறிகுறடு 290 

எனை நாள் 301 
எறிகோல் 287 

எனைப்பெருஞ் சிறப்பு 217 
எறிஞாட்பு 290 , 295 

ஏணி 305 , 343 
எறிதல் செல்லான் 301 

ஏத்தி 211 , 226 , 371-3 , 377 , 400 
எறிதிரை 397 

ஏத்தினென் 383 
எறிதொறும் 382 

ரத்துவென் 382 
எறிந்த 284 , 303 , 308 

ஏந்த 372 
எறிந்து 277 , 279 , 280-1 , 312 , ஏந்தி 205 , 275 , 308 
335 , 339 , 347 

ஏந்திய 289 , 292 , 336 , 350 , 307 , 
எறிந்தோர் 301 
றிந்தோன் 300 

ஏந்திளமுலை 351 
எறிபுண் 373 

ஏந்துகோடு 387 
எறிபுனம் 231 

ஏந்துமருப்பு 301 , 335 , 369 
எறிய 282 

ஏந்து முகத்தது 308 
எறியார் 301 

ஏந்துவன் 301 
றியும் 287 

ஏந்துவாள் 330 
எறிவான் 296 

ஏந்தெழில் 369 , 370 
எறிவேல் 369 

ஏமஞ்சால் சிறப்பு 351 
என்குவை 201 

ஏமப்பாசறை 397 
என்கோ 387 , 396 

ஏமம் 213 , 360 , 363 
என்ப 215 , 269 , 304 , 373 , 382 , ஏமவைகறை 398 
384 . 

ஏமுற்று 338 
என்புபடு சுடலை 356 

ஏஎய் 341 
என்பர் 390 

ஏய்க்கும் 342 
என்பு 235 , 362 

ஏய்ந்த 363 
என்போய் 353 

ஏய்ப்ப 225 , 307 
என்ற 202 

ஏர் 338 , 369 
என்றல் 204 

ஏர்க்களவுருவகம் 373 
என்று 278 , 289 , 292 , 301 , 335 ஏர்தர 229 , 398 
370 , 373 , 387 , 389 

ஏர் தரும் 397 
என்றும் 218 , 320 , 330 , 339 , 351 ஏரின் வாழ்நர் 375 
387 , 394 , 397 

ஏலா 389 
என்றோன் 381 , 390 , 395 

ஏவ 360 
என்ன 377 , 399 

ஏவற்றண்ணுமை 293 
என்ன றியலன் 206 

ஏழ்மணி 382 
என்னா 387 

ஏற்பினள் 317 
என்னாகுவர் 238 

ஏற்ற 367 
என்னாகுவிர் 280 

ஏற்றம் 388 
என்னாது 221 , 316 

ஏற்றல் 252 
என்னாம் 384 

ஏற்று 383 
என்னாவது 217 , 347 , 351 

ஏற்றை 266 , 379 
என்னாள் 331 

ஏறி 352 
என்னான் 298 

ஏறு 259 , 265 , 288 , 339 
என்னும் 216 , 266 , 277 , 310 , 346 ஏனோர் 309 , 342 
என்னே 399 
என்னை 208, 262 , 280 , 305 , 308-9 

ஐதமைபாணி 302 
ஐது 337 , 379 , 389 , 399 


ஒழிக 236 


அருஞ் சொல்லகராதி 

சஅள 
ஐயம் 214 , 216 
ஐயவி 281 , 296 , 342 , 358 

ஒல்கா 293 
ஐயென 395 

ஒல்கி 368 
ஐயோ 255 

ஒல்குதல் 369 
ஒக்கல் 221 , 224 , 232 , 237 , 285 , 

ஒல்குநிலை 375 
320 , 327 , 346 , 370 , 378 , 389 , ஒல்லையூர் நாடு 242 

ஒல்லுமோ 228 
390-1 , 393-4 , 396 , 398 
ஓடிப்ப 296 

ஒலி 334 , 377 

ஒலிக்குந்து 386 
ஓடியாது 306 
ஒடுக்கம் 259 

ஒலித்து 320 
டுங்கா 265 

ஒலிபுனல 394 
டுங்காழ் 325 

ஒலிமென் கூந்தல் 306 
ஒடுங்கும் 334 

ஒலியற்கண்ணி 201-2 
ஒண் கயம் 283 

ஒலிவரும் 209 
ஒண்செங்குரலி 283 

ஒலிவெள்ளருவி 381 
ஒண்ஞாயிறு 231 

ஒவ்வாய் 236 
ஒண்டொடி 229 , 241 

ஒழிக்க 216 
ஒண்ணுதல் 306 

ஒழிக்கும் 303-4 
ஒண்படை 370 
ஒண்பூ 371.383 

ஒழிகதில் 213 
ஒண்பொறி 383 

ஒரு 

வழிகென 246 
ஒத்தன்று 275 

ஒழித்த 213 , 222 
ஒதுங்கல் 362 

ஒழிந்த 260 
ஒப்ப 393 

ஒழிந்தன 368 
ஒய்யும் 354 

ஒழிந்தனன் 279 
ஒய்யென 393 

ஒழிந்தோர் 346 
ஒராங்கு 238 

ஒழிய 285 , 337 , 370 
ஒரீஇ 362 , 382 

ஒழியா 208 , 227 
ஒருகண்பறை 263 

ஒழியாது 282 
ஒருகண்மாக்கிணை 392 , 394 

ஒழியும் 367 
ஒருகாழ் மாலை 291 

ஒழுக்கம் 360, 393 
ஒருகைப்பிணம் 284 

ஒழுக்குடைமருங்கு 368 
ஒருங்கு 320 

ஒள்வாள் 230 , 259 , 323 , 373 
ஒருசிறை 225 , 240 , 294 , 307 , 

294 , 307 , ஒள் வீ 202 
375 , 399 

ஒள்வேல் 346 
ஒருதாம் 366 

உள்ளழல் 245 
ஒருநாள் 376 

ஒள்ளிணர் 265 
ஒருபகல் 358 

ஒள்ளெரி 210 
ஒருபால் 393 

ஒளி 309 , 347 , 352 , 372 , 397 
ஒரு பெருங்கூடல் 273 

ஒளிக்கும் 266 , 321 
ஒரு மகன் 279 

ஒளித்தோள் 339 
ஒரு மீன் 229 

ஒளிப்ப 249 
ஒருமுறை 258 

ஒளிர்வரும் 398 
ஒருமொழி 366 

ஒளிறு 335-6 
ஒருவர் 218 , 249 , 381 

ஒளிறு மருப்பு 205 , 301 
ஒருவன் 202 , 330 , 383 

ஒளிறுமழை 368 
ஒருவாய் 271 
ஒல்கல் 393 

ஒளிறுவாள் 227 , 312 
ஒற்கம் 327 


சஅ அ 


புறநானூறு 


ஓசை 261 


ஒற்றி 368-70 , 372-4 , 378 , 381 , ஓரெயின் மன்னன் 338 
383 , 390 , 393-4 

ஒரொளி 309 
ஒற்றிய 237 

ஓவம் 251 
ஒற்றுபு 392 

ஓவுறழ்புறம் 345 
ஒன்றி 202 

கங்கு 396 
ஒன்றிருமுறை 269 

கரந்தை 259-61 , 263-5 , 277 ) , 
ஒன்று 235 , 307 , 314 , 341 , 336-7 286-7 , 290-1 , 298 
375 , 399 

கங்குல் 400 
ஒன்றோ 341 , 395 

கச்சை 274 , 377 
ஒன்னலர் 274 

கசடு 214 
ஒன்னாத்தெவ்வர் 335 

கசிபு 260 
ஒன்னார் 203 , 262, 309 , 360 கட்காமுறுநன் 238 
ஓக்கிய 302 

கட்கேள்வி 382 
ஓங்கல் 385 

கட்சாடி 258 
ஒங்கியல 239 

கட்சி 202 
ஓங்குசினை 399 

கட்டழித்த 224 
ஓங்குநிலை 211. 265 

கட்டல் 286 
ஓங்குபுகழ் 239 

கட்டூர் 295 
ஓங்குவரை 237 

கட்டேறல் 366 
ஓச்சி 253-4 , 370-1 

கடக்கும் 211 , 226 , 397 
ஓச்சிய 310 
ஓச்சினன் 308 

கடத்தல் 309 
கடந்த 242 , 337 

கடந்ததூ உம் 224 
ஓட்டி 264, 353 

கடந்து 227 , 392 
ஓட்டிய 378 

கடம்பன் 335 
ஓட 344 

கடமா 202 
ஓடல்செல்லா 287 

கடல் 204-5 , 237-8 , 29. ) , 299 . 
ஓடாப்பூட்கை 295 

330 , 332 , 339 , 343. 351 , 302-3 , 
ஓடி 302 , 340 

372 , 376 , 377 , 382 , 388 , 397 , 
ஓடை 297 , 326 , 384 , 369 

400 . 
ஓதினும் 375 

கடவர் 315 , 327 
ஒப்பல் 344 

கடவன் 313 
ஒப்பி 395 

கடவினன் 239 
ஒப்புந்து 396 

கடவும் 304 
ஓம்ப 334 

கடவுள் 260 , 335 , 399 
ஓம்பா 323 

கடவென் 336 
ஓம்பாது 275 

கடற்றாரம் 346 
ஓம்பு 258 263 
ஓம்புநன் 215 

கடற்றானை 380 
ஓம்பும் 275 320-1 , 329 

கடறு 377 

கடறுமணி 202 
ஓம்புமதி 360 
ஓம்புமின் 291-2 , 301 , 394 

கடன் 201 , 203 , 312 : 27 , 39 

கடன்மருள் பாசறை 294 
ஓய்நடைப்புரவி 299 
ஒர் 311 

கடனறியாளர் 393 

கடாஅயானை 368 
ஓர்க்கும் 280 
ஒர்ப்ப 374 

கடா 353 , 370-1 
ஓராங்கு 304 , 326 

கடி 336 , 395 
ஓரி 204 

கடிகா 239 
கடிகுவென் 291 


அருஞ்சொல்லகராதி 


கடிதல் 400 
கடிது 260 , 279 
கடிந்த 230 
கடிநகர் 383 
கடிநறை 281 . 
கடிப்பு 366 , 369 
கடிமரம் 336 
கபுமுகம் 275 
கட்டிய 202 , 349 
கடியினன் 393 
கடியுடைநகர் 247 , 272, 390 
கடியும் 399 
கடுக்கும் 202 , 393 
கடுகி 224 
கடுங்கட் சுற்றம் 341 
கடுங்கண் 337 
கடுங்கணை 263 
கடுந்தெற்றுமூடை 285 
கடுந்தெறல் 251 
கடுந்தேர் 378 , 383 , 399 
கடுப்ப 337 
கடுப்பு 392 
கடும்பகடு 265 
கடும்பசி 230 
கடும்பரி 239 , 368 
கடும்பு 205 , 224 , 238 , 264 
கடுமா 378 
கடுமான் 206 , 265,330 , 355 , 382 
கடுவிசை 205 
கடை 327 373 , 383 , 385 , 389 , 

392 , 395 , 397 , 400 . 
கடைஇய 378 
கடைக்கங்குல் 400 
கடைக்குளம் 229 
கடைத்தலை 225 , 376 , 387 
கடைநிலை 382-4 , 391-6 , 398 
கடைமுகம் 331 
கடையறியா 229 
கடையூஉ 303 
கடையோர் 225 
கண் 229 , 247 , 251,261,269,276 , 

280 , 349 , 352 , 362 , 365 , 370 , 
373-4,384,387,389,396-7 
கண்கலுழ்நீர் 249 
கண்கூடு 294 , 372 
கண்ட 320 , 378 , 397-8 
கண்டன்ன 351 , 353 , 387 , 390 , 

400 


கண்டனம் 271 
கண்டனென் 261 
கண்டால் 390 
கண்டாங்கு 377 
கண்டிகும் 251 
கண்டு 207 , 220-1 , 229,266,285 , 

307 , 356 , 373 , 378 , 395 
கண்டுயிலா 247 
கண்ண 333 
கண்ணகம் 382 
கண்ணகன்கிடக்கை 369 
கண்ணகன்கொழுங்குறை 304 
கண்ணகன் பாசறை 373 
கண்ணகன்றாழி 228 
கண்ணகன்றானை 351 
கண்ணது 309 
கண்ணள் 247 , 249 
கண்ணன் 300 
கண்ணார் கண்ணி 355 
கண்ணார் தழை 271 
கண்ணி 227 , 249 , 275 , 295 , 342 , 

344-5 , 353 , 355 , 378 
கண்ணிய 301 
கணணிலி 240 
கண்ணிலூ மன் 238 
கண்ணீர் 250 , 277 , 356 
கண்படை 322 
கண்பு 334 
கண்மடல் 348 
கண்மாறிய 210 
கண் மாறிலியர் 388 
கணங்கொள் தானை 362 
கணநரி 369 , 373 
கணம் 341 , 390 
கணவன் 246 , 313 , 320 
கணிமேவந்தவள் 344 
கணை 263 , 285 , 325 , 368-9 , 371 
கணைக்கால் 257 
கணைக்காற்று 373 
கணைக்கோட்டுவாளை 249 
கணைத்துளி 372 
கணையம் 369 
கதநாய் 205 


கதவு 341 


கதழிசை 377 
கதழும் 202 
கதி 229 
கதிர் 215 , 231 , 285 , 375 


புறநானூறு 


கதிர்க்கோட்டுநந்து 266 
திர்த்து 352 
கதிர்முத்தம் 377 
கதிர் மூக்காரல் 249 
கதுப்பு 209 
கதுமென 364 
கதுவா 345 , 347 , 350 , 353 
கந்தன் 380 
கந்தாரம் 258 
கந்து 217 
கபிலநகர் 337 
கம்பம் 260 
கம்புள் 297 
கம்மியன் 353 
கம்மென 292 
கமழ்தல் 390 
கமழ்புகை 379 
கமழ்பூந்தும்பை 283 
கமழும் 239 , 325 , 329 , 337 
கயந்தலை 303 , 324-5 
கயம் 229 , 243 , 266,283 , 339 , 

341 , 378 , 386 , 389 
கயல் 249 
கயலார் நாரை 354 
கயவாய் 324 
கரந்து 271 
கரந்தை 259 60 , 261, 263-5,269 , 

270 , 286 , 290-1 , 298 
கரந்தையஞ்செறு 340 ) 
கரப்ப 398 
கரப்பின் 203 
கரம்பை 285 , 302 


கரும்பு 322 , 384 , 386 , 392 
கருவிய 365 
கருவிவானம் 204 
கருனை 395 , 398 
கரை 243 , 342-3,357 , 376 , 392-9 
கரைபொருமுந்நீர் 303 
கல் 263-5 , 331 , 335 , 379 , 386 
கல்லளை 398 
கல்லாவல்வில் 261 
கல்லாவிடையன் 331 
கல்லாவிளமை 243 
கல்லாவிளையர் 263 
கல்லிழியருவி 389 
கல்லென்சுற்றம் 240 , 302 , 387 
கல்லென்பாசறை 301 
கல்லென் றவ்வே 298 
கல்லென 301 , 320 , 351 , 301 
கல்வி 346 
கலக்கி 302 
கலக்குறுந்து 343 
கலக்குற்றன 345 
கலங்கல் 298 , 362 , 375 
கலங்கா 230 , 396 
கலங்கி 204 , 261 , 283 
கலங்கிய 341 
கலங்கின 345 
கலங்கினேன் 220 
கலங்கும் 306 
கலஞ்செய்கோ 228 , 255 
கலத்தல் 235 
கலத்தேம் 316 
கலந்த 236 , 271 
கலந்து 332 , 361-381 
கலந்தொடாமகளிர் 299 
கலப்பை 206 , 371 
கலம் 218 , 228 , 256 , 280 , 339 , 
343,345,361 , 366-7 , 373 , 384 , 
390 , 392 , 400 
கலன் 206 , 322 , 386 
கலிங்கம் 383 , 392-3 , 397-8 , 400 
கலிச்சிறகு 342 
கலிச்சும்மை 343 
கலிமா 229 
கலியார்வரகு 321 
கலுழ்ந்தாங்கு 220 
கலுழ்நனை 360 
கலுழ்கண்ணூறல் 325 
கலை 236 , 320 


கரவு 377 


கருங்கடைவேல் 345 
கருங்கண் 345 
கருங்கலன் 322 
கருங்கால் 384 
கருங்கால்வரகு 335 
கருங்கால்வேங்கை 202 
கருங்குரனொச்சி 271 
கருங்கை 269, 369 
கருங்கோட்டீமம் 246 
கருங்கோடு 316 , 384 
கருங்கோல் 374 
கருஞ்சினை 338 
கருப்பை 322 , 324 , 384 
கரும்பனூரன் 381 , 384 
கரும்பிடர்த்தலை 333 


அருஞ்சொல்லகராதி 


களம் 


கவடு 300 
கவர்குரல் 395 
கவர்ந்து 320 
கவர்பரி 377 
கவலை 2131 
கவளம் 337 
கவிக்கும் 228 
கவிகை 337, 377 
கவிசெந்தாழி 238 
கவித்து 201 
கவிர்ப்பூ 326 
கவிழ்தல் 238 
கவின் 341 , 354 
கவுள் 212 , 257 , 387 
கவைக் கதிர் 215 
கவைநா 382 
கவைமுள் 322 
கழல் 285 
கழற்கால் 281 
கழற்சேவடி 387 
கழறொடி 374-5 
கழன் முள்வேலி 306 
கழன்று 307 
கழனி 209 , 266 , 285 , 338 , 354 , 

384 , 387 , 394 , 396 
கழாஅலின் 345 
கழர்த்தலை 202 
கழாத்தலையர் 345 
கழி 339 , 386 , 396 , 400 
கழிகலம் 261 
கழிகலமகளிர் 280 
கழித்தோணி 343 
கழிந்த 394 
கழிந்தது 203 
கீழிமுரி குன்றம் 313 
கழிந்தமை 264 

ழிந்தன்று 308 
கழிந்து 373 
கழிப்பிணிப் பலகையர் 3-15 
கழிபிணம் 342 
கழிய 216 , 282 
கழீ இய 311 


கள் 212 , 235 , 238 , 269 , 300 , 
316 , 328-9 , 343 , 348 , 360 , 

378 , 384, 396 
கள்ளி 225, 237 , 240 , 245 , 260 , 

322 , 355-6 , 360 , 363 
கள்ளில் 363 
கள்ளுடைக்கலம் 316 

230 , 279 , 282 , 307 , 366 , 
368-9 , 370-2 , 373 , 387 , 390 , 

392 
களமர் 212 , 387 
களமலி குப்பை 230 
களர் 260 , 362 
களர்ப்படு கூவல் 311 
களரி 356 , 359 , 360 
களரியம் பறந்தலை 225 , 237 , 245 
களவுப்புளி 328 
களி , 266 , 399 
களிக்கொள்சோறு 328 
களிப்பு 323 
களியும் 389 
களிற்றடி 392 
களிற்றியானை 290 
களிற்றுக்கோடு 371 
களிறு 205 , 220 , 227 , 237 , 238 , 
240 , 263 , 274 , 277 , 300 , 302 , 
306-7 , 310,312-3 , 325 , 335-6 , 

341-2 , 345 , 368 , 387 , 394 
களை 370 
களை இயர் 304 
களைந்த 321 
களைந்தன 305 
களைந்தனர் 224 
களைந்து 253 , 376 , 385 , 390 , 399 
களைந்தோன் 385 
களைமதி 266 
களையா 353 
கற்பு 249 , 361 
கற்புடைமடந்தை 383 
கறக்குந்து 352 
கறங்க 241 , 281 , 336 
கறங்கருவி 252 
கறவை , 242 , 275 
கறிக்கும் 328 
கறி மூடை 343 
கறுத்தோர் 210 
கறை 318 , 357 
கறையடியானை 323 


கழுகு 370 
கமுது 369 
கழுதை 392 


கழுமிய 258 , 396 
கழை 277 , 251 , 399 
கழைபடு சொலி 383 


சக 


புறநானூறு 


கன்மிசை 260 

காதல் 272, 276 , 289 , 373 , 381 , 
கன்றமர் கறவை 275 

391 
கன்று 230 , 260 , 264, 319 , 323 , காதலந்தோழி 281 
355 , 389 . 

காதலர் 356 , 358 
கன்றுடை மரையா 297 

காதலி 234 
கனலி 397 

காதற்கிழமை 216 
கனவு 377 , 387 , 390 

காப்ப 369 , 371 
கனற்ற 384 

காப்பனர் 337 
கனி 207 , 209 , 280 , 360 , 370 , 

காப்பு 230 
399 

காப்புடைப்புரிசை 272 
கனிந்த 364 

காம்பு 383 
கனை துயில் 320 

காமம் 212 
கனையிருள் 376 , 395 

காமரு காஞ்சி 351 
கனையெரி 229,315 

காமரு பழனம் 33.4 
கா 338 , 345 

காமரு மணி 218 
365-71 

காமுறுநன் 238 
காக்கம் 281 

காய் 246 , 389 
காக்கும் 210 , 400 

காய்த்த 369 
காக்கை 238 , 342 , 362 

காய்தல் 358 
காசு 353 

காய்ந்து 370 
காஞ்சி 281 , 296 , 344 , 351 , 365 

காய்நெல் 337 
காட்சி 210 , 213-4 , 236 

காய 229 
காட்ட 313 

காயம் 364 
காட்டகம் 206 

காரெதிருருமு 331 
காட்டி 211 , 236 , 398 

காரை 258 
காட்டு 316 

கால் 239 , 275 , 282 , 284 , .370 , 

386 
காடு 238 , 246-7 , 250 , 257 , 239 , கால்கழி கட்டில் 280 
356 , 359 , 362-3 

கால்வழி 368 
காண்கு 391 

கால் வீழ்த்து 205 
காண்குவது 209 

காலமாரி 287 
காண்குவை 227 

காலன் 240 
காண்டக 367 

காலியன்மா 229 
காண்டல் 216 , 337 

காலுற்று 260 
காண்டி 356 

காலை 225 , 232 , 257 , 350 , 357 , 
காண்டிர் 287 

388-9 , 397 
காண்பறியலர் 390 

காவல் 345 
காண்பு 211 , 356 

காவல் வெண்குடை 229 
காண்போர் 356 

காவலர் 225 , 261 , 363 , 390 
காண்மின் 362 

காவலன் 208 
காண்வர 272 , 285 , 374 

காவன் மன்னர் 331 
காணலன் 260 

காவிரி 385 , 393 
காணா 202 , 365 , 369, 373 காவிரிக்கிழவன் 399 
காணாது 208 , 240 , 37 ( -1 

காவினெம் 206 
காணாய் 259 
காணிய 303 , 313 

காவு 337 , 366 

காழ் 276 , 314 , 324-5 , 327 , 346 , 
காணூஉ 377 

359 , 362 , 382 , 399 


காடி 399 


அருஞ் சொல்லகராதி 


சககூட 


காழெஃகம் 354 

கிள்ளிவளவன் 399 
காளை 252 , 302-3 , 312 , 322 , 334 கிளக்கும் 216 
காற்று 373 

கிளர் தார் 282 
கான் 396 

கிளர்ந்து 295 
கான்கெழுநாடன் 383 

கிளர 202 
கான் றன்ன 398 

கிளி 395 
கான்றுபடுதீ 315 

கிளை 253-4 , 378 , 388 
கானக்காக்கை 342 

கிளைத்திட்ட 325 
கானக்கோழி 320 , 395 

கீழ்ச்சேறு 219 
கானம் 202 , 230 , 260 , 342 , 370 , கீழ்நீர் 396 
374 , 388 

குச்சி 257 
கானயானை 251 

குஞ்சரம் 308 
கானல் 386 

குட்டம் 243 
கானவர் 247 

குட்டுவன் 343 , 394 
கான இகு 307 

குடந்தையஞ்செவிய 321 
கிடக்கின் 331 

குடப்பால் 276 
கிடக்கும் 331 

குடபுலம் 373 
கிடக்கை 278 , 369 , 370 , 373 குடம்பை 318 , 397 
கிடங்கு 350 , 354 

குடமுதல் 386 
கிடத் 272 

குடர் 275 , 370-1 
கிடந்தோன் 383 

குடி 314 , 333 , 335 , 353 , 375 391 , 
கிடப்பி 286 

393 
கிடைக்காழ் 382 

குடிஞை 370 
கிணை 306 , 319 , 356 , 373-8 , குடிநிலையுரைத்தல் 290 

382-3 , 387-8 , 392-4 , 397 , 399 , குதிரைமறம் 273 , 299 , 302-4 
400 

குடுமி 273,279 , 310 
கிணைக்குரல் 400 

குடை 266 , 352 , 367 , 387 
கிணைஞன் 377 

குண்டகழ் 379 
கிணைப்ப 375 

குண்டு நீர் 347 
கிணைப்பறை 392 

குணக்கெழுதிங்கள் 376 
கிணை மகள் 399 

குண திசை 386 
கிணை மகன் 388 

குணாது 395 
கிணையேம் 379, 384 , 395-6 

குப்பை 230 , 327 , 353 
கிணைவன் 379 , 381 

குமரிப்படை 294 
கிழங்கு 225 

குமரிமகளிர் 301 
கிழமை 217 , 223 , 272 

குமிழுண் வெள்ளை 324 
கிழமையர் 216 
கிழவன் 201 , 326 , 342 , 399 குய்குரல் 250 
கிழவோய் 202 , 370-1 , 373 

குய்ய 382 
கிழவோன் 379, 385 , 389 , 394 , குய்யுடைச் சூடு 397 
400 

குயம் 348 
கிழான் 388 

குயில் 269 
கிழித்து 386 

குரங்கு 378 
கிழிந்த 236 

குரம்பை 332 
கிழிந்தன 238 

குரல் 233 , 250 , 272 , 280 , 289 , 
கிழிந்து 229 

308 , 329 , 332 , 333 , 366 , 369 , 
கிழிப்ப 366 , 393 

370 , 376 , 385 , 390 , 395 , 397 , 
கிள்ளி 220 , 382 

400 


குய் 360 


விந்து 370 

புறநானூறு 
குரலங்குன்றி 340 

குறித்து 213 , 290 , 330 
குரலி 283 

குறிப்பு 331 
குரவு 335 

குறியிருந்தோர் 219 
குரவை 396 

குறுகல் 383 , 387 , 390 
குரற்செய்பீலி 318 

குறுகா 390 
குரால் 280 , 325 

குறுகாது 231 , 386 
குரீஇ 225 , 318 
குரிசில் 210 , 285 , 290 , 321, 333 , குறுகி 237 , 291 , 377 

குறுகார் 294 
341 , 377 
குருதி 227 , 271 , 285 , 288 , 337 , குறுகுரு 231 

குறுகின் 231 , 390 , 398 
353 , 370-1 , 373 , 392 
குருதிப்பலி 369 

குறுகுறு நடந்து 388 

குறுங்கோல் 339 
குருதியம்புலவு 345 

குறுந்தாள் 323 , 334 , 379 
குருதியம்புனல் 368 

குறுதொடி 210 , 230-1 
குருந்து 335 

குறு கணி 209 
குரூஉத்தழை 271 

குறுநரி 359 
குரூஉத்திரள் 228 
குரூஉப்புனல் 227 

குறுநெடுந்துணை 393 

குறுநெறி 301 
குரூஉமயிர் 257 

குறும்படுமதில் 379 
குலவா 324 

குறும்பர் 293 
குவளை 348 

குறும்பின்று 386 

குறும்புதல் 333 
குவிபுறம் 238 

குறும்பூழ் 214 
குவைஇ 343 , 374 

குறுமகள் 342 
குவைஇய 343 

குறுமுயல் 322 , 333-4 , 339 , 384 
குவையிருங் கூந்தல் 347 

395-6 
குழவி 230 , 319 , 323 , 369 , 379 , 

குறுமுலை 383 

குறை 311 , 341 , 371 
குழிகொள் சின்னீர் 325 , 371 

குறைத்தலைப் பிணம் 371 
குழிசி 237 , 257 , 371 , 393 

குறைந்த 385 
குழீ இ 373 

குறையல் 281 
குழீஇய 205 

குன்றக நல்லூர் 389 
குழுவினர் 377 

குன்றம் 307 , 313 , 368 , 379 , 380 
குழை 304 , 380 

குன்றி 300 , 340 
குழைச்சூடு 395 

குன்று 208 , 211 , 351 , 353,357 , 
குழைந்த 347 

383, 387 
குழையோர் 262 

குன்றுகெழுநாடு 394 
குளம் 229, 376 

கூடம் 356 
குளம்பு 303 

கூகை 238 , 240 , 261 , 358 , 359 , 
குளமீன் 395 

362 , 364 
குளவி 380 
குளித்து 243 

கூட்டு முதல் 287 , 376 , 396 

கூட்டும் 333 
குறடு 283 , 290 , 365 
குறவர் 236 

கூடல் 273 , 347 
குறவன் 231 

கூடி 238 , 249 , 270 , 362 
குறிஞ்சி 374 

கூடு 225 
குறித்தன்று 362 

கூடும் 214 
கூதளம் 380 


குழல் 307 


குழாம் 345 


t 


அருஞ்சொல்லகராதி 


கூரை 332 


கூந்தல் , 

247 , 250 , 260 , 301-2 , கேட்டல் 216 
306 , 347 

கேட்டி 289 
கூப்பெயர்க்குந்து 395 

கேட்டிரோ 388 
கூம்புவிடுபிணி 209 , 383 

கேட்டு 279 , 304 , 385 . 
கூர்த்த 303 

கேட்டொறும் 382 
கூர்ந்த 224 , 393 

கேட்டோன் 400 
கூர்ந்து 368 

கேடின்று 393 
கூர் நல்லிறவு 343 

கேடு 202 
கூர் முகை 269 

கேண்மதி 213 , 363 , 366 
கூர்மை 393 

கேண்மை 238 
கூர்வாய்ப்படை 371 

கேணி 364 , 392 
கூர்வாள் 379 

கேழணி 382 

கேள் 202 , 225, 260 , 340 , 353 , 
கூலம் 381 

360, 396 
கூவல் 306 , 311 , 319 , 331 , 386 கேள்வன் 294 
கூவிளம் 372 

கேள்வி 221 , 360-1, 400 
கூவும் 362 

கேளன் மார் 389 
கூவை 275 

கேளாகுவன் 396 
கூழ் 320 , 309 , 399 

கேளாதோன் 257 
கூற்றத்தன்ன முன்பு 362 

கேளியர் 397 
கூற்றம் 210 , 221 , 227 , 230 , கேளிர் 287 
237-8 , 351 , 361 

கேளிலோர் 396 
கூற்று 226 , 255 

கை 211 , 235 , 211, 244 , 257 , 275 , 
கூற்று வினை 294 

279 , 302 , 369 , 392 , 395 
கூற 221 , 278 , 353 , 379 , 391 கைக்கொண்டு 363 
கூரான் 395 

கைகவரிரும்பு 345 
கூறி 211 , 223 , 236 , 304 , 327 

கைதூவாள் 33-1 
353 

கைதூவான் 334 
கூறிய 356 

கைதொழுது 226 , 306 
கூறியது 304 

கைப்பொருள் 313 
கூறினன் 239 

கைபயப்பெயர்த்து 281 
கூறு 253, 325 

கைபிணைந்து 243 
கூறும் 349 

கைபிழிபிண்டம் 246 
கெட்டன்று 282 

கைம்மா 368 
கெட 205 , 216 , 266 , 330 , 366 கைம்மான் வேட்டுவன் 320 
கெடலருங் குணம் 201 

கைம்மை 246 , 248 , 250 , 280-1 
கெடலருந் திருவன் 366 

கையகம் 260 
கெடிற்று மிசை 384 

கையது 285 
கெடுக 279 

கையழிந்து 240 
கெடுவி னல்லிசை 221 

கையற்று 209 
கெண்டி 391 

கையுளது 260 
கெண்டை 287 

கைவண்பாரி 202 
கெழீ இ 212 , 232 , 297 

கைவல்சிறார் 206 
கெழீஇய 383 

கைவல்யாழ் 398 
கெழுமின 345 

கைவளை முறி 237 
கேட்குவன் 225 

கைவன்சிறார் 206 
கேட்ட 270 

கைவிட்டனர் 358 
கேட்டது 379 , 400 

கைவிட்டோர் 357 


சகா 


புறநானூறு 


வ 


கைவைத்து 229 

கொய்ம்மழித்தலை 261 
கொக்கு 277 , 342 , 395 , 398 

காய்யடகு 318 
கொக்குகிர் நிமிரல் 395 , 398 

கொய்யார் 242 
கொங்கு 373 

கொய்யுநர் 215 
கொட்குவர் 330 

கொய்யுமோன் 252 
கொட்பு 291 , 303 

கொய்யுளை 387 
கொடா 272, 392 

கொல் 26-1 , 3-42 , 347 , 350-1 
கொடான் 341 , 343 

கொல்புனல் 263 
கொடி 228 , 304 , 314 , 333 , 341 கொல்லன் 312 
362 , 367 , 377 

கொல்லை 307 3-11 , 3-43 , 354 
கொடி நுடங்குமிசை 351 

கொலைவன் 373 
கொடுங்குழை 304 

காழுங்கள் 379 
கொடுங்கோடு 318 . 

காழுங்காய் 248 
கொடுஞ்சி 368 

கொழுங்குறை 328 , 364 , 374 
கொடுஞ்சிறை 269 

399 . 
கொடுத்த 327 

க ! மூஞ்சூடு 212 
கொடுத்தல் 204 , 312 

காழுஞ் சோறு 384 
கொடுத்து 223 , 247 , 279 , 362 

காழுந்தடி 393 
காடுத்தோன் 388 

கொழுந்துவை 250 , 300 
கொடுந்திரை 275 

காழுநன் 247-8 , 279 
கொடுப்ப 232 , 352 

காழுநிணம் 325 , 393 
கொடுப்பினும் 343 

காழுநிழல் 237 
கொடும்பூண் 392 

காள் 2044 , 333 , 392 
கொடுமின் 317 

காள்க 395 
கொடுமை 211 

காள்கலம் 397 
கொடை 388 

காள்கை 210 , 22-1 , .100 
கொண்ட 211 , 226 , 343 , 302 , கொள்வன் 232 
310 , 326 , 345 , 348 , 352 , 377 , காள்ள 303 
381 , 384 , 386 

கொள்ளல் 253 
கொண்டது 333 

கொள்ளல்மின் 216 
கொண்டனர் 373 

கொள்ளா 211 , 260 , 269 
கொண்டனென் 208 

கொள்ளாது 232 
கொண்டனை 227 , 373 

காள்ளி 325 
கொண்டான் 399 

காள்ளும் 287 , 307,340 . 375,396 
கொண்டி 338 , 382 , 390 

கொள்ளென 359 
கொண்டிர் 203 

கொள்ளேன் 204 
கொண்டு 201 , 208 , 250 , 271 , கொள்ளை 386 
309 , 311 , 316 , 321 , 333 , 339 , கொளல் 213 , 357 
349 , 363 , 377 , 379 , 381-3, கொளற்கருமை 307 
390 , 394 , 399, 400 

கொளா 381 
கொண்டோர் 359 , 387 

கொளான் 352 
கொண்மதி 201 

கொளின் 255 
கொண்மார் 270 

காளீஇ 215 , 390 , 399 
காண்மூ 369 , 373 

கொளீஇய 225 , 329 
கொய்குரல் 328 

கொளை 396 
கொய்சுவல் 299 , 368 

கொற்றக் குடை 367 
கொய்து 224 , 250 

கொற்றவேந்தர் 338 , 373 
கொய்பூ 243 

கொன் 291,374 


அருஞ்சொல்லகராதி 


கான்வரல் வாழ்க்கை 379 

சாய 378 
கான்ற 327 , 361 

சாயல் 221, 318, 353 
கான்று 205 , 260 , 394 

சாயலர் 262 
கொன்றோன் 373 

சாயலார் 395 
கோங்கு 321 336 

சார்வு 205 
கோ 218 , 256 , 398-9 

சாராபை 302 
கோசர் 383 , 396 

சால் 369 
கோட்டங்கண்ணி 275 

சால்க 372 
கோட்டம் 209 

சால்பு முல்லை 285 
கோட்டுமீன் 399 

சால்புடை யோன் 311 
கோட்டெலி 321 

சாலார் 218 
கோடா 393 

சாலுதல் 270 
கோடி 202 

சாறறி 386 
கோடிய 381 

சான்ற 217 , 361 , 398 
கோடியர் 368 

சான்றிர் 246 , 301 
கோடு 214 , 246 , 249 , 257 , 302 . சான்றோர் 218 , 266 , 375 
316 , 359 , 371 , 373 , 387 

சான்றோன் 217 , 312 
கோடுயர் மலை 232 

சிதர் 277-8 
கோடை 205 , 224 , 266 , 381. 389 ; சிதர்ப்புறம் 381 
393 , 395 

சிதலை 373 
கோடைக்காலம் 237 

சிதார் 376 381 , 385 , 392-3 , 398 , 
.கோண் மீன 392 

400 
கோன்முறை 392 

சிதற 237 
கோது 297 

சிதறி 281 , 361 
காதை 302. 304 

தறுபொன் 202 
கோப்பெருஞ்சோழன் 212 

சிதைந்த 350 
கோமான். 392 

சிதைந்து 278 , 282 , 285 
கோய் 300 

சிதைய 309 
கோயில் 241 , 378 

சிர்,பயேன் 379 
கோல் 217 , 309 , 339 , 374 , 399 , சித்தை 279 
கோல 347 

சிமை 397 
கோலணை 297 

சில்குடி 329 
கோவலர் 22-1 , 205 , 339 

சில்லவிழ் 360 
காழி 212 , 364 383 , 395 

சில்லுறை 276 
கோழி யோன் 212 

சில்விளைவரகு 327 
கோள் 260 , 297 , 397 

சில 305 , 347 360 
கோளியாலம் 25-4 

சிலசொல் 2.13 , 360 
கோன் 212 , 217 , 374 , 387 

சிலம்ப 209 , 383 , 390 
சடை 251-2 

சிலம்பு 341 
சமம் 170 , 275 , 309 , 365 , 397 சிலை 205 , 257 , 393 
சாகாடு 25 313 

சிலைகெழுகு றவர் 236 
காடி 297 , 319 

சிலைத்தார் 380 
சாத்தன் 2-13 , 395 

சிலைப்ப 302 , 366 
சாதல் 291 

சிலைப்பால் 374 
சாந்தம் 374 380 

சிலைப்பின் 322 
சாந்தாரகலம் 308 

சிவணிய 328 
சாந்து 239 216 

சிவந்த 347 , 350 
சாந்துபடுமார்பு 393 

சிவந்து 316 376 
புறம்- II - 32 


சஅ 


புறநானூறு 


சிற்சில 331 

சினங்கழிமூதா 323 
சிற்றியாறு 260 

சினத்தர் 360 
சிறக்க 259 , 396 

சினத்தன் 341 
சிறகு 342 

சினப்போர் 230 
சிறந்த 272 

சினம் 205 , 394 
சிறந்தது 307 

சினவல் 292 
சிறந்து 367 

சினவேழம் 394 
சிறப்பு 217 , 228 , 236 , 303 , 351 , சினை 243 , 296 , 351-2 388 , 397 , 
378 395 , 400 

399 
சிறப்புடைச்செங்கண் 311 

சினை இ 278 
சிறப்புடையாளன் 295 

சினைமுதிர் சாந்தம் 374 
சிறார் 206 , 291 , 319 , 322 , 325 , சினைமுதிர் வரால் 249 

326 , 334 , 373 , 374 , 380 , 382 சீக்கும் 247 
கிறான் 276 , 346 

சீத்து 400 
சிறிது 210 , 255 , 331 , 333 , 362 , 

சீதை 378 
சிறிய 205 , 235 , 375 

சீப்பு 305 
சிறியிலை 308 , 324 

சீயா 316 
சிறுகண் யானை 316 , 395 

சீர் 395 
சிறுகலம் 232 

சீர்கெழுதாள் 233 
சிறுகிணை 376 , 383 

சீர்கொள் 399 
சிறுகுடி 335 , 388 

சீவாது 288 
சிறுகொடி 335 , 399 

சீவும் 348 
சிறுகோல் 310 , 352 , 392 

சீறிடம் 249 
சிறுசினத்தர் 360 

சீறியாழ் 285 , 308 , 303,316 , 398 
சின்மீன் 348 

சீறின் முன்றில் 319 , 325 
சிறுசோறு 235 

சீறூர் 285 , 297 , 299 , 302 , 306 ,, 
சிறுதினை 319 

308 , 314 , 316 , 319 , 324 , 328 , 
சிறு தீ 324 , 331 

329, 330-1 
சி று தீவிளக்கம் 326 , 

சுகிர் 318 , 381 
சிறு துனி 366 

சுட்ட 318 
சிறுநறு முஞ்ஞை 328 

சுட்டி 257 
சிறுநனி 247 , 376 , 381 

சுட்டிய 330 , 357 
சிறுபரல் 257 

சுட்டுக்குவி 240 
சிறுபுல்லாளர் 292 , 327 

சுடர் 397 
சிறுமீன் 348 

சுடர்ப்படை 308 
சிறுமை 387 

சுடலை 356 
சிறுமைத்து 204 

சுடுக 239 
சிறுமையர் 210 

சுடுகிழங்கு 225 
றுவர் 270 , 381 

சுடுபிணக்காடு 363 
சிறுவழி 222 , 234 , 260 

சுணங்கு 337 , 341 , 350 , 352 , 354, 
சிறுவன் 277 , 286 

சுதைசெய்மாடம் 378 
சிறுவெண்பல்லி 256 

சும்மை 343 
சிறுவெள்ளாம்பல் 280 

சுமந்த 375 
சிறுவெள்ளுப்பு 386 

சுரக்கும் 204 , 323 
றுவெள்ளென்பு 362 

சுநந்தன 295 
றை 263 , 269, 307 , 314 , 326 சுரம் 254 , 256 
சின்மீன் 348 

சுரன் 395 
சின்னீர் 223 , 319 

சுரிமுகவேற்றை 266 


சிலை 


அருஞ் சொல்லகரா 


சரியல் 307 

செம்பியர் 228 
சுருக்கி 375 

செம்பு 201 
சுருக்கினெம் 206 

செம்பூங்கண்ணி 264 
சுருக்கின்று 397 

செம்பொறி 341 
சுரையுடைமுள் 324 

செம்மல் 205 , 254 
சவர் 221 , 373 

செம்மால் 366 
சுவல் 322 , 368 , 399 

செம்முகக்கிளை 378 
சுவைத்து 211 

செம்முதுபெண்டு 270 , 276 
சுவையினள் 371 

செம்மை 283 
சுழலும் 300 

செய் 318 , 363 
சுழி 238 

செய்குவம் 214 
சுளகிடையுணங்கல் 321 

செய்குவன் 304 
சுளகு 249 

செய்த 311 , 367 
சுளை 380 

செய்தல் 213 , 228 , 260 
சுற்றம் 212 , 230 , 240 , 285 , 341 , செய்தலின் 342 
362 

செய்தனன் 239 
சிற்றிய 302 , 387 , 396 

செய்தார் மார்ப 397 
சுனை 337 

செய்திடுமார் 325 
சூட்ட 261 , 265 

செய்து 344 , 370 
சூட்டி 214 , 228 , 232 , 260,569 , செய்தொழில் 386 
291 , 304 , 332 

செய்தோன் 371 
சூட்டுவன் 319 

செய்ப 239 
சூடாது 235 

செய்யான் 336 
சூடார் 242 

செய்யும் 346 
சூடி 284 , 371 , 395 

செய்யுள் 202 
சூடு 212 , 366 , 376 , 386 , 395-6 , செய்வினை 214 
397 

செய்வுறுபாவை 243 
சூழ்ச்சி 246 

செயிர்த்தன்று 226 
சூழ்ந்த 375 

செயிர் தீர்கேண்மை 210 

செயினும் 397 
சூளை 228 

செரீஇ 281 
செகுக்கும் 245 , 302-3 , 

செரு 257 , 269 , 279 , 362 
செங்கண் 311 , 319 

செருந்தி 390 
செங்கண்மகளிர் 366 

செருநவில்வேழம் 373 
செங்களம் 278 

செருப்படை 369 
செங்கோல் 221 , 230 

செருப்பறை 279 
செச்சை 286 

செருப்புகல் 345 , 362 
செஞ்செவி 373 

செருமலைதல் 250 
செஞ்செவியெருவை 370 

செருவிடைவீழ்தல் 271-2 
செஞ்சேவல் 238 

செருமிகுதால் 387 
செத்து 271 , 370 , 379 

செருமிகு முன்பு 365 
செத்தோர் 240 

செருமுகம் 279 
செதுக்கண் 261 

செருவம் 311 
செந்தாழி 238 

செருவெங்குரிசில் 321 
செந்தீ 251 , 364 , 

செருவெஞ்சேய் 209 
செந்நா 211 

செல்க 208 , 279 
செந்நுதல் யானை 348 

செல்கம் 207 
செந்நெல் 344 , 390 

செல்கிணைஞன் 377 


சூழி 375 


500 


புறநானூறு 


செல்கென 246 

சேயை 381 
செல்சார்வு 205 

சேர்க்குந்து 343 
செல்புறம் 257 

சேர்க 255 
செல்ல 365 , 396 

சேர்த்தி 245 , 264, 364 
செல்லல் 259 

சேர்ந்த 336 390 
செல்லா 287 , 367 , 395 

சேர்ந்தன 368 
சல்லாது 229 , 365 , 376 

சேர்ந்து 328 , 371 
செல்லா நல்லிசை 201 

சேர்ந்தனன் 285 
செல்லான் 301 , 304 

சேர்ந்தென 354 
செல்லினும் 332 

சேர்ந்தோர் 400 
செல்லும் 254 , 332 , 

சேர 230 , 373 
செல்லேன் 294 , 399 

சேரா 336 
செல்வக் கடுங்கோ வாழியாதன் சேரி 3-48 
செல்வக்காலை 215 

[ 387 சேருநர் 361 
செல்வர் 337 , 345 , 360 

சேவடி 387 
செல்வம் 213 , 265 , 381 , 393 சேவல் 238 , 318 , 321 , 326 , 383 , 
செல்வல் 211 

சேறி 263 
செல்வன் 210 , 213 , 273 

சறு 204 , 225 , 249 , 325,342 , 877 
செல்வுழி 389 

சேறுபடுகு நதி 285 
செல 398 

சொரிந்த 265 
செலவறியேன் 384 

சொரிந்து 325 , 367 , 397 
செலவானாது 332 

சொல் 280 305 , 300 
செலவினர் 240 

சொல்ல 361 

சொல்லாது 246 
செலற்கென 208 

சொல்லி 275 
செலின 206 

சொல்லிய 305 
செலினும் 386 

சொல்வலை 252 . 
சென்று 204 , 211 , 231 , 235 , 237 சொலி 383 
244 , 301 , 316 321, 360, 363 சொலிய 327 
373 , 389 , 390 , 392 

சொன்னிழல் 373 
சென்றோர் 339 

சோணாடு 337 
சென்றோன் 204 , 330 

சோர்க 261 
சென்னி 234 , 266 , 272 , 321 , 364 சோர்ந்த 350 
சென்னிய 338 , 374 

சோர்ந்து 219 
சென்னியன் 285 

சோர 235 
சேக்கும் 209 , 343 , 391 

சோழநாடு 382 
சேட்சென்னிநலங்கிள்ளி 225 சோழன 216 , 378 
சேட்புலம் 326 

சோற்றுப்பகவு 395 
சேடு 201 

சோறு 206 , 235 , 250 , 261 , 328 
சேண்விளங்கிசை 282 

362 , 379 , 382 , 384 395 , 399 
சேண் விளங்கு சிறப்பு 228 

ஞாங்கர் 245 319 , 374 , 376 , 383 
சேணெடும் புரிசை 201 

ஞாட்பு 288 , 290 , 295 
சேப்ப 347 

ஞாயில் 350, 355 
சேய் 209 

ஞாயிறு 228 , 231 , 362,366,374 , 
சேய் நாடு 377 

376 
சேய்மையன் 380 

ஞால ) 225 , 395 
சேய 218 

ஞான்று 277-8 , 364 , 376 
சேயிதழ் 397 

ஞான்றை 378 , 390 


சலவு 265 


நமக் 


அருஞ்சொல்லகராதி 


தகவு 387 


. 


தடவு 201 


ஞெமுக்குவோர் 337 

தண்பெயல் 302 
ஞரேரென 376 

தணிந்த 205 
ஞலிகோல் 315 

தணியாது 

394 
ஞெலி தீ 247. 331 

தணியும் 326 
ஞெலியும் 331 

தத்தம் 363 
தக்கோன் 221 

ததும்ப 332 
தக 342 , 387 , 384 

ததும்பின்று 386 
தகடு 202 

ததைந்த 339, 391 

ததைய 326 
தகும் 279 

தந்த 247 , 251 , 272 , 343 , 386 
தகை 336 , 369 

தந்து 280-1 , 264 , 387 , 389 
தகைந்த 371 

தந்தை 250 , 290 , 312 , 336 , 
தகையேன் 376 

340-3 , 348 , 354-5 
தங்க 307 

தந்தோன் 392 
தங்காது 320 

தப்பல் 327 
தங்கினிர் 333 

தப்பியோன் 304 
தங்கினை 320 

தபுத்த 205 
தங்கும் 301 

தபுத்தனன் 239 
தச்சன் 206 , 290 

தபுத்தீர் 295 
தசும்பு 224 , 239 , 377 

தம்பி 300 , 304 
தட்ப 275 

தம 367 
தடக்கை 241 , 337 , 340-1 , 378 , தமர் 294 , 373 
387-8 , 394 

தமியன் 247 , 284 

தயங்க 364 
தடாரி 249 , 369 , 370-2 , 376 , 381 தயங்குகளம் 373 
385 , 389 , 395 , 398 

தயங்குபித்தை 371 
தடி 235 , 320 , 370 , 398 

தயிர் 215 
தடிந்து 269 

தயிர்க்கண் விதவை 326 
தடுத்த 250 

தர 201 , 209 , 379 
தண்கமழும் 239 

தரல் 345 
தண்கயம் 243 , 341 

தரீஇய 205 
தண்கான் 396 

தருகம் 237 
தண்சோழநாடு 382 

தருகுவன் 258 , 328 
தண்ட 384 

தருகுவேம் 319 
தண்டா 261 , 373 

தருதல் 344 
தண்டாது 379 , 400 

தருதி 238 
தண்டார் 241 

தருபு 376 
தண்டான் 384 

தரும் 298 , 394 
தண்டு 243 

தருமணல் 262 , 352 
தண்டுளி 391 

தருமார் 224 
தண்டேறலர் 360 

தருவிறகு 318 - 
தண்ணடை 285 , 287 , 297 , 299 தலை 214 , 235 239 , 372 , 378 
தண்ணறும்பந்தர் 250 

தலை இ 250 , 371 , 373 
தண்ணிழலேம் 397 

தலைக்கடன் 312 
தண்ணுமை 270 , 289 , 293 , 347 தலைச் சென்று 211 , 258 
தண்ணென 337 

தலைத்தலை 230 
தண்பணை 322 , 341-2 

தலைநாண்மீன் 229 
தண்பனி 371 , 383 

தலைநீர் 390 


ருஉ 


புறநானூறு 


* 


தவ 270 


தாய 324 


தாழ் 360 


தழூஉ 359 


தலைப்பெய்து 343 

தாங்கினன் 239 
தலைப்போகன்மை 223 

தாங்குந்து 396 
தலைபணிந்து 285 

தாங்கும் 325 , 327 
தலைமணந்த 357 

தாணிழல் 213 , 265 . 
தலைமயிர் 377 

தாணிழல் வாழ்க்கை 379 
தலைமை 378 

தாது 215 
தலைய 333 , 379 

தாதெரு 311 
தலையர் 337 , 345 
தலையோர் 225 

தாபதநிலை 248-50 

தாபத வாகை 251-2 
தலைவன் 233 , 285 

தாமரை 246. 319 , 361. 364 , 397 
தலைவரின் 325 , 333 , 354 

தாய் 270 , 295 , 346 , 348 , 361,379 
தவச்சிறிது 331 

தாவும் 202 213 
தவப்பல 235 

தார் 201 , 220 , 226 , 241 282 , 284 , 
தவம் 358 

299 , 311 , 343 , 380 , 393 
தவாது 375 

தாரம் 343 
தலிர்க்கும் 568 , 381 
தவிர்த்த 353 

தாராது 351 
தழீஇ 221 , 243 , 261 , 269 , 274 , தாலி 374 

தாருடைப் புரவி 299 
320 , 369 , 376 

தாவின்று 373 
தழீஇய 260 , 294 , 324 
தழும்பன் 348 

தாவுபு 259 , 302 
தழுவுவழி 243 

தாழ்சடை 251 

தாழ்தரும் 257 
தழூஉ மொழி 360 

தாழ்நீர் 385 
தழை 248 339.41 
தள்ளா 398 

தாழ்ந்து 243 
தளர்வு 375 
தளரும் 260 

தாழா 369 

தாழி 228 , 238 , 256 , 364 
தளவு 335 , 395 

தாள் 205 , 351 , 361 , 382 , 386 , 
தற்றக 338 

395 , 397 
தன்னறியலன் 206 

தாளி 252 , 328 
தன் னுழை 390 
தன்னூர் 333 

தாளிலாளர் 207 
தன்னைமார் 342 , 345 , 353 

தானை 201 205 211 , 225-6 , 228 , 

233 , 287 , 301 , 314 , 324. 330 , 
தன்னையர் 337 , 350 , 355 

332 , 351 , 360 , 373 , 377 , 380 , 
தனது 386 

388 
தனி 250 
தனிக்கலை 320 

தானைநிலை 276 

தானைமறம் 294 , 300 
தாக்கான் 373 

திகழ்தர 294 
தாக்கி 326 

திகழும் 352 
தாக்குரல் 362 

திகிரி 228. 233 , 365 
தாங்கருங்காவலன் 208 

திங்கள் 231. 376 , 396 , 400 
தாங்கா 325 , 361 

திசை 386 
தாங்காது 350 , 378 

திண்டேர் 226 , 241 
தாங்கி 281-2 , 284 

திண்ணள்பினர் 221 
தாங்கிய 289 

திண்ணிலைக்கதவு 341 
திண்பிணி 229 , 288 


தாழ 247 


தா 300 


அருஞ்சொல்லகராதி 

ருகூ 
திணிந்து 228 

தின 371 
திணிநிலை 275 

தினை 208 , 319 , 320 , 328 , 333 , 
திணிமணல் 249 , 283 

335 
திணை 373 

தீ 246 , 349 , 364 , 397 
தித்தன் 352 , 395 

தீக்குால் 370 
திமிரி 258 

தீங்கனி 281 , 399 
திமில் 303 

தீங்குரல் 395 
திரங்க 389 

தீங்குரவை 396 
திரங்கி 207 

தீங்கொள் 821 
திரங்கிய 370 

தீஞ்சுளை 380 
திரங்குகண் 276 

தீஞ்செறிதசும்பு 239 
திரணிரை 263 

தீஞ்சேறு 225 
திரித்த 370-1 

தீண்டாது 246 
திரிதரும 370 , 373 

தீதில்யாக்கை 214 
திரிந்த 284 

தீந்தண்ண றவம் 292 
திரிந்து 260 , 332 

தீந்தேறல் 396 
திரிய 229 

தீந்தேன் 348 
திரிவாய் வலம்புரி 225 

தீந்தொடை 260 , 285 
திரு 205 , 342 , 358 , 375 

தீம்பால் 250 
திருத்தா 284 

தீர்க்குவேம் 381 
திருத்துறுசால் 369 

தீர்கை 391 
திருந்தடி 390 

தீர்தல் 320 
திருந்தா 391 

தீர்தொழில் 320 
திருந்தா வாழ்க்கை 266 

தீர்த்தல் 379 
திருந்துகழல் 387. 397 

தீர்த்தனன் 239 
திருந்து தொழில் 387 

தீர்ந்து 209 , 362 
திருந்துவேல் 378 - 

தீர்ந்தென 333 
திருநகர் 250 , 261 , 377 

தீர்ப்போர் 227 
ருமணி 368 

தீவு 397 
திருமலர் 390 
திருவன் 366 

தீற்றி 337 

துகள் 224 , 344 
திரை 209 , 238 , 363 , 397 
திரையகம் 243 

துகளறுகேள்வி 221 
தில்லை 252 

துகளன் 258 

துகிர் 218 
திளைத்து 320 

துகில் 398 
திளைப்ப 253 

துகில்விரி 337 
திறந்த 234 

துஞ்ச 400 
திறந்து 396 

துஞ்சாக்கண் 280 
திறம் 270 , 364 

துஞ்சான் 400 
திறல் 303 
திறவோர் 221 

துஞசும் 297 , 351 , 377 

துஞ்சுவோன் 316 
திறனின்று 210 , 237 

துடி 260 , 287 
திறை 387 

துடிமருள்குரல் 370 
தின்பழம் 321 
தின்ற 324 , 359 , 384 

துடியடி 369 
தின்றாங்கு 366 

துடியர் 291 

துடியன் 269 , 280 , 235 , 335 
தின்று 258 , 364 

துடுப்பு 328 , 372 
தின்ன 370 , 385 

துடுமென 243 


ரு.ச 


புறநானூறு 


- 


இ , உ 379 


துடையா 349 

துறவறம் 358 
துணர்ந்த 352 

துறுகல் 202 , 300 
துணர்ந்து 272 

துறை 290, 297 , 329 , 345 , 848 , 
துணரியது 381 

374 , 381 , 400 
துணிதல் 217 

துறைநணி 243 , 344 
துணிபு 237 

துன்பு 382 
துணிய 210 , 237 

துன்னரும்பரிசில் 394 
துணிவில்லோர் 214 

துன்னருமறவர் 270 
துணிவு 279 

துன்னல் 397 
துணை 229 , 324 , 357 , 393 

துன்னி 375 
துணைபுணராயம் 224 

உ 
துணையளவு 208 

தூக்கணங் குரீஇ 225 
துணைவஞ்சி 213 

தூக்கி 371 
துதிவாயெஃகம் 353 

தூக்கின் 358 
துதைந்த 391 

தூங்க 221, 316 
துப்பு 213 , 309 , 335 

தூங்கி 243 
துப்பெதிர்ந்தோர் 380 

தூங்கிய 277 
தும்பி 280 

தூங்குகூடு 225 
தும்பை 273-8 , 283-4 , 288-9 , தூங்குந்து 400 
294-5 , 300-4 , 307 , 309-11 , தூங்கும் 209 , 320, 375 
347 

தூங்குவழி 243 
துமிய 211 

தூண்டில் 399 
துயல்வரும் 277 , 288 , 339 

தூணம் 400 
துயில் 247 , 280 , 317 , 320 , 391 , 

தூது 28-1 
397 

தூ மயிர் 334 

, 
துயிலா 247 

தூர்ந்த 350 
துயி லேற்பினன் 317 

தூவவல்லன் 331 
துரக்குவன் 274 

தூவி 391 
துரந்தகாலை 308 

தூ வியற்கொள்கை 224 
துரந்து 274 , 295 

தூவுங்கால் 331 
துரும்புபடுசிதார் 398 

தூ வெள்ளறுவை 286 , 291 , 311 

வெறியும் 211 
துவரை 201 

தூ ற்றும் 280 
துவன்றி 351 

தெடாரி 368 
துவை 250, 390 

தெண்கடல் 209 
துவைக்கும் 280 

தெண்கண் 368 , 381 , 387 
துவைத்து 270 

தண் கண்மாச்கிணை 374 , 382 , 
துவைப்ப 396 

387 , 397 , 399 
துழவுவோள் 278 

தெண்கிணை 400 
துழைஇ 370 , 391 

தெண்ணீர் 204 , 280 , 332 , 351 
துள்ளிய 386 

தய்ய 360 
துள்ளுவன 333 

தரியல் 271 , 280 
துளங்கி 260 

தெரியா 366 
துளங்கின 347 
துளி 369.372-3 , 386 , 391 

தெரியிழை 209 
துளை 235 , 376 

தரு 239 , 332 
துறந்த 270 , 276 , 307 

தருணடை 361 
துறந்து 363 

தருமரல் 381 
தருமரும் 247 


துவர 393 


கலர் 

தொலைந்து 211 
அருஞ்சொல்லகராதி 

குரு 
தெருவு 345 

தொக்கு 357 
தெவ்வர் 335 , 372 , 387 
தெளிர்ப்ப 368 , 370 , 374 , 393-4 , 

தொகுத்த 366 
397 

தாகுத்து 265 

தாகூ உம் 396 
தெற்றி 283 

தாட்டனன் 341 
தற்றென 337 

தொட்டு 400 
தறன்மறவர் 345 

தாடக்குநர் 378 
தெறிக்கும் 258 

தாடர் கொள்யானை 275 
தறித்த 276 

தொடர் மரபின 378 
தறிப்ப 258 

தொடரி 328 
தறுகதிர் 397 

தொடலை 271 , 339 , 341 
தமவர் 307 

தாடா 377 , 388 
தறுவர 288 

தொடாக் காஞ்சி 281-2 
தன்பரதவர் 378 

தொடார் 371 
தன்பவ்வம் 380 

தாடி 239,241 , 244 , 250 , 836-7 
தன்புலம் 387 

தொடிக்கை 352 
தன்வயின் 386 
தன்றிசை 386 , 397 

தாடி கழிமகளிர் 238 
தன்னம்பொருப்பன் 215 

தொடித்தலை 243 

தொடித்தோள் 339 
தன்னவர் 380 

தாடிபிறழ் முன்கை 350 
தன்னவன் 388 
பேஎம் 352 

தாடிமாணுலக்கை 399 
தேங்கொண் மருது 351 

தொடியுடைக்கை 370 
தேட்கடுப்பு 392 

தாடியுடைமகளிர் 272 
தேம்பாய்தல் 383 

தாடினும் 260 
தேமொழி 209 

தாடுத்த 264 , 327 

தாடுத்தல் 275 
தேய்கமா 234 

தாடுத்து 260 , 371 
தேய்வை 369 

தொடுதல் 258 
தேயம் 217 

தாடுமின் 262 
தேர் 201 , 205 , 226 , 239 , 240-1 , 
290 , 296 , 313 , 333 , 344 , 348 , 

தொடேன் 399 
351 , 353 , 359 , 361 , 367-9 , 373 , 

தாடை 218 , 285 . 
377-8 , 382-3 , 399 

தொடையமைகண்ணி 378 

தால்கவின் 238 
தேர்ச்சி 235 

தொல்குடி 202 , 289 , 353 
தேர்பு 347 

தொல்சுவர் 211 
தேர்வண் கிள்ளி 220 
தேரின் 257 

தால்லது 203 

தொல்லோர் 399 
தேரும் 300 

தாலைச்சி 205 , 224 
தேவர் 228 

தாலைச்சிய 325 
தேற்றா 202 

தாலைச்சினன் 239 
தேறல் 298 , 360-1 , 366-7 , 376 , தொலைந்த 375 

392 , 396-8 
தேறுநீர் 400 
தேன் 348 

தாலைவதை 384 
தை இ 243 , 253 

தாழாஅ 260 
தைப்பின் 287 

தாழாது 263 
தையல் 345 

தொழில் 285 , 304 , 319 , 386-7 
தைவரும் 235 

தொழுவர் 209 , 379 


50 சு 


புறநானூறு 


* 


தாழி 281 


தொழுதனன் 211 

நகைவர் 373 , 398 
தொள்ளை 333 

நச்சி 237 , 313 
தொன்மை 330 

நச்சுவர 360 
தான்றிசை 217 

நசை 203, 209 , 237 , 359 , 878 , 
தொன்று 280 

382 , 392 
தான்றுபடுசிதார் 393 , 400 நசைசால் தோன்றல் 377 , 387 
தான்றுபடு துளை 376 

நசைய 371 
தான்றுறை துப்பு 213 

நசையமுது 399 
தொன்னட்பு 223 

நட்டனர் 264 
தொன்னாண்மீன் 229 

நட்டு 214 , 217 , 223 , 238 
தோடு 265 , 395 , 333 , 344 

நட்டோர் 239 
தேதாடுகொண் முரசு 233 

நட்பு 217 
ேதாண்ட 384 

நட்பெதிர்ந்தோர் 380 
தோண்டி 311 

நடத்தி 255 
தோண்டிய 319 

நடுக்கு 243 , 326 
தோணி 299 , 343 

நடுகல் 223 , 232 , 261 , 306 , 314 
தோயும் 369 

329 . 
தோல் 300 , 310-1 , 321 

நடுகலாயினன் 221 
தாழன் 275 

நடுங்க 382 

நடுங்கின்று 304 
தோள் 239 , 246 , 285 , 334 , 368 , நடுங்குதலைக் குழவி 319 
373, 395 

நடுங்குபனி 304 
தோற்பின் 218 

நடுங்கும் 247 
தோற்றம் 217 , 225 

நடுநாள் 280 
தோற்றி 294 

நடுவண் 400 
தோற்றினன் 239 

நடுவணது 363 
தான்ற 242 , 385 

நடை 299 , 312 , 326 , 361 , 390 
தோன்றல் 206 , 211 , 213 , 216 , நண்ணிய 313 

265-6 , 361 , 376-7 , 382 , 387-8 நண்பகல் 395 
தோன் றவல்லன் 315 

நண்பல் 384 
தோன்றா 257 , 282 

நண்பினன் 216 
தோன்றாது 315 

நண்பு 212 
தோன்றி 201 , 218 , 233 , 260, நண்மையன் 380 

367 , 381 , 395 , 397 , 399 நணி 243 , 297 , 344 
தோன்றிய 400 

நந்து 266 
தோன்றியேன் 397 

நயத்தக்க 342 
தோன்றிற்று 385 

நயந்து 208 , 397 
தோன்றின 
397 

நயந்தோர் 345 
தோன்றினும் 225 , 395 

நயவருபாணன் 308 
தோன்றுக 396 

நயன் 362 
தோன்றுங்கால் 315 

நயனில் கூற்றம் 227 
தோன்றுபுகை 379 

நரந்தம் 235 , 302 
தோன்றும் 263 , 307 , 338 , 387 நரம்பு 278 , 302, 308 , 318 
நகர் 247 , 250 , 272 , 280 , 285 , நரி 291 , 359 , 369 , 373 

287 , 377-8, 383 , 387 , 390 நரைத்கூந்தல் 277 
நகாஅல் 253 

நரைத்தலை 270 
நகை 212 , 336 , 378 

நரைமுகவூகம் 383 
நகைப்புலவாணர் 387 

நரைவெண்கூந்தல் 276 


தாளே 


அருஞ்சொல்லகராதி 


நல்கல் 312 

நறும்பூங்கரந்தை 281 
நல்கி 362 , 390 , 395-6 

நறுவிரை 270 , 276 
நல்கியோன் 376 , 387 , 392 , 394 , 

நறுவீ 265 
397 , 399 

நரை 235. 329 
நல்கின் 361 

நன்கலம் 218 , 352 , 362 , 384 , 389 , 
நல்கினர் 208 

396 , 400 
நல்கினன் 285 394 

நன்கு 361 
நல்கும் 373 

நன்பல 360 
நல்குமதி 369, 389 , 393 

நன்மரம் 272 
நல்குரவு 387 

நன்மனை 376 
நல்குவன் 382 

நன்மாவினர் 377 
நல்கூர்ந்தனன் 331 

நன்மான் 368 
நல்கூர்மை 266 

நன்மை 308 
நல்ல 395 

நன்வாயாகுதல் 227 
கல்லரா 309 

நன்று 213 , 229, 237-8 , 283 , 298 , 
நல்லவை 326 

328 , 333 , 347 , 359 , 361-2 , 
நல்லன் 346 

366 , 376 , 387 . 
நல்லான் 395 

நன்னடை 312 
நல்லிசை 201 , 213 , 221 , 228 , 282 , நன்னாடு 209, 212 , 215 , 229 , 375 , 
361 , 380 , 393 , 395-6 , 399 

386.393 . 
நல்லியாழ் 242 

நன்னிழல் 373 
நல்லில் 373 , 398 

நன்னீர் 280 , 329 
நல்லூர் 343 , 345 , 351 , 389 , 400 நனந்தலை 221 228 , 256 , 353 , 391 
நல்லெருது 289 

நனவு 377 , 387 
நல்லேர் முதியன் 389 

நனி 230 237 , 265 , 331 , 376 , 
நல்லேறு 202, 289 

387 , 395 
நல்விளர் 246 , 379 

நனிபல 235 
நல்வினை 214 , 367 

நனிபேதை 227 
நலங்கிள்ளி 382 

நனை 360 , 390 
நலஞ்சால்பொருள் 343 

நனைக்கல் 396 
நலம் 351 

நனை முதிர்சாடி 297 
நலன் 342 , 346 

நனைய 377 
நவி 270 

நா 235 , 347. 361 , 379 , 382 , 388 , 
நவிலுதல் 282 , 347 , 373 

393 
நவின்ற 382 

நாகம் 367 
நள்ளிரும் பொய்கை 246 

நாகிளம்பேடை 325 
நற்கறியுநர் 224 

நாகிள வேங்கை 352 
நற்றார் 377 
நற்றேர் 377 

நாகுமுலை 261 
நறவம் 292 

நாஞ்சில் 380 
நறவு 261-2 , 297 , 352 , 384 , 396 , நாட்கடா 353 
400 , 

நாட்கொடி 341 
நறவுண்வாய் 363 

நாட்செருக்கு 316 
நறுங்கவுள் 337 

நாட்சோறு 379 
நறுங்கள் 347 

நாட்படுதேறல் 392 
நறுநெய் 246 , 379 , 396 

நாட்பலி 329 
நறும்பல 209 

நாடன் 236 , 374 , 381 , 383 , 390 , 
நறும்புகை 337 

297 . 


நாகு 266 


50 அ 


புறநானூறு 


நாடி 366 


நிரப்பல் 203 , 360 
நாடு 201-2 , 232 , 240 , 242 , 359 , நிரம்பா 278 , 280 , 302 
362-3 , 375 , 377 , 382 , 386 , நிரயம் 376 
393 , 400 . 

நிரலல்லோர் 345 . 
நாடுகெழுபெருவிறல் 313 

நிரை 224, 247 , 258-9 , 280-8 , 
நாடு தருவிழுப்பகை 306 

269 , 279 , 387 , 399 
நாடொறும் 388 

நிரைகாழெஃகம் 354 
நாண் 369 

நிரைசால் நன்கலம் 396 
நாண்மகிழ் 400 

நிரைத்த 257 
காண்மீன் 229 

நிரைத்தார் 294 
நாண் முறை 294 

நிரைவளை 235 
நாண 211 , 308 , 384 

நில்லலன் 215-6 
நாணி 394 

நில்லா 280. 301 , 361 , 387 
நாணுடை நெஞ்சம் 288 

நில்லாது 305 , 360 
நாணுடை நெடுந்தகை 324 நிலஞ்சேரணி 378 
நாணுடை மாக்கள் 293 

நிலம் 203 , 270 , -1 , 285 , 303 , 325 , 
நாத்திறம் 363 

358 , 360 , 363-4 , 368 , 380-1 , 
நாநவில் புலவர் 232 

385 , 388 
நாப்பண் 295 , 338 , 396 

நிலமகள் 365 
நாமுற 373 

நிலமலர்வையம் 225 
நாய் 205 , 288 

நிலமிசை 370 
நார் 370-1 , 375 

நிலவரை 228 , 375 
நாரரி 232 , 297 , 304 , 400 

நிலவன்மார் 375 
நாரரி தேறல் 367 

நிலவு 392 
நாரை 208 , 351 , 354 , 384 நிலவுக்கோடு 359 
நாள் 232 , 237 , 254 , 257 , 367 , நிலவுத்திகழாரம் 372 
377 , 390 . 

நிலன 301 , 345 
நாளிரை 283 

நிலா 394 , 397 
நாளும் 311. 329 , 360 , 396 நிலீஇயர் 375 
நாளை 304 , 341 

நிலை 202 , 210 , 229 , 251 , 260 , 
நாற்பத்தொன்பது 201 

320 , 353 , 375 , 383 , 388 
நாற்றம் 325 , 337 

நிலைஇய 202 
நாற 320 

நிலைக்குந்து 386 
நாறா 270 

நிலைநாண்மீன் 229 
நாறிதழ் 380 

நிலைபெறுநடுகல் 223 
நாறும் 235 

நிலைமை 355 
நான்கு 335 

நிலையை 398 
நான்மறை 362 

நிழல் 213 , 222-3 , 237 , 255 , 285 , 
நிச்சம் 360 

339 , 348 , 373 , 397 . 
நிணந்திகழ் பல்ல 359 

நிழல் காண்டேறல் 398 
நிணம் 285 , 326 , 371 , 384 , 393 , நிற்க 384 , 386 
396 . 

நிற்கும் 235 , 292 , 359 
நிணம்படு குருதி 392 

நிற்குமோர் 297 
ரீணமூரி 393 

நிற்ப 294 , 348 , 377 , 
நிணன் 373 

நிற்பின் 215 
நிமிரல் 395 , 398 

நிறப்படை 293 
நிமிர்ந்த 394 

நிறம் 235 , 252 , 283 , 318 
நிரப்படுபுணை 376 

நிறன் 382 


அருஞ் சொல்லகராதி 


ருகூ 


நிறீஇ 282 , 366 

நீ இர் 355 
நிறுத்த 258 , 360 

நீர் 204-5 , 213 , 243 , 297 , 307 , 
நிறை 314 , 393 

333 , 338 , 351-2 , 354 , 371, 
நிறைக்குளம் 376 

380 , 382 , 384 , 386 , 390-1 , 396 
நிறைகயம் 386 

நீர்க்கோழி 396 
நிறைசால்பொருள் 344 

நீர் திகழ் கழனி 266 
நிறைந்த 290 , 308 , 337 , 368 , 397 நீர்நாய் 283 
நிறைந்தன்ன 393 

நீர்நிலை 366 
நிறைப்போய் 398 

நீர் நுங்கு 389 
நிறைய 262 , 397 , 398 

நீர்ப்பரப்பு 339 , 400 
நிறையா வாழ்க்கை 325 

நீர்வரைப்பு 347 
நிறையும் 387 

நீர்வார் கூந்தல் 247 
நின்ற 208 , 211 , 213 , 237 , 266 , 

நீரறவு 271 
299 , 363 , 376-7 , 390 , 395 , நீராட்டி 329 
நின்றலை 213 

நீலக்கச்சை 274 
நின்றனன் 292 

நீவி 279 
நின்றனென் 376 , 392 . 

நீ வினன் 239 
நின்று 211 , 287 , 335 , 357 , 378 , நீழல் 219 , 260 , 266 , 320 , 325 , 
383 386 , 392 , 

399 
நின்னோரன்னோர் 373 

நீள்க 231 
நினைக்குங்காலை 217 

நீள்குடை 266 
நினைந்து 243 , 280 , 377 

நீளிடை 370 
நினைப்பின் 213 

நீளிருக்கை 361 
நினையா 221 , 260 

நீளிலையெஃகம் 341 
நீக்கி 249 , 250 , 359 , 376 , 392-3 , நீளின் 231 
398 , 400 . 

நீராடு சுளகு 249 
நீங்க 263 , 397 

நீறு 325 , 332 , 356 , 387 
நீங்கல் 385 

நுகர்ச்சி 214 , 224 
நீங்கா 214 

நுகர்ப 287 
நீங்கான் 263 
நீட்டி 369 

நுகும்பு 249 
நீட்டிய 286 

நுங்கு 225 , 389 
நீடி 269 

நுங்கோ 212 
நீடிய 328 , 386 

நுசுப்பு 383 
நீடினும் 386 

நுடக்க 384 
நீடுநிலை 202 

நுடங்க 340 
நீடுவாழ்க 237 

நுடங்கல் 372 
நீடு விளங்கும் 359 

நுடங்கி 337 
நீண்மதில் 379 

நுடங்கியாங்கு 382 
நீண்மலை 211 

நுடங்குதல் 228 , 351 
நீண்மொழி 287 

நுடங்கும் 341 
நீண்மொழி மறவர் 369 

நுண்கோல் 324 , 383 
நீணகர் 378 

நுண்டேர்ச்சி 235 
நீணெடுந்தானை 228 

நுண்ணுணரி 382 
நீணெடும்பந்தர் 331 

நுண்ணுணர்வு 360 
நீத்த 230 

நுண்ணூல் 392 , 398 
நீத்தம் 238 , 365 , 376 

நுண்பல்சுணங்கு 352 
நீந்தி 371 

நுண்பூண் 373 , 383 


நுகர 225 


ருக 


புறநானூறு 


நுதல் 369 


நுமது 203 


துவல 225 


துவறல் 379 
நுழைதல் 235 
நூல் 388 


நூறி 309 


நுணங்கு நா 211 

நெடுநல்லூர் 343 
நுதல் 211, 249 , 283,349 , 377 நெடுநிரை 260 

நெடுநிலை 350 
துதி 287-8 , 297 , 349 

நெடுநீர் 243 , 399 , 386 , 397 
நுந்தை 202 , 290 

நெடுநீர்ப்பொய்கை 287 
நுந்நாள் 367 

நெடும்பீடு 368 
நும்மனோர் 203 , 210 

நெடுமாணெற்று 297 

நெடுமாப்பாரி 201 
நுமர் 202 294 

நெடுமாவளவன் 228 
நுவல்வு 210 

நெடுமானஞ்சி 206 , 3.15 

நெடுமொழி 288 , 376 
நுவலுதல் 209 

நெடுவரை 202 , 251 
நுவலும் 270 

நெடுவார் 398 
நெடுவாணை 395 
நெடிவெண்களர் 362 

நெடுவேல் 285 , 288 , 297 , 309 , 
நூலரிமாலை 284 

337 , 345 , 
நூழிலாட்டு 309-10 

நெடுவேளாதன் 338 

நெடுவேறு 339 
நெகிழ்ந்த 251 

நெய் 296 , 328 , 379 , 382 , 381 . 
நெஞ்சம் 207 , 210 , 214 , 229 , 230 , 386 , 391 , 390-7 
238 , 288 339 , 390 

நெய்தல் 209 , 339 , 389 
நெஞ்சமர் காதல் 391 

நெய்ம்மிதி 299 
நஞ்சமர் காதலர் 356 

நெய்ந்தறை 329 
நெஞ்சற வீழ்ந்த 307 

நெய்யுலை 261 
நெஞ்சறி துணை 324 

நெரித்து 249 
நெஞ்சு 217 , 237,323 , 307 நெரிதர 330 
நெடிது 296 377 , 387 

நெருங்கல் 345 
நெடிய 349 369 

நெருநல் 279 , 300 
நெடியோன் 241 

நெருநை 249 , 303-4 , 316 , 319 
நெடுங்கடை 237 , 383 , 389 , 390 , நெருப்பு 320 
392 , 397 . 

நெல் 253 , 287 , 318 , 328 , 335 , 
நெடுங்கழை 399 

337-8 , 343-4 , 348 , 384 , 387 , 
நெடுங்கான்மலர் 390 

390 , 395 399 . 
நெடுங்கை 395 

நெல்லமல் புரவு 379 
நடுஞ்சுவர் 373 

நெல்லரிஞர் 348 
நடுஞ்சூடு, 397 

நெல்லரி தொழுவர் 379 
நெடுஞ்செவி 334 , 339 

நெல்லி 314 
நெடுந்தகை 264 , 272 , 281 , 293 , நெல்லின் வேலி 386 
314 , 320 , 324-5 , 327 , 329 , நெல்விளை கழனி 385 
341 , 352 , 386 . 

நெளிய 345 
நெடுந்தாள் 371 

நெற்றி 326. 374 
நெடுந்தானை 228 

நெறி 301 
நடுந்தூண் 224 

நெறிமாணவையம் 224 
நடுந்தெரு 239 

நேமியோர் 270 
நெடுந்தேர் 296 , 313 , 333 , 248 , நேர்கரை 392 
359 , 368 . 

நேரம் 273 
நெடுநகர் 280-1 , 285 , 287 , 337 நேரிழை 337 


(இகசு 


அருஞ்சொல்லகராதி 


நைக்து 376 

பசித்த 224, 327 , 389 
கைப்ப 240 

பசித்தன்று 318 
நொச்சி 271-2 , 299 

பசித் துன்பு 382 
நொடுத்து 343 , 399 

பசித்தென 391 
நொடை 352 

பசிப்பகை 212 , 400 
நோக்காது 210 , 329 , 363 

பசியர் 240 
நோக்கான் 387 

பசீஇ 321 
நோக்கி 247 , 257 , 260 , 279 , 289 , பசுங்கண் 395 
376 , 387 , 400 

பசுங்கதிர் 231 , 376 
நோக்கினர் 302 

பசுங்குடை 352 
நோக்கு 324 , 345 , 354 , 361 பசும்பொன் 89 
நோக்குமதி 270 

பஞ்சி 353 
நோக்கேன் 399 

பட்ட 204 , 323 , 333 , 374,377 , 
நோகோ 225 , 234 , 270 

385 
நோய் 230 , 237 , 245 , 276 

பட்டன்று 249 
நோயிலன் 229 

பட்டனன் 277 , 279 
நோயிலை 209 

பட்டாங்கு 238 
நோவாதோன் 207 

பட்டினி 371 
நோற்றிசின் 202 

பட்டென 238 
நோற்றோர் 367 

பட்டோன் 307 
நோன்கழை 277 

படஞ்செய்பந்தர் 260 
நோன்சிலை 205 

படப்பு 334 
நோன்சுவல் 399 

படப்பை 202 , 375 , 385 , 399 
நோன்றாள் 213 , 232 , 382 , 387 , படர் 390 
393 , 397 . 

படர்க 381 
பக 364 

படர் தந்தோன் 301 
பகட்டிலை 392 

படர் தும் 399 
பகடு 307 , 366 , 383 , 385 , 387-8 , படர்ந்த 339 
394 , 399 

படர்ந்து 211 , 399 
பகடுதரு செந்நெல் 390 

படர்பறியேன் 383 
பகடு தருவளம் 391 

படர 254 
பகர்வு 381 

படராது 326 
பகல் 249 , 266 , 356 , 358 , 362 , படரின் 333 
395 

படலை 265 , 319 , 325 
பகல் செய்வைகறை 394 

படிய 229 
பகன்றை 235 , 393 

படிவம் 349 
பகுத்து 360 

படீஇயர் 202 
பகுவாய் 342 

படு 319 , 332 
பகை 212 , 230 , 306 , 336 , 400 படுக 239 
பகைஞர் 213 , 382 

படுத்த 368 
பகைப்புலம் 387 

படுதிரை 209 
பகைவர் 2 : 9 , 264 , 373 , 398 படுநர் 399 
பங்குனி 229 

படுப்ப 369 
பச்சூன் 258 

படுபிணம் 278 , 370-1 
பச்சை 392 

படுமகன் 278 
பசலை 392 

படுமடை 326 
பசி 227 , 239 , 260 , 370 , 379, 385 , படுமணி 201 , 351 
390 

படுமழை 350 


. 


ருகஉ 


புறநானூறு 


படுமாரி 386 

பயிலாது 269 
படுவண்டு 338 

பயிற்றி 376 
படுவழி 229 

பரக்கும் 387 
படை 224 , 239 , 276 278 , 293 , பரத்தர் 274 

308 , 316 , 341 , 359 , 369 , 370-1 , பரதவர் 378 
382 

பரந்த 338 362 
படைக்கவல்லன் 330 

பரந்தாங்கு 375 
படைமயங்காரிடை 343 

பரந்து 213 , 356 , 380 , 387 , 291 , 
படைமுகம் 299 

பரந்தோர் 285 
படையமைமறவர் 351 

பரப்ப 329 , 362 , 370 
பண் 307 

பரப்பி 344 
பண்டம் 393 

பரப்பு 204 
பண்டு 376 

பரல் 264 
பண்ணல் 304 

பரற்பெய்பள்ளி 246 
பண்ணன் 388 

பரவின் 335 
பண்ணிய 246 

பரவும் 306 , 335 
பண்பில் தாய் 336 

பராரை 347 
பண்பில 391 

பரி 301 , 364 , 368 , 377-8 
பண்பிலாண்மை 344 

பரிகோ 383 
பண்பு 245 301 , 342 , 360 , 373 பரிசம் 343 
பணித்து 387 

பரிசில் 206-8 , 211 , 237 , 333-4 , 
பணி திறை 387 

360 , 394 , 
பணிந்து 343 , 349 

பரிசில் கடாநிலை 209-11 , 266 
பணை 322, 341-2 , 345 , 351 , 373 , பரிசிலர் 205-6 232 , 2-37 , 285 , 
387 

320 , 334 , 398 , 
பணைத்தாள் 351 

பரிசில்விடை 397 , 399 
பணைத்தோள் 354 

பரிசிலன் 208. 326 , 397 
பணை மருள் தாள் 371 

பரிசிலேன் 209 
பணையம் 316 

பரிசிற்றுறை 201-8 , 379 
பதம் 353 , 370 

பரிந்து 229 
பதன் 391 

பரிப்புரவி 205 
பதி 363 393 , 400 

பருகி 230 , 304 , 381 
பதுக்கை 264 

பருகுவன்ன 207 
பந்தர் 257. 260 , 262 , 320 , 324 , பருத்தி 299 , 393 
330 , 398 

பருத்திப்பெண்டு 326 
பம்பி 320 

பருத்திவேலி 324 
பய 281 

பருதி 224 , 338 
பயங்கெழுநிலம் 358 

பருந்து 271 , 288 , 343 370 
பயந்த 218 222 261, 377 

பருவிழை 376 
பயந்து 220 , 237 

பரூஉப்புகை 228 
பயம் 381 , 386 

பல் 3-47 , 356 
பயலை 305 

பல்கனி 209 
பயன் 202 , 266 , 360 

பல்காசு 353 
பயன்மரம் 272 

பல்கால் 375 
பயனிரை 224 

பல்காழ்க்கோதை 302 
பயனில் காலை 388 

பல்காழ்மாலை 269 
பயிரினன் 395 

பல்சான் றீர் 246,301 
பயிரும் 240 

பல்சுணங்கு 337 


அருஞ்சொல்லகராதி 


கங .. 


பல்படை 224 

பழியலர் 204 
பல்பாடு 211 

பழுது 217 , 237 
பல்பிணர் 371 

பழுமரம் 370 
பல்புகழ் 221 . 

பழுனிய 254 , 377 
பல்போர்பு 353, 369 

பள்ளம் 388 
பல்யாண்டு 220 

பள்ளி 2-15-6 , 375 
பல்யாமம் 377 

பள்ளிப்பாயல் 245 
பல்ல 359 

பற்றி 255 , 292 , 359 
பல்லணி 261 

பற்றிய 337 , 369 
பல்லா 261 , 253 , 339 

பறந்தலை 225 , 237,240 , 245 , 270, 
பல்லாயம் 386 

314 , 373 
பல்லான் 260 , 265 , 269 

பறந்து 344 
பல்லி 256 

பறம்பிற்கோமான் 201 
பல்லியம் 281 , 336 

பறம்பு 337 
பல்லுவியல் 395 

பறவை 370 
பல்லூர் 387 

பறிக்குந்து 352 
பல்லெருத்து 289 

பறை 255 , 279 , 371 , 388 , 395-6 
பல்வேர் 364 

பறைந்த 359 , 376 
பல 204. 208-10 . 216 , 235 , 256 , 

பறையன் 335 
277 , 259 , 311 , 300 , 371 , 378 , பறையிசை 229 , 398 
382-5 , 387 , 391 , 395-7 

பன்மலர் 3:38 , 386 
பலகளிறு 359 

பன்மாண் 304 , 365 
பலகை 282 

பன்மாறு 3.39 
பலகையர் 345 

பன்மீன 270 311 
பலம் 301 

பன்னல் வேலி 345 
பலர் 207 , 219 , 223 , 234 , 249 , பன்னாள் 390 
278 , 287 , 330 , 345 , 360-1 , பன்னிறை 399 
363 , 365 , 399 

பனி 30-1 , 330 , 377, 383 

பனிக்கயம் 378 
பலா 320 

பனிக்கும் 369 
பலி 329 , 331 , 363 

பனிச்சுனை 337 
பலி பெறுமுரசம் 362 

பனித்துறை 235 
பலிய முரசு 369 

பனிபடு விடியல் 392 
பவ்வம் 380 

பனிமுறி 344 
பனுவல் 237 

பனை 340 
பழகிய 216 

பனை நுகும்பு 249 
பழங்கண் 389 , 393 

பனையம் 229 
பழஞ்சோறு 395 , 399 

பாகல 399 
பழம் 225 , 236 , 281 , 321 

பாகன் 220 
பழவாள் 316 

பாகார் மண்டிலம் 367 
பழன் 209 
பழனக்கண்பு 334 

பாங்கன் 283 
பழனம் 249 

பாசறை 233, 289 , 294 , 301 , 804 , 
பழி 213 

309 362 , 371-3 , 397 
பழிச்சி 211 

பாசி 229 , 390 
பழித்து : 04 

பாசிலை 283 
பழிதீராற்றல் 227 

பாசிழைமகளிர் 367 
புறம்- II -- 33 


பலவு 380 


பழக 400 
பழகா 339 


பாகு 381 


நகசு 


புறநானூறு 


பாசிவேர் 392 

பார்க்கும் 209 , 322 , 324 
பாசுவல் 262 

பார்த்து 237 
பாட 211 , 235 , 296 , 374 , 378 பார் நடை 326 
பாடல்சால்வளன் 397 

பார்ப்பனவாகை 305 
பாடன்மார் 375 

பார்ப்பார் 367 
பாடாண்டிணை 201-12 , 215-6 , பார்ப்பான் 305 
266-7 , 374-400 . 

பார் முதிர் பறந்தலை 285 
பாடி 281 , ( 330 , 337 , 368-9 ) பார்வை 320 
382-3 , 390 , 393 . 

பாராட்டி 301 
பாடிமிழ் முரசு 394 

பாரி 201-2 , 236 , 337 
பாடின் மன்னர் 375 

பால் 250 , 310 , 328 , 346 , 381 
பாடின்று 371 

பாலர் 218 
பாடினி 242 , 319 , 361 , 364 

பாலார் மறி 383 
பாடினென 394 

பா வடியானை 232 
பாடின 328 

பாவற்கூழ் 399 
பாடு 289 , 339 , 385 , 397 

பாவை 235 , 243 , 252 , 283 
பாடுகம் 393 

பாழ் 220 , 346 
பாடுதும் 382 

பாற 381 
பாடுநர் 221, 226 , 235 , 238 , 240 , 

பாறு 359, 360 
361, 369 

பாறுமயிர் 279 , 374 , 377 

பிசிர் 225 
பாடுபுகழ் 211 , 383 

பிரிரோன் 215 
பாடுவல் விறலி 280 

பிட்டையூறு 373 
பாடுவன் மகார் 291 

பிடர் 333 
பாடேன் 388 
பாண் 239 

பிடவூர் 395 
பாண் கடன் 201 , 203 

பிடி 303 , 308 , 345 , 369 , 389 
பாண்சேரி 348 

பிடித்து 369 
பாண்பாட்டு 250-1 , 283-4 , 311 

பிடியடி 234 
பாணர் 235 242 244 , 264 , 302 , 

பிண்டம் 234 , 246 , 372 
316 , 318 , 324 , 326-8 , 334,337 , 

பிணக்காடு 363 
361 , 376 , 398 

பிணங்குகதிர் 285 , 338 

பிணந்தழூஉப்பற்றி 359 
பாணன் 242 , 260, 280 , 285 , 289 , 

பிணப் போர்பு 370 
308 319 , 320-1, 335 , 364 

பிணம் 278 , 3-12 , 359 
பாணி 209 , 302. 333 , 381 

பிணிம்பிறங்கு போர்பு 360 
பாணொக்கல் 233 

பிணர்த்தடக்கை 371 
பாத்தி 386 

பிணர் மருப்பு 387 
பாதிரி 399 

பிணி 209 , 229, 345 , 383 
பாம்பு 260 , 397 

பிணிக்கும் 252 , 389 , 400 
பாம்புரி 383 

பிணித்து 357 
பாய் 246 , 317 

பிணிப்ப 347-8 
பாய்ந்த 270, 288 , 297 

பிணிமுரசு 388 
பாய்ந்து 243 , 339 

பிணை 320 , 354 
பாய்ந்தென 370 

பிணைந்து 243 
பாயல் 245 , 398 

பித்தை 269 
பாயின் 352 

பிதிர 243 
பாயும் 322 

பிரசம் 375 
பார் 265 

பிரிவு 381 


அருஞ்சொல்லகராதி 


ருககு 


பீலிக்கண்ணி 274 
பீள் 321 
புக்க 360 
புக்கனன் 258 , 341 
புக்கில் 221 , 375 
புக்கு 272 , 305 , 369 


புக 234 
புகர் 310 


புகர் நுதல் 377 
புகர்முகம் 334 , 371 , 373 
புகர் முகவேழம் 374 


புகவு 395 


பிழிமகிழ்வல்சி 
பிழிவது 373 
பிழைப்பின் 237 
பிள்ளை 342 
பிள்ளைப்பெயர்ச்சி 259 
பிள்ளையஞ்சிறார் 380 
பிள்ளையம் பொருநன் 389 
பிற 387 , 393 
பிறக்கிடுவது 303 
பிறக்கு 363 
பிறங்கடை 392 
பிறங்கல் 391 
பிறங்கிய 314 
பிறங்கிலை 346 
பிறங்கு பீள் 321 
பிறங்கு போர்பு 342 
பிறங்குமலை 2.32 
பிறந்த 211 , 222 , 349 
பிறந்தனென் 383 
பிறப்பு 214 
பிறர் 229 , 235 , 239 , 240 , 260 , 
293-4 , 317 , 3:32 , 342 , 333 , 366 , 

373 , 377 , 382-3 , 395-6 , 399 
பிறவலர் 210 
பிவபர் 214 
H4249 
பிறழிய 287 
பிறழும் 322 
பிறன் 210 
பிறன்கடை 385 
பிறனாடு 217 
பிறிது 307 , 320 , 367 , 394 
பிறை 378 
பின்பு 334 
பின்றை 242 , 269 , 328 , 360, 376 , 

381 
பின்னின்று 262 
பின் னும் 360 
பின்னை 379 
பின்னொழிய 208 
பீடு 225 , 232 , 264 , 368 , 375 
பீடுகெழு சென்னி 272 
பீடுகெழுதாள் 393 
பீடுகெழுதானை 388 
பீடுடையாளர் 287 
பீடுடையாளன் 369 
பீடு பெறுகுடி 289 
பலி 318 


புகழ் 202 , 206 , 211 , 216 , 221-2, 

232 , 290 , 359 , 366 , 383-4 
புகழ்ந்த 221 , 224 , 228 , 230 , 373 
புகழ்ந்து 383 
புகழ்வெய்யோன் 239 
புகழ 285 
புகழினும் 394 
புகழும் 254 
புகன்று 362 
புகா 249 
புகாஅ 375 
புகுதல் 341 
புகுதந்து 319 
புகுவன 293 
புகூஉம் 266 
புகை 228 , 329,337 , 379 , 398 
புகைஇ 281 
புகைப்ப 295 
புகைபடுகூரெரி 344 
புகைய 311 
புகையின் 395 
புடை 259 
புடைநடுகல் 329 
புடையுநள் 326 
புண் 233 , 280-1 , 373 
புண்ணர் 353 
புண்ணொன்றம்பு 310 
புணர்ந்து 218 
புணர்நிலை 320 
புணர்மருப்பு 285 
புணை 357 , 367 , 376 
புத்தகல் 269 
புதல்வர் 250 
புதல்வன் 211 , 222 , 273 


புதவு 376 


புதற்றளவு 395 


குகசு 


புறநானூறு 


புதா 391 


புதன்முல்லை 352 

புல்லினம் 392 

புல்லுடைநிலம் 388 
புதுக்கண் மாக்கள் 261 

புல்லுலைக்குடுமி 273 
புதுக்காழ் 399 

புல்லென்கண்ணர் 210 
புதுப்பிறை 378 

புல்லென்குப்பை 327 
புதுப்போர்வை 387 

புல்லென்சடை 252 
புதுமடி 390 

புல்லென்மாலை 3.30 
புதுமலர் 393 

புல்லென் றனை 250 
புதுவரகு 322 

புல்லென்று 261 
புதுவோர் 372 

புல்லெனடை 328 
புயல் 211 

புல்வாய் 374 
புரக்கும் 393 

புலந்தனை 236 
புரந்த 220 , 236 

புலந்து 210 , 383 
புரந்ததூ உம் 223 

புலம் 230 , 254 , 258 , 339 , 387 , 
புரந்தோன் 384 

394 
புரப்ப 283 

புலம்ப 260 , 303 , 373 
புரப்போர் 235 

புலம்பல் 380 
புரவலர் 240 , 250, 329, 371 புலம்பி 261 
புரவலன் 221 

புலம்பு 210 , 381, 390 , 394 
புரவலை 377 

புலர்த்து வோன் 251 
புரவி 205 , 240 , 299 , 301 , 304 , புலரா 374 , 383 
352 , 368-9 , 373 

புலரி 385 
புரவு 203 , 260 , 297 , 330 , 375 , புலவர் 221 , 228 , 235 , 240 , 283 , 
388 

375 , 388 

புல வீர் 333 , 394 
புரளும் 287 

புலவு 235 , 345 
புரிசடை 251 

புலவுக்களம் 372 
புரிசை 201 , 224 , 272, 343 

புலவுதி 219 
புரிந்து 367 , 397 
புரிமாலையர் 361 

புலவுநாறு மருப்பு 394 

புலவு நாறுவாய் 324 
புரியடங்கு நரம்பு 308 

புலவேன் 201 , 204 
புருவம் 361 

புலன் 395 
புரைமை 210 

புலால் 359 
புரைமையோன் 307 

புலாவிட்டு 326 
புரைய 301 , 367 

புலி 202 , 237 , 255 , 374 
புரையரல்லோர் 343 

புலிக்கண் வெப்பர் 269 
புரையும் 265 369 

புலிக்கணம் 3-11 
புரையோர் 354 

புலிகடிமால் 201-2 
புரையோன் 398 

புலிப்பற்றாலி 374 
புல் 234 , 307 360 , 386 

புலிப்பால் 323 
புல்ல 254 , 383 

புலியினம் 398 
புல்லகம் 360 

புலைத்தி 259 , 311 
புல்லணல் 258 

புலையன் 287 , 360 
புல்லணலோன் 310 

புழற்கால் 266 
புல்லார் 257 

புழுக்கல் 363 , 399 
புல்லாளர் 292 

புழுக்கு 212 
புல்லி 385 
புல்லிலை 387 

புழை 205 
புள் 204 , 254 , 324, 395-7 


புரள 362 


அருஞ்சொல்லகராதி 


கோ 


பூசல் 266 , 291 
பூஞ்சினை 351 
பூட்கை 295 , 381 
பூட்டி 392 
பூட்டும் 319 
பூண் 227 , 233 , 392 , 397 
பூண்கடன் 203 
பூண்டு 380 
பூத்த 380 , 397 
பூத்தன்ன 399 
பூத்தி 242 
பூத்துகில் 398 
பூதநீர் 372 
பூதம் 369 
பூம்பழனம் 249 
பூம்பாணர் 361 
பூம்பொகுட்டு 321 
பூம்பொறி 281 , 387 
பூவற்படு 319 


பூவா 364 


புள்ளி நீழல் 219 
புள்ளினம் 209 
புள்ளுக்குரல் 385 
புளி 246 , 328-399 
புளிங்கூழ் 399 
புற்றம் 309 , 329 
புறக்கொடுத்தன 308 
புறங்கடை 381 
புறங்கண்டனன் 239 
புறங்காடு 363 
புறந்தருதல் 312 
புறந்தாழ்சடை 251 
புறநிலை 211 
புறப்பட்டன்று 333 
புறப்படாஅ 283 
புறம் 202 , 247 , 355 , 373 , 377 , 

383 , 397-8 
புறமதில் 387 
புறவாய் 352 
புறவு 319 , 328 , 386 
புறன் 356 
புன்கண் 235 , 329 
புன்கால் 262 
புன்காழ் 314 
புன்சொல் 202 
புன் நலம் 324 , 328 
புன்புறப்பேடை 318 
புன்வயிறு 304 
புன்றலை 308 , 322 , 334 , 389 , 390 
புன்றலைச்சிறார் 319 , 373-4 
புன் றலைப்பாழ் 346 
புன்னை 386 , 391 
புனல் 227 , 237 , 262-3 , 352 , 367 , 

394 
புனலங்கள் 343 
புனலாடு மகளிர் 354 
புனைகழல் 259 
புனை தல் 260 
புனைந்த 265 , 353 
புனைந்து 201 
பூ 215 , 224 , 302 , 335 , 339 , 352 , 

367 , 38-1 . 386 , 395 , 398 
பூக்குந்து 393 
பூக்கு றூ உந்து 339 
பூக்கோள் 289 , 341 
பூங்கலிங்கம் 383 , 397 
பூங்கண் 384 
பூச்சூடினன் 239 


பூவாராடை 274 
பூவாள் 224 
பூவிலைப்பெண்டு 293 
பூழ் 331 , 384 
பூழியர் 387 
பெட்டா 399 
பெட்டாங்கு 238 
பெட்பு 205 
பெடை 318 
பெடைபயிர் குரல் 370 
பெண்டிர் 246 , 365 
பெண்டு 270 , 276 , 280 , 293 , 326 
பெண்மை 337 
பெய்த 319 , 320 , 326 , 362 , 372 

380-1 , 393 399 
பெய்தந்த 396 
பெய் தன்ன 381 
பெய்து 246 , 328 , 333 , 384 
பெய்தென 370 
பெய்ம்மின் 262 
பெய்ய 277 
பெய்யாது 266 
பெயர் 216 , 260 , 264 , 294 , 377 , 

395 
பெயர்க்கும் 340 , 354 , 388 
பெயர்குவம் 368 
பெயர்கோ 209 
பெயர்த்த 324 


ருகஅ 


புறநானூறு 


- 


பெயர்த்தது 269 

பெருந்தகுசிறப்பு 238 
பெயர்த்தனென் 394 

பெருந்தகை 274 , 318 , 332 , 340 , 
பெயர்த்து 281 , 302 , 359 

376 
பெயர்தர 259 , 263 

பெருந்தானை 373 
பெயர் தல் 312 , 319 

பெருந்தோள் 246 , 342 
பெயர்ந்த 383 

பெருந்துறை 348 
பெயர்ந்தபின் 359 

பெருநகை 212 
பெயர்ந்து 252 , 263 

பெருநிரை 247 , 258-9, 279 
பெயர்ப்ப 364 

பெருநீர் 297 
பெயர்படை 239 

பெரும்படை 292 
பெயர் புறம் 284 

பெரும்பரிசிலன் 320 
பெயர 362 

பெரும்பழம் 236 
பெயரல 205 

பெரும்பாடு 392 
பெயரா 205 , 259 , 278 

பெரும்பாழ் 346 
பெயரி 295 

பெரும்பிறங்கடை 392 
பெயரிய 365 

பெரும்பிறிது 368 
பெயரும் 209 

பெரும்புலம்பு 390 , 394 
பெயல் 302 , 325 381 

பெரும்புனல் 368 
பெரிதிகந்து 257 

பெரும்பூண் 227. 233 
பெரிது 207 , 245 , 277-8 , 304 , பெரும்பெயர் 388 , 398 

360, 362 , 381 , 392 , 395 , 398 பெரும்பெயல் 325 
பெரிய 205 , 235 , 375 

பெரும் பேது 238 , 330 
பெரியோர் 373 

பெருமகன 387 
பெருகிய 375 

பெருமரம் 209 , 273 
பெருங்கடல் 204 , 330 , 397 பெருமலர் 364 
பெருங்கண் 322 , 363 

பெருமலை 209 , 228 
பெருங்கல் 202 , 386 

பெருமழை 375 
பெருங்கவின் 341 

பெருமான் 202 , 209 , 263 , 290 , 
பெருங்கழி 391 

360 , 364 , 366 , 369 , 370-1 , 
பெருங்களியாளன் 317 

373 , 379 , 381-2 , 384 , 389 , 
பெருங்களிறு 220 , 332 , 394 

391 , 393 395 396 
பெருங்காடு 246-7 , 250, 259. 364 பெருமூதாளர் 243 
பெருங்கிளை 378 , 388 

பருமை 217 387 
பெருங்கையற்ற 210 

பெருமையோர் 366 
பெருங்கையானை 340 

பெருவரை 209 
பெருங்கொடையர் 360 

பெருவளம் 248 , 371 , 391 
பெருஞ்சமம் 326 

பெருவறம் 224 
பெருஞ்சாயலர் 262 

பெருவிதிர்ப்பு 255 
பெருஞ்சிறப்பு 400 

பெருவிதுப்பு 291 
பெருஞ்சீர் 338 

பெருவிறல் 266 , 308 , 313 
பெருஞ் செய் 318 

பெற்ற 217 , 373 , 391 , 398 
பெருஞ்செய்நெல் 395 

பெற்று 363 
பெருஞ்செய்யாடவர் 362 

பெற்றிகும் 378 
பெருஞ்செயாளன் 282 

பெற்றோர் 377 
பெருஞ்செல்வம் 213 

பெறல் 382 
பெருஞ்செவி 333 

பெறலருந்தித்தன் 395 
பெருஞ் சோறு 220 , 235 , 261 பெறாது 209 , 346 , 370 
பெருத்த 258 , 366 , 384 

பெறாமை 333 , 342 


அருஞ்சொல்லகராதி 


ருககூ 


பெறின் 235 
பெறுக 379 , 390 
பெறுகதில் 306 , 391 
பெறுதல் 287 , 297 
பெறும் 214 
பெறூஉம் 283 , 342 
பேடை 326 
பேணார் 373 
பேணாது 224 
பேணி 208 
பேணுநர் 207 345 
பேதுற்றன்று 336 
பேதைச் சோழன் 216 
பேய் 373 
பேய்மகள் 369 , 371 
பேய்மகளிர் 356 , 359 
பேயாயம் 238 
பேரஞர் 247 
பேரமர் 270 , 342 
பேரன்பினன் 221 
பேரிசை 220 
பேரில் 231 , 270 
பேரும் 359 
பேருயிர் 307 
பேருறை 333 
பேரூர் 300 
பேரெழில் 293 
பேரொக்கல் 378 
பைங்கண் 257 
பைங்கழை 253 
பைங்கனி 225 
பைங்காற்கொக்கு 342 
பைங்கூழ் 339 
பைஞ்சால் 369 
பைதில் 212 , 220 
பைதலொக்கல் 221 
பைதற்பாகன் 220 
பைந்தழை 3:39 
பைந்தோட்டுமஞ்ஞை 341 
பைந்நிணம் 258 
பைம்பயறு 297 
பைம்பயிரின் 395 
பைபய 397 
பைய 257 
பையென்றன 238 
பொகுட்டு 321 , 333 
பொகுவல் 238 
பொங்கி 229 


பொங்குதுகில் 398 
பொங்குநீர் 213 
பொத்தவரை 240 
பொத்தி 212 
பொத்திய 245 , 247 , 324 
பொத்தினண்பு 212 
பொத்து 212 , 364 
பொதி 253 
பொதிதல் 285 
பொதியில் 375 , 390 
பொதுளிய 215 
பொதுமை 257 
பொய் 211 , 216 
பொய்கை 209 , 246 , 287 , 35t , 

354 , 397 
பொய்கைப்பூ 398 
பொய்த்தல் 237 
பொய்யா 228 , 230 , 375 
பொய்யாகியர் 232 
பொர 306 , 341 
பொரா 386 
பொரித்த 397 
பொரியரை 322 
பொருகளம் 227 
பொருகளிறு 392 
பொருசமம் 337 
பொருதாது 350 

230 
பொருந்தா 372 
பொருந்தி 256 , 322 , 374 , 388 
பொருநம் 386 
பொருநர் 342 , 365 , 382 
பொருநரேம் 382 , 386 
பொருநன் 205 209 , 229 , 375 , 

380 , 382 389 , 390-1 , 393 
பொருநை 387 
பொருப்பன் 215 
பொருள் 202 , 208 , 301 , 313 , 

343-4 , 362 
பொல்லா 246 
பொலங்கலம் 361 , 367 , 392 
பொலஞ்செய்காசு 383 
பொலந்தா மரை 361 
பொலந்தார் 220 , 226 , 343 
பொலம் 374 
பொலம்படை 359 
பொலம்புனையோடை 287 , 334 
பொலம்பூண் 397 


பொருது 


08 


ருட்டு 


புறநானூறு 


t 


4 


பொலிக 367 , 370 , 373 

போர் 201 , 294,301 , 304 , 347 
பொலிகளம் 369 

350 , 390 . 
பொலிந்த 222 , 272 , 341 

போர்த்த 288 
பொலிந்தாங்கு 378 

போர்ப்பித்திலது 286 
பொலிய 269,371-2 

போர்பு 342 , 334 , 369 , 370-1 , 
பொலியர் 387 

373 . 
பொலியா 244 

போர்வல் சேவல் 321 
பொலிவு 337 

போர்வு 209 
பொழிதந்தோன் 378 

போர்வை 369 , 387 , 399 
பொலிந்த 369. 372 

போரடுதானை 233 
பொலிந்து 203 , 391 

போலாது 332 
பொழிய 391 

போலான் 301 
பொழில் 261 

போலும் 274 , 382 
பொழிலகம் 362 

போழ் 370 , 375 
பொழுது 204 , 238 , 319 , 369 , போழ்ந்து 2-16 , 275 , 295 , 303 
373 , 398 . 

போழ்வாய் 240 
பொழுதுமறுத்துண்ணல் 248 , 399 போழ 299 
பொற்கோடு 377 

போற்றி 217 , 337 
பொற்பரிசம் 343 

போற்று 395 
பொறி 281 , 340-1 , 373 , 383 387 போற்றுமின் 301 
பொறிகிளரவரை 335 

பௌவம் 283 
பொறித்து 264 

மகடூஉ 261 , 331 
பொறிப்புணருடம்பு 266 

மகள் 338 , 339 , 340 , 342 , 353 , 
பொறிப்புறம் 321 

393 , 399 
பொறிமயிர் 398 

மகளிர் 201-2 , 209 , 224 , 229 , 
பொறை 345 , 361 

237-8 . 2-10 , 213 , 251 271-2 , 
பொன் 202 , 218 , 308 , 338 , 367 , 279 280 , 283 , 287 299 , 301-4 , 
384 , 389 . 

332 , 339 , 344 , 352 , 354 , 356 , 
பொன்படுவரை 201 

359 , 361 366-7 , 373-4 , 389 . 
பொன்புனை திகிரி 232 

மகன் 254 , 278-9 , 310 , 366 , 381 . 
பொன்போன்மடந்தை 395 

மகார் 291 , 324 
பொன்னந்திகிரி 365 

மகிழ் 269, 316 , 307 , 400 
பொன்னியல்பூண் 227 

மகிழ்கம் 364 
பொன்னுடைக்கோடு 369 

மகிழ்தரன் மரபு 390 
போக்கல் 39 ) 

மகிழ் துணை 315 
போக 285, 383 , 388 

மகிழ்ந் தனென் 376 
போகா 222 

மகிழ்ந்து 235 , 396 
போகி 235 , 282 , 356 , 333 , 376 மகிழ்வர 391 
போகிய 220 , 225 , 237 , 245, 353, மகிழிருக்கை 209 
360 , 363 , 398 . 

மங்கலமகளிர் 332 
போகுபலி 330 

மங்குல் 329 , 379 
போகுறுகாலை 389 

மஞ்சுபடுகாடு 356 
364 

மஞ்ஞை 260, 344 
போதவிழ லரி 371 

மட்டு 390 , 396 
போது 215 , 272 , 393 , 397 , 400 மடக்கண் 373 
போந்தை 297 , 338 , 375 

மடங்கல் 354 , 363, 366 
போந்தையந்தோடு 265 

மடங்கி 223. 282 
போயின்று 380 

மடந்தை 245 , 249,354 , 383 , 395 


போத்து 


அருஞ்சொல்லகராதி 


நுஉக 


மதரணி 378 


மதன் 212 


மடநோக்கு 354 

மணிகிளர் முன்றில் 388 
மடப்பால் 276 

மணிப்பொறி 340 
மடப்பிடி 303 , 308 , 389 

மணிமருண்மாலை 291 
மடப்பிணை 320 

மணிவரை 229 
மடம் 260 

மத்தொலி 257 
மடமகள் 338 
மடமயில் 252 

மதவலி 331 
மடமான் 247 
மடர் 383 

மதி 260 , 377 , 398 
மடல் 297 , 348 , 370-1 

மதிபுரைகிணை 393 
மடலை 339 

மதியம் 294 , 371 , 398 
மடவர் 315 

மதியுறழாரம் 362 
மடி 229, 390 , 393 

மதியேர்குடை 392 
மடித்து 295 , 298 

மதில் 343 , 355 , 379 , 38 ? 
மடிந்த 211 398 

மதுகை 245 , 325 
மடிந்தென 320 

மத்தி 247 
மடியா 212 

மயக்கி 283 
மடியும் 212 

மயக்கு 362 
மடிவாய் 289 

மயக்குடைமொழி 239 
மடுத்தலின் 346 

மயக்குற்றன 345 
மடுத்து 287-8 , 323 

மயங்கரில் 381 
மடுப்ப 309 , 301 

மயங்காது 213 
மடை 326 , 366 

மயங்கிருங்கருவி 365 
மண் 228 , 254 , 288 , 332 , 357 , மயங்கி 271 , 279 
384 

மயங்கிட 359 
மண்டமர் 213 , 226 , 278 

மயங்குதல் 294 
மண்டி 373 

மயங்கு தானை 373 
மண்டிலம் 367 

மயங்கெரி 373 
மண்டுதல் 299 

மயிர் 257 , 260 , 334 , 374 , 398 
மண்டுபுனல் 237 

மயில் 252 , 373 , 395 
மண்டுற்ற 381 

மயிலஞ்சாயல் 318 
மண்டை 235 261 , 286 , 289 , 372 , மயிலைக்கண்ணி 342 
384 , 386 398 

மயிற்பீலி 264 
மண்ணாள் செல்வர் 337 

மரங்கவிழ்பொழுது 238 
மண்ணி 399 

மரங்கொல் தச்சன் 206 
மண்ணிய 337 

மரபின 378 
மண்ணுறு தலை 280 

மரபு 211 , 217 , 261, 378 , 390 , 
மணங் தனன் 239 

392 , 400 
மணநாறுமார்பு 347 

மரம் 270 , 336 , 371 
மணம் 266 , 397 

மரம்படு தீ 349 
மணம்புகுவைகல் 341 

மரல் 264 , 370 
மணல் 243 , 262,283 , 353 , 363 , 

மரன் 347-8 
366 , 387 , 396 

மரீஇயோன் 234 
மணி 202 , 218 , 272 , 281 , 305 , மருகன் 228 , 388 , 399 
351 , 362 , 365 , 368 , 377 , 382 , மருங்கிலன் 391 
398 

மருங்கின 351 
மணிக்கலன் 397 

மருக்கு 204 , 214 , 264 , 278 , 281, 
325 , 359-60 , 366 , 370 


( 


. 


ருஉஉ 


புறநானூறு 


மருங்குல் 260 , 305 , 316 
மருட்கை 217 
மருதம் 243 , 344 
மருது 351 
மருந்து 301 
மருப்பு 205 , 238 , 242 , 281 , 285 , 
287-8 , 297 , 303 , 334-6 , 337 , 

369 , 370, 374 , 387-8 , 394 , 
மருவ 387 
மருள் 362 
மருள 243 , 387 
மருளுதல் 236 
மரையா 297 
மலர் 235 , 256 , 311 , 338 , 364 , 

386 , 390 , 393 , 396 
மலர்க்கும் 393 
மலர் தலையுலகம் 213 
மலர் தார் 3.43 
மலர்ந்த 202 , 352 
மலர 398 
மலி திரை 237 
மலிந்த 250 , 338 , 361 , 400 
மலிந்து 345 
மலை 208 , 218 , 228 , 232 , 336 , 

357 , 373 , 377 , 390 
மலைக்கணம் 389 
மலை கெழுநாடு 238 
மலைத்தாரம் 343 
மலைந்த 273 , 285 , 338 
மலைந்தமாறு 271 
மலைந்தனன் 291 
மலையுநர் 282 
மழித்தலை 261 , 200 
மழு 206 
மழுகி 377 
மழுகிய 376 
மழுங்கின 378 
மழை 350 , 367-8 , 375 , 379 
மழைக்கண் 349 
மள்ளர் 399 
மள்ளன் 219, 251 , 254 , 399 
மற்று 210 , 269 , 355 
மறங்கிளர் முன்பு 341 
மறங்கெழு நெஞ்சம் 339 
மறந்த 393 , 396 
மறந்தனன் 229 
மறப்படை 270 
மறப்பு 381 


மறப்புகழ் 290 
மறப்போர் 347 , 364 
மறம் 378 
மறம்புகன்மைந்தன் 271 
மறலிய 341 
மறலியாங்கு 373 
மறவர் 227 , 259 , 260 , 270 , 338 , 

345 , 351 , 369 , 373 , 399 , 400 
மறவர் த்து 345 
மறவலேன் 395 
மறவன் 274 , 332 , 330 , 399 
மறவை 389 
மறவோர் 366 
மறன் 213 , 337 
மறனோன்றாள் 382 
மறி 383 
மறுக்குந்து 343 
மறுகலின் 345 
மறுகு 215 , 311 , 325 , 329, 338 , 

379 
மறுசுழி 238 
மறுத்தல் 203 
மறுத்து 248 , 341 , 399 
மறை 213 
மறைக்கும் 311 , 379 
மறைக்கு வன் 290 
மறைத்த 362 
மறையின் 300 
மன் -348 , 356 
மன்பதை 210 
மன்ற 211 , 298 , 336 , 373 , 389 
மன்றப்பலவு 374 
மன்றம் 220 , 270 , 325 , 333-4 , 

373 
மன்ற வேம்பு 371 
மன்று 283 , 322 , 387 
மன்னர் 299 , 331 , 340 , 375 , 381 , 

387 , 392 
மன்னன் 299 , 308 , 319 , 328 , 338 , 

353 
மன்னா 364 
மன்னி 360 
மன்னிய 218 , 377 
மன்னெயில் 373 
மன்னும் 318 , 333 
மன்னே 298, 383 
மனன் 310 


அருஞ்சொல்லகரர் தி 


ரு உங 


மனை 210-11 , 281 , 293 , 296 , 314 , 
337-8 , 343 , 354 , 379 , 384 ,, 

390 , 395 
மனைக்களமர் 587 
• மனைக்கோசர் 396 
மனைக்கோழி 395 
மனையுறைகுரீஇ 318 
மனையோள் 260 , 320 , 333-4 
மனைவி 250, 326 
மா 204 , 273-4 , 302 , 345 , 351 , 

359, 373 , 387 , 399 
மாஅயோள் 318 
மாக்கண் 352 
மாக்கள் 244 , 293 
மாக்கிணை 373-4 , 378 , 382 , 387 , 

392-4 , 397 , 399 
மாக்குரனொச்சி 272 
மாக விசும்பு 270 , 400 
மாகளிறு 361 
மாசின்மகளிர் 287 
மாசின்று 319 
மாசு 353 , 393 
மாசுண 311 
மாட்சியர் 342 
மாடம் 373 378 , 390 
மாண்ட் 337 
மாண்டக 2841 , 391 
மாண்பு 295 
மாண் வினை 305 
மாணிழல் 339 
மாணெஃகம் 275 
மாத்தகடு 202 
மாத்திரை 216 , 376 
மாதிரம் 370 
மாதோ 210 , 219 , 275 , 307 , 311 , 

328 830 , 350 , 361 , 387 , 400 
மாந்த 225 
மாந்தர் 211 
மாந்தி 209 , 361 , 367 , 395 
மாந்தும் 215 
மாநிலம் 358 363 
மாப்புகை 329 
மாமகள் 340 
மாமடல் 375 
மாமலர் 235 
மாமலை 218 
மாமழை 265 , 367 


மாமறுபிண்டம் 372 
மாமுது வேந்தர் 353 
மாய்தல் 214 
மாய்ந்த 242 , 246 
மாய்ந்தது 240 
மாய்ந்தனர் 363 
மாய்ந்தனள் 245 
மாய்ந்தனன் 237 , 290 
மாய்ந்து 206 
மாய்ந்தென 248 
மாயம் 243 , 363 , 366 
மாயல 231 
மாயா 399 
மாயோன் 229 , 291 
மார்பம் 254 
மார்பன் 397 
மார்பு 209 211 , 233 , 257 , , 
285 , 288 294 , 297 , 347 , 362 , 
373 , 394 , 398 
மாரி 238 , 333 , 350 , 386 , 396-7 
மால் 211 
மால்வரை 201 
மாலரை 374 
மாலை 232 , 269 , 284-5 , 291 , 819 , 

331-2 , 364 , 395 , 399 
மாலையர் 361 
மாவண்டித்தன் 351 
மாவண்பாரி 236 
மாற்றம் 341 
மாற்றருந்துப்பு 309 
மாற்றருமுன்பு 362 
மாற்றி 305 
மாற்றியோன் 257 
மாற்றோர் 309 
மா றழிதல் 272 
மா றான் 341 
மாறி 203 , 211 , 214 , 224 , 286 
மாறிய 210 
மாறிலீயர் 388 
மாறினன் 278 
மாறு 269 , 333 , 359 , 380-1 , 987 
மாறுகொண்முதலை 283 
மாறுதக 360 
மாறுபெயர்த்து 269 
மாறு பெயரும் 283 
மாறெதிர் 282 
மாறெதிர்பு 213 


–உச 


புறநானூறு 


மான் 247 , 259 , 303 , 350 , 374 முகக்கும் 249 
மான் கண் 374 

முகக்குவம் 363 , 372 
மான் கணம் 205 

முகடு 391 
மான்பிணை 354 

முகத்தன் 398 
மான்வறை 398 

முகந்த 399 
மான 260 , 275 , 381 

முகந்து 289 , 368 , 396 
மானுதல் 320 

முகம் 309 , 327 , 332 , 334 , 336 , 
மானுளை 310 

369 , 370 , 371 , 399 
மானோக்கு 361 

முகவை 368-9 , 370-1 , 373 
மிக 362 

முகன் 365 
மிகநனி 230 

முகனழிபரிசில் 207 
மிகப்பல 257 , 378 

முகை 269 , 336 , 374, 398 , 299 
மிகப்பலர் 331 

முசிறி 343 
மிகப்பொலியர் 387 

முசுண்டை 320 
மிகுதல் 205 

முஞ்ஞை 320 , 328 
மிச்சில் 327 

முட்கள்ளி 322 
மிசை 310 , 343 , 351 , 377 , 380 , 

முட்கால் 358 
384 

முட்டிலை 360 
மிசைய 225 , 386 

முட்டை 342 
மிசையது 260 

முடப்பனையம் 229 
மிசையும் 363 

முடம் 307 
மிஞிற்றுக்குரல் 308 

முடிக்கும் 206 
மிடல் 378 

முடித்ததாஉம் 224 
மிடறு 329, 378 

முடித்கோப் 211 
மிடைந்த 243 , 316 , 362 , 368-9 

முத்தம் 377 
மிதவை 215 

முத்தாகுந்து 380 
மிளிர்த்த 369 

முத்தீ 367 
மிளிர்ந்த 376 

முத்து 218 , 380 
மிளிர்ப் 374 

முகலை 28.3 
மிளிர 202 , 211 , 249 

முசியர் 254 
மிளை 325 , 387 

முதியோள் 277-8 
மிறை 284 

முதுகட்சாடி 258 
மின் 369 
மின்னி 372 

முதுகாடு 356 
மின்னேர் பச்சை 308 

முதுகுடி 391 

முதுநீர் 390 
மீக்கூற 365 
மீக்கூ றலன் 239 

முதுபழம் 258 
மீக்கூறி 223 

முதுமரம் 364 
மீது 283 , 314 

முதுபாழ் 381 
மீநீர் 249 , 396 

முதுவாய் 319 

முதவாயொக்கல் 237 
மீப்படர்ந்து 399 
மீள 317 

முதுவீ 307 

முதுவேந்தர் 353 
மீளி 207 
மீளியாளர் 260 

முதுவேலி 326 

முந்து 210 , 298 , 361 
மீன் 302 , 343 , 367 , 391 , 396 , முந்தறுத்து 237 
399 

முந்நீர் 303 , 363 , 382 
மீனுண்கொக்கு 277 

முயக்கு 288 
முகக்கவும் 386 

முயல் 319 , 322 , 328 , 333 


அருஞ்சொல்லகராதி 


ருஉ 


முருகு 259 


முரசம் 229 , 288 , 362 , 366 , 373 , முறி 237 , 344 
397 

முறிந்த 347 
முரசினேன் 387 

முறை 223 , 225 , 292 , 325 , 331 , 
முரசு 211 , 238 , 241 , 270 , 304 , 375 , 392-3, 400 
350-1 , 369 

முன்கை 244 , 255 , 350 
முரசு முழங்கு தானை 301 

முன்சமம் 275 , 365 
முரண் 350 

முன்பு 208 , 341 , 350 , 362 , 363 
முரவுவாய் 371 

முன்றில் 247 , 316-7 , 319,320 , 
முரற்கை 376 

325 , 328 , 388 
முரிவாய் முற்றம் 261 

முன்னர் 303 
முருக்கி 262 , 312 

முன்னாள் 211 , 310 , 353 , 382 , 395 
முருகன் 299 

முன்னி 209 

முன்னிய 250 , 363 
முரைசு 371 

முன்னிலை 262 
முல்லை 201 , 242 , 335 , 339 முன்னின்று 284 , 335 
முல்லைப்பூ 352 

முன்னினர் 359 
முலைக்கோள் 211 

முன்னினன் 238 
முழக்கிசை 381 

முன்னும் 203 , 391 
முழக்கு 369 , 373 

முன்னுற 224 
முழங்குகடல் 343 

முன்னூர் 254 , 260 , 390 
முழங்கு நீர் 399 

முன்னே 252 , 261 
முழவு 247 , 343 

முன்னோர் 305 
முழவுமருள் தோள் 368 

முனித்தலைப்புதல்வன் 250 
முழவுமருள் பழம் 236 

முனிவன் 201 
முழுத்த 372 

முனை 314 , 330 
முழாரை 375 

முனையின் 351 , 381 
முழுக்குரல் 366 

மூக்கு 249 
முழுச்சொலா டவர் 325 

மூசுதல் 227 
முழுது 332 , 363 

மூடை 285 , 343 
முழுதுணர்கேள்வி 31 

மூடைப்பண்டம் 393 
முழூஉவள்ளுரம் 219 , 320 

மூதறிசிறார் 382 
முள் 225 
முள்வேலி 301 , 306 

மூதா 323 

மூதிலாளர் 289 
முள்ளி 363 

மூதிலாளன் 284 
முள்ளெயிறு 361 

மூதின் மகளிர் 279 
முளரி 278 

மூதின் முல்லை 279 , 288-9 , 296 , 
முளவு 325 

306 , 308 , 326-35 
முளவுமான் 374 

மூதூர் 202 220 , 228 , 256 , 338 . 
முளிமரவிறகு 247 

350 , 391 , 398 
முளியும் 266 

மூரி 391 , 393 
முற்ற 400 

மூரிவெண்டோள் 285 
முற்றம் 261 , 373 , 390 

மூவர் 205 
முற்றா 336 

மூவருலகம் 357 
முற்றி 298 , 361 

மூழ்க 263 , 3.54 
முற்றிய 205 

மூழ்த்தனர் 336 
முற்றிலென் 373 

மூழ்ப்ப 399 
முற்று 386 
முறஞ்செவி 339 

மூன்று 338 , 374 


மூள 400 


குசு 


புறநானூறு 


மெய் 338 , 399 

மைவிடை 364 
மெய்க்கொண்டனன் 274 

மொக்குள் 333 
மெய்ப்பட்ட 259 

மொசித்த 285 
மெய்யர் 359 

மொய்த்தன 288 
மெல்ல 242 , 362 

மொய்ம்பு 274 
மெல்லணை 383 

மொழி 239 , 3-48 , 366 , 394 
மெல்லிது 381 

மொழிந்து 359 
மெல்லியல் 224 , 341 

மாழியலன் 239 , 249 
மெல்லிழை 271 

மொழிவோர் 377 
மெல்லென 361 

மோட்டிருவரால் 399 
மெலியர் 239 

மோவாய் 257 
மெழுகி 234 

யாக்குநர் 378 
மெழுகும் 249 

யாங்காகுவை 228 
மென்சாயலர் 395 

யாங்காவது 350 
மென்சேறு 342 

யாங்கு 208 , 234 245 
மென்பறை 396 

யாடு 286 

[ 380 
மென்பால் 384 

யாண்டு 235 , 243 , 282 , 307 , 384 , 
மென்பிணி 209 , 383 

யாணர் 205 , 212 , 240 , 254 , 328 , 
மென்புலம் 395 

375-6 , 400 
மென்புலவைப்பு 209 , 341 

யாணர்த்து 318 
மென்றோள் 2 : 8, 283, 373 , 395 யாணரது 260 
மென்னடை 390 

யாத்த 216 , 357 , 382 
மேந்தோல் 321 

யாது 222 , 

222 , 317 
மேந்தோன்றல் 388 

யாதொன்று 313 
மேந்தோன்றி 367 

யாம் 205 229 , 235, 271 , 316 , 388 
மேம்படுசிறப்பு 378 

யாமம் 377 
மேம்படுநன் 209 

யார் 201 , 212-3 ; 258,301 , 317 , 
மேம்படும் 263 

323 , 340 , 353 , 375 ,, 393 
மேய்ந்த 351 

யாராகுவர் 337 
மேய்ந்து 342 , 355 , 374 

யாருமில் சிறை 307 
மேல்வருக 316 

யாரோ 207 
மேல்வரும் 274 

யாவணது 301 
மேலோருலகம் 229 , 240 

யாவது 216 287 , 381 
மேலோன் 293 

யாவதும் 320 
மேவந்தவள் 344 

யாவர் 294 
மேவல் 297 

யாவரும் 375 
மேனாள் 279 

யாழ் 242 , 281 , 285 , 308 , 332 , 398 
மேனி 222 , 398 

யாற்ற 273 
மேனிலா 294 

யாறு 400 
மைந்தர் 221 , 340 , 373 

யான் 201 , 208 , 211 , 220 , 223 , 
மைந்தன் 271 

232 , 234 , 254 , 270 , 278 , 367 , 
மைந்தினோன் 290 

373 , 376 379 , 385 , 392 
மைந்து 221 , 229 

யானை 201 , 214 , 228-9 , 233 , 238 , 
மையல் 261 , 345 

247 , 251 , 261 265 , 270 , 275 , 
மையலன் 355 

279 , 287 291 , 301 , 303 , 305 
மையிரும்பித்தை 269 

307-8 , 316 , 326 , 333-4 , 337 , 
மையிழுது 281 

340 , 347-8 , 351 , 368-9 , 371 , 
மையூன் 261 

387-8 , 390 , 395 


அருஞ் சொல்லகராதி 


ருஉஎ 


யானையர் 377 
வகுத்த 352 
வகுத்தவல்ல 378 
வகுந்து 264 
வகைமாண் இல் 398 
வங்கம் 368 , 400 
வச்சிரத்தடக்கை 241 
வசிந்து 383 
வசை 359 379 
வஞ்சன் 398 
வஞ்சி 373 , 378 , 394 , 397 
வட்டித்து 398-9 
வடகுன்றம் 380 
வடதிசை 386 
வடபால் 201 
வடபுலம் 391 
வடவடுகர் 378 
வடித்து 312 
வடிவிலெஃகம் 370 
வடிம்பு 378 
வடிமணி 377 
வடிமாணெஃகம் 275 
வடி வின 383 
வடிவேல் 350 
வடு 303 , 321 , 368 
வடுகர் 378 
வண்கர்ல் 324 
வண்கை 351 , 377 
வண்டு 2-14 , 233 , 338 
வண்டுபடுறவு 26 : 
வண்டு மூசுகண்ணி 227 
வண்டோடு 338 
வண்பரி 301 , 304 
வண்மை 320 , 329,374, 397 
வண்மையோன் 330 
வணங்க 211 
வணங்கார் 338 
வணங்குவன் 211 
வணந்து 
வணர்கோடு 302 
வதியும் 246. 318 
வதுவை 372 
வந்த 201 , 211 , 213 , 256 , 284 , 

316 , 353 , 384 , 397 
வந்தது 368 , 372 , 390 , 399 
வந்தவன் 217 
வந்தன 273 
வந்தனன் 201 


வந்தனென் 208 , 370 , 375 , 379 
வந்திசின் 369 , 371 , 373 , 391 
வந்து 317 , 319 , 350 
வந்தோர் 343 , 345 
வந்தோன் 391 
வந்து 209 , 269 , 280 , 285 , 805 , 

328 , 343 , 370 , 391 
வம்பணியானை 333 
வம்பப்பெயல் 325 
வம்பலர் 230 
வம்பலன் 307 
வம்பவேந்தர் 345 
வம்பவேந்தன் 287 
வம்மின் 294 
வம்மோ 221 , 281 , 364 
வயக்களன் 373 
வயங்கி 367 
வயங்கிழை 222 , 316 
வயங்கு கடிப்பு 369 
வயங்குமணி 365 
வயங்குமீன 371 
வயங்கு மொழி 206 
வயங்கு வினை 230 
வயப்புலி 374 
வயம றவன் 380 
வயமான் 266,318 
வயல் 338 , 386-8 , 391 
வயல்வளன் 230 
வயலமர் கழனி 354 
வயலுழவர் 395 
வயலைக் கொடி 305 
வயவர் 282 
வயிரக்குறடு 365 
வயிறு 257 , 304 
வயின் 205 , 211 , 320 , 348 , 362 , 

368-9 
வரகு 215 , 321-2 , 327-8 , 333 , 

335 , 384 , 392 
வரம்பு 314 
வரல் 337 , 377 , 379, 
வரவு 361, 398 
வராஅல் 249 , 399 
வரி 372 
வரிக்குடர் 370 
வரிசை 206-7 , 331 , 398 
வரிசையோர் 207 
வரிந்த 288 
வரிப்புறம் 202 


து 354 


9.அ 


- புறநானூறு 


வரிமரல் 370 

வல்லே 266 , 284 , 317 , 387 , 398 
வரிமிடறு 329 

வல்வார்கண்ணி 253 
வரியணில் 307 

வல் விரைந்து 213 
வரியதள் 374 

வல்வில் 259 , 251 , 324 , 353 , 869 
வரின் 327 

வல்வேல் 242 , 380 
வரினும் 3.38 

வலத்தர் 274 
வருக 207 , 284 , 292 , 316 

வலத்தன் 330 
வருகணை 371 

வலம் 337 , 383 
வருகுவன் 216 

வலம்பட 372 
வருத்தம் 211 

வலம்படு தானை 324 
வருதல் 217 , 359 

வலம்படு தீவு 397 
வருதலானார் 337 

வலம்படு முரசு 304 
வருந்தலமன் 348 

வலம்புரி 225 , 397 
வருந்தாது 377 

வலம்புரி கோசர் 283 
வருந்தி 393 , 395 

வலமுறை 225 
வருந்திய 396 

வலனுயர்வேல் 309 
வருந்தின்று 343 

வலாஅர் 324 
வருந்தும் 208 , 310 

வலி 393 
வருநர் 203 , 3-13 , 398 

வலித்தகை 378 
வருபடை 239 , 282 , 295 

வலி துஞ்சு தடக்கை 394 
வரும் 21-1 , 234, 275 , 303 

வலிப்ப 389 
வருமழை 379 , 381 

வலியர் 239 
வருமுலை 347 

வலியாகுவன் 396 
வருவது 351 , 366 

வலைஞர் 249 
வருவிருந்து 323 

வழக்கருநீத்தம் 365 
வரூஉம் 216 , 230 , 241 , 262 , 309 வழக்கு 338 
வரை 201-2 , 228 , 260 , 383 , 385 வழங்கா 365 
வரைந்த 367 

வழங்காமை 320 
வரைந்து 325 , 340 

வழங்கி 384 
வரைநிழல் 255 

வழங்கினென் 239 
வரைப்பகம் 363 

வழங்குந்து 395 
வரைப்பு 211 , 251 , 280-1 , 347 , வழங்கும் 238 
377-391 

வழங்கு வாய்ப்ப 382 
வரைமருள் முகவை 370 

வழாஅது 263 
வரையணிபடப்பை 375 

வழி 223 , 235 , 280 , 345 
வரையலள் 3-13 

வழி தபுத்தனன் 239 
வரையா 261 , 376 

வழிநாள் 211 
வரையாது 204 

வழிமுறை 201 
வரையுந்து 352 

வழிமொழியலன் 239 
வரையுறழ்மார்பு 398 

வழியன் 389 
வரைவோர் 393 

வழுதி 388 
வல்சி 211 , 246 , 269 , 320 , 360 வழவின் 3) 216 
வல்லர் 333 

வள்பு 376 , 380 , 399 
வல்லன் 315 , 379 , 400 

வள்ளன்மை 393 
வல்லாண் சிறான் 346 

வள்ளி 316 , 352 
வல்லாளன் 327 

வள்ளி கம் 246 
வல்லுவர் 3.31 

வள்ளியன் 394 
வல்லென 361 

வள்ளியை 211 


அருஞ்சொல்லகராதி 


குஉகூ 


வள்ளியோய் 203-4 
வள்ளியோர் 206 , 370 , 376 
வள்ளுகிர் 276 , 387 
வள்ளுரம் 219 , 320 
வள்ளை 399 
வளங்கெழுநகர் 250 , 281 
வளஞ்சால் துளி 391 
வளநனை 396 
வளநீர் 396 
வளம் 203 , 371 
வளமனை 354 
வளர்த்து 336 
வளரும் 390 
வளர 339 
வளவன் 226-8 , 393 , 397 , 399 
வளன் 230 , 254 , 396 
வளாவ 292 
வளி 304 , 365 , 368-9 , 396 
வளை 253-5 , 344 
வளைஇ 225 
வளை இய 260 
வளமுறி 237 
வளையோர் 2-42 
வறங்கூர் நீரிடை 370 
வறம் 224 
வறன் 376 , 382 , 384-5 
வறிது 319 
வறுங்கை 214 , 253-4 
வறுந்தலை 206 
வறு முலை 276 
வறுவிது 375 
வறுவியேன் 209 
வறை 386 398 
வ்ன் கணினர் 377 
வன்கனி 207 
வன்கோல் 399 
வன்பால் 384 
வன்புலத்தது 322 
வன்புலம் 314 , 395 
வன்புலவைப்பு 321 
வன்போந்தை 297 
வன்னியந்துடுப்பு 372 
வனப்பு 336 
வன முலை 3.37 , 341 
வனை தல் 228 
கூனைமோ 256 
வா 222 
வாக்கி 398 

புறம்-II - 34 


வாகை 351 
வாங்கந்தி 376 
வாங்கி 242 274 , 370 
வாங்கு நுசுப்பு 383 
வாங்குமருப்பு 281, 285 
வாங்குருளைய 377 
வாங்குவயின் 368 
வாட்டாறு 396 
வாட்டி 261 
வாட 318 
வாடா 364 
வாடாத் தாமரை 319 
வாடாயாணர் 240 
வாடாவஞ்சி 394 
வாடி 238 
வாடிய 240 , 285 , 305 , 388 
வாடூன் 328 , 368 
வாண் மடல் 370-1 
வாண்மேம்படுகன் 209 
வாணிகப் பரிசிலன் 208 
வாணுதல் 211 , 314 , 337 
வாய் 269 , 282 295-6 , 298 , 616 
வாய்த்திரார் 380 
வாய்ப்பு 382 
வாய்ப்பட 295 , 343 
வாய்மூழ்த்தனர் 336 
வாய்மொழி 348 , 388 , 398 
வாய்மொழிப்புலவீர் 221 
வாய்வன் காக்கை 238 , 362 
வாய்வாள் 292 , 393-4 , 397 
வாயாகுதல் 346 
வாயா வன்கனி 207 
வாயில் 234. 250 , 350 , 354 
வாயிலோய் 206 
வார் 302 
வார்ந் தன்ன 308 
வார்ந்திட்ட 320 
வார்மணல் 366 
வாரணம் 398 
வார 280 
வாரா 207 , 363 , 383 
வாராமை 330 
வாராவுலகம் 341 
வாரி 330 
வாலம் 307 
வாலெயிறு 371 
வாலுவன் 372 


ருகூ 0 


புறநானூறு 


வாழ்க்கை 203 , 206 , 265-6 , 280 , விசும்பு 204 , 209 , 228-9 , 231 , 
325 , 379 , 383 

241 , 302 , 364 , 374 , 376 - 880 , 
வாழ்க 213 , 373 , 377 , 393 , 395 399 , 400 

விசை 205 , 369 , 380 , 

398 
வாழ்த்த 387 , 396 
வாழ்த்தி 260 , 269 , 297 , 316 , 383 , 

விசைப்புறுவில் 369 
385. 390-1 

விட்ட 382 

விட்டனள் 399 
வாழ்த்தியல் 375 , 377 , 385 , 387 

விட்டு 395 
வாழ்தல் 230 , 367 

விட்டோய் தலைய 379 
வாழ்நர் 375 , 377 

விட்டோர் 358 
வாழ்வல் 2-15 

விடப்பட்டோர் 358 
வாழ்வு 375 

விடர் முகை 374 
வாழ 367 , 377 

விடரகம் 209 
வாழா வான்பகடு 307 

விடலை 237 , 261 
வாழி 289 , 381 , 387 

விடாதோர் 358 
வாழிய 382 , 386 , 392 

விடாள் 358 
வாழியர் 204 , 210 , 365 , 371 , 385 

விடியல் 309, 385 , 392 
வாழும் 231 

விடின் 208 
வாழைப்பூ 237 

விடுக்கும் 391 
வாள் 201 205 , 227 , 246 , 269 , விடுகணை 260 , 285 
270 278 , 284 , 292 , 312 , 321 , விடுத்தன்ள 399 

330 , 337 , 342 , 347 , 369 , 373 விடுத்தனென் 202 , 239 
வாளர் 315 

விடுத்தேன் 210 
வாளவிரொளி 372 

விடுநிலம் 325 
வாளி 371 

விடுபரி 378 
வாளின் வாழ்நர் 377 

விடும் 279 
வாளேருழவர் 368 

விடுமதி 382 
வாளை 249, 266 283 , 287 , 322 , விடுமீன் 299 
339 , 354 , 395 

விடுவர் 387 
வான் 277 , 390 , 395 

விரிவாய் 225 
வான்கண் 203 

விடுவை 359 
வான்குழல் 307 

விடை 261 , 324 , 364 , 366 
வான்சோறு 250 

விண்டு 391 
வான்பகடு 307 

விண்டோய்பிறங்கல் 391 

விண்ணிவர் விசும்பு 302 
வான்பூங்கலிங்கம் 397 

வித்தி 208. 227 , 369 
வான்முள் 324 
வான்றோய்சிமை 399 

வித்திய 237 
வான்றோய்குடை 266 

வித்த 227 

வித்துண்டாங்கு 230 
வானம் 204 , 337 , 371 , 385 , 396 

வித்தும் 357 , 392 
வானரைக்கூந்தல் 277 

வித்தை 326 
வானேறு 265 

விதுப்பு 342 
வானோர் 213 

விதும்புறு விருப்பு 213 
விசயம் 362 

விதைத்தினை 333 
விசி 387 

விம்மென 372 
விசிபிணி 369 , 372 

வியத்தொறும் 217 
விசிப்புறுத்து 399 

வியப்பு 217 
விசியுறு தடாரி 371 

வியர் 349 


அருஞ்சொல்லகராதி 


வீயர்ப்பு 386 
வியலுள் 363 
வியன்களம் 368 , 370 , 373 , 390 
வியன்காடு 225 
வியன்புலம் 339 , 374 
வியன்மலர் 256 
வியன்மார்பு 211 
வியனகர் 2.17 , 272 , 383 , 390 
வியனுலகு 382 
விரகறியாளர் 261 
விரகு 227 
விரல் 378 380 
விரவு மணி 398 
விராய 370 
விரி 337 
விரிகதிர்ஞாயிறு 228 
விரிகதிர 396 
விரிச்சி 280 
விரிசினை 352 
விரித்து 279 
விரிதல் 272 
விரி தார் 265 
விரிந்த 336 
விரிந்தன்ன 398 
விருந்தினென் 376 
ருந்து 213 , 283 , 306 , 316 , 369 , 
380 , 392 
விருப்பினள் 326 
விருப்பு 213 , 279 
விரும்பி 333 398 
விரும்பும் 223 
விரைஇ 399 
விரைஇய 371 
விரைதி 304 
விரைபரிப்புரவி 205 
வில் 257 , 322 , 324 , 353 , 361,369, 

386 
வில்லர் 338 
வில்லியாதன் 379 
வில்லுமிழ்கணை 263 

ல்லேர் வாழ்க்கை 331 
வில்லேருழவு 371 
வில்லோர் 269 
விலக்கலின் 330 
விலக்கி 279 , 292 
விலக்கும் 246 
விலங்கி 205 , 263 , 295 , 335 
விலங்கிடுமரம் 273 


விலங்கிய 361 
விலங்குபகை 230 
விலங்குபலி 363 
விலங்கொளி 372 
விலைநலப்பெண்டிர் 365 
விழவணி வியன்களம் 390 
விழவு 212 , 372 , 384 
விழவுடை நாடு 380 
விழி 333 
விழித்த 376 
விழித்தன 397 
விழுக்கடிப்பு 366 
விழுக்கு 371 
விழுக்கு நிணம் 326 
விழுக்கூழ் 320 
விழுச்சிறப்பு 395 
விழுத்தண்டு 243 
விழுத் தலை 369 
விழுத்துணை 357 
விழுத்தூது 284 
விழுந்த 229 
விழுருவி 270 
விழுப்பகை 306 
விழுப்புகழ் 202 
விழுப்புண் 233 
விழுப்பொருள் 343-4 
விழமம் 281 
வி முமுற 316 
விழுமுறின் 314 , 318 
விளக்கம் 247 , 324 , 326 
விளக்கு 229 280 , 314 , 356 , 359 
விளக்கும் 398 
விளங்கி 396 
விளங்கிய 321 
விளங்கிழை 302 , 341 
விளங்கு தல் 282 
விளங்குதி 374 
விளங்குதிணை 373 
விளங்கும் 213 , 359 , 397 
விளங்குறுபராரை 347 
விளர் 246 , 379 
விளர்த்த 234 , 353 
விளர்ப்பின் 253 
விளரி 260 291 
விளரூன் 359 
விளியும் 346 
விளைக 391 
விளை கழனி 396 


ருகூஉ 


புறநானூறு 


வீறு 289 


விளைகள் 328 

வீழ்துணை 324 
விளைந்த 258 , 370 

வீழ்ந்த 307 , 310 , 364 
விளைந்து 203 , 237 

வீழ்ந்து 235 
விளை நிலம் 388 

வீழ்ந்தென 335 
விளைப்ப 303 

வீழ்மின் 262 
விளையல் 212 
விளையாட 320 

வீறுசானன்கலம் 362 , 389 , 400 
விளையாடும் 325 

வெகுண்டன்ன 376 
விளையும் 387 

வெகுணோக்கு 324 
விளைவயல் 388 

வெங்கள் 212 
விளைவிறகு 245 

வெங்காட்சி 213 
விளைவு 395 

வெங்காதலி 210 
விற்புறம் 258 

வெங்கால்வம்பலர் 230 
விறகு 231 , 245,247,251,318,372 வெஞ்சினத்தினன் 336 
விறல் 266 , 308 , 380 , 387 

வெஞ்சினப்புயல் 211 
விறல்கெழுவேந்து 213 

வெஞ்சினம் 394 
விறல்வரை 385 

வெஞ்சினயானை 307 
விறலி 280 

வெஞ்செல்வன் 213 
விறலியர் 244 

வெட்சிக்கானம் 202 
விறற்சினம் 205 

வெடிகொள்வது 302 
விறற்போர் 201 

வெண்கலம் 390 
விறன்மலை 336 

வெண்களா 362 
வினவல் 391 

வெண்காழ் 324 , 369 
வினவலானா 353 

வெண்குடை 213 , 229 , 231 , 294 , 
வினவின் 212 

367 , 392 , 394 
வினவு தி 281 , 340 

வெண்கொடி 362 
வினவும் 342 

வெண்கோடு 257 
வினை 363 , 367 

வெண்சோறு 328 , 331 
வினை நவில்யானை 347 

வெண்டயிர் 215 
வினைப்பகடு 388 

வெண்டிங்கள் 396 , 400 
வீ 202 , 205 , 390 

வண்டோள் 285 
வீங்கிறைப்பணை 354 

வெண்ணரி 291 
வீங்கு தொடி 336 

வெண்ணிணம் 371 , 393 
வீங்குநாண் 369 

வெண்ணீறு 356 
வீங்குபோர்வை 387 

வெண்ணெல் 348 , 399 
வீங்கு முலை 352 

வெண்ணெல்வேலி 352 
வீசி 362 , 367 

வெண்பல்லி 256 
வீசுவளி 369 

வெண்பூ 215 
வீட 212 , 389 

வெண்பொன் 389 
வீடு 393 

வெண்மண்டை 352 , 386 
வீததைமுல்லை 339 

வெண்மறி 383 
வீதலின் 393 

வெதிரம் 277 
வீய்ந்துகு பறந்தலை 373 

வெந்திறல் 238 , 303 , 370 
வீயாது 353 

வெந்து 295-6 
வீயும் 235 

வெந்தை 246 
வீழ்கனி 370 

வெப்பர் 269 
வீழ்குடியுழவன் 230 

வெப்பு 397 
வீழ்த்து 366 

வெம்பினும் 395 


அரஞ்சொல்லகராதி 


ருகூகூ 


வெம்புண் 373 

வெற்றியாற்றம்பி 261 
வெம்புலால் 359 

வெறியயர்களம் 366 
வெம்முலை 345 

வெறுக்கை 357 , 378 
வெய்ய 280 

வெறுப்ப 260 
வெய்து 386 

வென்வேல் 201 , 237 , 261 , 314 , 
வெய்யோய் 213 , 369 

317 , 325 , 342 , 396-7 
வெய்யோள் 391 

வென்ற 382 
வெய்யோன் 222 , 258 , 291 

வென்றது 288 
வெரீஇ 348 

வென்றி 202 , 225 , 260 , 265 , 270 , 
வெரீஇய 326 

380 
வெருக்கு 324 

வென்று 387 
வெருகு 326 

வென்றெறிமுரசு 351 
வெருவ 384 

வேங்கடநாடு 381 
வெருவர 359 

வேங்கடம் 389 
வெருவா 238 

வேங்கடவரை 385 
வெருவார் 370 

வேங்கடவரைப்பு 391 
வெருவருகுருதி 271 

வேங்கை 202 , 224, 265 , 352 
வெருவருகூழ் 369 

வேங்கைவீ 390 
வெருவருதலையர் 337 

வேங்கைவெற்பு 336 
வெருவருபறந்தலை 270 

வேட்கும் 280 
வெல்போர் 304 , 353 

வேட்கை 207 , 317 , 379 , 400 
வெல்லும் 388 

வேட்கையர் 270 
வெலீஇயர் 202 

வேட்ட 336 
வெவ்வாய் 359 

வேட்டக்குடி 333 
வெவ்விசை 369 

வேட்டச்சிறார் 326 
வெள்யாடு 286 

வேட்டது 275 
வெள்வாய் 324 

வேட்டம் 214 
வெள்வாய்க்கழுதை 392 

வேட்டனை 228 
வெள்வீ 205 

வேட்டு 251 , 384 
வெள்வேல் 323 , 369 

வேட்டுவர் 202 , 324 
வெள்ளகடு 387 

வேட்டுவன் 205 , 214 , 252 , 320 
வெள்ளம் 328 , 395 

வேட்டோய் 372 
வெள்ளருவி 252 , 381 

வேட்டோர் 204 
வெள்ளாம்பல் 248 

வேட்ப 270 
வெள்ளி 383-6 , 388 , 390 , 396 , வேண்ட 269 
398 

வேண்டலம் 205 
வெள்ளிடை 245 

வேண்டலன் 216 
வெள்ளில் 360 , 363 

வேண்டா 320 , 361,371 
வெள்ளுப்பு 386 

வேண்டாது 359 
வெள்ளுலை 399 

வேண்டார் 345 
வெள்ளெள் 246,321 

வேண்டாளல்லள் 346 
வெள்ளென்பு 362 

வேண்டி 345 , 359 , 383 , 385 , 387 , 
வெள்ளென 359 

390 , 394-5 , 399 
வெள்ளை 286 , 392 

வேண்டியது 386 
வெளிது 279 

வேண்டினும் 313 
வெளியது 385 

வேண்டுநர் 366 
வெளில் 220 

வேண்டும் 207 , 213 , 226 , 250 , 
வெற்பு 336 

339 , 367 


ரு கூச 


புறநானூறு 


வேண்டுவன் 292 

வேழம் 373, 384 
வேண்டேம் 297 , 382 

வேழமுகவை 369 
வேண்டுபுலம் 230 

வேள் 201, 396 
வேண்மாள் 372 

வேள்வி 361 
வேண்மான் 395 

வேள்வித்தூணம் 400 
வேத்தவை 382 

வேள்வித்தொழில் 221 
வேத்தியல் 286 , 291 

வேளா 341 
வேதம் 374 

வேளாரல்லர் 207 
வேதவேள்வி 224 

வேளிர் 201 
வேந்தர் 265 , 303 , 322,332 , 337-9 , வேளை 215 , 2416 

342 , 345 , 347 , 350-1, 353 , 373 வேற்றானை 225 
வேந்தன் 275 , 287 , 292 , 304 , வேற்றோர் 367 

306-7 , 312 , 324 , 334 , 336 , 390 வேறு 254 , 278 , 282 , 295 , 377 . 
வேந்திர் 367 

387 
வேந்து 213 , 225 , 285 , 291 , 298 , வேறுபடு குரல 359 

308 , 316 , 318 , 325 , 333 , 341 , வேனல் 307 
349 , 373 

வேனில் 224 , 321, 397 
வேந்துடைத்தானை 330 

வைக 229, 230 
வேந்துடைமிளை 387 

வைகம் 221 
வேந்துடையவையம் 239 

வைகல் 211 , 311-2 , 059, 385 
வேந்து தருகூழ் 320 

367 , 38-1 , 392 
வேந்துவிடு தூது 284 

வைகலும் 212 
வேந்துவிடுதொழில் 319 

வைகறை 39-1 , 397-8 
வேந்துறு விழுமம் 281 

வைகி 371 
வேந்தூர் யானை 301 , 308 

வைகியாங்கு 233 
வேம்பு 281,296 , 338 , 371 , 389 வைகின் 399 
வேய் 302 , 395 

வைகுதுயில் 247 
வேய்ந்த 363 

வைகு தொழில் 212 
வேய்வை 369 

வைகுந்து 384 
வேர் 347 , 364 , 370 

வைகுறுவிடியல் 233 
வேர்புரை சிதார் 392 

வைத்த 234 , 325 
வேர் முதல் 229 

வைத்தது 357 
வேல் 202 , 235 , 242 , 249 , 274 , 

வைத்தனன் 316 
279 , 283 , 285,287 , 290 , 301-2 , வைந்நுதி 288 , 297 
308 , 312 , 314 , 317 , 332 , 334 , வைப்பு 202 , 209,321, 341 
336 , 342 , 345-7 , 349-50 , 369 , வையகம் 201 , 230 , 260 , 394 , 398 
378 , 380 , 396-7 

வையம் 225 , 261 , 358 , 371 
வேலி 205 , 299 , 301 , 306 , 324 , வையெயிறு 260 , 349 
345 , 352 , 386 , 391 

வௌவிய 378 
வேலோன் 322-3 

வெளவும் 357 


அரும் பொருளகராதி 

( எண் : பக்க எண்கள் ) 
அகத்துழிஞையோன் 210 

அயிரூர் 424 
அகரச்சுட்டு அன்றியென 

அரங்கநாதர் கோயில் 434 
வருதல் 375 

அரசிறை 195 
அகுதையது கள் சிறப்பு 295 

அரசு வரின் தாங்குதல் 251 
அச்சமுற்ற மயில் அலமருதல் 365 அரதைப்பெரும்பாழி 350 
அசன தேவ மகாராயர் 422 

அரிக்கூடின்னியம் 383 
அசைநிலை 36 , 38 , 40 , 51 , 112 , அரிசிக்கரை 4 
129 , 146 , 233 , 313 , 375 , 397 , அரிசில் 162 
451 

அரிசிலாறு 407 
சோகமன்னன் 338 

அரித்துவாரமங்கலம் 350 
அஞ்சன்குன்னு 458 

அரிப்பாடு 96 
அஞ்சன கிரி மாளிகை 461 

அரிமணம் 73 
அஞ்சனாடு 458 

அரிமளம் 73 
அஞ்சைக்களம் 365 , 458 

அருங்கடன் 165 
அட்டுண்டல் 61 

அரும்போந்தை 276 
அடுக்கிய தோற்றம் 264 

அருமணம் 306 
அடுக்கு விரைவுக்குறிப்பு 74 , 116 , அருமை இன்மை குறித்தல் 161 
151 

அருவந்தையாண்டான திருச்சோற் 
அடைநெடுங்கல்லினார் 288 

றுத்துறையுடையான் 405 
அடைநெடுங்கல்வியார் 165 , 288 அலந்தலை - அலந்ததலை 247 
அண்மைவிளி 106 , 185 

அவனியாறு 
அணியிழந்த இல்லம் 128 

அவாய்நிலை 181 
அணையில் உறங்குதல் 401 

அவியனூர் 398 
அத்தியூர் 127 

அவையடக்கு 244 
அத்தை 397 

அழகியசோழநல்லூர் 405 
அதள் படுக்கை 230 

அழும்பில் 165 , 167 
அதமன் கோட்டை 68 

அள்ளூர் 210 
அதிகன் 333 

அளக்கர் ஞாழலார் 417 
அதிகைமான் நெடுமானஞ்சி 155 அறங்கெடாவு றந்தை 447 
அதியமா 433 

அறுத்தொடு நிற்றல் 278 
அதியமான் 75 , 146 433-4 , 448 

அறந்தாங்கி 73 , 439 
திபர் 433 

அற நூல் ஒழுக்கம் கூறுவது 326 
அதியன் 434 

அற நூன் முறை 50 
அதியேந்திர விஷ்ணுகிரகம் 434 

அறமுதலிய மூன்றும் செயல்வகை 
அதிரற்பூச் சூடுதல் 140 

342 
அதி ஜயமங்கல 316 

அறவினையே விழுத்துணை 313 
அந்துவன் கீரன் 316-8 

அறுதொழி லந்தணர் 456 
அம்பர் 405 , 407 

அன்புமிகவுடைமை யென்னும் 
அம்பலப்புழை 96 

குற்றம் 21 
அம்புக்குக் காலமாரி உவமம் 17 ) அன்மொழித்தொகை 271 
அம்புக்கோவில் 166 

அன்மை இன்மை குறித்தல் 461 
அம்பு வெள்ளம் 126 

அன்ன வேமன் 423 
அமராநோக்கம் 316 

அனபோதி நாயுடு 422 
அமராவதி 365 

அனுடம் 67 


று 168 


+ 


புறநானூறு 


ஆக்கவினை 220 

இடத்துநிகழ் பொருளின் தொழில் 
ஆகவென்ப தீறுதொகுத்தல் 437 இடத்து மேனிற்றல் 132 , 191 
ஆகாரம் ஓகாரமா தல் 277 

இடிகரை 93 
ஆகுபெயர் 50 , 325 

டைச்சொன் 

முதனிலையாகப் 
ஆடுகோட்பாட்டுச்சேரலாதன் 154 பிறந்த குறிப்புப் பெயர் 26 
ஆடுமகள் ஒல்கல் 438 

இடைநிலை 165 , 206 
ஆண் மகன் காமஞ் செப்புதல் இடையன் சேந்தன் கொற்றனார் 
அமையும் 45 

349 
ஆத்திரேயன் செங்கண்ணனார் 248 மயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் 
ஆதமங்கலம் 276 

380 
ஆதவில்லிக் கூத்தனூர் 387 

மயமலை 388 
ஆதனவினி 168 

இரங்கற் குறிப்பு 138 
ஆதிகுடி 329 

ரட்டபாடி கொண்ட சோழவள 
ஆதிரை 153 

நாடு 439 
ஆதியூர் 329 

இரட்டையர் 3 
ஆமூர் 174 

இரண்டாம் இராசராசன் 427 
ஆய் அண்டிரன் 366 

இரண்டாவது பிறப்பு 311 
ஆய்குடி 88 

இரத்தலின் இழிவு 10 
ஆய்தம் விரிதல் 234 

இரந்து பெறும் பொருள் 282 
ஆய்நாடு 88 

இரப்பவர் என்பெறினும் கொள்வர் 
ஆய்வேள் 90 

375 
ஆயத்தனார் 300 

இரப்போரை வாட்டல் 446 
ஆயிரவேலி 434 

ரவுப் போது ஈதற்காகாது 375 
ஆர் ஆரமென வருதல் 289 இரவும்பகலும் வேந்தர் செய்வன 
ஆர்சூழ்குறடு 335 

336 
ஆரங்கண்ணி 447 

ராகவையங்கார் 314 , 316 
ஆரத்துக்குப் பாம்புவமை 344 ராசசிம்மேச்சுரம் 55 
ஆரியக் கூத்து 265 

ராசசூயம் வேட்ட 

பெருநற் 
ஆலங்குடி 232 

கிள்ளி 119 , 375 
ஆலத்தூர் 58 , 243-5 

ராசராசப் பாண்டிநாடு 248 
ஆலவாய் 100 

ராமநாதபுரம் 73 
ஆலி 195 

ராமன் 380 
ஆலியார் 195 

ராமராவணப்போர் 383 
ஆவிநாடு 88 

இராமாயணம் 248 

ராவணன் 380 
ஆவூர்க் கூற்றம் 58 , 243 

இராயசேகர ராயினவள்ளுவர் 390 
ஆவூர் மூலங்கிழார் 58 

இருக்குவேளிர் 4 
ஆறுபோயினார் கூறைகோட்பட் இருங்கோவேள் 1 , 3 , 
டார் 148 

இருஞ்சேரநாடு 442 
ஆன்பொருந்தம் 415 

இருப்பைக்குடி கிழான் 442 
ஆன்பொருநை 365 

இரும்புட்பூசல் 184 
ஆகாத்தோம்பும் ஆயர்வாழ்வு 426 இரும்பு என்னும் சொல் வேல் , வள் 
ஆந்திர நாடு 422 

முதலியவற்றைக் குறித்தல் 217 
ஆதனுங்கன் 420 , 422 

இருவகைகக் கூத்து 265 
இகழ்ச்சிக்குறிப்பு 7 , 15 , 26 , 207 

இருவகை விடை 383 
இசைக்கரணம் எட்டு 204 

இருள்வாசிப்பூ 285 
சை நடுதல் 316 

இல்பொருளுவமை 352 
இடக்கர்மொழி 244 

இல்லாண்மை 258 


ஆவூர் 239 


அரும்பொருளகராதி 


ருகூ எ 


றல் 11 


இலா பலராதல் 315 

உடையார் கடன் 437 
இழிந்தோன் கூற்று 12 

உடைக்குப் பாம்பின்தோ லுவமை 
ழை களைந்த மகளிர் 55 

456 
இளங்கண்ணன் 245 

உண்டாட்டில் சான்றோர் செயல் 
இளங்கண்ணியார் 216 

180 
ளங்கண்டீரக்கோ 188 

உண்டாட்டு 331 
ளங்குமணன் 188 

உண்டுவாய் சிவத்தல் 227 
இளங்கோவடிகள் 248 

உண்ணு நீர்நிலைக்கு வழிபல வென் 
ளங்கோனாடு 439 
ளஞ்சேட்சென்னி 353 , 383 உணவு கொள்ளேனென வஞ்சின 
ளநாகன் 151 

முரைத்தல் 207-8 
ளம்பூாணர் 312 , 331 , 349 , 357 உணவு படைக்கு முறை 433 
368 , 371 , 375 , 383 

உத்தமர்கோயில் 186 
ளம் பெருஞ்சென்னி 349 

உத்தரம் 67 
இளமகளிர் உகிர்க்கு நிறமூட்டுதல் உத்திரை 153 
122 

உப்பூரி குடிகிழான் உருத்திரசன் 
இளமகளிர் தழையுடுத்தல் 280 மன் 442 
ளவிச்சிக்கோ 188 

உபதிருட்டாக்கள் 56 
ளையர்க்குப் பாம்புவமம் 256 உம்பற்காடு 462 
ளையர்விளையாட்டு 305 

உம்மை : அசைநிலை 264 
இளையோர் மகளிரொடு நீர்விளை இசை நிறை 199 , 333 
யாடல் 94 

எச்சம் 142 , 309 
இற்செறிப்பு 273 

எதிர்மறை 120 , 194 , 226 , 309 
இறந்த காலந் தொக்க வினைத் உந்தாதல் 278 , 287 , 446 , 452 
தொகை 71 , 108 

சிறப்பு 15 , 179 
றந்த கால முற்றுவினைத்தன்மை தொகை 182 
108 

உய்யக்கொண்டார் வளநாடு 405 
இறந்தகால விரைவுக்குறிப்பு 141 , உயர்ந்தோர் நாடு 323 
191 , 231 

உயர்ந்தோ ருலகம் 326 
இறந்த தலைவன் மனையர் ஒப்பனை உயர்நிலை யுலகம் 175 

செய்து கொள்ளாமை 93 உயர்வுள்ளு முயர்வு 37 
இறந்தோர்க்குப் பிண்டம் படைத் உருபு தொக வருதல் 189 

உருபு மயக்கம் 447 
இறப்ப விழிந்தவுவமை 173 உரையசை 126 
இறைச்சி 209 

உரோமானியர் 456 
இறையனார் 435 

உலகம் பெரிது 18 
இன்றுயில் பெறுகென வாழ்த்தல் உலகியற்கு மறமேயன்றி அறமும் 
430 

துணை 139 
இன்னா வைகல் 331 

உலகுரை 118 
இன்னா வியன்களம் 345 

உலோச்சனார் 119 , 375 , 377 , 427 
ஈமச்சடங்கு 330 

உவமம் உயர்ந்ததன் மேற்று 379 
ஈயாமை இழிவு 10 

உவமையாகுபெயர் 50 
ஈழம் 396 

உவோச்சனார் 119 
ஈனாவேண்மான் 349 , 359 

உழவன் நல்லெருது தேர்தல் 179 
உடம்பினின்றுயிர் நீங்கற்குப் 

உழுந்து 198 
பாம்புதோலுரித்தல்உவமம் 123-4 உளப்பாட்டுப்பன்மைத்தன்மை 
உடனுயிர் துறக்கும் நட்பு 243-4 உற்றார்க்குரியர் மகளிர் 289 [ 196 
உடும்பிறைச்சி 247 

உறத்தூர் 73 


தல் 75 


. 


ருகூஅ 


- புறநானூறு 


உறந்தை 305 , 446 . 

ஐயாறு 329 
உறையூர் 31 , 46-7 , 1:19 , 232 , 237 ஐயூர் மூவனார் 62 , 64 
245 , 303 

ஒக்கூர் 157 
உறையூர் முடவனார் 64 . 

ஒங்கோல் 422 
உறையூர்கோழியெனப்படுவது 32 ஒட்டப்பட்டி 69 
உறையூர் பங்குனி விழா 258 ஒடுவுருபு ஆனுருபின் பொருள்பட 
உறையூர் மன் றம் 47 

வருதல் 213 , 311 
உறையூர் முதுகூற்றனார் 258 

ஒத்தகால வள்ளியோரை ஒப்புக் 
ஊண் முறை 433 

கூறலின்மை 422 
ஊணூர் 297 
ஊணொலி யரவம் 267 

ஒருசொல்லா யியை தல் 442 
ஊர்க்குக் குடி , படைக்குச் சிறை 

ஒருதான் மண்டிய குறுமை 169 
ஊரழிதல் 295 

[ 225 ஒருமுற்றில் இரு வந்தரை வேறல் 

411 
ஊரழிவுக் கிரங்கல் 300 
ஊழிக்காலம் 456 

ஒருமையோர் 314 
ஊன்பொதி பசுங்குடையார் 350 , ஒருமை வினைமுற்று எழுவாய் பல 
353 , 380 

வற்றோடு சென்றியை தல் 151 
ஊனைச் சுட்டுத் தின்றல் 333 ஒருவன் தாங்கிய பெருமை 169,258 
எங்கெழிலென் ஞாயிறு 453 ஒல்லையூர் 91 
எச்சவகையாற் பொருள்கோடல் ஒலியமங்கலம் 91 
எட்டி சாத்தன் 442 ( 178 ஒன்பதாம் நூற்றாண்டு 360 
எடுத்தெறி ஞாட்பு 180 

ஒன்றென முடித்தல் 262 
எண்ணுப்பெயர் 150 

ஒன்றொவென்னு மென்ணிடைச் 
எதிர்மறைக் குறிப்பு 187 , 335 சொல் 87 
எயிறஞ்ச மகளிர்தா வன்சொல் ஓகமாநகர் 398 
வழங்காமை 325 

ஓய்மா னாடு 276 
எயினன் 303 

ஓய்மான் வில்லியா தன் 384 
எரிமருள் தாமரை 333 

ஓரம்போகியார் 457 
எருக்காட்டூர்த் தாயங்கண்ணனார் ஓவியர் பெருமான் 385 
310 , 453 

ஒளவையார் 75 , 155 , 342 , 427 , 
எருமை 146 ஊர் 146 ; 

431 
- ஊரன் 146 ; -- நாடு 146 கங்கநாடு 4 , 433 
எருமைய நக்கன் 146 ; 

கங்காதரேச்சுரர் 122 
--நாடு 146 ; 

கச்சம் 390 
எருவாயில் 146 

கட்குடத்தில்இஞ்சிப்பூமாலை கட்டு 
எவ்விகுடி 5 
எழினி 146 , 433-452 

கட்செவி 298 
எழுவரென்பது பன்மை யுணர்த் கட்டுரைச்சுவை 295 
தல் 315 

கட்டூர் 190 
எறிச்சிலூர் 439 

கடம்பத்தீவு 380 
ஏகதேச வுருவகம் 419 

கடம்பர் 380 
ஏகாரம் தேற்றம் 216 

கடல் பிறக்கோட்டிய செங்குட்டு 
ஏமஞ்சால் சிறப்பு 303 

வன் 287 , 380 
ஏவல் வியன்பணை 137 

கடலடையா திலங்கை கொண்ட 
ஏழாம் நூற்றாண்டு 239 

சோழவளநாடு 439 
ஐயாதி 329 

கடலாடிய வுவர் நீங்கக் கயம்படி 
ஐயாதிச் சிறுவெண்டேரையார் 
331 

கடலூர் 296 


தல் 404 


தல் 278 


அரும்பொருளகராதி 


கூகூ. 


கடலைப் 


கடியம் 13 


பிளந்தேகும் - தோணி கபில நெடுநகர் 279 
படையகம் புகும் மறவர்க் கயமனார் 326 
குவமம் 204 

கயிலாயமுடைய மகாதேவர் 265 
கடவுள் வானத்தில் தூங்கெயி கரந்தையார் 116 
விழைத்தது 133 

கரம்பை 127 
கடவுளை நெற்பொரியாற் பரவுதல் கரிகாற்சோழனல்லூர் 55 
கடவுளை யாளுங் கற்பு 412 ( 268 கருங்குளம் 55 
கடற்குச் செல்லும் முகில் 

கருட சயனம் 56 
நீர் கொண்டனறி மீளாமை 14 கருநீலக்குடி நாடு 248 
கடனீரை மக்களுண்ணாமை 11 கரும்பனூர் 402 
கடாரம் 456 

கரும்பனூர் வணிகன் ஆதித்தன் 

390 
கடியனன்னியார் 13 

கரும்பினெந்திரம் களிற்றெதிர் 
கடியநெடு வேட்டுவன் 188 

பிளிற்றல் 241 
கடுங்கட் சுற்றம் 282 

கரும்பு கொணர்ந்தது 431 , 433 , 
கடுமழையைப் பனங்குடை காத் 

435 
தல் 18 ) 

கருவி கருத்தாவாதல் 261 
கடுமான் கிள்ளி 309 

கருவி மாக்கள் 142 
கடுமான் கோதை 390 

கருவூர் 361 , 305 , 415-6 
கடைக்கூட்டுநிலை 394 , 397 கருவூர்க் கதப்பிள்ளை 387 
கடைநிலைவிடை 457 

கருவூர்ப் பெருஞ்சதுக்கத்துப் 
கடையம் 227 , 299 

பூதநாதனார் 31 
கண் சுழற்சிக்கு அகலிற்பெய்த கருவூரான வஞ் சிமாநகர் 365 
குன்றிமணி யுவமம் 199 

கருவூரேறிய ஒள்வாட் கோப் 
கண்டீரக் கோப்பெருநள்ளி 154 பெருஞ் சேரலிரும்பொறை 365 
கண்டோர் கூற்று 211 

கல்குளம் 448 
கண்ணகி 230 

கல்லாடம் 106 
கண்ணத்தனார் 274 

கல்லாடனார் 296 , 353 , 405 , 423 , 
கண்ணம் புகுத்தாராயத்தனார் 301 

427 
கண்ணனார் 239 , 310 

கல்லிடைக்குறிச்சி 398 
கண்ண னெழினி 448 [ 181 கல்லூர் 432 
கண்ணிமைத்தல் புறக்கொடை கல்வி கொண்டு செல்வோர்க்குச் 
கண்டவாயில் 119 

சோறு குறைவில்லை 17 
கண்மாறல் 419 

கல்வெட்டிலாகாவினர் 433 
கணவன் மார்பிற் போர்ப்புண் கல்வெட்டுக்கள் நடுகல்லைக் கூறு 
கண்டு மகளிர் மகிழ்தல் 177 

வது 53 
கணவனையிழந்த மகளிர் கூந்தலைக் கலங்கற் கள் களிப்பு மிக வுடை 

களை தல் 161 
கணியூர் 184 

கலிதொடான் முக்கண் அணியன் 
கணுபார்த்தி 422 

[ 127 
கதவங்குடி 310 
கதுவாய்மூதூர் 301 

கழனி வாயில் 309 
கதையங்குடி 310 

கழாத்தலையார் 5 , 342 
கந்தன் 388 

கள்ளக்குறிச்சி 261 
கந்தார நாடு 120 

கள்ளிக்காக்கை 284 
கபிலக்கல் 78 

கள்ளில் 227 , 420 
கபிலக் குறிச்சி 412 

கள்ளின் வாழ்த்தல் 228 
கபிலர் 78, 411-2 , 426 

கள்ளினம் 420 


யது 338 


கவடி 433 
கவுதாரி 239 


) 


புறநானூறு 


தல் 338 


கள்ளுண்போர் இடையிடையே காவிரிப்பூம்பட்டினம் 46 , 133 

இஞ்சி முதலியன கறித்தல் 295 காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக் 
கள்ளூர் 420 

கண்ணனார் 305 
களப்பிரர் 380 

காவிரிப்பூம்பட்டினத்துச் 
களவர் கோமான் 407 

செங்கண்ணனார் 398 
களவேர் வாழ்க்கை 260 

கான்றுபடு கனையெரி 226 
களவேள்வி 359 

கானட்டர் 316 
களிமயக்குற்றோன் முன்றிலிற் கிணைத்தல் 370 
கிடத்தல் 228-9 

கிணைப்பறை 372 
களிற்றது புறக்கொடை கண்டு 

கிணைப்பறைக்கு 

ஆமை வயிறு 
பிடி நாணுதல் 214 

உவமை 415 
களிற்றின் மருப்புக்குத் தொடி கிணைப்பறைக்குக் களிற்றடி 
யணிதல் 271 

யுவமை 132 
களிற்றின் வீழ்ச்சி கண்டுபிடி கிணைப்பொருநன் 371 , 384 , 398 , 
புலம்பல் 204 

458 
களிற்றுடனிலை 212 

கிணைவன் விடியலிற் பாடுவது 428 
களிறிறந்தபின் பாகன் வெளில் கிழான் என்னும் பெயர் 442 
கண்டு புலம்பல் 48 

கிழித்தென்பது கிழிப்பவென வரு 
களிறெறிந்தெதிர்ந்தோர்பாடு 213 
கற்பூண்டிநாடு 127 

கிரேக்கர் 456 
கற்றோன்றி மண்தோன்றாக் காலம் கிள்ளி சோழற்குரிய பெயர்களுள் 
148 

ஒன்று 48 
கன்னடமொழிக் கல்வெட்டு 146 கிள்ளி வளவன் 360 , 463 , 453 
கன்னடர் 483 

கிள்ளி வேந்தன் 3 
கன்னடுதல் 134 

கீழ்க்கடையம் 299 
காக்கைபாடினியார் 197 

கீழ்கோனாடு 439 
காக்கையூர் 197 

குட்டநாடு 88 , 133 , 196 , 287 , 439 
காங்கேயம் 349 

குட்டுவர் 88 , 345 , 439 
காஞ்சி 133 

குடக்கோ நெடுஞ்சேரலாதன் 176 
காட்டு நாடு 135 

குடக்கோ விளஞ்சேரலிரும் 
காட்டு நாட்டோர் முறைமை 134 பொறை 230 
காடு வாழ்த்து 312 

குடகடல் 374 
காடை 239 
காதல் பகையாக மாறுதல் 299 குடகொங்கம் 434 
காப்பியாற்றுக் காப்பியனார் 133 , குடங்கொண்டான் வீழக் குடம் 
280 

வீழ்தல் 302 
காமக்கணி 143 

குடந்தை 162 
காமக்காணி 143 

குடநாட்டு வஞ்சிநகர் 360 
காமம் 143 

குடநாடு 25 , 397 
காமியம் 143 

குடபால் 434 
கார்த்திகைநாள் 67 

குடபுலம் 364 
காரிக்கண்ணனார் 307 

குடவர் 345 , 439 
காரியாற்றுத் துஞ்சிய நெடுங் குடவாயில் நல்லாதனார் 93 
கிள்ளி 360 

குடிக்கடன் 349 
காவிட்டன் வடுகனாதித்தன் முத்த குடிநிலை 158 
சீராம் பட்டன் 316 

குடிமுறை பாடுதல் 437 
காவிட்டனார் 316 , 318 

குடை பணித்துச் சிறப்பித்தல் 
காவிரி 47 , 120 , 243 

415-6 


குடகு 461 


அரும்பொருளகராதி 


குடைவேல் 245 

கூகைக்கோழி 331 
குண்டூர் 422 

கூகை சுட்டுக்கு வியெனக் கூவுவது 
குணபால் 434 

89 , 333 
குதிரைநிலை 206 

கூட்டொருவரையும் வேண்டாக் 
குதிரைமறம் 148 

கொற்றம் 220 
கும்பகோணம் 265 

கூடல் 74 , 100 , 295 , 434 , 453 
குமணன் 13 188 

கூடலூர் 65 
குமரிப்பகுதி 88 

கூடற்குடி 442 
குமரிப்படை 189 

கூத்தன் இரவி 245 
குயம் 297 

கூத்தம்பலம் 96 
குயவர் சேரி 297 

கூத்தாட்டுக் காணி 265 
குயவர் தேனரித்தல் 297 

கூவைச் கிழங்கு 151 
குயவர் தாழிவனைதல் 63 

கூற்றம் உயிரை இரந்து 
குரக்கினம் 380 

கொண்ட டேகிற்றெனல் 59 
குராப்பள்ளி 360 

கூற்றுவனை வைதல் 49 
குருதி யளைந்த நொச்சியைப் கூற்று வினை யாடவர் 189 
பருந்து கவர்தல் 144 

கேரளநாடு 415 
குழம்பன 109 

கேரளர் 338 
குழிசி மலர்த்தல் 437 

கேரளன் 434 
குளத்தூர் 442 

கேரளாந்தக வளநாடு 439 
குளம்பன் தாயனார் 109 

கைச்சரடு 264 
குளம்பனார் 110 

கைம்மாற்றுக் கடன் 264 
குளமுற்றம் 59 360 

கையறு நிலை 60 
குளிக்கரை 453 

கொங்கர் 360 
குற்றுயிராய்க் கிடந்த வள்ளல் கொங்குதேர் வாழ்க்கை 435 
கொடை புரிதல் 342 

கொங்கு நாட்டவர் 365 
குறவர் விருந்தோம்பல் 366 கொங்குநாடு 4 , 13 , 15 , 93 , 415 , 
குறிப்பிற் றோன்றல் 82 

434 
குறிப்பு மொழி 7 , 24 , 30 , 271 கொங்கு புறம் பெற்ற செய்தி 364 
குறிப்பெச்சம் 39 , 85 , 91 , 276 , கொங்கு வஞ்சி 365 
293 , 345 

கொங்குவேளிர் 297 
குறியெதிர்ப்பை 264 

கொண்ட வீடுரெட்டி 423 
குறுக்கை 111 

கொண்டு தலைக்கழிதல் 274 , 278 
குறுந்தொகை 435 

கொண்மகள் 275 
குறும்பூர் 427 

கொடுத்தலி னுயர்வு 10 
குறும்பூழ்ப்போர் 238 

கொடும்பாளூர் 4 
குறும் பூழடிகள் 239 

கொடுமுள் தொடரி 254 
குறும்பொறை நாடு 276 

காடைக்கடன் 434 , 446 
குறு முய லிறைச்சி 446 

காடைமடம் 447 
குறுமுனிவன் 3 

கொம்பு முளையாத காளை உழவுக் 
குறுவழுதி 292 

காகாது 240 
குன்றக நல்லூர் 423 

கொய்யுமோ னென்பது நிகழ்கால 
குன்றக நாடு 423 

முணர்த்தல் 109 
குன்றத்து நாராயணன் 427 

கொல்லிப்பாவை 108 
குன்றிகைநாடு 420 , 423 

கால்லிமலை 417 
குன்றிமணி 280 

கால்லேறு திரிதரு மன்றம் 210-7 
குன்றின்கட் பாலி 412 

கொள் 198 , 433 
குன்று தலை மணந்த மலை 317 

கொள்ளாமையி னுயர்வு 10 


புறநானூறு 


கோடி 305 


கோண் முறை 


கொற்கை ?, 159, 399 

சான்றோர் மூவேந்தரது ஒன்றிய 
கொற்கைத்துறையில் முத்துக் வாழ்வை விரும்பல் 339 
குளித்தல் 256 

சான்றோர் சான்றோர் பாலராவர் 
கொற்கைப் பொருநன் 100 சிக்கல் 293 , 411 

[ 45 
கோச்சடையன் ரணதீரன் 90 சித்திரைவிழா 265 
கோசர் 298 , 451 

சித்தூர் 122 
கோசாம்பி 423 

சிவப்பிராமணன் பாலாசிரியன் 
கோட்டைக் கருங்குளம் 55 

சாத்தன் சிவப்பிரியனான குழம் 

பன் தாயன் 109-10 
கோடைக்கானல் 13 , 121-2 சிற்றரையம் 5 
கோடைமலை 1 , 13 , 15 , 121-2 சிறகம் 40 
433 

சிறிதாய நீரைச் சின்னீ ரென்றல் 
கோணிலை யறிந்தோர் கொள்கை 

293 
402 

சிறுகுடி- 417 
கோதமனார் 336 

சிறுபுறம் 112 
கோப்பெருஞ்சிங்கன் 405 

சிறுமையுற்ற குடி 426 
கோயம்புத்தூர் 93 , 188 , 349 

சினை வினை முதல் வினையொடு 
கோலார் 433 

முபுதல் 33 
கோவிலடி 3-42 

கேண்டநல்லூர் 55 
கோவூர் கிழார் 58 , 360 , 417 சீகாளத்தி 122 
கோழிக்கோடு 412 

சீத்தலை 7 
கோழிப்போர்ப் பயிற்சி 238 

சீத்தலைச்சாத்தனார் 182 
கோனாடு 299 , 439 

சீதை 380 
கோவுன் 375 

சீமாறவன்மன் அரிகேசரி 
சஃகிய மலை 3 

பாண்டியன் 90 
சக்கை 198 

சீர்காழி 195 , 360 
சங்கமீச்சுரம் 262 

சீரங்கம் 258 
சங்க வருணர் 319 

சீனச்சான்றோர் 371 

சீனம் 393 
சசகபுரம் 4 
சடங்கவி 56 

சுகபுரம் 390 
சடங்கவிக்குறிச்சி 56 

சுடர்கெழு மண்டிலம் 374 
சடாவன்மன் வீரபாண்டியன் 398 

சுடுகாட்டில் உப்பிலாச் சோறு 
சண்பங்கோரை 195 , 267 

படைத்தல் 330 

சுடுகாட்டு மன்றம் 319 
சம்புமுனிவன் 3 

சுந்தரபாண்டியவாணாதராயர் 292 

சுற்றத்தார் நிலையாமையுணர்வை 
சமணர் 380 
சமாதி யென்னும் அணி 70 

மறைத்தல் 328 

சுள்ளியாறு 287 , 453 
சலவாதி 329 
சலவாறு 329 

சூரைக்குடி 398 

சூளாமணி 335 
சாக்காட்டை மடங்க லெனல் 330 செக்கு 422 
சாத்தனூர் 60 

செங்கம் 136 
சாதவாகனர் 4 

செங்கற்பட்டு 214 , 340 
சாந்திக் கூத்து 365 

செங்குட்டுவன் 345 , 439 
சாப்பறை கேளா தொழிக எள செங்கைமா 136 
வாழ்த்துதல் 420 

செங்கோட்டை 88 
சாவகம் 396 , 456 

செருசோற்றுநிலை 165 
சால்புமுல்லை 177 

[ 53 
செத்துங் கொடுத்தான் சீதக்காதி 


சம்பு 267 


அரும்பொருளகராதி 


ருசகூ 


றல் 338 


தல் 177 


ணாடவர் 229 


செந்தமிழர் சீரழிவு 428 

சேரவேந்தர் கடற்படைச் சிறப்பு 
செப்புறைச் சேந்தனார் 360 

சேலம் 433-4 

( 345 
செம்பிய தரையகோன் மகன் சைவசமயநெறி 359 
பிரமன் 312 

சொக்கப்பெருமான் 100 
செம்பொருள் 13 

சொகிரம் 390 
செம்மல் செம்மாலென விளியேற் சொகினன் 103 

சொல்லமாட்டாதார் கூற்றைக் 
செம்மாப்பு 410 

சொல்லிக் காட்டுவோர் 319 
செம்முதுபெண் டென்பதன் 

சொற்கள் முன்பின்னாகத் தொகு 
கருத்து 152 
செய்யியவென்னும் வினையெச்சம் சொற்பெய் துரைத்தல் 344 
206 

சொற்பெயராமை 411 
செயற்பாலது தவம் 314 

சோணாட்டு முகையலூர் 135 
செருப்பாழி 8 , 350 , 353 

சோழநாடு 229 , 232 , 243 , 245 , 
செருப்பாழி எறிந்த இளம் பெருஞ் 265 , 271 , 274 , 298 , 350 405 
சென்னி 380 

411 , 417 , 427 , 442 , 448 
செருப்பிடைச்சிறுபரல் 117-8 சோழமண்டலம் 341 
செருவேட்டுச் சிலைக்கும் செங்க சோழர் 232 , 292 

சோ ழவந்தான் 316 
செவ்வரிதாரை 30 ? 

சோழன் இராயசூயம் வேட்ட 
செல்லிக்கோமான் 448 

பெருநற்கிள்ளி 339 
செல்வக்கடுங்கோ வாழியாதன் சோழன் உருவப்பஃறேர் இளஞ் 
செழியன் 453 

( 412 சேட் சென்னி 230 , 330 , 349 
சென்னை 409 

சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய 
செட்சென்னி 380 

கிள்ளிவளவன் 214 , 417 
சேண் விளங்கு நல்லிசை 185 சோழன் செங்கணான் 342 
சேயோன் 313 

சோழன் சேட்சென்னி நலங் 
சேரநாடு 25 , 196 , 260 

கிவளி 243 

[ 360 
சேரநாட்டவர் 197 

சோழன் நலங்கிள்ளி 214 , 245 , 
சேரசோழபாண்டியர் இயல்பு 316 சோழன் போரவைக் கோப்பெரு 
சேரமண்டலம் 341 

நற்கிள்ளி 174 
சேரமான் கடலோட்டிய வேல் சோழன் வேற்பஃறடக்கைப் 
கெழு குட்டுவன் 345 

பெருவிறற்கிள்ளி 176 , 342 
சேரமான் கணைக்கா லிரும் 

சோழியவேனாதி 439 
பொறை 22 , 342 

சோளேச்சுரம் 360 
சேரமான் களங்காய்க் கண்ணிநார் சோற்றை யூன்கலந் தடுதல் 253 
முடிச் சேரல் 406 

ஞாயிறு புலவராற் புகழப்படுவது 
சேரமான் குடக்கோ நெடுஞ் 

64 
சேரலாதன் 342 

ஞாழலார் ஞாழாரென வருதல் 
சேரமான் குட்டுவன் கோதை 439 417 
சேரமான் தகடுரெறிந்த பெருஞ் தகடூர் 15 , 20 , 68 , 146 , 423 , 433 
சேரலிரும்பொறை 162 

தகுதிவழக்கு 234 
சேரமான் மா வெண்கோ 339 தங்கால் 248 
சேரமான் வஞ்சன் 458 

தஞ்சை 210 , 230 , 239 , 342 , 360 , 
சேரர் 434 

405 , 439 , 448 , 453 
பேரலர் 453 

தஞ்சைகொண்ட அரிகேசரிவன் 
சேரவன் மாதேவி 398 

மன் 127 
சேரவேந்தர் 439 , 453 

தடாரி ஆமை வடிவிற்று 104 


புறநானூறு 


டுறவு 314 


தடாரி சூடேறியவழி ஓசை மிகு தழையுடைக்கு நொச்சியும் 
தல் 348 

விரவுதல் 144-5 
தண்கால் 248 

தளவுமுல்லை 305 
தண்பொருநை 415 

தற்குறிப்பேற்றவன 91 
தந்து மாறன் 319 

தறிகை 17 
தந்தை முதலியோரது கூறுபா தன்னைத்தான் இழித்துக் கூறல் 42 
டுரைத்தல் 294 

தன்னைப்பிறன் போர் கூறல் 10 
தத்தையரொப்பர் மக்கள் 181 தாக்கு குரல் தாக்கு ரலென 
தம் புகழ் கேட்கும் சான்றோர் 

வருதல் 328 
நாணால் தலைகவிழ்தல் 172 

தாமன் 458 , 163 
தமிழ்க்கூத்து 265 

தாமிரவருணி -148 
தமிழ்ச்செல்வர் கொடைப் பண்பு தாய்மைப் பண்பு 218 
401 

தாயங்கண்ணனார் 310 , 448 
தமிழ் நாடு 276 

தாயர் பாலுண்பித்தல் 293 
தமிழ் மிகு சால்பு 437 

தாராபுரம் 365 
தமிழ்வேந்தர் கெட்டதற் கேது தாலமி 4 , 88 
342 

தானைநிலை 151 , 189 
தமிழகத்தில் பிறநாட்டவர் கூட் திசைச்சொல் ஓசை 129 

திண்டிவனம் 38-1 , 387 
தமிழர் இழிநிலை யெய்திய திறம் திணிநிலை யென்பது போர்க் 
339 , 342 

களத்து நடு விடம் 151 
தமிழர் சீரழிந்தது 309 

தித்தன் 303 , 305 
தமிழரறம் 341 

திதியன் 111 
தமிழறியாதார் கூற்று 405 

திரு - இறைவன் அருட்சத்தி 316 
தமிழகம் மூவேந்தர்க்கும் பொது திருக்கடவூர் 453 
434 

நக்கழுக்குன்றம் 390 
தமிழன் அறிவறை போகியது 95 

திருக்குறள் 390 
தருப்பைப் புல் 359 

திருக்கு ராவுடையார் 360 
தருமமொடு இயல்வோள் 307 திருக்கள்ளில் 120 
தருமபுத்திரன் 336 

திருக்கோவலூர் 78 , 239 
தருமபுரி 15 , 69 , 433 

திருச்சிராப்பள்ளி 113 , 174 , 18 
தலைமகனைக் கண்ட நற்றாய் முரு 186 

கெனக் கருதி வழிபடல் 254 திருச்சிற்றேமம் 448 
தலைமகனைச் சூழ்ந்து காக்கும் மற திருச்சொகினூர் 103 

லைக்குடை யுவமம் 182 திருஞானசம்பந்தர் 239 , 417 . 
தலையாலங்கானத்துச் செருவென்ற 420 , 448 
பாண்டியன் நெடுஞ்செழியன் திருத்தக்கதேவர் 457 
146 , 406 , 452 

திருத்தங்கால் 248 
தலையாலங்கானம் 356 , 448 

திருத்தணிகை 122 
லைவன் இயல்பை அவன் மனை திருத்தளியாண்டார் 398 
மேலேற்றிக் கூறல் 426 

திருத்தியூர் முட்டம் 310 
தலைவனது தலைமைப் பண்பு திருநெல்வேலி 210 
கூறல் 322 

திருப்பத்தூர் 399 
தவஞ்செய்வோர் தீவேட்டல் 107 திருப்பழனம் 405 
தழங்குரன் முரசம் 328 , 428 

திருப்புத்தூர் 310 
தழிஞ்சி 169 

திருப்புவனை 221 
தழும்பன் 297 

திருப்பேர்த் திருப்புறம் 342 
தழூஉமொழியர் இருப்பு 321 திருப்போர்ப்புறம் 342 


வர்க்கு ஓ 


அரும்பொருள்கராதி 


திருமகள் பற்றுடையாரை 

துழாயூர் 442 
நீங்குவள் 314 

துள்ளித் தாவும் ஆனிரை 122 
திருமங்கலக்குடி 230 

துறக்கவுலகம் 282, 328 
திருமங்கை மன்னன் 195 

துன்னற் சிதார் 433 
ருமழபாடி 312 

தெய்ய-இசைநிறை 321 
திருமால் கண் சிவந்திருத்தல் 234 தெய்வங்கட்குத் தேக்கிலையிற் 
ருமாவளவன் 237 

படைச்சலிடுதல் 338 
திருமுனைப்பாடிநாடு 398 

தெய்விகன் உலா 3 
திருவஞ்சிக்களம் 365 

தெலுங்கச் சோழர்கள் 53 
திருவண்ணாமலை 239 

தெளிநறவே வேந்தருண்பது 185 , 
ருவதிகை 398 

195 
திருவரங்கத்துப் பெருமாள் 258 தென்கவிர் நாடு 3 
திருவரங்கம் 47 

தென்கரை 316 
திருவரங்குளமுடையார் 440 தென்கன்னடம் 380 
திருவள்ளுவர் 12 , 390 

தென்கோனாடு 91 , 439 
திருவாங்கூர்நாடு 96 , 448 , 458 தென்பரதவர் 383 
திருவாங்கூர் வேந்தர் திருப்பணி தென்பாண்டி நாடு 250 , 299 , 448 
55 

தென்புலம் 380 
திருவாஞ்சேரி 350 

தென்பெண்ணையாறு 78 
திருவாரூர் 298 

தென்வெள்ளாறு 91 
திருவாலங்காடு 210 

தென்னார்க்காடு 87 , 261 , 

87 , 261 , 384 . 
திருவாலி நாடர் 195 

387 
திருவாவடுதுறை 60 

தேரையர் 329 
திருவாவின்ன் குடி 195 

தவதானம் 427 
திருவிசைப்பா 360 

தேவருலகம் 341 
திருவிடைக்கழி 360 , 427 

தேவிகுளம் 68 
திருவீழிமிழலை 417 

தேன் கொள்ளும் மண்டையிற் 
திருவெண்காடு 195 

பால் கறத்தல் 305 
திருவேங்கடம் 103,383 , 390 , 
420 , 423 

தேனூர் 457 
திரையன் 319 

தொடாக்காஞ்சி 163 
தில் விழைவின்கண் வருதல் 211 

தாண்டிநகர் 22 , 154 
திவாகரம் 405 

தாண்டைமான் 433 
தினையுணங்கலைத் தெளித்துப் 

தான் 

ண்டைநாட்டார் 136 
புள்ளினம் கவர்தல் 233 , 236 

தா ண்டைநாடு 91,103,122 , 214 , 
தீக்கடை கோலை மனையிறைப்பில் 

227 , 244 , 329 349 , 353 , 383 , 
செருகிவைத்தல் 226 

390 , 402 , 405-6 , 420 , 427 
துடி.நிலை 159 , 180 

தாண்டையர் 406 , 433 
துடியன் 141 

தாழாயென்பது 

தாழாதனை 
துதிவாயெஃகம் 307 

யென வருதல் 132 
தும்பிசேர் கீரனார் 103 

தாழினவில் யானை 210 
தும்பி முதலியன தீக்குறி காட்டல் 

தால்காப்பியர் 359 , 368 , 397 , 
159 , 160 

411 
தும்பையூர் 103 

தால்காப்பிய வுரைவழக்கு 316 
துயிலெடைநிலை 386 , 453 , 456 தொன்மை சுட்டிய வன்மை 257 
துருத்தி 47 

தோலாமொழித்தேவர் 335 
துவரை 1 , 3 

தோன்றிக்கோமான் 463 
துவாரசமுத்திரம் 1 

நக்கீரனார் 154 , 256 , 359 , 443 
புறம் -II - 35 


வ 


புறநானூறு 


நகரம் சிறப்புணர்த்தும் எழுத்து நித்தவினோத வளநாடு 243 
154 

நியமம் 186 
நச்சினார்க்கினியர் 3 , 12 , 312 , 349 , நிலமகட்கு விலைமக ரூவமம் 335 
351 , 368 , 383 , 394 

நிலவுலகு சுழலுதல் 313 
நகைப்புலவாணர் 415-6 

நிலையாமை 322 , 325 
நசையின் இயல்பு 318 

நீக்கமின்றி யுறைதற்கு நீழலுவமம் 
நட்டோர்க்கல்லது கண்ணஞ் 

52 
சாமை 11 

நீடூர் 73 
நடுகல்லைப் பரவுதல் 210 , 279 நீண்மொழி 174 
நடுகல்வி.மா 72 

நீர் சிறுதாகியவழி மகளிர் முறை 
நடுநாடு 91 

கொண்டு முகத்தல் 247 
நடுப்பூர் 423 

நீர்ப்படை 308 
நடுவட்டம் 65 

நீருட்குளித்து மணற்கோடல் 94 
நத்தத்தனார் 31 

நீலகிரி 461 
நத்தைக் காடு 138 

நீலமல 08 
நப்பூதனார் 154 

நீறு பூத்த நெருப்பு 311 
நரசிம்ம ஹொய்சளன் 4 

நூங்கதேவ மகாராயர் -122 
நல்ல னுங்கன் 423 

நுங்கரையர் 1122 
நல்லிபர் 3 காடன் 375 

நுங்கன் சானி -422 
நல்வெள்ளையர் 299 

நுணங்கிய நுசும்பு 311 
நற்கீரன 15-1 

நுளையர் 374 
நற்செள்ளை 154 

நூற் கள்வியைத் தடக்கையாகக் 
நற்பூ தன் 154 

கூறல் 419 
நறவை வாழ்த்தல் 19.4 

நெடிய மொழிதல் 299 
நன்குடி வேளாளர் 195 

நெடியயோன் குன்றம் 153 
நன்றா -112 

நெடிலடி 114 
நன்றி கொன்ற குற்றம் 417 நெடுங்கழத்துப் பரணர் 182 
நன்னடை நல்கல்வேந்தன் கடன் நெடுங்களம் 113 , 182 
221 

நெடுங்குன்றம் 3449 
நன்னாகனார் 184 , 372 , 375 , 384 நெடுஞ்சடையன் பராந்தகன் 434 
நன்னிலம் 405 , 453 

நெடுங்கை வேண்மான் 443 
நாகநாடு 319 

நெடுமானஞ்சி 431 
நாகநாதசாமி கோயில் 265 

நெடுமொழயன் 87 
நாகரிகர் 319 

நெடுவேளா தன் 274 , 276 
நாகரையர் 319 

நெடுவோளவி 195 , 276 
நாகன்படி 265 

நெஞ்சங்கொண் டொளித்தல் 278 
நாகன் றேவனார் 265 

நெய்தல்வளம் 452 
நாகுமுலை யன்ன கரந்தை 129 நெய்தல் வைகறையில் மலர்தல் 462 
காஞ்சின் மலை 387 

நெய்தலங் கானல் 8 , 350 
நாஞ்சி னாடு 98 

நெல்லரியுந் தொழுவர் தண்ணுமை 
நாமக்கல் 434 

யிசைத்தல் 297 
நார்த்தாமலை 122 

நெல்லிற் பல்லாண்டு வாழ்கெனல் . 
நாவை மருப்பாகக் கூறல் 419 

412 
நாளது செலவு 417 

நொச்சிநியமம் 186 
நான்காம் நூற்றாண்டு 371 

நொச்சிமால 143 
நானில வளம் 411 

நொச்சிவேலி 305 
நிகரிலி சோழமண்டலம் 433 நோற்றோர் 192 
நிணங் கலந்த சோறு 435 

பகடு நடந்த கூழ் 426 


( நசஎ 


அரும்பொருளகராதி 


பகன்றைப்பூவைத் 

திருமலரென் பரிகலம் 404 
றல் 426 ,435 

பரிசிலர் களிறு பெறுதல் 14 
பகைவர் செல்வத்தைப் பாணர்க்கு பரிசிலர் வரிசைநோக்குவது 16 
நல்கல் 223 

பரிசிலரோம்பல் 267 
பகைவேந்தர் கண்ணுறங்காமை பருகுவன்ன நோக்கம் 19 
241 

பருடையார் 390 
பசு நீருண்ணவரின் மக்கள் தடை பருத்தி வீடு 438 
செய்யார் என்பது 247 

பல்குன்றக் கோட்டம் 245 
பசும்பூண் பாண்டியன் 256 , 331 பல்பொருட்கே ! பின் நல்லது 
பசும்பூண் பொருந்திலர் 73 

கோடல் 359 
பசும்பொன் வள்ளத்தை மண்டை பல்லவர் 380 , 434 
யெனல் : 80 

பல்லவர் காலம் 195 
பட்டுக்கோட்டை 448 

பல்யாகசாலை முதுகுடுமிப் பெரு 
பட்டைய நாடு 103 

வழுதி 143 
படர்கூர் மாலை 316 , 374 

பல்யானைச் செல்கெழு குட்டுவன் 
படைக்கடன் 165 

333 
படைக்கலத் தொழில் வல்ல வீரர் பலியூட்டு 260 
303 

பவ்வம் 434 
படைக்கு ஒழுங்கு முறை இன்றி பழனி 195 
யமையாமை 183 

பழனிமலைத்தொடர் 13 
படைக்கோண் மாக்கள் 180 

பள்ளிப்படை 360 
படைமங்க மன்னியார் 303 

பள்ளியூர் 279 
படைமங்க மனனினார் 301 

பள்ளியெழுச்சி 58 , 457 
படைமடம் 190 

பற்றறுதி குறித்துக் காஞ்சிப் 
படையறுத்துப் பாழிகொள்ளும் பண் பாடல் 163 
ஏமம் 149 

பற்றுக்கோள் விடாமைக்குப்பல்லி 
படையாளர் கூற்று 223 

யுவமை 116 
படை வண்டுவழிவாளுதவல் 243 , பறம்புமலை 53 , 411 
451 

பறளியாறு 448 
பண்ணன் 135 

பறையன் 141 
பண்டையோர் முறை 433 

பன்றி நெய் குதிரைக்கு நலம் 
பண்டைவேந்தர் கொடை மரபு செய்யுமெனல் 198 
344 

பன்றியும் களிறெனப்படல் 247 
பதார்த்த குண சிந்தாமணி 329 பன்றியூர்நாட்டு அழும்பில் 166 
பதிற்றுப்பத்து 336 , 345 

பன்னிரண்டாம் நூற்றாண்டு 245 , 
பதின்மூன்றாம் நூற்றாண்டு 405 , 262 , 316 
422 

பனம்பாரனார் 122 
பதினான்காம் நூற்றாண்டு 422 பனை நுங்கு வற்றிக் கல்போலாதல் 
பதினெண்குடி வேளிர் 1 

421 
பயற்றின் நெற்று எருமை மருப்புப் பாக்கை நாடு 262 
போறல் 195 

பாசி புது நீரிற் படாமை 426 
பயன்பட வாழ்வோர் சிலர் 319 பாசிவேர் 433 
பரஞ்சேர் வளி 349 

படாண்பாட்டு 165 
பரஞ்சோதியார் 199 

பாடிகாவல் 195 
பரணர் 73 , 303 , 331 , 345 பாடினி மாலை பெறுதல் 325,331 , 
பரணர்பள்ளி 349 

338 
பரதவர் 380 

பாண் கடன் 10 
பரந்தேத்துதல் 375 

பாண்டவர் 336 


ருசஅ 


புறநானூறு 


பாண்டிநாட்டுத் தலைவர் 319 பாழி ஒபிளி 349-50 
பாண்டிநாட்டைச் சோழன் பிரிர்க்குடி 31 
புகழ்தல் 39 

பிசிராந்தையார் கோப்பெருஞ் 
பாண்டிநாடு 56 , 127 , 184 , 229 , சோழனையே தமக்கு வேந்த 
393 

னெனல் 31 , 41 
பாண்டி மண்டமை 224 

பிட்டங்கொற்றன் 237 
பாண்டியர் 210 , 248 , 292 , 380 , பிடவூர் நாடு 442 
383 , 433 , 453 

பிடவூர் வேள் 4-13 
பாண்டியன் இராசசிங்கன் 55 பிடாகை 427 
பாண்டியன் கானப்பேர் தந்த பிடி-நாணுதல் 214 
பெருவழுதி 339 

பிடியானை வருந்த அதன் கன்றைக் 
பாண்டியன் கூடகாரத்துத் துஞ் கவர்தல் 423 
சிய மாறன் வழுதி 62 

பிணஞ்சுடும் சடங்கு 322 
பாண்டியன் தலையாலங்கானத்துச் பிணத்தை முதுகு பொருந்தக் 
செருவென்ற நெடுஞ்செழியன் கிடத்துதல் 311 
222 , 448 

பிரமகுண்டிகை 423 
பாண்டியன் நெடுஞ்சடையன் 434 பிரமதாயம் 423 
பாண்டியன் நெடுஞ்செழியன் 85 பிரமதேயம் 184 
பாண்டியன் யானைகள் வேங்கடத் பிரமனார் 312 , 314 
திற் பிறந்தவை 256 

பிராமணி தேவன் நீலி 245 
பாணர் 141 , 374 

பிரிந்த புலம் 316 
பாணர் ஊர் பெறுதல் 203 பிள்ளைப்பொருநன் 420 
பாணன் கையற்றுப் பாடுவது 134 பிறருவம மகா வேந்தன் 379 
பாணன் தா மரை பெறுதல் 325 பீடிலா ரைப் பாடலாகாது 388 
331 , 333 

பீலிவளை 319 
பாணி பார்க்கும் மார்பு 24 

புகழ்க்கு இமயத்துக்கோடு 
பாதிரி கமழும் ஒதி 417 

உவமம் 37 
பாம்பு வெகுண்டன்ன தேறல் 374 புகழ்க்கூத்து 265 
பாமுளூர் 8 , 350 

புகழ் வாயாதார் பலர் 319 
பாய் படுக்கையாதல் 230 

புகழியூர் 434 
பாயல் நாடு 458 , 461 

புண்ணுற்ற மறவர்க்கு மகளிர் 
பாயன் மலை 462 

பணி செய்தல் 163 
பார்ப்பன முல்லை 209 

புத்தர் 380 
பார்ப்பார்க்கல்லது பணியாமை புத்தாடையுடுப்பித்தல் 407 
411 

புதற்றளவு 446 
பார்ப்பார்க்கு நீர் வார்த்துத் தரு புதுக்கோட்டை 1 , 73 , 121 , 166 

புதுச்சேரி 234 
பார்ப்பார் பொன்னைச் சொன்ன புரந்தார் கண்ணீர் மல்கச் சாதல் 
புட்மெனல் 341 

173 
பார்ப்பான் தூதுபோதல் 208 புரவலர் புன்கண் நோக்காது 
பார்வைப்பிணையால் கலைமானைப் இரவலர் இடுக்கண் களைவது 
பிடித்தல் 236 

255-6 
பாரதம் 248 

புரவரை 386 

புரவுவரி 195 
பாரி நாயுடு 422 

புரிசைநாடு 442 
பாரி பறம்பிற் சுனை 273-4 

புல்லா வாழ்க்கை வல்லாண் 
பாரிமகளிர் 1 

பக்கம் 252 
பாலைக்காடு 65 

புல்லாளங் கண்ணியார் 216 


வது 324 


பாரி 15 


அரும்பொருளகராதி 


(ருசக்க 


தாதல் 213 


தல் 447 


புல்லாற்றூர் எயிற்றியனார் 31 பெயரெச்சங் காரணப் பொருள 
புல்லி 406-7 , 420 
புல்லுளைக் குடுமி 148 

பெரிச்சியூர் 184 
புல்லென்மாலை 258 

பெரியன் 119 
புலவர்க்கு விளைநிலம் நல்கல் 419 பெரியோரொழுக்கம் 416 
புலவர்கள் போர்க்காலத்துச் பெருங்கட்டூர் 191 
செய்யும் பணி 269 

பெருங்காஞ்சி 318 
புலவர் வறுமை இலக்கிய வளர்ச் பெருங்குயம் 297 
சிக்குக் கேடு 371 

பெருஞ்சிக்கல் 298 
புலவரையாற்றுப் படுத்தல் 264 பெருஞ்சீ ரருங்கொண்டியள் 275 
புலிகடிமால் 1 , 3 

பெருஞ்சோற்று விழா 73 
புலிநாடு 4 

பெருந்தலை 7 , 13 
புலிப்பற்றாலி 367 

பெருந்தலையூர் 188 
புலிமாய் 4 

பெருந்திருமாவளவன் 360 
புலி மெய் 4 

பெரும்பணைக் கொட்டில் 328 
புலியூர்க் கோட்டம் 244 

பெரும்பூண் சென்னி 167 
புழற்கோட்டம் 420 , 423 

பெரும்பெயர் 419-20 , 458 
புள்ளும் பொழுதும் பழித்தல் 11 பெருமுதுபெண்டிர் 161 
புறக்கொடை நல்காதவேந்தர் 312 பெருவழுதி 292 
புறங் கடையில்வைத்துச் சோறீ பெருவண்மை 

வேந்தர்க்கு அழ 

கும் தகுதியுமாம் 280 
புறத்துறை நான்மறையிற் 

பெருவாயில் 85 
கூறப்படாமை 326 

பேதைப்பருவம் 271 
புறத்திணை 371 

பேய்க்காஞ்சி 163 
புறந்தை 427 

பேய்மகள் 311 , 357 
புறநிலை வருத்தம் 30 

பேரரையம் 5 
புறநிலை வாழ்த்து 378 

பேராசிரியர் 13 , 331 
புறப்பொருள் வெண்பாமாலை 

பேராந்தை 331 
ரை 312 , 368 

பேலவாடி 4 

பேலூர் 4 
புறனடையாற் கொள்வது 30 

பையூரிளங் கோட்டம் 103 
புன்மை இன்மை குறித்தல் 415 

பொகுட்டெழுனி 431 , 434 
புன்னாடு 4 
புனர்ப்பூசம் 67 

பொங்கலூர்க் கானாடு 93 

பொதியின்மலை 40 , 88 , 366 , 371 
பூங்கண் 153 

பொதினி 195 , 276 
பூசன் மயக்கம் 154 

பொதுமையின்றி அரசாளுதல் 
பூட்கொல்லனா 248 

312 
பூதபாண்டி 98 

பொதுவியல் 223 , 265 
பூப்பின் வரவு மகளிர்க்கு 

பொய்கையார் 22 
தோற்றுவிப்பது 198 

பொருட்பேறு தன்னலம் குறித்த 
பூப்புக்காலம் கூட்டத்துக் 

தன்று 328 
காகாமை 198 

பொருட் பொலிவில்லாத இல்லம் 
பூவைநிலை 368 

வெற்றியாற் றம்பி போல்வது 
பூழிநாடு 168 , 416 

127 
பெண்ணையாறு 234 

பொருந்திலர் 73 
பெதும்பைப்பருவம் 271 

பொற்கொல்லன் வெண்ணாகனார் 
பெயர்த்திரிசொல் 239 

247 
பெயரெச்சக் குறிப்பு 303 

பொற்படிமம் 453 


காண் 


ருரு 


புறநானூறு 


தாள் 269 


பொற்போந்தை 276 

மகட்பாற்காஞ்சி 292, 307 
பொறைநாடு 25,65 

மகண்மறுத்தல் 209 , 274 , 301 , 
பொறையர் 3-15 , 439 

309 
பொறையாற்று கிழான் 406 மகணலம் ஊர்க்குப்பாழ் செய்யு 
பொறையாறு 119 , 427 

மெனல் 293 
பொன்முடி நல்லூர் 196 

மகப்பயந்து பயன்படார் 
பொன்வள்ளம் 4.33 

பரத்தையர் 232 
பொன் வீ 3 வங்கை 4.53 

மகள் வளர்த்தவள் பகை வளர்த் 
பொன்னானி 133 , 390 
பொன்னும் பவளமும் கொண்டு மகள் வேட்போன் வெஞ்சினம் 
நன்கலமமைத்கல் 45 

280 , 283 
பொன்னூர் 405 

மகளிர் கூந்தலை மணாளனே 
பொன் 3 னரி 400 

திண்டற்குரியன் 161 , 201 
போந்தை 274 

மகளிர் தம் கணவன் பெற்ற புண் 
போர்க்களத்தின் நடுவிடம் மன்றம் காணக் களஞ்சேறல் 365 
எனப்படல் 142 

மகளிர் மணத்தில் வாள்வைத்து 
போர்க்களிறுகளைப் பெருந்துறை மாலையணிதல் 262 
மரத்திற் பிணித்தல் 296 

மகளிர் மறவரைப் போர்க்கு வழி 
போர்க்காகாரென விலக்கப் 

விடல் 208 
பட்டோர் 188 

மகளிருடனாக வேந்தர் வேள்வி 
போர்க்குச் செல்பவர் நீராடல் 280 செய்தல் 54-5 
போர்ப்புண்ணுற்றோர்க்குக் காப் மகப் பேற்றில் தாயர் உவகையுறல் 
புப்பேணுவது 193 

153 
போர்ப்பூ பெறுதல் 178 , 280 மகனது புறக்கொடை கேட்டுத் 
போர் மறவர்க்கு மகளிர் விடை தாய் வெகுளுதல் 155 

மகிழ்மட நோக்கம் 309 
போர் மறவர்க்கு வெள்ளாறு மட்கலம் 305 
உவமை 173 

மடம் 248 
போர் மறவர்க்குத் தலைவர் இன்றி மடவிளாகம் 420 
யமையாமை 190 

மண்ணரை 384 
போர்மறவர் பகைவீரரைப் மண்ணரைத்துக் கல்லறுத்தல் 
போர்க்கழைத்தல் 188 

282 
போர்மறவர் யானையையெறி 

மண்ணுவங்கலம் 308 
தலையே விரும்புவது 202 

மணற்குன்று 453 
போர்முரசுக்குப் பலியிடுதல் 328 

மணவிற்கோட்டம் 442 
போர்வெறி 303 

மணிமேகலை 319 
போரால் ஊரழிதல் 292 
போரில் உறவுமுறை பாராமை மதியத்துக்கு வெண்குடை யுவயம் 
190 

189 
போரில் மாண்டோரை நோற்றா 
ரென்றல் 192 

மதுகை மன்றம் 248 
போழ்வாய்க் கூகை 333 

மதுராந்தக வளநாடு 248 
மக்கட்பேறுடையாரைச் செல்வ 

மதுரை 13 , 46. 100 , 122 , 133 , 
ரெனல் 147 

151 , 208 , 265-6 , 301 , 303 
மகட்கொடைக்குரிய நிரலுடை . 

மதுரைக் கடையத்தார் மகனார் 
மை 292 

வெண்ணாகனார் 299 
மகட்கொடை பெற்றோர் கடன் மதுரைக்காஞ்சி 448 
270 

மதுரைக் காஞ்சிப் புலவர் 222 


தருதல் 182 


மதகு 305 


அரும்பொருளகராதி 


பது 125 


தது 314 


மதுரைத் தமிழ்க்கூத்தன் நாகன் மன் கழிவின்கண் வருவது 77 , 84 , 
தேவனார் 265 

105, 129 
மதுரை மருதனிளநாகனார் 241 , மன்னும் உம்மும் அசைநிலை 264 
299 

மன்னைக்காஞ்சி 60 
மதுரை ஓலைக்கடையம் 299 

மனைக்கிழத்தியை மனைவியென் 
மதுரோதய வளநாடு 244, 
மரந்தை 65 

மனைக்கு விளக்கு மனைவி 225 
மரல் கற்றாழையினம் 134 

மனை முற்றத்துக்கு விழாக்களம் 
மரற்பித்தியார் 107 

உவமம் 427 
மருங்கூர்ப்பட்டினம் 297 

மனையறத்தினும் துறவறம் சிறந் 
மருண்மாலைப் போது 374 
மருத்துவக்குடி. 184 

மனையோ வறியக் கணவன் மறப் 
மருதனிளநாகன் 151 

புகழைச் சான்றோர் கூறல் 183 
மருதூர் 90 

மனைவிக்குப் புலவரைக் காட்டி 
மரூஉ 305 

என்போற் போற்றுகெனல் 443 
மல்லிநாடு 122 

மனைவி கருவுற்றிருக்கும்போது 
மார்தார் என்பது மார்புக் காதல் கணவன் வடக்கிருத்தல் கூடா 
220 

தென்பது 47 , 51 
மலர்ந்த நோக்கம் 307 

மாக்கடையனார் 333 
மலார் 2-15 

மாக்கோதை மங்கலம் 96 
மலைய மானாடு 78 

மாகவிசும்பு 142 
மலையமான் ராமுடிச்கார் 406 மாங்குடி 222 , 449 
மலையாளம் 200 , 390 , 412 

மாங்குடி மருதனார் 167 , 357 , 449 , 
மலையின் வாயிற் போது பாணன் 

457 
வாயிற் சோறு 374 

மாசாத்தனார் 157 
மழித்ததலை மழித்தலையென மாடங்கட்கு மலைக்கணம் உவமம் 
வருதல் 160-1 

4.26 
மழை கடனீரின் உவர்ப்பைப் 

மாடலன் 439 
போக்கி நன்னீரைப் பொழிவது மாணார்ச்சுட்டிய வாண்மங்கலம் 
371 

262 
மழைத்துளியான் முத் துண்டா மாதம் 122 
மெனல் 389 

மாதர் மனைமாட்சி 260 
மழைத்துளியிற் பல்லாண்டு 

மாதும் ஓவும் அசைநிலை 220 
வாழ்க எனல் 339 

மார்க்கண்டேயனார் 333 
மற்று , வினை மாற்று 140 

மா ராயம் 265 , 439 
மறக்களவழி 349 

மாரிவெண்கோ 339 
மறக்கள வேள்வி 359 

மாலையில் பார்ப்பனமகளிர் முல்லை 
மறக்குடிமகள் மகனைப்போர்க்குச் சூடிச்கொளல் 417 
செலுத்தல் 157 

மாவளத்தான் 360 
மறக்குடி மகள் நடுகல்லப்பரவு தல் மாவிலங்கை 384 
254 

மாவுடற்றிய வடிம்பு 383 
மறச்சக்கரவர்த்தி பிள்ளை 440 

மாளவ சக்கரவர்த்தி 398 
மறத்துறை 367 , 457 

மாற்பித்தியார் 107 
மறவரில் வண்டென்னும் பல மாற்றருங் கூற்றம் சாற்றிய 
132 

பெருமை 331 
மன்றம் புகுந்து மறுகு சிறை மாறமங்கலம் 159 , 398 
பாடல் 133 

மாறவன்மன் சுந்தரபாண்டியன் 
மன் ஒழியிசை 196 , 297 

284 , 292 , 440 


ருரு உ 


புறநானூறு 


மாறவன் மன் மங்கலம் 159 

முருக்கம்பூ கோழிச்சேவலின் 
மாறோக்கத்து நப்பசலையார் 345 கொண்டைக்குவமம் 250 
மாறோகம் 159, 398 

முருகயர் தல் 359 
மானம்பாடி 365 

முருகன் 360 
மானமங்கலம் 159 

முருகன் களவேள்வி செய்தது 
மிகையென்னும் குற்றம் 325 

359 
மிருகசீரிடம் 67 

முருகன் கோயில் 197 
மிழலைக் கூற்றம் 73 

முருகு புணர்ந்தியன்ற வள்ளி 417 
மிழலை நாட்டு வீரநாராயணபுரம் முருகு மெய்ப்பட்ட புலைத்தி 122 
265 

முழுச்சொல்லாடவர் 247 
மிளிர்ந்த தகை 374 

முழுதுணர் 3 கள்வியன் 325 
மிறைக்கூற்றத்துப் போந்தை 276 முள்ளம்பன்றியை நீர்த்துறையில் 
மீகொங்கு 434 

வேட்டம் புரிதல் 367 
மீஞ்சூர் 406 

முள்ளி நாடு 398 
மீட்கப்பெற்ற நிரைகட்குப் பாம் முற்றுட்டு 195 
பின் வாய் மீண்ட மதியம் உவ முற்றெச்சம் -1-16 
மம் 126 

முறஞ்செவியா ? ன 278 
மீன் சீவுதல் 297 

முறைவழங்குதல் 316 
முக்காவல் நாடு 17-4 

முன்னிலைப் புறமொழி 186 
முகலாறு 136 

முன்னிலையசை 11-1 , 179 
முகனமர்ந்து நல்காக் கொடை முன்மொழி நிலையல் 112 
18 

முனைக்கு வரம்பு 225 
முகையலுார் 135-6 

முன்னைக் கொடி 254 
முசிறி 186 , 287 , 365 , 453 மூங்கிலை எழாநெல் லென்றல் 111 
முட்டையீன்ற பாம்பு 438 மூதா மான்கன்றுக்குப் பால் 
முடத்தாமக்கண்ணியார் 216 , 433 கொடுப்பது 242 
முடமோசி நாரணக் கிரமவித்தன் மூப்பன் 22 
368 

மூப்பினது வரவு 411 
முத்தமிழ் வளர்த்தல் 18 

மூவருலகம் தமிழகம் 313 
முத்துத் தாண்டவராய பிள்ளை 360 மூவன் 22 , 188 
முத்து மழை நீரால் உண்டா மூவேந்தருக்கும் முத்தீ யுவமம் 
மெனல் 389 

311 
முதலாகு பெயர் 165 

மேகலை அல்குற் காதல் 307 
முதற்குலோத்துங்கன் 221 , 265 மேடராசி 67 
முதனிலைத் தொழிற்பெயர் 50 , மேல்வருங் களிற்றை யெறிவு தே 
165 

வீரர்க்கு வேட்கை 149 
முதிரமலை 13 

மேலைக்கடையம் 299 
முதுகண்ணன் 245 

மேற்காநாட்டுக் கூடலூர் 296 
முதுகாடு முதுகு காணப்படாமை மைசூர் 3 , 146,433 
311 

மையனோக்கம் 307 
முதுகுடி 158 

மைவரை யுலகம் 31.3 
முதுகூற்றார் 258 

மை விடையிரும் போத்து 333 
முதுமக்கள் தாழி 116 , 333 

மொகலார் 13 
முயல்படப்பையின் கண் ஒடுங்கு மோகூர் 303 
தல் 267 

மோசி , 145 
முரசுக்குக் கொல்லேற்றின் மோசிகுடி 91 , 145 
தோலைப் போர்த்தல் 176 மோசிப்பாக்கம் 91 

மோசுகுளத்தூர் 91 


(நருக . 


அரும்பொருளகராதி 


வது 433 


மோதகம் 122 

வரிசையறிந்தீதல் 440 
மோதம் 122 

வரைவுடன்படுதல் 278 
மோரியர் 380 

வல்லார் 295 
பதுகுலம் 3 

வல்விலோரி 113 
யவனர் 453 

வல்வேற் சாத்தன் 388 
யாப்பருங்கல விருத்தி 13 

வலம்படுமுரசு 208 
யாழைப் பணையம் கூறல் 228 வழிபடுதெய்வம் 378 
யானை நாணத்தாற் கண்புதைத்தல் வள்ளியோரை நாடுதல் 438 
206 

வள்ளுவநாடு 260 
யானைப்படை காட்சிக் கினிது 36 வளார் 245 
யானை யடிபறையின் கண்போல் வளிதொழிலொழிக்கும் புரவி 208 

வளிமண்டிலம் கடந்த பகுதி நீத்த 
யானை விறகுகொணர்வது 101 , மென்பது 332 , 374 
107 

வளிவழக்கறுத்த வங்கம் 343 
வசலைக்கொடி 209 

வளைவணன் 319 
வசை 13 

வறுமை அறிவைக் கெடுத்தல் 437 
வசைக்கூத்து 265 

வன்பரணர் 10 
வஞ்சி 133 , 364-5 , 415 

வன்புலம் படுபுல் 446 
வஞ்சிக்களம் 458 

வாகை 303 
வஞ்சித்துறை 380 

வாகைப் பறந்தலை 301 , 303 
வஞ்சி பாடுவது 440 

340 
வஞ்சிப்போர் 211 

வாகைப்பாட்டு 267 
வட்டமென்னும் பெயரடியாகப் வாகைப் பெருந்துறை 303 
பிறந்தவினை 461 

வாச்சியன் இரவிகூத்தன் 245 
வடக்கிருத்தல் 36 

வாசந்திகை 4 
வடகே னாடு 91 , 439 

வாட்டாத்திக்கோட்டை 448 
வடநூல் கூறும் கருமபோகபூமி 38 வாட்டாற்றுக்கோட்டை 448 
வடபுலம் 380 , 430 

வாட்டாற்றெழினியா தன் 222 
வடபெண்ணைக்கரை 262 

வாட்படையையடகுவைத்தல் 227 
வடமொழி யிராமாயணம் 314 வாண்மங்கலம் 309 
வடமொழிக் கல்லூரி 427 

வாண் மிறைதிருத்தல் 168 
வடமோதம் 122 

வாணட்கோள் மறவர் நீணாட் 
வடவர் சந்தனம் கொணர்தல் 389 கோள் 190 
வடவாரியர் தென்னாடு போந்தது வாணிகப் பரிசில் 21 
338 

வாய்ச்சி 17 
வடார்க்காடு 239 

வாயுறை வாழ்த்து 331 
வடுகர் 380 , 383 

வாராவுலகம் 328 
வண்டர் 1 , 33 

வாலுவன் 359 
வண்டன் மேடு 133 

வான்கண் மாறுதல் 10 
வண்டூர் 133 

வாழ்த்தியல் 371 , 379 
வண்ணாத்தி 220 

வாழ்த்து 375 
வந்தவாசி 405 

வாழச்செய்த நல்வினையே ஆழுங் 
வம்ப வடுகர் 349 

காலைப் புணை 339 
வம்பு களைவறியாச் சுற்றம் 264 வாள்வாய்த்துக் தவிழ்தல் 159 
வயனாடு 458 , 461 

வான்மீகனார் 314 
வயிற்றுக்கு முளரியுவமை 156 வான்மீகையார் 315 
வரிக்கூத்து 265 

வானவரை வன்கண்ணரெனல் 
வரிச்சாந்திக்கூத்து 265 

333 


புறநானூறு 


வானவன் கொல்லி 417 

வினைமுதல் வருவித்துரைத்தல் 
விக்கிரமசோழன் பேராலத்தூர்58 308 
விக்கிரமபாண்டிய நல்லூர் 299 வினையழி பாவை 229 
விக்கிரமாதித்தன் திருமுது 

வினையெச்சம் 

காரண காரியங்க 
குன் றன் 265 

ளில் வருதல் 271 
விசயாலயதேவன் 398 

வினை வினைக்குறிப்பைக் கோடல் 
விசயாலயன் 127 

303 
விசுவபுராண சாரம் 3 

வினை வினைத்தொகையது வினை 
விட்டும் விடாத இலக்கணை 70 யொடு முடிதல் 105 
விடாயாலுண்டாகும் மென்மை வினை வேண்டுவரி அறிவு தவல் 451 
சாயலெனப்படல் 131 

வீரசோழ மண்டலம் 36.) 
விடியலில் புள்ளுக்குரல் 

வீரநாராயணம் 26 ) 
தோற்றம் 407 

வீர அமலன் 422 
விடியலில் வலம்புரி முழங்குதல் 58 வீர வல்லாளதே, -1 
விடியனிகழ்ச்சி 456 

வீரனுங்கன் 432 
விடுகாதழகிய பெருமாள் 433 

வீராம்பட்டினம் 2-31 
விண்மீன்வகை 447 

வீரை 23-1 
விண் மீனிடை மதியம் போல் 

வீரை வெளியன் இத்தனார் 234 
விளங்குகெனல் 450 

வீரை வேன் ன் வெளியன் 
விண்மீனினும் பல்யாண்டு வாழ் 

இத்ரன் 258 
கனல் 339 

வெங்கால நாடு 36-) 
வித்தட்டுண்டல் முறையன் 

வெட்சிப்போர் 1-11 
றென்பது 264 

வெட்சியார் 116 
விதைத்தினை கொண்டு 

வெண்ணெல் வேலி 433 
தோம்பல் 262 
விரிச்சியூர் 184 

வெண்ணெற் போர்க்கு விண்டு 

உவமம் 429 
விரியூர் 261-2 

வெண்புலநாட்டுப் பெருவாயில் 35 
விருதராச பயங்கர ஆசாரியன் 265 

வெதிரமலை 154 
விருதுநகர் 248 , 250 

வெப்புடைய மட்டு 208 
விருந்து விரும்பும் சிறப்பு 279 

வெருகினடையைப் பார் நடை 
விருந்து விரும்பும் பெருந்தோட் 

யெனப் படல் 250 
குறுமகள் சிறப்பு 254 

வெல்கொடி 439 
விருந்தோம்ப லோம்பா மடமை 
265 

வெள்வாய்க் கழுதை 433 
விரைவுக் குறிப்பு 374 

வெள்ளாத்திரி நாடு 196 
வில்லியாதன் 384 

வெள்ளி 67 
வில்லேர் வாழ்க்கை 260 

வெள்ளி மீனை வெண்பொன் 
விழுமம் விழுமெனவருதல் 225 

எனல் 421 
விளரிப்பண் பாடல் 183 

வெள்ளைக்குடி நாகனார் 58 
விளையாடாயத்திடைத்தலைவியைக் 

வெள்ளை மாளர் 192 
கண்டு தலைவன் நட்புறல் 254 

வெளிப்படை 234 , 333 
விறகிற் பிறக்கும் தீ விறகை 

வெளிமா னல்லூர் 18 
யழித்தல் 298-9 

வெளியம் 147 
விறலியர் பொற்பூ வணிதல் 203 

வெறிக்களத்து ஆடுகளைத் 
வினைக்குரியாரைத் தேர் தல் 180 தொகுத்து நிறுத்திப் பலியிடல் 
வினைத்தொகை 50 

366 
வினை நவில் யானை 210 , 295 வேங்கடநாடு 422 , 428 
வினைமாண் யானை 210 

வேங்கடமலை 388 , 406-7 


விருந் 


அரும்பொருளகராதி 


வேங்கைப்பூக் கொய்யுமகளிர் புலி வேலமரம் 433 

புலியெனப் பூசலிடல் 186 வேள் 88 
வேங்கைப்பூச் சுணங்கிற் குவமம் வேள் பாரி 15 , 411 
453 

வேள்வாசான் 208 
வேங்கைமலை 271 

வேள்வி 208 
வேட்கோவர் 297 

வேள்விக்குடிச் செப்பேடு 90 , 143 
வேணாட்டடிகள் 88 

வேளகம் 4 
வேணாடு 88 

வேளாண் பெருமகன் 262 
வேத்தியல் 265 

வேளிர் 88 , 442 , 448 
வேந்தர் வேந்தர் குடிப்பிறப்பையே வேளிர் தலைவன் 296 
விரும்பல் 331 

வேற்றுமை மயக்கம் 184 
வேந்தன் மறவர்க்கு விடைதருதல் வைத்ததலை வைத்தலையென வரு 
182 

தல் 161 
வேம்பற்றூர் 229-30 

வையாவிக் 

கோப்பெரும்பேகன் 
வேமசானி 423 

230 
வேமாபுரம் 423 

ஜயங்கொண்ட சோழமண்டலம் 
வேய்வை நீங்கிய நரம்பு இன்னிசை 

162 , 262 
நல்குதல் 348 

ஹொய்சள வேந்தர் 3 
வேல்கெழு குட்டுவன் 345 , 439 ஹான்னாவரம் 4 


--- 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


பாட்டு 


பக்கம் பாட்டு 


பக்கம் 


எழுவினி 


r ) 


அகன்றலைவையத் 
அஞ்சுவரு 
அடலருந் 
அடுமகன் 


சகr 5 . 


கரு 


அணித்தழை 


2 T 


2 22 . 


52. ச 


க 2 எ 


* 5 


T 


க ) ந 


உக 


வ 





தரக 


ரு 


> எ e 


அட 


உகா 


கருச 

எறிபுனக் 
என்றிறத் 
என்னைமார்பிற் 
ஏர்பரந்தவய 
ஏறுபடைப் 

ஐயோவெனின் 
(F = ஒண்செங்குரலி 
104 ஒன்பொறிச் சேவ 
கூசு அ 

ஒவத்தன்ன 

கடல்கிளர்ந் 
க 00 கடற்படை 

கதிர் மூக் 
கல்லறுத் தியம் 
கலஞ்செய் - அச் 
கலஞ்செய் - இருடி 
கலையுணக் 
கவிசெந்தாழிக் 
கவைக்கதிர் 
கள்ளின் 

கழிந்தது 
உதிரு களர்ப்படுகூவற் 

களரிபரந் 

களிறணைப்பக் 
க அம் 

களிறுநீ றாடிய 
களிறுபொரக் 
களிறு முகந்து 

கறங்குவெள் 
கா கன்றமராய்ங் 
கஎஅ 

காமரு பழனக் 

காரெதிருருமி 
2 உரு கானக் காக்கைக் 

கானமேய்ந்து 
க.க ) கீழ் நீரான் 
உமா 

குய்குரன் 

குயில்வாயன்ன 
கங ( ரு ) குன்று தலை 
2 சஅ குன்று மலையும் 

கெடுக சிந்தை 
கேட்டன்மாத்திரை 


ந.சகா 


உக 


572 


அத்த நண்ணிய 
அந்தோவெந்தை 
அருப்பம் பேணா 
அரைசுதலை 
அலங்குகதிர் 
அழலவிர் 
அளிய தாமே 
அறதை நெஞ்சத் 
ஆசா கெந்தை 
ஆசில் கம்மியன் 
ஆடிய லழற்குட்டத் 
ஆடு நடைப் 
ஆர்கலி யினனே 
இருங்கட 
இரும்புமுகஞ் சிதைய 
இரும்புமுகஞ் செறித்த 
இல்லடுகள்ளின் 
இல்லாகியரோ 
இவரியார் 
இவற்கீத் துண்மதி 
இளையரு 
இளையோர் 
இனி நினைந் 
ஈயென 
ஈரச் செவ்வி 
ஈன்று புறந் 
உடையனாயி 
உண்போன்றானறுங் 
உறுமிசை முரச 
உழுதூர் 
உள்ளாற்றுக் 
ஊர் நனி 
ஊர்முதுவேலி 
ஊனு மூணு 
எஃகுளங்கழிய 
எமக்கே கலங்க 
எருதுகா 


கூ.கக 


क 


2.சு 


ககஉ 


T 


கூ 2 


காசு 


உசாசு 


220 


உகச 


24 
நட . காகா 


காரு 


ரா 


ககக . 


நகடி 


கருள 


கசுச 


கொடுங்குழை 
கொய்யடகு 


உருக 


உகூ . ) 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


ருரு எ 


பக்கம் 


க.எசு 


P + 0 


கஎ O 


எசு 


உகஅ 
க.கஎ 


உகஉ 


உகாக 
உருஉ 


கூ உக 


உங 2 


ஆ 


கூ 2.0 


காஉ 


கங.உ 


கஎச 


ககசு 


உஉ 


எங 


2.கது 


ககக 


மரு 


கங O 


கஎஎ 


பாட்டு 

பக்கம் 

பாட்டு 
கோ ட்டங்கண்ணி 

க ( 6 ) பனிபழுனிய 
சிலையுலாய் 

பாசறையீரே 
சிறாஅஅர் துடியர் 

க அங 

பாடுநர்க் கீத்த 
சிறியகட்பெறி 

பாணர் சென் 
செந்நெலுண்ட 

உ அஅ 

பால்கொண்டு 
செய்குவங் 

பாறுபடப் 
செருப்பிடைச் 

ககஎ பிறங்கிலை 
செற்றன் 

ருக பிறர்வேல் 
ஞாயிற்றன்ன 

புல்லெனடை 
தண்டுளி பல 

ச 2 அ புலிப்பாற் 
தலையோர் 

ருசு பூவிற் படுவிற் 
ண்டேரிரவ 

பெரிதாராச் 
ங்களியிரவ 

பெருங்களிற்றடி 
துடியெறியும் 

பெருஞ்சோறு 
தூர்ந்த கிடங்கிற் 

.00 

பெருநீர் மேவற் 
தென்பரதவர் 

கூ அக 

பொய்கை நாரை 
தென்பவ்வத்து 

அ அ 

பொய்யா கியரோ 
தேஎங்கொண்ட 

m05 

பொறிப்புறப் 
தொடியுடைய 

பொன்வார்ந் 
தோறாதோறா 

பொன்னுந்துகிரு 
நரம்பெழுந் 

கருரு 

மணி துணர்ந் 
நறவுந்தொடுமின் 

மண்கொளவரிந்த 
நறுவிரை 

கருஉ மண்டமரட்ட 
நனிபேதையே 

மதிநிலாக் 
நாகத்தன்ன 

கடசா மதியேர் வெண் 
நிலம்பீறக் 

மதிலுஞாயி 
நிறப்படைக் 

கஅஎ மயங்கிருங் 
நினைக்குங்காலை 

மன்பதைகாக்கு 
நீடுவாழ் கென்று 

மனைக்கு விளக் 
நீர் நுங்கின் 

ச 20 மாகவிசும்பின் 
நீரறவறியா 

மாவாராதே 
நீருட் பட்ட 

மீனுண் கொக்கின் 
• நீலக்கச்சைப் 

கசஅ மீனொடுத்து 
நுங்கோ 

கூக முட்காற்காற்காரை 
நுதிவேல் 

உகஅ 

முற்றிய 
நெடுநீர 

40 அ முன்றின்மிஞ்ஞை 
நோகோயானே 

மென்பாலா 
படுமணி மருங்கின் 

கூ 02 

மென்புலத்து 
பதிமுதற் 

சகூரு யாங்குப் பெரி 
பயங்கெழு 

யானை தந்த 
பரலுடைமருங்கிற் 

கருச 

யானே பெறுகவன் 
பருதி சூழ்ந்த 

கூ.கரு வயலைக் கொடியின் 
பருத்திவேலிச் 

வருகதில் வல்லே 
பல்சான் றீரே - குமரி 

100 

வளரத்தொடி 
பால்சான் றீரே- செல்கென 

வள்ளியோர்க் 
பலர்க்குநிழ 

ருஉ வள்ளுகிர 
பன்மீனிமைக்கு 

வாடாமாலை 


சு ) 


சங்க 
கூகப் 


ஈநசா 


22 


அ 0 


சசுகூ 


உசு 


கசஎ 
கருங 
2 அரு 
ககக 


கங . 
உஙரு 
ச 02 


கஎ 
க 0 க 


கஙஎ 


உலக 


கசு அ 
க 2 க . 
கூரும் 


கூஅ 


சக 2 . 


கூங 2 


புறநானூறு 


பக்கம் 


பக 


உஎ 


PO சு 


உஎசு 


பாட்டு 
வாயி லோயே 
விசிபிணித் 
வீசும்பு நீத்த 
வியன்புலம் 
விமுக்கடிப் 
வெட்சிக் 
வெடிவேய் 
வெண்குடைமதிய 
வெண்ணெல்லரிஞர் 
வெருக்குவிடை 


பக்கம் பாட்டு 

கசு வெள்வேல் 
கூடுஎ 

வெள்ளி தென்புலத் 
வெள்ளி தோன்றப் 
வெள்ளியு மிரு 
வெள்ளை வெள் 

வேட்ட வேந்த 
2oz வேந்தற் கேந்திய 
கஅ அ 
வேந்துடை 

த் 
வேம்புதின 


கஎ 


2 


- 


வேந்துகுறை 


2 களா 


நி . 


பிழை திருத்தம் 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 


* 1,27 பொத்தவறையுட் 
36 எருமைநாடு 

Eq . car 
19 கொலை இய 

கோடனூர் 


பொத்தவரையுட் 
எருமையநாடு 

Ep . car 
குலை இய 
கோஷன் 


கூ எரு 38 


18 


வேண்மால் 


வேண்மான் 


22 


உரைக்கின்றான் 


හි සිය අ . 10 


